





அனந்தக்கூத்தர்‌ இயற்றியது. 


மகாமகோபாத்தியாய தாக்ணிணாத்திய கலாநிதி 
டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையரால 


ஆராய்ந்து, எழுதிய அரும்பதவுரை முதலிய 
பலவகை ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களுடன்‌ 


தமிழ்‌ வளர்ச்சித்துறையின்‌ அரிய தமிழ்‌ நூல்களை வெளியிட 
நிதியுதவி வழங்கும்‌ இட்டத்தின்‌£ழ்‌ 
இத்தூல்‌ வெளிவருகின்றது 


டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ 
நூல்‌ நிலையம்‌ 
பெசன்ட்‌ நகர்‌ - சென்னை - 90 


$லலத 


1 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையா 


நூல்நிலைய வெளியீட்டு எண்‌ - 139 


நூல்‌ நிலைய முதழ்பதிப்பு - 1998 (100௦ - பிரதிகள்‌) 


*ுு மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ நூல்நிலையம்‌ 


பெசன்ட. ௩௧௩ - சென்னை - 90 


விலை: ரூ. 100 


்ரார௨0 ௮1 
லா 1000 பார்க 
போரரல -33. ந ..48646466 


8:33 


இப்புத்தகத்தில்‌ அடங்கியவை 


111 


பக்கம்‌ 
பதிப்பாளர்‌ குறிப்பு 4-1 
ஐயரவர்கள்‌ ஸ்ரீகாளஹஸ்தியைப்‌ பற்றி 
எழுதிவைத்துள்ள குறிப்புக்கள்‌ ' 7-7 
முகவுரை.... 1-8 
இருக்காளத்தித்‌ தேவாரம்‌ முதலிய திருமுறைகள்‌... 1-24 
திருக்காளத்தியின்‌ மகிமைகளைப்‌ புலப்படுத்தும்‌ வேறு 
நூல்களின்‌ செய்யுட்கள்‌... 25-48 
திருக்காளத்திநாதர்‌ கட்டளைக்‌ கலிப்பா... 49-52 
திருக்காளத்திநாதர்‌ பதிக முதலியன... 53-57 
திருக்காளத்திப்‌ புராணம்‌ மூலம்‌.... 1-236 
பாயிரம்‌... ] 
கடவுள்‌ வாழ்த்து... 7 
நூலியற்றுதற்குக்‌ காரணம்‌... 6 
அவையடக்கம்‌... 6 
நரல்‌ வரலாறு... 6 
பதிகம்‌... 7 
1. அருச்சுனன்‌ தீர்த்தயாத்திரையுரைத்த அத்தியாயம்‌... 9 
2. பரத்துவாச தரிசனமுரைத்த அத்தியாயம்‌... 72 
3. பலரும்‌ சிலந்தியும்‌ பூசித்த அத்தியாயம்‌... 28 
4. பிரமா வரம்பெற்ற அத்தியாயம்‌ 3௮5 
5. காளன்‌ அத்தி முத்தியடைந்த அத்தியாயம்‌ ஆ 
6. சிவமான்மியமுரைத்த அத்தியாயம்‌ 57 
7. பஞ்சாக்கரமகுமை, தீர்த்தவிசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌59 
8. தீவுகளின்‌ இயல்புகூறிய அத்தியாயம்‌ 76 
9. சம்புத்தீவின்‌ இயல்புரைத்த அத்தியாயம்‌ 50 
70. கன்மநிரூபணமுரைத்த அத்தியாயம்‌ [21 
11. வருணாசாரமுரைத்த அத்தியாயம்‌ 97 
72. நால்வகையாச்சிரமழமுரைத்த அத்தியாயம்‌ 96 
13. பொதுவொழுக்கங்கூறிய அத்தியாயம்‌ 100 
14. தான மகிமையுரைத்த அத்தியாயம்‌ 705 
15. சிவலிங்கத்‌ தோற்றமுரைத்த அத்தியாயம்‌ 173 
76. தாருகாவன விகாரமுணர்தீதிய அத்தியாயம்‌ 120 
17. கருமகாரணங்கூறிய அத்தியாயம்‌ 132 
18. ஞானயோகமுணர்த்திய அத்தியாயம்‌ 139 
19. விசிட்டத்தலமுரைத்த அத்தியாயம்‌ 147 
20. நாற்றுப்பன்னிருவர்‌ முத்திசாதனம்‌ பெற்ற அத்தியாயம்‌ 758 
21. காளத்தி மகிமையுரைத்த அத்தியாயம்‌ 157 
22. வசிட்டர்‌ வினாவிய அத்தியாயம்‌ 762 


ந 


௮4. 
2. 
20. 
206. 


27. 
26. 
௮9. 
20. 
37. 
32. 
24. 


3௦. 


27. 


உலகன்‌ தோற்றமுணர்த்திய அத்தியாயம்‌ 
தலவிசிட்டமுணர்த்திய அத்தியாயம்‌ 

விசேட பூசையுணர்த்திய அத்தியாயம்‌ 
திருவெண்ணீற்றின்‌ மதஇிமையுணர்த்திய அத்தியாயம்‌ 


உருத்திராக்க மகிமையுரைத்த அத்தியாயம்‌ 
பிரணவ மகிமையுரைத்த அத்தியாயம்‌ 
வருணாசிரமங்‌ கூறிய அத்தியாயம்‌ 
யுகதருமங்கூறிய அத்தியாயம்‌ 
ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌ 
இருபு நிதாகனுக்குபதே௫ித்த அத்தியாயம்‌ 
பின்னவன்‌ முத்திபெற்ற அத்தியாயம்‌ 
சிறப்புப்‌ பாயிரம்‌” 


164 
167 
174 


190 
184 
187 


கண்ணப்பர்‌ சவகோசரியார்‌ முத்தியடைந்த அத்தியாயம்‌ 257 


இருக்காளத்திப்புராண அரும்பதவுரை 


240 


இருக்காளத்துப்புராண அரும்பதவுரை முதலியவற்றின்‌ 270 


அகராதி 
செய்யுள்‌ முதற்குறிப்பகராதி 


200 


பதிப்பாளர்‌ குறிப்பு 
நங்கடம்பனைப்‌ பெற்றவள்‌ பங்கினன்‌ 
தென்கடம்பைத்‌ திருக்கரக்‌ கோயிலான்‌ 
தன்கடன்‌ அடியேனை யுந்தாங்குதல்‌ 
என்கடன்‌ பணிசெய்து கிடப்பதே. 


(அப்பர்‌ சுவாமிகள்‌ வாக்கு) 


காளத்தி என்னும்‌ இத்தலம்‌ தொண்டை நாட்டில்‌, 24 - 
கோட்டங்களில்‌ ஒன்றாகிய வேங்கடக்கோட்டத்துத்‌ 
தொண்டைமான்‌ பேராற்றூார்‌ நாட்டு மும்முடிச்‌ சோழபுரம்‌ 
என்றும்‌, ஆற்றூர்‌ வளநாட்டு மும்முடிச்‌ சோழபுரம்‌ என்றும்‌ 
சிலாசாசனங்களில்‌ காணப்பெறுகின்றது . 


சிதம்பரத்திலிருந்த நாதசன்மா என்பவருடைய தால்‌ 
களைத்‌ திருடிய பீமன்‌ என்பவன்‌ அவரால்‌ சபிக்கப்‌ பெற்று 
ஊமையாகிப்பல்‌ இடங்களிலும்‌ அலைந்து வருந்தி ்ரீசைலத்‌ 
தில்‌ இருந்த உரோமச முனிவரின்‌ கட்டளையின்படி இத்தலத்‌ 
திற்கு வத்து சிவபெருமானை வழிபட்டு, மூலத்தானத்திற்குத்‌ 
தெற்கே உள்ள சக்தி க்ஷேத்திரத்தில்‌ சிவலிங்கப்‌ பிரதிட்டை 
(ரகே௬ுவரர்‌) செய்து ஊமைத்தன்மை தீங்கிச சிவ 
பெருமானையும்‌, ஞானப்பூங்கோதையையும்‌ துதித்துப்‌ 
பேறு பெற்றதாக வரலாறு கூறுகின்றது . 


சிலந்தி, காளம்‌, யானை மூன்றும்‌ பூசித்து முத்தி 
அடைந்த தலம்‌. பஞ்ச தலங்களுள்‌ இது வாயுத்தலம்‌. மூலத்‌ 
தானத்தில்‌ உள்ள ஒருவிளக்கு எப்போதும்‌ காற்றில்‌ அசைந்து 
கொண்டே இருக்கும்‌. சுயம்பு லிங்கம்‌, பச்சைக்கருப்பூரம்‌ 
சேர்ந்த நீரே அபிடேகம்‌. திருநீற்றோடு இவ்வபிடேக 
தீர்த்தமும்‌ பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது. கர்ப்பக்கிருக 
வாயிற்படிக்கருகில்‌ கண்ணப்ப நாயனார்‌ காட்சி அளிக்கிறார்‌. 
தென்கயிலாயம்‌ என்று கூறப்படும்‌ நகரங்களுள்‌ இத்தலமும்‌ 


71 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


ஒன்று. திரிசிராப்பன்ளி, திருக்கோணமலை என்ற இரண்டு 
ஊர்களும்‌ தக்கிணகயிலாயம்‌ என்று கூறப்படும்‌. 
இராகுபகவான்‌ பூசித்ததலம்‌. ஜாதகத்தில்‌ இராசூதோஷம்‌ 
உள்ளவர்கள்‌ இத்தலத்திற்குச்‌ சென்று வழிபட்டால்‌ 
தோஷதநிவர்த்தி ஆகும்‌ என்று சோதிடர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. 
நம்பிக்கையுடன்‌ வழிபடுகிறவர்களுக்குக்‌ கைமேல்‌ பலண்‌ 
கிடைக்கின்றது. மகாசிவராத்திரியை ஐந்தாம்‌ திருதாளாகக்‌ 
கொண்ட திருவிழா மாசிமாதத்தில்‌ நடை பெறுகிறது. 


மேற்கு நோக்கிய சந்நிதி. உருத்திரர்‌, நக்கீரதேவர்‌, 
இந்திரன்‌, இராமர்‌, முசுகுந்த சக்கரவர்த்தி முதலியோர்‌ 
வழிபட்டதலம்‌. கோயிலுக்கு வடக்கில்‌ துர்க்காம்பிகைமலை, 
கிழக்கில்‌ குமாரசுவாமிமலை, தெற்கில்‌ கண்ணப்பர்‌ மலை, 
ஊர்‌ நடுவில்‌ பிரசன்ன வரதப்பெருமான்‌ கோயில்‌ இருக்‌ 
கிறது. மூவரும்‌ பாடிய தலம்‌. இத்தலம்‌ விராட்‌ புருடனுடைய 
விசுத்தித்தானம்‌ என்றும்‌, பஞ்சாக்கர ஜபசித்தியை விரைவில்‌ 
அளிக்கவல்லது என்றும்‌, சிவஞானத்தை அளிக்‌ கவல்ல காசி, 
சிதம்பரம்‌, விருத்தாசலம்‌, காளத்தி என்றும்‌ தலங்கள்‌ 
நான்கனுள்‌, இத்தலம்‌ சிறப்பாகப்‌ பாராட்டப்‌ பெறுகிறது. 
இத்தல மகிமையும்‌, தீர்த்தவிசேடமும்‌, வழிபட்டுப்பேறு 
பெற்றோர்களுடைய மேம்பாடுகளும்‌ இந்நூலின்‌ 
மஹூலமாகதமதரிந்து கொள்ளலாம்‌. 


தலத்திற்குரிய மரங்கள்‌:- எட்டி, தான்றி, அகண்ட 
வில்வம்‌, கல்லால்‌. 

நான்கு திக்கும்‌ நோக்கும்‌ தலங்களுள்‌ ஓன்று காளத்தி 
ஆறு ஆதாரத்தலங்களுள்‌ ஒன்று. விராட்புருடனின்‌ அங்கத 
தலங்களுள்‌ காளத்தி - கழுத்து. 


தீதிகளுன்‌ ஒன்றான சதுர்த்தசி பூசித்த தலம்‌. 
நடசத்திரங்களில்‌ அவிட்டமும்‌, சதயமும்‌ பூசித்த தல்ம. 


இத்தலத்தின்‌ பெருமையைக்‌ கருணைப்‌ பிரகாச 
சுவாமிகள்‌, சிவப்‌ பிரகாசச்‌ சுவாமிகள்‌, வேலப்ப தேசிகர்‌ 


பதிப்பாளர்‌ குறிப்பு 471] 


இமமூவரும்‌ இயற்றியுள்ள சீகாளத்திப்புராணத்தில்‌ 
பாராட்டிப்‌ பாடியுள்ளார்கள்‌. ““ஸரீகாளஹஸ்தி'' என்பது 
தமிழில்‌ சீகாளத்தி என்று வழங்கப்‌ படுகிறது. “ஸ்ரீ என்ற வட 
சொல்‌ தமிழில்‌ வழங்கும்போது “திரு என்று ஆகும்‌. 
தலச்சிப்பைப்‌ பொதுவகையில்‌ உணர்த்தும்‌ “திரு என்பது 
இவ்விடத்து அடைமொழியாகுமே அண்றிச்‌ சிலந்தி என்ற 
பொருளைக்‌ குறிப்பதாக ஆகாது . 


ஒருசிலர்‌ சீகாளத்தி' என்னும்‌ சொற்றொடருக்கு, 
சீ-சிலந்தி, காளம்‌-பாம்பு, அத்தி- யானை என்று பொருள்‌ 
காண்கின்றனர்‌. சிலந்தியும்‌, பாம்பும்‌, யானையும்‌ வழிபட்டு 
மோட்சம்‌ அடைந்தது பற்றிப்‌ பொருள்‌ கூறுகின்றனர்‌ 
போலும்‌. ““திருவானைக்கா:' என்ற தலத்தில்‌ யானையும்‌, 
சிலந்தியும்‌ வழிபட்டு நற்கதி அடைந்ததாகத்‌ திருவானைக்‌ 
காப்‌ புராணம்‌ கூறுகின்றது. 'சிலந்தியைக்‌ குறிக்கும்சொல்‌ 
புராணத்தலைப்பில்‌ இல்லை. அங்குள்ள “திரு என்பது 
அடைமொழியே. “சீ' என்ற சொல்லுக்கு எந்த நிகண்டிலும்‌ 
“சிலந்தி' என்று பொருள்‌ கூறப்படவில்லை. தமிழ்மொழி 
அகராதியிலும்‌ “சிலந்தி' என்று பொருள்‌ குறிக்கப்‌ 
பெறவில்லை. இது ஆராய்ச்சிக்குரிய பொருளாகும்‌. 


இந்நூலாசிரியராகிய ஆனந்தக்கூத்தா்‌ அருச்சுனன்‌ 
தாத்த யாத்திரை உரைத்த அத்தியாயம்‌ முதல்‌ பின்னவன்‌ 
முத்திபெற்ற அத்தியாயம்‌ வரை 33 அத்தியாயங்களில்‌ 
இத்தலச்சிறப்பைச்‌ சுவை படப்பாடியுள்ளார்‌. “கண்ணப்பர்‌ 
சிவகோசரியார்‌ மூத்தி அடைந்த அத்தியாயம்‌” இவரால்‌ 
ட்ப பெறவில்லை. ஐயரவர்களுக்குக்‌ கிடைத்த 
கையெழுத்துப்பிரதிகளுள்‌ ஒரு பிரதியில்‌ மட்டும்‌ 
கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ முத்தி அடைந்த அத்தியாயம்‌ 
மட்டும்‌' இருந்தமையாலும்‌, இந்நூலின்‌ மூதல்‌ நூலாகிய 
வடமொழிப்‌ புராணத்தில்‌ இச்சரித்திரம்‌ காணப்படாமை 
யாலும்‌, இந்த அத்தியாயச்‌ செய்யுள்‌ நடை இந்நூலாசிரி 
யருடைய செய்யுள்‌ நடையைச்‌ சிறிதும்‌ ஒவ்வாமையாலும்‌ 
பத்திமானாகிய யாரோ ஓருவர்‌ இயற்றிச்‌ சேர்த்திருக்கலா 


11 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


மென்று எண்ணுதற்கிடமாக இருந்தமையாலும்‌ இந்த 
அத்தியாயத்தைத்தனியே பதிப்பிக்கும்படி தநோந்தது என்று 
ஐயரவர்கள்‌ குறித்துள்ளார்கள்‌. 


கருணைப்‌ பிராகாச சுவாமிகள்‌ சிவப்பிரகாச சுவாமிகள்‌, 
வேலப்ப தேசிகர்‌ ஆகிய மூவரும்‌ செய்தருளிய 
சீகாளத்திப்புராணத்தில்‌ 'கண்ணப்பச்‌ சருக்கம்‌” இருக்கிறது. 
ஆனந்தக்‌ கூத்தருடைய காலம்‌ 16-ஆம்‌ நூற்றாண்டும்‌ 
சீகாளத்திப்புராணத்தைப்பாடிய ஆசிரியர்களுடைய காலம்‌ 
17- ஆம்‌ நூற்றாண்டு என்றும்‌ தெரிகிறது. கண்ணப்பருடைய 
சரித்திரம்‌ வடமொழியில்‌ இல்லாத காரணத்தினால்‌ 
ஆனந்தக்கூத்தர்‌ பாடவில்லை போலும்‌. ஆகவே 
இதந்தாலாசிரியா்‌ வடமொழிப்புராணத்தைத்‌ தழுவியே 
பாடியுள்ளார்‌ என்று ஊகிக்கத்‌ தோன்றுகிறது. 


“ஓெலுங்குமொழியில்‌ ஸ்ரீகாளஹஸ்தி மாகாதமியம்‌ 
என்றொரு நூல்‌ இருக்கிறது. விஜய நகரத்தை ஆண்ட 
கிருஷ்ணதேவராயர்‌ சபையில்‌ இருந்த அஷ்டதிக்கஜங்களில்‌ 
ஒருவராகிய தூர்ஜடி கவி இயற்றியது. இத்தலத்திற்கு 
காளஹஸ்தீசுவரர்‌ சதகமும்‌ உண்டு. தெலுங்கு என்ற 
சொல்லுக்கு முதற்‌ பதமான “திரிலிங்க” என்னும்‌ வடமொழிச்‌ 
சொல்லால்‌ குறிக்கப்படும்‌ மூன்று சிவவலிங்கங்களில்‌ 
காளஹஸ்தியில்‌ இருப்பது ஒன்று என்று தெரியவருகிறது. 
பிற்காலத்தில்‌ விஜயநகர அரசர்களில்‌ கிருஷ்ணதேவராயர்‌ 
மாதலாவனவர்கள்‌ காளஹ்ஸ்தியில்‌ அடிக்கடி மகாதானங்கள்‌ 
செய்ததாகவும்‌ கல்வெட்டுக்களில்‌ கூறப்பட்டுள்ளன. 
காளஹஸ்தி பொத்தப்பி நாட்டில்‌ இருந்ததாக ஊகிக்கலாம்‌. 
சரசுவதி மகாலில்‌ நக்கீரரால்‌ செய்யப்பட்ட சம்ஸ்கிருத 
நிகண்டு ஒன்று இருக்கிறது. இந்நூல்‌ காரளஹஸ்தியமமன்‌ 
தோத்திரத்துடன்‌ தொடங்குகிறது ''. 


-இந்நாலாசிரியர்‌ இயற்றிய இப்புராணத்தில்‌ பாயிரம்‌ 
பதிகம்‌ மூதலாக 33 அத்தியாயங்கள்‌ உள்ளன. கருணைப்பிர 
காச சுவாமிகள்‌, சிவப்பிரகாச ௬வாமிகள்‌, வேலப்ப தேசிகர்‌ 


பதிப்பாளர்‌ குறிப்பு 1% 


இயற்திய சீகாளத்திப்‌ புராணத்தில்‌ பாயிரம்‌, சிறப்புப்‌ பாயிரம்‌ 
முதலாக ஒன்பது சருக்கங்கள்‌ உன்னன. 


இத்நூல்‌ விரிவான புராணம்‌. ஆசிரியர்‌ தமது குருவாகிய 
சத்தியநானியையும்‌, திருப்பணிசெய்த யாதவ வேந்தனை 
யும்‌, தமக்குத்‌ தமிழ்‌ போதித்த ஆசிரியரையும்‌ வடநூலை 
மொழிபெயர்த்து உதவிய சங்கர நாராயணன்‌ என்ற வீரை 
வாழ்‌ புராணிகரையும்‌ நூலில்‌ புகழ்கின்றார்‌. இரண்டாவது 
அத்தியாயத்தில்‌ ஐந்திணை வளங்களையும்‌, கூறுகின்றார்‌. 
காளன்‌ முத்தி அடைந்த அத்தியாயத்தில்‌ அவர்கள்‌ துதிப்ப 
தாக 16 பாடல்கள்‌ சய சய என்று முடிகின்றன. சிவ 
மான்மியம்‌ உரைத்த அத்தியாயத்தில்‌ சமய தத்துவங்களை 
யும்‌, ஏழாவது அத்தியாத்தில்‌ பஞ்சாட்சர மகிமையும்‌, 
பதினான்காவது அத்தியாயத்தில்‌ தானமகிமையும்‌, 26-வது 
அத்தியாயத்தில்‌ திருநீற்றின்‌ மகிமையும்‌, 27- வது அத்தியா 
யத்தில்‌ உருத்திராக்க மகிமையும்‌, 28-வது அத்தியாயத்தில்‌ 
பிரணவ மகிமையும்‌ சிறப்பாக விளக்கப்‌ படுகின்றன. 
இருபத்து நான்காவது அத்தியாயத்தில்‌ காசி, தில்லை, ஆரூர்‌, 
காஞ்சி, பருப்பதம்‌, கழுமலம்‌, வெண்காடு, இடைமருது, 
குடந்தை, ஐயாறு, சேது, சோமநாதம்‌, கேதாரம்‌, வீமேசம்‌, 
பழமலை, காளத்தி முதலிய தலச்சிறப்புக்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 


இத்தகைய ஒப்பற்ற நூலை ஓயரவாகள்‌ தன்கு 
ஆராய்ந்து, அரும்பதவுரை, அரும்பத முதலியவற்றின்‌ 
அகராதியூடன்‌ 1912 - ஆம்‌ ஆண்டு பதிப்பித்துத்‌ தமிழ்‌ 
உலகத்திற்கு அளித்தார்கள்‌. அப்பதிப்பில்‌ செய்யுள்‌ முதல்‌ 
குறிப்பகராதி ஐயரவர்கள்‌ பதிப்பிக்கவில்லை. இப்பதிப்பில்‌ 
எழுதிச்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. 


ஐயரவர்கள்‌ பதிப்பித்துள்ள நூல்களெல்லாம்‌ பதிப்பிக்க 
வேண்டும்‌ என்றதிட்டத்தின்‌ கீழ்‌ இந்நூலினைத்‌ தமிமுலகிற்கு 
நூலநிலையம்‌ அளிக்கின்றது. இந்நூல்‌ தமிழன்பர்கள்‌ 
இல்லங்கள்‌ தோறும்‌ வைத்து வழிபடத்தக்க சிறப்பினை 
யுடையது. 


3 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


இந்நூல்‌ தமிழ்வளர்ச்சித்துறையின்‌ அரிய தமிழ்நூல்‌ 
களை வெளியிட நிதியுதவி வழங்கும்‌ திட்டத்தின்கீழ்‌ 
வெளிவருகிறது. தமிழ்வளர்ச்சித்‌ துறையினருக்கு நூலகத்தின்‌ 
சார்பாக நன்றி தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இப்பதிப்பிற்கு ஒப்புநோக்குதல்‌ முதலிய பணிகளைச்‌ 
செய்தவர்கள்‌ நூலகத்தில்‌ பணி புரியூம்‌ திரு சாயிராமனும்‌, 
ஆராய்ச்சித்துறையில்‌ பணிபுரிந்து விட்டுச்சென்ற செல்வி 
இந்துமதியும்‌ ஆவார்கள்‌. 

இந்தூலை நன்கு அச்சிட்டுக்‌ கொடுத்த ஸ்ரீ விக்னேஷ்‌ 
பிரிண்டர்ஸ்‌ உரிமையாளர்கள்‌ திரு கார்த்திகேயன்‌, திரு. ரவி 
அவர்களுக்கு நன்றி. 


பெசன்ட்‌ நகர்‌ வித்துவான்‌ ௬. பாலசாரநாதன்‌ . 
சென்னை- 0 ஆராய்ச்சிததுறை, 
15-7/-1998 டாகடர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ 


நூல்‌ நிலையம்‌. 


டாக்டர்‌ ஐயரவர்கள்‌ ஸ்ரீ காளஹஸ்தியைப்பற்றிக்‌ 
காகிதங்களில்‌ எழுதி வைத்துள்ள குறிப்புக்கள்‌ 
(கையெழுத்துப்‌ பிரதி எண்‌ .268.) 


ஸ்ரீகாளஹஸ்‌ தி 
தலவிநாயகர்‌ இருவர்‌ :7: நிருத்த கணபதி 
2. புஷ்டிகணபதி: பார்வதீ பிரதிஷ்டை இவர்‌ கோனேட்‌ 
டிராவ்‌ மண்டபத்திற்குச்‌ சமீபத்தில்‌ பருவதத்திற்கு அருகே 
உள்ள இவர்‌ இருக்கும்‌ இடத்திற்குச்‌ சித்த க்ஷேத்திரம்‌ என்று 
பெயர்‌. தீட்சை செய்வித்தன்றிப்‌ பஞ்சாட்சர உபதேசம்‌ 
செய்யேன்‌ என்று சிவன்‌ சொல்லியதைத்‌ தன்தோழி 
மாவினியோடு கூறிய பார்வதியை மானிட மங்கையாக 
எனச்சபிக்க அவள்‌ காசிக்கு வந்து கங்கையாடிப்‌ புறப்பட்டுத்‌ 
தலங்கள்‌ தோறும்‌ இவ்வாறு செய்து கொண்டுவந்து இங்கே 
வந்து தன்‌ தவம்‌ பூர்த்தியாக வேண்டுமென்று பிரார்த்தனை 
செய்து பிரதிஷ்டித்தமையின்‌ இவர்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌. 
தேவி பஞ்சாக்ஷர உபதேசம்‌ பெற்றுத்‌ திவ்ய தேகம்‌ 
பெற்றாள்‌. தேவியின்‌ கூட விநாயகர்‌ பிரமசாரி வடிவம்‌ 
கொண்டு வந்தார்‌. தேவியின்‌ தவத்தைப்‌ பாதுகாக்க 
வந்தவள்‌. கனகதுர்ககை: பொன்னிறம்‌ அடையும்படி 
பரமசிவன்‌ வரங்கொடுத்தமையின்‌ கனகதுர்க்கை என்று 
பெயர்‌ பெற்றாள்‌. இம்மலை காளஹஸ்தியின்‌ வடக்கில்‌ 
இரண்டம்பு வீழெல்லையில்‌ உள்ளது. 


அகண்ட வில்வவனம்‌: அளவநற இதழ்களையுடைய 
வில்வவனம்‌. சாபமடைந்த தேவியின்‌ தேகம்‌ இந்தத்‌ தலத்தில்‌ 
இம்மரமாகி மூளைக்க, அவள்‌ இதன்‌ தளத்தால்‌ அருச்சித்து 
நல்ல தேகத்தைப்‌ பெற்றாள்‌. 


3. சக்திவிநாயகா்‌: கோயிலின்‌ உக்கிராணத்‌ தருகே 
உள்ளது. 


1. அப்பிராகிருதகைலாயம்‌: அபிடேக தீர்த்த பரிகரம்‌ 
௨உடண்டு. 


2 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


தக்ஷிணாமூர்த்தி: தெற்கு வாயிலுக்கு எதிரே சுகர்‌, 
சநத்குமார்‌, பராசரர்க்குச்‌ ௬த்தாத்வைத உபதேசம்‌. 
துவஜஸ்தம்பம்‌ இவருக்குணடு. 

2. யோசனைதூரத்திலிருந்து மால்வணங்குகல்‌ - 
திருவேங்கடம்‌ 


அகத்தியாசலம்‌? சுவர்ணமூகரி கோரோன்றினமலை; 
புங்கனூர்க்குச்‌ சமீபத்தில்‌ உள்ளது. இதற்குப்‌ பழைய பெயர்‌ 
பிரமகிரி. 


பொனமுகரி மாஹாத்மியம்‌: 20 அத்தியாயம்‌ உள்ளது. 
இதிலேதான்‌ பிரமதேவர்க்கு வந்த பிரமகத்தி போனமை 
சொல்லப்பட்டுள்ளது. 

ஞானப்பிரசூனாம்‌ பிகை? தேவிதவம்‌ புரிந்து உபதே 
சிக்கப்‌ பெற்று 50 லட்சம்‌ சிவபஞ்சாக்ஷரத்தை ஜபித்து 
சிவஞானம்‌ மலரப்‌ பெற்றமையால்‌ இப்பெயர்‌ பெற்றனள. 


நீலா: பிசாசப்பெண்‌. மாளவ தேசத்தில்‌ மலஹாரிணீீ 
நதிதீரத்திவுள்ள விப்பிரகூட அக்கிரகாரத்துள்ள அநிலாசி 
யென்னும்‌ அந்தணனுடைய மானைவி, மெளகல்‌ யகோத்திரத்‌ 
திற்‌ பிறந்தவள்‌ பெயர்‌ பிரியவதி; பிள்ளையிலலை. 
பெண்ணொருத்தி; அவள்‌ பெயர்‌ கனகலை. இவள்‌ ..... 
எல்லாவித்தையையும்‌ அறிந்து மிதிலைச சனகரிடம்‌ தத்துவ 
சாத்திரங்களை அதிந்து பல முனிவர்களையும்‌ வாதத்தில்‌ 
வென்று வருகையில்‌ கெளண்டரவ்ய மகாமுனிவாபால 
பிரம்மத்தைத்‌ தெரியும்‌ என்று சொல்லிப்‌ பெண்‌ பிசாசாகச்‌ 
சபிக்கப்‌ பெற்று நீலை என்று பெயர்‌ பெற்று அலைந்து 
அகத்தியாசலம்‌ அடைந்து தீபதீர்த்தஸ்நானத்தால்‌ அகத்திய 
மூனிவர்தரிசனத்தால்‌ பேய்‌ வடிவமொழிந்தாள்‌. வைரவ 
மந்திர உபதேசத்தால்‌ பைரவமலை (கோனை/)யை அடைந்து 
அவா்‌ சூலத்தால்‌ திரித்து எறியப்பட்டு மணிகர்ணிகை 
தீர்த்தத்தில்‌ இறந்து சுவாமியால்‌ பிரணவமந்திரம்‌ 
உபதேசிக்கப்பெற்று முத்தி பெற்றான்‌. 

. பைரவமலை 


21 கபாலபைரவயமூாத்தி 


ம 


ஸ்ரீ காளஹஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ 


3. பைரவதீரத்தம்‌ 


மணிகாணிகாதீர்த்தம்‌: இதுகூப வடிவமாகவுள்ளது. 
மூலத்தானத்திற்குத்‌ தெற்கே ஓர்‌ அம்பு வீழ்‌ எல்லையில்‌ 
உள்ளது. இதன்‌ கரையில்‌ மணிகர்ணிகேசுவரர்‌ உள்ளார்‌ 
மணி-பிரணவமந்திரம்‌; கர்ணம்‌ - காது. நீலியின்‌ காதில 
பிரணவத்தை உபதேசித்தமையல்‌ இது இப்பெயர்‌ பெற்றது. 


மணிமான்‌: குபேரனுடைய சைத்திர ரதம்‌ என்கிற 
வனத்தில்‌ உள்ளவன்‌. இவன்‌ ஒரு மானுடைய கழுத்தை 
மூறித்தமையால்‌ வேடனாக நந்திதேவராற்‌ சபிக்கப்பட்டு 
இங்கே வந்து கலிசையென்னும்‌ வேடப்‌ பெண்ணை மணந்து 
கண்ணப்பரைப்‌ பெற்று அச்சாபம்‌ நீங்கித்தன்‌ இடம்‌ 
அடைந்தான்‌. 

வச்சிரதீர்த்தம்‌:ண வெள்ளிமலையின்‌ கிழக்கே 4 மைலில்‌ 
உள்ள பனஸ கோனை என்ற இடத்தில்‌ சுனையாக உளளது . 
இந்திரன்‌ பூசை பண்ணிய சிவலிங்கம்‌ இதன்‌ கரையில்‌ 
உள்ளது. 


அரகரதீர்த்தம்‌: வச்சிர தீர்த்தத்தின்‌ கிழககேயுள்ளது . 
கரபனென்னும்‌ ஆதிசைவன்‌ சிவதிரவியாபசாரத்தால்‌ இறந்து 
நரகவேதனையடைந்த பொழுது அங்கே வந்து பார்த்த, 
சானந்தமுூனிவார்‌ சகிக்காமல்‌ 'ஹரஹர்‌' என்றமையைக்‌ 
கேட்டுக்‌ கயிலை அடைந்தனன்‌. இதனால்‌ அரகரன்‌ என்னும்‌ 
பெயர்பெற்ற இவன்‌ இங்கு வந்து ஒர்‌ ஆதிசைவனுக்குப்‌ 
புத்திரனாகப்‌ பிறந்து உண்டுபண்ணினமையால்‌ இப்பெயர்‌ 
பெற்றது. 


மலைகள்‌ 


இரசதகிரி: திவ்ய கைலாசத்தின்‌ சிகரங்களில்‌ ஒன்று; 
சிவானந்தைக நிலயம்‌ என்று பெயருள்ளது. ஸ்ரீ 
காளஹஸ்திகிரி. 


கனககிரி: கனக துர்க்காம்பா கிரி) வடக்கேயுள்ளது. 


விததியாசைலம்‌: இது கிழக்கே யுள்ளது; இதில்‌ முருகர்‌ 
உளர்‌; இராமருக்கு வேதாந்த உபதேசம்‌ செய்தமையின்‌ 
வேதாந்த தேசிகர்‌ என்று இவருக்குப்‌ பெயர்‌. 


4 திருக்காளத்திப்‌ புராணம 


நீலமலை: தெற்கேயுள்ளது. இதுதான்‌ பைரவமலை. 

சூரியதீர்த்தம்‌ 2 மேற்கு வாயிலின்‌ சந்நிதிக்குத்‌ தெற்கில்‌ 
கிணற்றுவடிவம்‌; சுவாமிக்குத்‌ திருமஞ்சனம்‌ இநநீரால்‌ 
செய்யப்படுகிறது. 

சரசுவதிதீர்த்தம்‌: வடக்கே 2 ஆம்‌ பிராகாரத்தில்‌ 
சந்நிதியின்‌ தெற்கே உள்ள கிணறு. 

செல்லக்கணபதி: 2 ஆம்‌ பிராகாரம்‌ தென்‌ கிழக்கு. 

ஆகாயகணபதி: உக்கிராணத்திற்கு மேற்கே. 

மிருத்தியுஞ்‌ சயேசுவரர்‌: சிவலிங்கம்‌ - கல்லால்‌ 
தட்சிணாமூர்த்தியின்‌ சந்நிதிக்கும்‌ கிழக்கே மேற்கு மூகம்‌. ஓர்‌ 
அரசனுக்கு ராஜ்யம்‌ கொடுத்தார்‌. 

௨உூரோமசர்‌: தட்சிணாமூர்த்தி துவஜ ஸ்தம்பத்திற்குக 
கிழக்கே உள்ளார்‌. 

பத மசேன மகாராஜா கன்னிகைகளின்‌ பிரதிட்டை 
விங்கம்‌:? மேற்காணும்‌ உரோமச மூனிவருக்கு வடக்கே 
யுள்ளார்‌. 

படித்துறை விநாயகர்‌: பொன்முகரியின்‌ படித்துறை 
. யில்‌ வலப்பக்கத்துள்ளார்‌. 

சூரியபுஷ்‌ கரிணி: மேற்கு வாயிலின்‌ வெளியே வழிக்கு 
வலப்பக்கத்துக்‌ கிணறு. ட்‌ 


சந்திரபுஷ்கரிணி: மேற்படி வழியின்‌ இடப்புதத்துக்‌ 
கிணறு வடிவமாக உள்ளது. 


கண்ணப்பர்‌ வடிவமுள்ள 5 இடங்கள்‌: 


1. கீழ்க கோயிலின்‌ மூலஸ்தானத்தின்‌ அர்த்த 
மண்டலத்தின்‌ வழிக்கு வலப்புறத்தே தெற்குநோக்கியது; 
மூதலில்‌ இவருக்குப்‌ பூசையான பின்புதான்‌ சுவாமிக்குப்‌ 
பூசை. 


2. மேற்படி ஆலயத்தின்‌ 2 -வது பிராகாரத்தின்‌ கிழக்குப்‌ 
பிராகாரத்தின்‌ கிழக்கே தளத்திற்கு மேலே உன்னதத்தில்‌ 


ஸ்ரீ காளஹஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ 5 


(உயரத்தில்‌) உள்ள மண்டபத்தில்‌ வடக்கு நோக்கியுள்ளார்‌. 
மிகுந்த அழகான வடிவம்‌, கதவில்லை. 

3. இரண்டாவது பிராகாரத்தின்‌ மேற்கு வாயிலின்‌ 
வெளியேே வலப்புறத்தே தெற்குநோக்கிய்‌ வடிவமாக 


4. முதற்பிராகாரத்தில்‌ நந்திக்கு மேற்கேயுள்ளது. 

5. மலையின்‌ மேல்‌ மேற்கு நோக்கி நின்ற வடிவமாக 
உள்ளது; அருகில்‌ ஒரு வேடப்பெண்‌ உருவம்‌ கைகுவித்த 
வண்ணமாக நிற்கின்றது. 

கன்னியாலிங்கம்‌ 2: பெரிய பிராகாரத்தின்‌ தெற்கு 
வாயிலின்‌ உள்ளே வழிக்கு மேற்கே கிழக்கு நோக்கிய 
வடிவங்கள்‌) 

மணிகாணிகேசுரர்‌ கோயில்‌? தெற்கேயுள்ள ஒரு 
கோயில்‌. மேற்படி மூலஸ்தானத்தின்‌ வெளியே ஒரு ரிஷி 
வடிவம்‌ மிக நன்றாக உள்ளது. வலக்கை உடைந்து 
போயிருக்கிறது. பிராகாரத்தின்‌ வாயுமூலை மணிகர்ணிகா 
தீர்த்தம்‌. கீழே மணிகண்டேசுவரர்‌ ஆலயத்துக்குத்‌ 
தெற்கேயுள்ள மண்டபத்தின்‌ கீழ்பாகத்தில்‌ மலையின்‌ 
அடிப்பாகத்திலேயே வடக்குத்‌ தொடங்கி அநேகம்‌ 
பிம்பங்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 

. நடராஜர்‌, சிவகாமியம்மண்‌ 
._ சுப்பிரமணியர்‌ 

. உ மாமகேசுவரரா்‌ 

. நிருத்தகணபதி 


திருக்கலியாணகோலமும்‌ பரிவார தேவதைகளும்‌ 
விஷ்ணுதாரை வார்க்கிற பிம்பமும்‌ உள்ளன. 


டெ மெம்‌ 


6. பிட்சாடன மூர்த்திகளும்‌ தாருகாவனத்துப்‌ பெண்‌ 
களும்‌. சிலைகளும்‌ மலையிலேயே  .... நல்ல திருவு 
ருவகங்களாக ஆமைக்கப்பட்டுள்ளன. | 

பிரம்‌ மவிங்கம்‌: மேற்படி மண்டபத்தின்‌ மேலே மேற்கு 
நோக்கிய ஆலயத்தில்‌ வெள்ளியங்கிரியைச்‌ சார்ந்து நான்கு 
திசைகளிலும்‌ நானகு திருமுகங்களையும்‌ உடைய ஒரு 


6 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


சிவலிங்கம்‌ உள்ளது. அது பிரம்மாவினால்‌ பிரதீட்டை 
செய்யப்பட்டதாகத்‌ தெரிய வருகிறது. மேற்படி மூர்த்திக்கு 
எதிரில்‌ சமீபத்தில்‌ கிணற்று வடிவமாக முதலில்‌ 
கைவல்யதீர்த்தம்‌ என்றும்‌ பின்‌ பிரம தீர்த்தம்‌ என்றும்‌ 
பெயருள்ள தீர்த்தம்‌ உள்ளது. பிரம்மலிங்கத்தின மேலே 
மலையில்‌ மேற்கு முகமாக தெற்கேயிருந்து சில பிம்பங்கள்‌, 
உள்ளன. 1. பிட்சாடனர்‌: இருபுறத்தும்‌ மங்கையர்கள்‌. 2. 
சகபாத ருத்திரர்‌ அப்பால்‌ வடக்கேயுள்ள பிம்பங்கள்‌ 
கண்ணுக்கு எட்டாமையால்‌ எழுதமுடியவில்லை. உளி 
யினால்‌ பிம்பங்களுடைய உருவங்களை அமைப்பதற்கு 
மூதவில்‌ கீற்றுக்கள்‌ மாத்திரம்‌ அமைக்கப்பட்டு நின்றுபோய்‌ 
விட்டன. பிரம்ம தீர்த்தத்துக்கு மேற்கேயுள்ள இடத்தில்‌ 
யாரேனும்‌ சந்நியாசிகள்‌ பரகதிஅடைந்தால்‌ அவர்களை 
அடக்கம்‌ செய்வது வழக்கமாக இருக்கிறது. 


சகலாகம நாயகாகோயில்‌ 2 சுவயம்பு இது. 
மணிகண்டே சுவரர்‌ ஆலயத்துக்கு 1/2 மைல்‌ தூரத்தில்‌ 
தெற்கேயுள்ளது. இது அகத்தியரால்‌ பூசிக்கப்பட்டது. 
ஆலயத்தின்‌ மேற்கு முகமாய்‌ மூல லிங்கமும்‌ தேவியும்‌ 
வேறு வேறான கர்ப்பக்‌ கிருகத்தில்‌ உள்ளனர்‌. மேற்படி 
இடத்துக்கு வடக்கேயுள்ள கோவிலில்‌ சம்மோகன 
க்ஷேத்திரபாலகமூர்த்தி அழகிய திருவுருவம்‌ உடையவராய்‌ 
தெற்கு நோக்கி ஒரு ஆலயத்தில்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. 
இந்த மூலமூர்த்தி அகத்தியரால்‌ பூசிக்கப்பட்டது. மேற்படி 
மூலலிங்கத்தின்‌ வடக்கே கிழக்குப்‌ பிராகாரத்தில்‌ மேற்கு 
சந்நிதியாக ஒரு சிவலிங்கக்‌ கோவில்‌ உள்ளது. மேற்படி - 
சகலாகம நாயகர்கோவிலின்‌ எதிரில்‌ ஒரு பர்லாங்கில்‌ 
ஞானப்பிரகாசதீர்த்தம்‌ என்று ஒரு குளம்‌ உளளது; 
படித்துறைகள்‌ உணடு. அதன்‌ தென்கரையில்‌ 
பாவுகல்லுகள்‌ போய்விட்ட ஒரு பாழ்மண்டபம்‌ உண்டு. 


புஷ்டி கணபதி கோவில்‌: சந்நிதி கிழக்குப்‌ புறம்‌. இது 
சகலாகம நாயகர்‌ கோவிலுக்கும்‌ ஞானப்பிரகாச தீர்த்தத்‌ 
துக்கும்‌ இடையே உள்ளது. இவர்‌ பஞ்சாட்சர உப 
தேசத்துக்குத்‌ தவம்‌ செய்த தேவியின்‌ தவத்தைப்‌ பலிக்கச்‌ 
செய்தமையின்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌. 


ஸ்ரீ காளஹஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ ரீ 


நீலகிரி: சகலாகம நாயகர்‌ கோயிலுக்குத்‌ தெற்குள்ள 
மலை. 


சித்தாசலம்‌: நீலகிரிக்கும்‌ வெள்ளியங்கிரிக்குத்‌ தெற்கே 
யுள்ள சித்தாசலத்திற்கும்‌ நடுவில்‌ மேற்பாகத்தில்‌ உள்ளது. 
அகஸ்தியாசிரமம்‌. 


பாரத்துவாஜதீர்த்தம்‌: ஜீவன்‌ முக்த தீர்த்தம்‌ என்று 
மூதலில்‌ பெயருள்ள இது நாற்புறமும்‌ அழகான 
படித்துறைகளும்‌ இடையே நீராவி மண்டபமும்‌ உள்ள 
பெரியதடாகம்‌. 60 வருடத்துக்கு முன்பு இறுதியில்‌ தை 
- அமாவாசையில்‌ ஸ்ரீகாளஹஸ்தீசுவரருக்குத்‌ தெப்போத்‌ 
ஸவம்‌ நடந்ததாகச்‌ சொல்லுவர்‌. இப்போது தை அமாவாசை 
தோறும்‌ காளஹஸ்தீசுவரர்‌ எழுந்தருளி வந்து இதன்‌ அக்கினி 
மூலையில்‌ உள்ள மண்டபத்தில்‌ தங்கி, சாயங்காலம்‌ இதை 
மூன்று முறை ௬ற்றிச்‌ செல்வது வழக்கம்‌. பரத்துவாஜர்‌ 
உண்டாக்கியது. தீர்த்தம்‌ மிகச்‌ செவ்விது. இவ்விடம்‌ 
ஜீவன்முக்தி க்ஷேத்திரம்‌ என்று சொல்லப்படும்‌. 
பரத்துவாஜேசுவரம்‌: இக்கோயில்‌ மேற்படி தீர்த்தத்தின்‌ 
அக்கினி மூலையில்‌ உள்ளது. பரத்துவாஜர்‌ பூசித்தது. இதில்‌ 
மூல லிங்கத்தின்‌ அருகே பரத்துவாஜர்‌ பிம்பம்‌ சிலைவடிவில்‌ 
உள்ளது. 


பராசரேசுவரம்‌? பராசரமூனிவர்‌ பூசித்தது. இக்கோயில்‌ 
பரத்துவாஜ தீர்த்தத்தின்‌ வாயுமூலையில்‌ ...... உள்ளது. . 

நீலகண்டேசுவரம்‌ - வீரக்க்ஷேத்திரம்‌ 

இது நீலகண்டர்‌ என்னும்‌ அந்தணருக்கு ஆனந்த . 
நடராஜ ராகத்‌ தோன்நி. ....... ப்ரீ காளஹஸ்தீசுவரர்‌ காட்சி 
கொடுத்த இடம்‌. இது சொர்ணமுகி ஆற்றுக்கு அக்கரையில்‌ 
னல நிருதிமூலையில்‌ ..... உள்ளது. இதில்‌ பங்குனி மாதத்தில்‌ 
வருடந்தோறும்‌ ௬வாமி எழுந்தருளுவது வழக்கம்‌. 
ஸ்ரீகாளஹஸ்தி நகரமானது அந்தக்காலத்தில்‌ ஆற்றுக்கு 
அக்கரையில்‌ இருந்ததாகச்‌ சொல்லுவார்கள்‌. 


8 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


குடுமித்‌ தேவா: இவர்‌ ஆலயம்‌ வெள்ளியங்கிரிக்கு 
மேலே ஸ்ரீ காளஹஸ்தீசுவரர்‌ கோயிலுக்கு மேலே மலையின்‌ 
உச்சியில்‌ மேற்கு முகமாக உள்ளது, இடப்புறத்தில்‌ 
கண்ணப்பர்‌ ஆலயம்‌ உண்டு. இவர்தான்‌ கண்ணப்பர்‌ 
பூசித்த மூர்த்தியென்று தோன்றுகிறது. இதற்குச்‌ சாட்சி 
இவருக்குத்‌ துவஜாரோகணம்‌ ஆன மறுநாள்‌ 
ஸ்ரீகாளஹஸ்தீசுவரருக்கும்‌ ஆதலேயாகும்‌. 

மாசிமாதம்‌ சிவராத்திரி 5 நாள்‌ ரிஷபவாகனம்‌ - 
கண்ணப்பருக்கு உற்சவம்‌ சுவாமியின்‌ துவஜாரோகணம்‌ . 
ஆவதற்கு முதல்நாள்‌. குடுமித்தேவருக்கு வட்புறத்தே 
அம்பிகை ஆலயமும்‌ அதன்‌ எதிரே விநாயகர்‌ ஆலயமும்‌ 
உள்ளன. 

தொண்டைமான்‌ நாடு: இப்பெயருள்ள ஊரெரன்று 
இவ்வூருக்கு நிருதிதிக்கில்‌ உள்ளது; காளஹ்ஸ்தீசுவர ருடைய 
நகைகள்‌ ஒரு சமயத்தில்‌ திருட்டுப்‌ போன பொழுது 
இதையறிந்த மேற்படியூர்‌ அரசன்‌ வந்து பல நகைகளையும்‌ 
சுவாமிக்குச்‌ சாத்தித்தரிசித்தமையின்‌ அவ்வரசன்‌ வடிவம்‌ 
குதிரைமீது விக்கிரக ரூபமாகக்‌ கோயிலில்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ளது. இந்த ஐதீகத்தைப்‌ பற்றிச்‌ சுவாமி வருடத்திற்கு 
ஒருமுறை இவ்வூருக்குப்‌ போவது வழக்கம்‌. சிலந்திப்பூச்சி, 
காளன்‌ என்னும்‌ பாம்பு, யானை இவைகளின்‌ வடிவங்கள்‌ . 
உலோக விக்கிரகங்களில்‌ சிறப்பாக அமைந்துள்ளன. 
அறுபத்து மூவருடைய விக்கிரகங்களுடைய வடிவங்கள்‌ மிக 
அழகாக உள்ளன. சமயாசாரியர்‌ மூவருடைய வடிவம்‌ 
மட்டும்‌ இல்லை. சிலா வடிவங்கள்‌ முன்னுள்ளன என்பதற்கு 
ஆனாய நாயனார்‌ வடிவம்‌ மட்டும்‌ கல்லில்‌ இருப்பது சாட்சி. 

அரகரதீர்த்தம்‌: ரசதகிரியில்‌ கிழக்கில்‌ பலாவனத்தில்‌ ஒரு 

வகையான மரங்களின்‌ வேரிலிருந்து துளிப்பது; யாரேனும்‌ 
அரஹரவென்று சொல்லின்‌ துளிர்க்கும்‌. இங்கே ஒரு 
சிவலிங்கம்‌ இருக்கிறிது. 


வச்சிரதீர்த்தம்‌: மேற்படி இடத்திற்குத்‌ தெற்தில்‌ சுனை 
வடிவமாக உள்ளது. 


சகஸ்ரவிங்கம்‌? அவை ப்னன்‌ தெற்கே ன 
நாழிகை வழித்தூரத்தில்‌ ஒரு லிங்கம்‌ உள்ளது. இதில்‌ 1000 


ஸ்ரீ காளஹ்ஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ 9 


லிங்கமுண்டு. சகஸ்ர லிங்கேசுவர தீர்த்தம்‌ உண்டு. இதன்‌ 
நீர்‌ அமிர்தஜலம்‌ என்று பெயர்‌ பெறும்‌. இவ்விடம்‌ தாம 
க்ஷேத்திரம்‌. சிவன்‌ யட்ச வடிவங்கொண்டு சோதித்த பின்பு 
விஷ்ணுமுதலிய ஆயிரந்தேவர்கள்‌ பூசித்த இடம்‌. சகஸ்ர 
லிங்கத்திற்கு ஒரு கோயிலுண்டு. 

மார்க்கண்டதீர்த்தம்‌: இது சகஸ்ரலிங்கத்திற்கு உத்தரத்‌ 
தில்‌ அருவியாக உள்ளது. மார்க்கண்டேசுவரர்‌ (இலிங்கம்‌) 
இதன்‌ கரையில்‌ உண்டு. 

காளிதீர்த்தம்‌: இதுவேடம்‌ (தெற்கு) என்னும்‌ கிராமத்தில்‌ 
வாய்க்காலாக உள்ளது. பைரவ தீர்த்தத்தோடு சேர்த்தது . 


மோகினிதீர்ததம்‌ * 

மாயூரதீர்ததம்‌: நீலமலையின்‌ வடபாகத்தில்‌ கிணறாக 
உள்ளது. கேரள தேசத்தில்‌ பிறந்தவனும்‌ பணத்தை 
விரும்பித்தத்தையைக்‌ கொன்றவனுமான மாயூரன்‌ என்பவன்‌ 
சந்திரகன்‌ என்னும்‌ புரோகிதனுடன்‌ தேசாடனஞ்‌ செய்து 
வந்து யானை வடிவாகத்‌ தோற்றிப்பின்பு விருத்தப்பிராமண 
(முதிய அந்தண) வடிவாகத்‌ தோற்றிய சுவாமி கையில்‌ உள்ள 
தண்டத்தால்‌ ஒரு தீர்த்தம்‌ உண்டாக்கி அதில்‌ ஆட்டுவிக்க 
அவன்பாபம்‌ ஒழிந்து வீடுபெற்றான்‌. 

உருத்திரதீர்ததம்‌ . 

மணிகங்கை? மணிகர்ணிகை - மணி கர்ணேசுவரம்‌ 

வியஷ்டி ரூபலிங்கம்‌? மூலலிங்கம்‌.. 

சமஷ்டி ரூபலிங்கம்‌: வெள்ளிமலை; இம்மலையே 
ஆவுடையார்‌. இம்மலையிலுள்ள சகஸ்ரலிங்கமே விங்கம்‌. 
அரகரதீர்த்தமே சோமசூத்திரம்‌. 

சுவாமி: தேவியோடு (சோமாஸ்கந்தம்‌) மாசி மாதத்தில்‌ 
நடக்கும்‌ பிரமோற்சவத்தில்‌ 9 ஆம்‌ நாளிலும்‌ மகர 
சங்கராந்தியிலும்‌ மறுநாளிலும்‌ வேட்டைக்‌ கலகல க 
மலையை வலம்வருவது வழக்கம்‌. 


இதற்கு மிர்கயா விநோதம்‌ என்று பெயர்‌. சிலந்தி 


மூதலியன பூசித்தது திரேதாயுகத்தில்‌. நக்கீரர்‌ பூசித்தது 
ஆரந்திரபுராணத்தில்‌ உள்ளது. 


10 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


பாண்டி நாட்டுக்‌ கன்னியா? 
7. அமிர்தலதை 


2. காந்திமதி 

திருப்பதியில்‌ ஏறிச்‌ சென்ற ஒரு வைணவர்யானத்திற்‌ 
போகையில்‌ இவ்வூர்க்காலி கோபுரந்‌ தோன்றக்‌ கதவை 
மறைப்பித்தார்‌. கண்போயினபின்‌ கதவைத்திறக்கச்‌ 
சொல்லிவிட்டு திருவேங்கட மூடையானால்‌ கூறப்பட்டு 
வந்து. '“மணிகோபுரசாம்பசிவ மஹப்பிரபோ' என்று முடியும்‌ 
100 பத்தியங்களைச்‌ செய்து ஒரு கண்‌ பெற்றார்‌. இவரைத்‌ 
தாதாசாரியென்று சொல்வது வழக்கம்‌. இராசேந்திர சோழன்‌ 
பூசித்தது மட்டும்‌ புராணத்திற்‌ சொல்லப்பட்டுளளது. 


தலப்‌ பெயர்‌ 


பல்‌ 


. பிரஹ்மபுரம்‌ 
2. ஸ்ரீவிஷ்ணுநகரம்‌: விஷ்ணுபூசித்தார்‌ பெரிய லிங்கம்‌ 
3. பாண்டியபுரம்‌: வரகுண்பாண்டியர்‌ பூசித்து ஊரை 
யுண்டாக்கித்தம்‌ பெயரால்‌ இவ்வூர்‌ வழங்க வேண்டுமென்று 
கேட்டுக்கொண்டார்‌. 


4. நாரதபுரம்‌? நாரதலிங்கம்‌ உண்டு. 

5. ஸ்ரீகாளஹ்ஸ்திநகரம்‌ 

6. அகண்ட வில்வகானனம்‌ 

மோர்த்தியின்‌ பெயர்கள்‌ ?- 

1. ஸ்ரீகாளஹஸ்தீசுவரர்‌ 

2. தட்சிணகைலாச நாதேசுவரர்‌ 

3. தீர்த்தம்‌ 

1.ஸ்வர்ணமுகரி: இது இந்தத்தலத்தில்‌ உத்தரவாகினி. 
இதில்‌ அநேக தீர்த்தங்கள்‌ உண்டு. 


2. தத்துவப்பிரகாசதீர்த்தம்‌: இதுவித்தியா சைலத்தின்‌ 
(குமாரஸ்வாமி மலை) கீழே மேற்றிசையில்‌ உள்ளது. 


ஸ்ரீ காளஹஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ 13] 


3. பரானத்ததீர்த்தம்‌? மலைக்குக்‌ கிழக்கே உள்ளது. 
இங்கே பிரசன்ன காளஹஸ்தீசுவரர்லிங்கம்‌ உணடு. 
பிரமப் பிரதிஷ்டை. 


4. திவ்ய கைலாசகங்கை: பொன்முகரி 
5. தேவதீர்த்தம்‌? மேற்படி 


அகண்டதீபம்‌?: மூலத்தானத்தில்‌ இடைவிடாமல்‌ 
சலித்தல்‌ வாயுலிங்கம்‌ என்பதை வெளிப்படுத்துகின்றது. 


விருட்சம்‌: மகிழ்‌, வில்வம்‌ 

ததி: பொன்முகரி 

மலை 

1. வெள்ளிமலை 

2. பொன்மலை 

3. வித்தியாசைலம்‌ 

4. சித்தாசலம்‌ 

5. ஸ்கந்தாசலம்‌ - தெற்கே 10 மைலில்‌ உள்ளது. 


இதற்குத்‌ தெற்கே 4 நாழிகை வழித்தூரத்தில்‌ உள்ள 
தொண்டைமா நாடென்னும்‌ ஊரில்‌ (பூகர்ண கேஷத்திரம்‌) 
மகாவிஷ்ணுவைச்‌ சிங்காசனத்தில்‌ வைத்து ஏகசத்திரமுள்ள 
சாம்ராஜ்ப பட்டாபிஷேகம்‌ செய்வித்தனர்‌. இதில்‌ ஸ்ரீ ராமர்‌ 
பிரதிஷ்டை பண்ணின ஸ்ரீ கோதண்ட ராமேசுவரலிங்கம்‌ 
உண்டு. ௬வாமி ஒரு தரம்‌ மாசி மகத்தின்‌ மற்றைநாள்‌ 
வீதிவலம்‌ போவது வழக்கம்‌. 


கிருதயுகத்தில்‌ பூசித்தவர்‌:10 

பிரம்மா, அகஸ்தியர, பார்வதி, நீலா, ஹரிஹரன்‌, 
மயூரன்‌, பீமன்‌ சந்திரன்‌, சூரியன்‌, இந்திரன்‌. 

திரேதா யுகத்தில்‌ பூசித்தோர்‌-11 


விஷ்ணு, பிரஹ்மா, லக்ஷ்மி, ஸ்கந்தர்‌, ராமா, மார்க்‌ 
கண்டேயர்‌, கண்ணப்பர்‌, எண்காற்பூச்சி, காளான்‌, யானை, 
சக்கிரம்‌. 


* 


12 ர திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


துவாபர யுகத்தில்‌ பூசித்தோர்‌: 

௬பகை, விசயன்‌, ஜபாலை, மிருத்தியுஞ்சய மகாராஜன்‌, 
நாரதன்‌, விஷ்ணு முதலிய ஆயிரம்‌ தேவர்கள்‌, சுகர்‌, 
சனற்குமாரர்‌, பராசரர்‌. 

கவியுகத்தில்‌ பூசித்‌ தோர்‌? 

சாரங்கன்‌, வரகுணபாண்டியன்‌, ராஜேந்திர சோழண்‌, 
பத்மசேனகராஜன்‌, பாண்டியனுடைய பிள்ளை, சக்கரதர 
ராஜன்‌, பரத்துவாசர்‌, அமிர்தலதா, காந்திமதி, இந்தப்‌ புராணம்‌ 
டரத்துவாசர்‌ கேட்க உரோமசர்‌ சொல்லியது. 

காவிகோபுரம்‌: இது கோயிலைச்‌ சார்ந்ததன்று. கோயில்‌ 
இருப்பதைப்‌ பிறர்‌ அறிந்து கொள்ளுதற்குக்‌ கட்டப்பட்டது. 
இவ்வாறே தெலுங்கநாடு முழுமையும்‌ உள்ளது; சந்திர 
கிரியில்‌ இருந்த கிருஷ்ணராயர்‌ கட்டுவித்ததாகச்‌ சொல்லுவார்‌. 

கண்ணப்பகர்ணம்‌?: வடக்கு வீதிக்கு நேரேயுள்ளது. 
மதுரைக்கன்னியர்‌ பூசித்த லிங்கம்‌ தட்சிணாமூர்த்திக்கு இடப்‌ 
பக்கத்தில்‌ உள்ளதான தெற்கு நோக்கிய லிங்கமொன்று 
இருக்கின்றது. 

புஷ்பகிரிமடம்‌: மேற்கு வீதியில்‌ இருக்கிறது அன்ன 
சத்திரம்‌ உணடு. 

மாசிமகம்‌: இரவில்‌ வீதியில்‌ ௬வாமி வருதலும்‌, 
தொண்டைமான்‌ திருடுதலும்‌, மறுநாள்‌ தொண்டைமான்‌ நாடு 
இதற்கு 4 மைல்‌ தெற்குப்‌ போதலும்‌. இழந்து போன 
சொத்துக்களைப்‌ பெறுதலும்‌ நடைபெறும்‌. 

உத்ஸவவிவரம்‌ : 

சித்திரை: திருவாதிரை முதல்‌ 12 நள்‌ வசந்தோற்சவம்‌ 

வைகாசி: மிருகசீரிடம்‌ முதல்‌ 10 - நாள்‌ பெளர்ணமி 
வரையில்‌ வசந்தோற்சவம்‌ 


ஆனி: அட்டமி முதல்‌ 5 நாள்‌ பிரதோஷம்‌ வரையில்‌ 
பெரிய தெற்குப்‌ பிராகாரத்துள்ள ஜலக்கிரீடை மண்டபத்தில்‌ 
சைத்திய உபசார உற்சவம்‌. இம்மாதம்‌ சுக்கில பட்சத்தில்‌ 
தட்சிணாமூர்த்திக்குக்‌ கிழக்கேயுள்ள மேல்‌ மண்டபத்தில்‌ 
(கூம்பேசுவர மண்டபம்‌) 5 நாள்‌ சைத்தியோபசார உற்சவம்‌. 


ஸ்ரீ காளஹஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ 13 


ஆடி: சண்மூக: நயினார்க்குப்‌ பிரம்மோற்சவம்‌. 
கிருத்திகை 5 ம்‌ உற்சவம்‌. 


ஆவணி: குமாரகாளஹஸ்தீசுவரக்குருக்கள்‌ மண்டபத்‌ 
தில்‌ பெளர்ணமி சபாபதியாக 5 நாள்‌ சைத்தியோபசார 
உற்சவம்‌ நடைபெறும்‌. 


புரட்டாசி: நகரேசுவர மண்டபத்தில்‌ பெளர்ணமி முடிய 
5 நாள்‌ சைத்தியோபசார உற்சவம்‌. 


ஐப்பசி: நவராத்திரி உற்சவம்‌. 


கார்த்திகை: கிருத்திகா தீபம்‌. சோமவாரம்‌ 4 ம்‌ விருஷ 
போற்சவம்‌. 


மார்கழி: 30 நாளும்‌ உதயத்தில்‌ அம்பிகை உற்சவம்‌. 
(கொப்பி உத்ஸவம்‌) 


தை மாதம்‌: 1 ம்‌ தேதியில்‌ பிரசன்ன காளஹஸ்தீசுவரர்‌ 
கிரிப்‌ பிரதட்சிணம்‌ (மலைவலம்‌ வருதல்‌). 2-ம்‌ தேதியில்‌ 
சோமாஸ்கந்தகிரிப் பிரதட்சிணம்‌. மேற்படி அமாவாசையில்‌ 
பரத்துவாசருடைய ஆச்சிரமத்திற்குப்‌ போதல்‌, தெப்போற்சவம்‌. 


மாசி மாதம்‌? மக நட்சத்திரத்தில்‌ வீதிப்‌ பிரதட்சிணம்‌, 
வஸ்திரம்‌ திருட்டுப்போதல்‌ மறுநாள்‌ காலை தொண்டைமான்‌ 
நாட்டிற்குப்‌ போதல்‌. இம்மாதம்‌ (கிருஷ்ண பட்சத்தில்‌ 
சதுர்த்தியன்று விருஷபோற்சவம்‌) பிரம்மோற்சவம்‌ 9 - நாள்‌ 
கிரிப்‌ பிரதட்சிணம்‌. 


பங்குனி மாதம்‌: சூரிய புஷ்கரிணியைச்‌ சார்ந்த 
நாகவல்லி மண்டபத்தில்‌ சுக்கில பட்சத்தில்‌ பெளர்ணமி 
இறுதியாக 5 நாள்‌ சைத்தியோபசார உற்சவம்‌. 


மாசி: மாதத்தில்‌ துவாசாரோகணத்திற்கு முதல்‌ நாள்‌ 
கண்ணப்பருக்கு உற்சவம்‌. இதில்‌ கண்ணப்பர்‌ பரத்வாஜாச்ர 
மத்தின்‌ வழியே உச்சிக்குப்‌ போய்‌ துவசா ரோகணஞ்‌ செய்து 
விட்டுப்‌ போனவழியே வந்து ஊரைச்‌ சுற்றி வருதல்‌ 
நடைபெறும்‌. 


14 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


கண்ணப்பா? மணிமான்‌ என்னும்‌ யட்சன்‌ மானைக்‌ 
கொன்று அந்தப்‌ பாவத்தால்‌ வேடனாகச்‌ சைலாதியால்‌ 
சபிக்கப்பட்டு இங்கே வந்து 2 வருடம்‌ இருந்து பூசித்து 
முக்திபெற்றார்‌ என்று தலபுராணம்‌ கூறும்‌. 

உ௫மலைப்பாடு: இது இவ்வூர்க்கு மேற்கே 3 மைலில்‌ 
உள்ளது. இது உடுப்பூர்‌ என்று ஊகிக்கப்‌். படுகின்றது . 


கிருஷ்ணகந்தோற்சவம்‌: மாசி உற்சவத்தில்‌ 6 - நாள்‌ 
இரவு செய்வது. தர்ப்பையைச்‌ சுட்டகரியை சாம்‌ பிராணி 
தைலத்தோடு சேத்து அதைத்‌ தேவிக்கும்‌ சுவாமிக்கும்‌ 
கழுத்துக்குக்‌ கீழும்‌ பொட்டாக நெற்றியிலும்‌ சாத்துதல்‌. இது 
தான்‌ திருச்சாத்து. இது எந்தத்‌ தலத்திலும்‌ வழக்கம்‌. 
திருச்சாத்துச்‌ சாத்திய பின்‌ வெண்ணெய்‌ சாத்துதல்‌ வழக்கம்‌. 
தும்பை மாலை இத்தலத்தில்‌ சாத்துதல்‌ விசேடம்‌. எட்டாம்‌ 
நாள்‌ இரவு வைதீக பீடத்தின்‌ முன்பு பதினாறுகால 
மண்டபத்தில்‌ திருக்கவியாணமும்‌ உலாவருதலும்‌ வழக்கம்‌. 
இரதோற்சவம்‌ இக்காலத்தில்‌ ஆறாம்‌ திருநாளில்‌ 
நடக்கின்றது. 

வடக்குமடம்‌? சங்கரமூனிமடம்‌; இது கோவிலுக்குக்‌ 
காலி கோபுரத்துக்கு வடக்கே இராச வீதிக்கு மேற்கே கல்‌ 
மண்டபமாக உள்ளது; சங்கராசாரியர்‌ மடம்‌. 

மணிக்கங்கை மடம்‌: மணிகர்ணீசவர மடம்‌. மேற்படி 
கோயிலின்‌ தெற்கேயுள்ளது. மேற்படி மடத்து மூனிவர்சிலை 
இப்பொழுது கையுடைந்து இருக்கிறது. 

ஆறுகொத்தார்‌? ஹோதா - அதிகாரி. 

ஆரு ஹீத்தாலு: இப்பெயர்‌ பெற்ற முதல்‌ வம்சமொன்று 
இவ்வூரில்‌ இருந்ததாம்‌. இவர்‌ வீடு வடக்கு வீதியில 
இருந்ததாம்‌; 

7, கிராமக்காவல்‌ - கங்காணம்‌ 

2. நைவேத்திய தீபாராதனை முதலியவற்றை 
அருகிருந்து செய்வித்தல்‌. 


ஸ்ரீ காளஹஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ 15 


3. சூடை பிடித்தல்‌ 

4. பல்லக்கின்‌ முன்புறம்‌ தாங்கல்‌ 

5. யானை முதலியவற்றிற்கு விருஷப முத்திரை 
போடுதல்‌ - முத்திராதிகாரம்‌ 

6. மெய்க்காவல்‌. 

7. பெரிய உக்சிராணாப்‌ பொருள்களைக்‌ கொடுக்கல்‌, 
வாங்கல்‌. என்னும்‌ (ஆறு) அதிகாரமுடையோர்‌ எட்டுக்‌ 
கொத்தான இளையநாயகர்‌ பால்‌ மூதலியன கொண்டு 
வருவோர்‌: 

1. விலமநாயகா்‌ 

2. கம்மநாயகர்‌ 

3. கம்பஸ்தயா நாயகர்‌ 

4.,கோடஸாடு நாயகர்‌ 

சிவகோசரியார்‌ 2 ஆற்றுக்கு அக்கரையில்‌ குருக்கள்‌ 
மாருடைய தோட்டம்‌ உண்டு; அதில்‌ நான்கு திசையிலும்‌ 
நான்சு மண்டபங்கள்‌ உண்டு. இது சிவகோசரியார்‌ இருந்த 
இடமென்று சொல்லுவர்‌. 

ஆதிசைவர்‌ இங்கு உள்ளனர்‌; மூவகையார்‌. 

1. திருவாலங்காட்டார்‌. 

2. திருக்கமுக்குன்றத்தார்‌. 

3. காஞ்சீபுரத்தார்‌. 

ஐந்து கோத்திரம்‌: கெளதம, அகஸ்திய, பாரத்துவாஜ, 
கெளசிக, காசியப கோத்திரத்தினர்‌ ... இவர்களில்‌ திரவிட 
சம்பிரதாய மூடையோர்‌ ஆதிசைவர்‌; ஆந்திர சம்பிரதாய மூடை 
யோர்‌ சிவத்துவிஜர்‌. சிவத்துவிஜரை வைதிகர்களும்‌ ஆதிசை 
வர்களும்‌ பந்தியில்‌ வைத்துக்‌ கொள்ளார்கள்‌ அவர்‌ கானீனர்‌. 

இவ்வூரில்‌ கண்ணப்பர்‌ ஆலயம்‌ 5 இடத்தில்‌ உண்டு) 
அவற்றுள்‌ நகரமத்தியில்‌ இருந்த கோயிலை விஷ்ணு 
ஆலயமாகச்‌ செய்து விட்டனர்‌. இதில்‌ இருந்த விக்கிரகம்‌ 
கோயிலில்‌, துவஜஸ்தம்பத்துக்கு வெளியே உள்ளது. 
கண்ணப்பபுரம்‌. 


16 திருக்காளத்திப்‌ புராணம்‌ 


தெலுங்கு: த்ருலிங்கம்‌ என்பதன்‌ சிதைவு. 1. ஸ்ரீகான்‌ 
ஹஸ்தி 2. த்ராக்ஷாராமம்‌. 3. ஸ்ரீசைலம்‌ என்னும்‌ 3 லிங்கத்தை 
எல்லையாக உடைய மொழி. 

இதனால்‌ தெலுங்கு தேயம்‌ திருலிங்கம்‌ என்றும்‌ 
தெலுங்கு மொழி திருலிங்க பாஷை என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 

எந்தத்‌ தேசத்தில்‌ எள்ளைப்‌ போலப்‌ பசுக்கள்‌ பாலைப்‌ 
பொழிந்து யஞ்ஞத்தைப்‌ பெருக்குகின்றதோ அது திலகு 
தேயம்‌. பின்னர்த்‌ தெலுகு தேயம்‌ என்று மருவிற்று என்பர்‌. 
(ஷ.டத்தியாயி) - ஸ்ரீகாளஹஸ்தி மகாத்மியம்‌. செய்தவர்‌. 
தூர்ஜடிகவி. 497 வருடத்திற்கு முந்தியவர்‌. பல்லாரி ஜில்லா 
வில்‌ துங்கபத்திரா நதி தீரத்தில்‌ பாழடைந்து கிடக்கும்‌ 
விஜயநகரத்திருந்தாண்ட கிருஷ்ணதேவராயர்‌ காலத்து 
இருந்தவர்‌; அவர்‌ மீது பல சுலோகங்கள்‌ செய்திருக்கினறர்‌. 
தெலுங்கில்‌ உள்ள பத்திய காவ்யம்‌. 4 - உசசுவாஸம்‌. 
சுவாமி பாடும்‌ படி கனவில்‌ சொன்னது காரணம்‌. 
- 164 பத்தியம்‌ 
மப்‌. * 
- 226 :' 


ட்‌ 205 ச்சி 


ரர பன நல. ந 


முதலாவதில்‌ யாதவ சரிதம்‌ உள்ளது. 

நாராயணவனம்‌: புத்தூர்ஸ்‌ டேஷனுக்குக்‌ கிழக்கே 
மூன்று மைவில்‌ உள்ளதொரு நகரம்‌. வசிட்டர்‌ தவஞ்செய்து 
தட்சிணா மூர்த்தியாகக்‌ காட்சி கொடுக்கப்‌ பெற்று உபதேசம்‌ 


பெற்றது. சிவனுடைய பிரிவாற்றாமையால்‌ உமை 
(ஞானப்பூங்தோதை)யும்‌ வெள்ளிமலையும்‌ மேருமலையும்‌ 
வந்தமை. ஸ்வர்ணமுகரி உற்பத்தி இரண்டாவதில்‌ 


பிரம்மாவுக்குக்‌ குமாரர்‌ பிறத்தல்‌ அவர்களைக்‌ கொல்ல 
உக்கிரனை யுண்டுபண்ணுதல்‌. முதலியன. ரூபு பிறத்தல்‌, 
சிலந்தி, பாம்பு, யானை 3 - வது உச்சுவாஸம்‌. 


ஐயரவர்கள்‌ இதை எழுதியது 24-5-1900 


ஸ்ரீ காளஹ்ஸ்தியைப்‌ பற்றிய ஐயரவர்கள்‌ குறிப்புக்கள்‌ 17 


கண்ணப்பர்‌ பொத்தப்பிநாடு: உடுமூர்‌ (உடுமுலபாடு - 
நகர வருணனை) கண்ணப்பா தந்தை - நாகநாதன்‌. 
கண்ணப்பர்‌ தாய்‌ தந்தை (பெயர்‌). எதுகையில்‌ வந்துள்ளது 
பலவிடத்தும்‌. நக்கீரர்‌ - நக்கீரர்‌ சங்கப்‌ பலகை அகத்தியர்‌ 
கொடுத்தார்‌. 4 - வது கன்னியர்‌ கதை. மாணிக்கவல்லி - தாய்‌ 
வாலி பூசித்த சிவலிங்கம்‌. பூர்வ ஜன்ம விருத்தாந்தம்‌. 
இந்திரகீல பருவதத்தில்‌ அருச்சுனன்‌ தவஞ்செய்தான. 


ஆந்தரம்‌ - அ (8) விஷ்ணு; (அம்‌) இவரைத்தரித்தவர்‌ 
அ,ந்தரன்‌. இவரால்‌ உண்டு பண்ணப்‌ பட்டது ஆந்தரம்‌. அநந்த 
வடிவமாகிய மலையைத்தரிக்குத்‌ தேயம்‌ அநந்தீர:; இது 
ஆந்தரம்‌ என்றாகி இதில்வழங்கும்‌ மொழிக்கு ஆயிற்று 
என்றலும்‌ ஒன்று. 

சூறிப்பு: ஐயரவர்கள்‌ தம்‌ கையாலேயே எழுதியுள்ள 
காகிதப்பிரதியில்‌ உள்ள விஷயங்கள்‌ பதிப்பிக்கப்பட 
டுள்ளன. (ஆராய்ச்சியாளர்களுக்குப்‌ பயன்படும்‌ என்று கருதி.) 


டே 


கணபதி துணை 


முகவுரை 


“காளத்தி காணப்‌ பெற்ற கண்களே கண்க ஸளென்றுங் 
காளத்தி நகருக்‌ கேகுங்‌ கால்களே கால்க ளென்றுங்‌ 
காளத்தி புகுங்க ருத்தே கருத்தென்றுங்‌ கைலை நாமக்‌ 
காளத்தி புகழு நாவே நாவென்றுங்‌ கற்றோர்‌ சொல்வர்‌'' 


4 இருக்காளத்தியென்பது தொண்டை நாட்டில்‌ தேவாரம்‌ 
பெற்ற சிவஸ்தலங்களஞுள்‌ ஒன்று. இந்தஸ்தலத்துக்குதீ 
த௲ணிணகைலாஸம்‌ அல்லது தென்கயிலாயம்‌, தென்கயிலை, 
திருக்காளத்தி, ஸ்ரீகாளஹஸ்தி அல்லது சீகாளத்தி, காளத்தி, 
சிவாநந்தகரி, சிவாநந்தைக நிலயம்‌, விஞ்ஞான கேத்திரம்‌, 
கண்ணப்பப்புரம்‌, மும்முடிச்‌ சோழபுரம்‌ முதலிய வேறு காரணப்‌ 
பெயர்களுமுண்டு. 


தக்ஷிண கைலரஸமென்னும்‌ பெயரின்‌ காரணம்‌, 
இப்புராணம்‌, 32-ம்‌ பக்கம்‌, 27- உம்‌ செய்யுள்‌ முதலியவற்றாலும்‌, 
திருக்காளத்தியென்னும்‌ பெயரின்‌ காரணம்‌, 48-ம்‌ பக்கம்‌, 67-ம்‌ 
செய்யுள்‌ முதலியவற்றாலும்‌ விளங்கும்‌. இப்படியே 
பிறபெயர்கவின்‌ காரணம்‌ இந்நூலாலும்‌ பிறநூலாலும்‌ நன்கு 
உணரலாகும்‌. இஃது ஐந்து யோசனை அகலமும்‌, பத்து 
யோசனை நீளமுள்ளது. 4(ப, 750; பா.27.) ''மண்டு 
யோசனையைந்‌ தச௫லமுமிரட்டி நீளமும்‌ வயங்குதென்‌ கயிலை”! 
(7.7.21.) என்னும்‌ சூதசங்கிதையாலும்‌ இது விளங்கும்‌, 


மஹாபுராணங்களுள்ளும்‌, உபபுராணங்களுள்ளும்‌, மற்ற 
ஸ்தல புராணங்களுள்ளும்‌ இத்தல மகிமையைச்‌ சொல்லாதவை 
பெரும்பாலும்‌ இல. 


மெய்யன்பையே திருவுருவமாகக்‌ கொண்ட ஸ்ரீகண்ணப்ப 
நாயனார்‌ இடையீடின்றி வழிபட்டு ஆறுநாட்களில்‌ முத்தி பெற்ற 

ு தொண்டைநாட்டில்‌, ௨௪ - கோட்டங்களுள்‌ ஒன்றாகிய வேங்கடக்‌ 
கோட்டத்துத்‌ தொண்டைமான்‌ பேராற்றூர்தாட்டு மும்முடிச்‌ சோழபுர 
மென்றும்‌, ஆற்றார்‌. வளநாட்டு மும்முடிச்‌ சோழபுரமென்றும்‌ அலாசா 
சனங்களில்‌ இதன்‌ பெயர்‌ காணப்பெறுூன்றது. * ப.பக்கம்‌. பா. பாட்டு. 


2 முகவுரை 


பெரும்புகழ்‌ வாய்ந்தது இது. இன்னும்‌ விராட்புருஷனுடைய 
விசுத்திஸ்தானமென்றும்‌, பிரமதேவருடைய அநாகதஸ்தான 
மென்றும்‌, பஞ்ச பூதஸ்தலங்களுள்‌ வாயுஸ்தலமென்றும்‌, 
பஞ்சாக்ஷரஜபஸித்தியை விரைவில்‌ தந்தருளுவதென்றும்‌, 
சிவஞானத்தை அளிக்கவல்ல ஸ்தலங்கள்‌ & நான்கனுள்‌ 
ஓன்டெறன்றும்‌ ஒருநாளேனும்‌ நியமத்துடன்‌ வசிப்பவர்களுக்குக 
சலியின்பீடையை மாற்றிப்‌ பிறவித்துயரை நீக்கவல்ல ஸ்தலங்கள்‌ 4 
இரண்டனுள்‌ ஒன்றென்றும்‌ நால்கவீற்‌ பாராட்டப்‌. பெற்றது 
இத்தலமே. இத்தல மகிமையும்‌, தீர்த்த விசேடமும்‌, விழபட்டுப்‌ 
பேறு பெற்றோருடைய மேம்பாடுகளும்‌ இந்தாலாலன்றி இதன்‌ 
பின்‌ காட்டப்பபெற்றுள்ள தேவார முதலிய திருமுறைகளாலும்‌ 
வேறுரநரல்களிலிருந்து எடுத்துக்காட்டிய செய்யுட்களாலும்‌ 
புலப்படும்‌. இத்தலம்‌ சிவஸாரூப்‌ பியம்‌ தருமென்பதை, 

“*பலியபூலி யதளு டுக்கும்‌ பொருகரி கரித்தோல்‌ போர்க்கும்‌ 

வலியவா னானே றேறும்‌ வாளரா வரவம்‌ பூணு 

மெலியியன்‌ மான்மா னேந்தும்‌ வெந்திறற்‌ சீயஞ்‌ சீயத்‌ 

தலைபுளனை தருந்தென்‌ வெள்ளிச்‌ சயிலத்தி லிறக்கின்‌ மன்னோ”. 

(சீகாளத்தஇப்‌ புராணம்‌, தென்கயி. 68) 


என்னுஞ்‌ செய்யுளால்‌ ஒரு புலவர்‌ பெருமான்‌ தெரிவித்திருக்கும்‌ 
அழகு பாராட்டற் பாலது. 

ஸ்தலவிநரயகர்‌ இருவர்‌: (8] பஞ்சசந்திவிநாயகர்‌ (ஜஞ்சந்தி 
விநாயகரெனவும்‌, அஞ்சந்திவிநாயகரெனவும்‌ இவர்‌ கூறப்‌ 
பெறுவர்‌]. (ஆ) பாதாள கணபஇ. 

ஸ்வாமியின்‌ திருநாமங்கள்‌: தென்கலை நாதர்‌, இருக்காளத்தி 
நாதர்‌, ஐங்குடுமித்தேவர்‌, ஐந்துகொழுந்து, குடுமித்தேவா்‌, 
ஆராவமுது, கணதாதர்‌, சுல்லாலடியார்‌, கல்லாலடியிற்கரும்பு, 
மருந்து மலைமேல்மருந்து, காபாலி (காவாலி), காளத்தி, காளதி்‌ 
திக்கற்பசம்‌, சோதிவிடங்கர்‌, பொரன்முகரித்துறைவர்‌ என்பவை 
முதலியன. 

அம்பிகையின்‌ திருநாமங்கள்‌: ஞானப்‌ பிரஸ னாம்‌ பிகை, 
ஞானப்பூங்கோதை, ஞானக்கொழுந்து, ஞானகந்தரி, ஞானப்‌ 
பேரொளி, சிற்புட்பகே௫ுி, வண்டார்குழலாள்‌ என்பவை முதலியன. 

ஸ்தலவிருக்ஷங்கள்‌ இரண்டு: (1) அகண்டவில்வம்‌, (2) கல்லால்‌. 


இலை ப ப ப ெவெவ்டடடடடடட படையை சைச்‌ சை வையக்கைவைகைைம்‌ னாரா னான்‌ 
4 காசி, சிதம்பரம்‌, விருத்தாசலம்‌, காளத்தி என்பன -* காக, காளத்தி 


முகவுரை 3 


இத்தலத்திற்குரிய நதி, பொன்முகரி. இது சந்நிதியில்‌ 
உத்தரவாகினியாய்ச்‌ செல்லுதலின்‌ மிகச்சிறந்ததாகக்‌ கூறப்‌ பெறு 
இன்றது. இதன்‌ மகமை இந்தாலுள்‌ அங்கங்கே பரக்கக்‌ காணப்‌ 
பழுவதனறி வேறுரநூல்களிலும்‌ காணப்படும்‌) 
“தத்து வங்கடந்‌ தொளிர்கின்ற முக்கணான்‌ றன்னோ 
டொக்த செந்தமிழ்‌ முனிவரன்‌ பல்பக லுழந்த 
மெய்த்த வந்தர வந்தவிவ்‌ வாஜ்றொடோர்‌ வேந்த 
னுற்ற நோன்பிவட்‌ டந்ததோர்‌ கங்கையோ வொக்கும்‌.”” 
““குடதி சைக்கட லுடைந்தொரு வழிக்கொடு குணாது 
கடல்வ யிற்புக வெழுந்தென வெழுந்தவிக்‌ கடுந்‌ 
ர௬ுடனொ ருத்தனுண்‌ டஞ்செவி யொழுக்கிய நீருங்‌ 
கொடிக விழ்த்தசெந்‌ நீருமோ நிகர்ப்பன கூறின்‌.” 
“இடன கன்றவிவ்‌ வாறுதன்‌ கட்படா விறந்த 
முடிவில்‌ வெஞ்சினக்‌ குஞ்சர முதலிய வற்றி 
னுடலை வெண்டிரைக்‌ கருங்கட லுய்த்துமன்‌ னுயமிரைக்‌ 
கடவுள்‌ வெள்ளியங்‌ குன்றின்மே லேற்றிடுங்‌ கடிது.” 
"உலகி லெங்கணு மில்லதோ ரதிசய மொன்றித்‌ 
தலைமை கொண்ட பொன்‌ முகரியுட்‌ டாழ்ந்தவர்‌ யாருந்‌ 
தொலைவி றுன்பங்கள்‌ பலதருஞ்‌ சூழ்வினைப்‌ பிறப்பா 
மலைரநெ டுங்கடற்‌ கரைகிசை யேறுவ ரன்றே.” 
(கோளத்திப்புராணம்‌, பொன்மூகரி, 88 - 97) 
என்பவற்றாலும்‌ விளங்கும்‌. 
மற்றத்‌ தீர்த்தங்கள்‌: பிரமதீர்த்தம்‌, ஸரஸ்வஇ தீர்த்தம்‌, 
இந்திர தீர்த்தம்‌ அல்லது வச்சிரதாறரை; மாயூரதீர்க்கம்‌, உருத்திர 
தர்த்தம்‌, மார்க்கண்ட தீர்த்தம்‌, அரகரதீர்த்தம்‌, மகாமோகினி 
தீர்த்தம்‌, மாணிகன்னி அல்லது மணிகர்ணிகை, பகவதிதீர்த்த£்‌, 
பைரவதர்த்தம்‌, மாகாளதீர்த்தம்‌, மகாகாளி தீர்த்தம்‌, மூகதீர்த்த 
முதலியன. இவற்றுள்‌ இந்திரதீர்த்தம்‌ முதலியவற்றின்‌ பெருமைகள்‌, 
_ “இருவினை மலைதொ லைக்கு மந்திர தீர்த்தம்‌ பாவ 
வரவடர்‌ மயூ தீர்த்த மாரளர்ப்‌ பிறவி யென்ணு, 
முருகெழு புரந்தீ யூட்டு முருத்திர தீர்த்தம்‌ பேழ்வாய்‌ 
வெருவரு தழற்கட்‌ கூற்றம்‌ வெல்லுமார்க்‌ கண்ட தீர்த்தம்‌, '* 
“அரகர தீர்த்தம்‌ யாரு மவாவுமோ கினிதீர்தி தம்வெண் 
- டிரையெறி தருமா காளதீர்த்தமென்றிவைமுன்‌ னாய 
்‌. பரமபுண்‌ ணியதீர்த்‌ தங்கள்‌ பலபடிந்‌ தவரை தக்கர்‌ 
வவ விருத்தல்‌ செய்து நிலவுமா புலவு' வேலோய்‌. 
- (சிகாளக்திப்புராணம்‌, பொன்முூ கரி, ) 


என்னுஞ்‌ செய்‌ யட்களாலும்‌ வணக்னுன்‌; 


கீ மூகவுரை. 


இதனைச்‌ சூழ்ந்துள்ள மலைகள்‌, கனகதுர்க்கைமலை, 
குமாரகிரி, இத்திரகரி, நீலகிரி, ஸித்திகிரி என்பன. 

பீடங்கள்‌ இரண்டு: (1) ஆகமபீடம்‌. (2) வைதிகபீடம்‌. 
இவற்றுள்‌ முதலாவது திருக்காளத்திநாதருக்குரியது. இரண்டாவது 
தகஷிணாமூர்த்திக்குரியது. வைதிகபீடம்‌ தென்பீடமெனவும்‌ 
வழங்கும்‌. 

இத்தலத்திலுள்ள வேறுகோயில்கள்‌:ண பகவதிகோயில்‌, 
இந்திரநாதர்‌ கோயில்‌, மணிகர்ணிகேசர்‌ கோயில்‌, காலபைரவர்‌ 
கோயில்‌ ஆயிரவிலிங்கப்‌ (ஸஹஸ்ரலிங்கம்‌) பெருமான்‌ கோயில்‌, 
மூகேசர்கோயில்‌, மகிஷாசுரமர்த்தனிகோயில்‌, மார்க்கண்டேசர்‌ 
கோயில்‌, யக்ஷேகுவரர்‌ கோயில்‌ முதலியன. 

வழிபட்டுப்‌ பேறுபெற்றோர்‌: திருமால்‌, திருமகள்‌, 
பிரமதேவன்‌, ஸரஸ்வதி, சிலந்தி, காளனென்னும்‌ பாம்பு, யானை, 
பிரமரிஷிகளாகிய ஸனகாதிகள்‌, சுவேதாசுவதரர்‌ இறுஇதியாகவுள்ள 
நூற்றுப்பன்னிரண்டு தேவரிஷிகள்‌, உரோமசர்‌, அகஸ்தியர்‌, 
வஸிஷ்டர்‌ முதவிய மகரிஷிகள்‌, அஷ்டதிக்பாலகர்‌, யோகினியாகிய 
நீலைமுதவியோர்‌, அக்னிப்பிரபன்‌ முதலிய அசுரர்கள்‌, மணிமான்‌ 
முதலிய யக்ஷர்கள்‌, ஆதிசேஷன்‌ முதலிய நாகர்கள்‌, முசுகுந்தன்‌ 
முதலிய அரசர்கள்‌, சங்கப்புலவராகிய நக்கீரர்‌, 
மதுரைக்கன்னியரிருவர்‌, யாதவவேந்தன்‌ முதலியோர்‌. 

இதன்‌ பழைய வரலாறுகளைத்‌ தெரிவிக்கும்‌ நூல்கள்‌, 
வடமொழியில்‌ ஷடத்தியாயி, ஸ்ரீகானஹஸ்தி மாஹாத்மியம்‌ (இது 
96 - அத்தியாயம்‌ உள்ளது), த௲ணகைலாஸ மாஹாத்மியம்‌, 
ஸ்வார்ணமுகரீ மாஹாதீமியம்‌, ஸுூதஸம்ஹிதையிலுள்ள 3 - 
அத்தியாயங்கள்‌ அடங்கிய புஸ்தகமொன்று, வாஸிஷ்டலைங்‌ 
கத்திலுள்ள 18 - அத்தியாயங்களடங்கிய புஸ்தகமொன்று ஆகிய 
இவைகளும்‌, தெலுங்கில்‌ வழங்குகின்ற தூர்ச்சடிகவி செய்த 
புராணமொன்றும்‌ ஆகிய இவைகளாம்‌. இவை இப்போது 
இடைக்கின்றன. ட 

இவற்றையன்றி வடமொழியிற்‌ பர்வதமாஹாத்மியமென 
ஓன்றுண்டென்று சொல்லுகின்றனர்‌. அது கிடைக்கவில்லை. 

ஸ்வார்ணமுகரீ மாஹாத்மியத்தில்‌ 78 - அத்தியாயங்கள்‌, 
ஸுததஸம்ஹிதையில்‌ 3 - அத்தியாயங்கள்‌, வாஸிஷ்டலைங்கத்தில்‌ 
பன்னிரண்டு அத்தியாயங்கள்‌ ஆகிய இவற்றின்‌ மொழிபெயர்ப்பே 
இத்திருக்காளத்திப்புராணம்‌. இஃது இப்புராணத்துள்ள 
நூல்வரலாற்றால்‌ அறியலாகும்‌. 


மூகவுரை. ச 


தலத்துமான்மியம்‌ வேறினிக்காணினும்‌'' என்னும்‌ நூல்‌ 
வரலாற்றுச்‌ செய்யுளால்‌, இவருக்கு மேற்கூறிய மூன்று நூல்களே 
இடைத்திருந்தனவென்றும்‌, இக்காலத்தில்‌ காணப்படும்‌ இத்தல சம்பநீ 
தமான வேறு வடமொழிநூல்கள்‌ கிடைக்கவில்லை யென்றும்‌ தெரிகிறது. 

இப்புராணத்தால்‌, பொன்முகரிநதியின்‌ மகிமையும்‌, 
இத்தலத்துள்ள மற்றத்‌ தீர்த்தங்களின்‌ பெருமைகளும்‌, இதனைச்‌ 
சூழ்ந்துள்ள மலைகவின்‌ வரலாறுகளும்‌, இதனையடைந்து 
பேறுபெற்ற தேவர்களாலும்‌ முனிவர்கள்‌ முதலியோர்களாலும்‌ 
பிரதிஷ்டித்துப்‌ பூசக்கப்‌ பெற்ற தைவிகம்‌, ஆர்ஷம்‌ முதலிய 
மஹாலிங்கங்களின்‌ பெருமைகளும்‌, வழிபட்டுப்ந்தோர்களுடைய 
அரும்பெறற்‌ சரிதங்களும்‌, உத்தரகைலாசம்‌ முதலிய 
ஸ்தலங்களுள்ளும்‌ புஷ்கரமுதலிய தீர்த்தங்களுள்ளும்‌ 

கயமானவற்றின்‌ அரிய வரலாறுகளும்‌, சிவோத்கர்‌ ம்‌, 
ணார ததகளின்‌ அருள்ச்செய்ல்களும்‌, ரீ ள்‌... விபூதி, 
ருத்திராக்ஷம்‌ இவற்றின்‌ மகிமைகளும்‌ ஸ்ரீ பஞ்சாக்ஷரஜபத்தாலும்‌, 
ருத்திராக்ஷ்தாரணத்தாலும்‌ மேம்பாடுற்றவர்‌ இன்னாரின்னா 
ரென்பதும்‌, தர்மாதர்மங்களின்‌ வகைகளும்‌, அவற்றின்‌ பயன்களும்‌, 
வர்ணர்ஸ்ரீமதர்மங்களும்‌, பொது வொழுக்கங்களும்‌, தானங்களும்‌, 

அவற்றின்‌ பயன்களும்‌, பலசமயக்‌ கோட்பாடுகளும்‌, தாருகாவனத்து 
முனிவர்‌ நாற்பத்தெண்ணாயிரவரை இறைவன்‌ ஆட்கொண்டருளிய 
அருமையும்‌, கர்மகாரணங்களும்‌, ஞானயோகமும்‌, முத்தி 
சாதனமும்‌, இருக்காளத்திநாதருடைய கருணையைப்பெற 
விரும்புவோர்‌ மாதங்கள்‌, இதிகள்‌, வாரங்கள்‌, நக்ஷத்திரங்கள்‌ 
இவற்றில்‌ அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்கவின்‌ வகையும்‌, 
யுகதர்மங்களும்‌, ஸ்ரீசாளஹஸ்தி வாஸத்தால்‌ கலிபீடை 
நீங்குமென்பதும்‌, வஞானமும்‌ முத்தியும்‌ வாய்க்குமென்பதும்‌, 
இவைபோல்வன பிறவும்‌ அறியலாகும்‌. 

இவற்றை இப்புராணத்திலிருந்து அறிந்துகொள்ளுவதற்கு 
இந்நூல்‌ அரும்பத முதலியவற்றின்‌ அகராதி சிறந்த கருவியாக 
இருக்கும்‌. 

நூலாசிரியர்‌ 


இந்நூலாசிரியராகிய ஆனந்தக்கூத்தரென்பவர்‌ பாண்டி 
நாட்டில்‌ (திருநெல்வேலி ஜில்லா) தாம்பிரபர்ணி நதிக்கரையிலுள்ள 
வீரவநல்லூரிற்‌ பிறந்தவர்‌. (ப.836); நல்லாசிரியரிடத்தே சிறந்த 
இலக்கியங்களையும்‌ தொல்காப்பிய முதலிய இலக்கணங்களையும்‌ 
மூறையே கற்றுச்‌ சிந்தித்துத்‌ தெளிந்தவராகி அவராலும்‌ 
மற்றையோராலும்‌, பயிற்ச செய்விக்கப்‌ பெற்றுச்‌ செய்யுள்‌ 


6 முகவுரை. 


செய்தலிலும்‌ வல்லுதராயவர்‌.. (ப.5); சைவ நூல்களிலும்‌ நல்ல 
பாண்டித்தியமுடையவர்‌. இவருடைய ஞானாசிரியரது பெயர்‌ 
சத்தியஞானி அல்லது சத்தியஞானதேசிகரென்பது. பாபநாச 
க்ஷத்இரத்தின்‌ தமிழ்ப்‌, புராண நூலாசிரியருடைய ஞானாசிரியர்‌ 
பெயரும்‌ சத்தியஞானியென்று காணப்படுகின்றது; அவரும்‌ இவரும்‌ 
ஒருவரோ வேறோ விளங்கவில்லை. 
இவர்‌ ஸ்தல யாத்திரை செய்துகொண்டு திருக்காளத்தியை 
யடைந்து பொன்முகரியில்‌ நீராடிக்‌ காலந்தோறும்‌ ஸ்வாமி தரிசனம்‌ 
செய்பவராய்ச்‌ சிலநாள்‌ தங்கி, அங்கே செந்தமிழ்ப்‌ பயிற்சியும்‌ 
சிவநேசச்‌ செல்வமும்‌ வாய்ந்த பெரியோர்களோடு அளவளாவி 
வருங்காலத்தில்‌ இவருடைய கல்வித்‌ திறத்தையும்‌ இனிய செய்யுள்‌ 
இயற்றும்‌ வன்மையையும்‌ அறிந்த அவர்கள்‌, ''இத்தல புராணத்தைத்‌ 
தமிழில்‌ செய்யுள்‌ நடையாக இயற்றுக'' என்று கூற, அவர்கள்‌ 
சொல்லைச்‌ சிரமேற்‌ கொண்டு இவர்‌ ௮ங்ஙனமே இயற்றி 
அவர்களை மகிழ்வித்தனர்‌ (ப.6) 
இவருக்கு வடநூலை மொழிபெயர்த்தவித்தவர்‌, மேற்கூறிய 
வீரவநல்லூரிலிருந்த பெளராணிகராகிய சங்கரநாராயண ரென்னும்‌ 
ஒரு வேதியர்‌. (ப.க. 
்‌. - இவருடைய செய்யுளினினிமையையறிந்த அக்காலத்துப்‌ 
பெரியோர்களால்‌ இவரடைந்த சிறப்புப்‌ பெயர்‌ பரிமளகவிராயர்‌ 
என்பது (ப236). 
இப்புராணத்துள்ள கதைகளை அங்கங்கே எடுத்தாண்டிருப்‌ 
பதும்‌ பழைய நூல்களின்‌ சிறந்த கருத்துக்களை உரிய இடங்களில்‌ 
அழகாக அமைதீதிருப்பதும்‌, வேறு ஸ்தல புராணக்‌ கதைகளை 
அங்கங்கே எடுதீ்தாள்வதும்‌, தஇருக்காளத்திநாதருடைய 
மகமையையும்‌, ஸ்தல மகிமையையும்‌, பேறுபெற்றோருடைய 
அருஞ்செயல்களையும்‌, மனமுருகிப்‌ பாடிக்கொண்டு செல்லுதலும்‌, 
பிறவும்‌ ஆகிய இவற்றை உற்றுநோக்குகையில்‌ இவருடைய இயற்‌ 
பெயரும்‌, சிறப்புப்பெயரும்‌ இவருக்குத்‌ தகுமென்றே தோற்றுகிறது. 
ஸ்ரீகாசியிலேனும்‌ இருக்காளத்தியிலேனும்‌ ஒருநாள்‌ 
நியமத்துடன்‌ வத்து ஸ்வாமி தரிசனம்‌ செய்பவர்களுக்குக்‌ கலியின்‌ 
பீடை நீங்குமென்றும்‌ அவர்களுக்குப்‌ பிறவிப்பிணி தீருமென்றும்‌ 
இப்புராணம்‌ தெரிவித்தலை அறிந்த இவர்‌ இதில்‌ வசித்ததுபோலவே 
ஸ்ரீகாசியிலும்‌ வக்க வேண்டுமென்று எண்ணி அங்கே சென்று 
சிலநாள்‌ நியமத்தோடிருந்து சிவபதமடைந்தார்‌. ( ப..804, 236.). 
-.. இவரைப்‌ பற்றிய மற்ற வரலாறு யாதும்‌ புலப்படவில்லை. 
்‌.. இப்புராணம்‌,” பாயிரமும்‌, கடவுள்‌ வாழ்த்தும்‌, நாரலியற்று 
தற்குக்‌ கார்ணமும்‌, அவையடக்கமும்‌, நூல்‌ வரலாறும்‌, பதிகமும்‌, 


டல்‌ 17 


முகைவுரை. 7 


முறையே அமையப்பெற்று, அருச்சுனன்‌ தீர்த்த யாத்திரை உரைத்த 
அத்தியாயம்‌ முதலிய ்‌ -32அதிதியாயங்களாகப்‌ பகுக்கப்‌ 
பெற்றுள்ளது. இதன்‌ செய்யுட்டொகை, 1426. 
்‌'“ஆதரித்தகா ளஎத்திமான்மியமென வறைந்தேன்‌”: (ப.7.பா.3.) 
என்று நூலாசிரியர்‌ கூறியதைக்‌ கண்டு இந்நூற்பெயர்‌ 
காளத்துமான்மியமென வழங்குவதற்குரியதாமினும்‌ ஏட்டுப்‌ 
பிரதிகளில்‌ திருக்காளத்திப்‌ புராணமென்றே வரையப்பட்‌ 
டிருந்தமையின்‌, அப்பெயரையே இதற்கு வைக்கும்படி நேர்ந்தது. % 
கிடைத்த தமிழ்ப்‌ புராணக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌. 
1. திருக்கைலாயபரம்பரைத்‌ திருவாவடுதுறை யாதீனத்துப்‌ 


[ரதி ஒங்க வழக ரீ 
2. செட்பறையைச்சா்ூத இராஜவல்லிபுரம்‌ ஸ்ரீ பொன்னம்பல தேசிகர்‌ 
மடாலயத்துள்ள ஸ்ரீ கனகசபாபதி தேசிகரவர்கள்‌ பிரத .... 7 


3. தொழுவூர்‌, ஸ்ரீ வேலாயுத முதவியாரவர்கள்‌ பிரதி 
்‌... மு-ளஃா- ஸ்ரீ, ர நாகலிங்க முதலியாரவர்கள்‌ பிரத... 

இவற்றுள்‌, ''கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ ர "00 
அத்தியாயம்‌'' என ஓர்‌ அத்தியாயம்‌ அதிகமாக இருந்த பிரதியில்‌ 
(ப.237.) பதிகத்தின்‌ 3 - ஆம்‌ செய்யுளின்‌ நான்காம்‌ அடி, ''கண்ணிய 
சிலம்பியு மிபழுங்‌ காளனும்‌'' என்வும்‌, 2 - ஆம்‌ செய்யுள்‌ 
்‌“நற்சிவகோசரநாம வேதனும்‌, பொற்கசிலைத்‌ இண்ணனும்‌ பூசை 
செய்ததுஞ்‌, சிற்பர னுண்மையுஞ்‌ சிவனுக்‌ குத்தமப்‌, பற்பல 
தலங்களா வுள்ள பான்மையும்‌'' எனவும்‌, முதல்‌ இரண்டு 
அத்தியாயங்களும்‌ ஒன்றுபடுத்தப்‌ பட்டு, அதன்‌ பெயர்‌, “அர்ச்சுனன்‌ 
தீர்த்தயாத்திரை பரத்துவாச தரிசனம்‌ உரைத்த அத்தியாயம்‌”' எனவும்‌, 
நான்காம்‌ அத்தியாயத்தின்‌ இறுதிச்செய்யுள்‌, ““என்றுகூறு 
முனிவனை யேந்தலு, நன்றி சேர்சிவ கோசரநம்பியும்‌, வென்றி 
வெஞ்சிலை வீரனும்‌ பூசைசெய்‌, தொன்று ட சனல்‌ 
வோதினான்‌'' எனவும்‌ காணப்பட்டன. 

*ு இப்புராணத்தையன்றி இத்தலத்திற்குரிய தமிழ்நூல்கள்‌ 17 - ஆம்‌ 
திருமுறையில்‌ உள்ளனவாகிய. நக ரேதேவரருவிச்செய்த கைலைபாதி 
காளத்திபாதித்‌ திருவந்தாதியும்‌, போற்றிக்கலிவெண்பாவும்‌, கண்ணப்பதேவர்‌ 
திருமறமும்‌, கல்லாடதேவரருளிச்‌ செய்த கண்ணப்பதேவர்‌ இருமறமும்‌, 
கருணைப்பிரகாசர்‌ முதலிய மூவரியற்றிய கோளத்திப்‌ புராணமும்‌, 'இருக்காளத்தி 
நாதருலாவும்‌, திருக்காளத்திநாதர்‌ இட்டகாமியமாலையொன்றும்‌, 
திருக்காளத்திதாதர்‌ கட்டளைக்‌ கலிப்பாவும்‌, திருக்காளத்திநாதர்‌ பதிகமும்‌, 
திருக்காளத்திக்கோவையும்‌ ஆகிய இவைகளாம்‌. கோவையிற்‌ காப்புச்செய்யுள்‌ 
மட்டுமே இப்போது காணப்படுகின்றது. தனிப்பாடல்கள்‌ பல. 


8 பூகவுரை. 


இந்தாலாராய்ச்சிக்குக்‌ கிடைத்த வடமோரழிப்‌ 
புராணக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ 
1. ஸ்ரீகாளஹஸ்தி, ஸ்ரீமத்‌ குமாரகாளஹஸ்தி சிவாசாரியரவர்கள்‌ 
அளித்த .ஸ்வர்ணமுகரீ மாஹாத்மியமும்‌ வாசிஷ்டலைங்கமும்‌ 


அடங்கிய பிரதி வை ட... இழுது நீ 

9,  நெயுர்‌ ஸ்ரீமத்‌ முத்துகுமார காளஹஸ்தி சிவாசாரியாரவர்கள்‌ 
அளித்த தகஷ்ிணகைலாஸ மாஹாத்மியப்‌ பிரதி ர்க நீ 

3.  மெயூர்‌ பிரஹ்மஸ்ரீ சாமிவாத்தியாரவர்கள்‌ அளித்த ஷடத்தியாயி 
பிரதி ல... அங்குல பிறன்‌ 7 


இவற்றுள்‌ முதலாவது பிரதியே இநீநாலாராய்ச்சிக்கு மிகவும்‌ 
இன்றியமையாததாக இருந்தது. 

தேவிகோட்டை ஸ்ரீமான்‌, மெ.அரு.நா.இராமநாதன்‌ 
செட்டியாரவர்களும்‌, ஸரீமான்‌ மெ.அ௮ரு.௮ரு.௮ருணாசலஞ்‌ 
செட்டியாரவர்களும்‌ இந்நூலைப்‌ பதிப்பித்தலில்‌ எனக்குப்‌ 
பொருட்கவலையுண்டாகா வண்ணம்‌ செய்வித்த பெருந்தகைமை 
மிகப்‌ பாராட்டத்‌ தக்கது. சிவஸ்தல சம்பந்தமான கற்பணி 
முதலியவற்றிற்போலவே சொற்பணியிலும்‌ இவர்கள்‌ அன்பு 
வைத்திருத்தல்‌ இதனால்‌ நன்கு புலப்படுகின்றது. 

இதனை ஆராய்ச்சிசெய்து பதுப்பிக்குங்‌ காலத்தில்‌, இருமயிலை 
பி.எஸ்‌.ஹைஸ்கூல்‌ தமிழ்ப்பண்டிதராகிய ம-ள்‌-ன்‌-ஸ்ரீ, இ வை. 
அனந்தராமையரவர்கள்‌ வழக்கம்போலவே உடனிருந்து உதவி 
புரிந்து வந்தார்கள்‌. 

இப்பதிப்பிற்‌ காணப்படும்‌ வழுக்களை விவேகிகள்‌ 
பொறுத்திடுவார்களென்று நம்புகிறேன்‌. 

விருத்தம்‌ 

்‌ 'மருப்படிக்கொண்‌ டெழுமுலையா ரெண்ணிறத்தார்‌ வயிற்புக்கு 
வருந்துநெஞ்சே, கருப்படிக்கா லருந்தியெனக்‌ களித்தெழுபே 
ரன்பினொடுங்‌ கவின்காளத்திப்‌, பொருப்படிக்கழ்க்‌ கண்ணப்ப 
ரருள்வேட்டம்‌ புரிகாற்பொன்‌ னடியிற்‌ பூண்ட, செருப்படிக்க&ழ்ச்‌ 
சிறுமணலாய்க்‌ கஇடவாத தீவினைக்கென்‌ செய்குவோமே. '* 

வெண்பா 

சிலந்தியொடு காளனத்தி திண்ணர்தமை யாண்ட 

நலந்திகழுங்‌ காளத்திநாதா - அலந்துஞ்‌ 

சகமயக்கந்‌ தீரேனுன்‌ றாண்மலரை யுன்னி 

அகமயக்கந்‌ தீர அருள்‌. 
சென்னை இங்ஙனம்‌ 
17.4.1972. வே. சாமிநாதையன்‌. 


௨ 
சிவமயம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
வன்வனகைைய இந்த்‌ வ லயையாளனயை 


துருக்காளத்தித்தேவாரம்‌. 
அலைய தரு திரு திடு வயா 
இருஞானசம்பந்தமூர்த்திநாயனார்‌ 
பண்‌ - கொல்லி 
இருச்சிற்றம்பலம்‌ 
௪ந்தமாரகிலொடுசா திதேக்கம்மா 
முந்துமாமுகலியின்‌ கரையினிலுமையொடு 
மந்தமார்பொழில்வளார்மல்குவண் காளத்தி 
வெந்தையாரிணையடியென்மனத்‌ துள்ளவே. 
ஆலமாமரவ மோட.மைந்தசீர்ச்சந்தனஞ்‌ 
சாலமா பீலியுஞ்சண் பகமுந்தியே 
காலமார்மூகலிவந்தணை தருகாளத்தி 
ீலமாாகணடனை நினையுமாநினைவதே. 
கோங்கமேகுரவமேகொன்றையம்பாதிரி 
ஜங்கில்வந்‌ கணைதருமுகலியின்கரையினில்‌ 
ஆங்கமாகாளத்தியடிகளையடிதொழ 
வீங்குவெந்துயர்கெடும்வீடெளிதாகுமே. 
கரும்புதேன்கட்டியுங்கதலியின்்‌கனிகளு 
மரும்புநீர்முகலியின்‌ கரையினிலணிமதி 
யொருங்குவார்சடையினன்‌ காளத்தியொருவனை 
விரும்புவாரவர்கடாம்‌ விண்ணுலகாள்‌ வரே. 
வரைதருமகிலொடுமுத்தமுந்தியே 
இிரைதருமுகலியின்‌ கரையினிற்றேமலா்‌ 
விரைதருசடைமூடிக்காளத்‌ திவிண்ணவ 
ஊிரைதருகழலிணை நித்தலுநினை மினே. 
முத்துமாமணிகளுமுழுமலர்த்‌ திரள்களு 
மெத்துமாமுகலியின்‌ கரையினிலெழில்பெறக்‌ 
கத்திடவரக்கனைக்‌ கால்விரலூன்றிய 
வத்தன்றன்காளத்தியணைவ துதருமமே, 
மண்ணுமா வேங்கையும்மருதுகள்‌பீழ்ந்துந்தி 
நண்ணுமாமுகலியின்‌ கரையினினன்‌ மைசேர்‌ 
வண்ணமாமலரவன்்‌ மாலவன்காண்கிலா 
வண்ணலார்காளத்தியாங்கணைந்‌ துய்ம்மினே. 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5,7) 


(8) 


(அ) 


2 திகு நாரவுக்கரசு நாயனார்‌ தேவாரம்‌. 


வீங்கியவுடலினர்‌ விரிதருதுவருடைப்‌ 
பாங்கிலார்சொலைவிடும்பரனடிபணியுமி 
னோங்குவண்காளத்தியுள்ள மொடுணாதர 
வாங்கிடும்வினைகளைவானவர்க்கொருவனே. (19) 
அட்டமாசித்திகளணை தருகாளத்தி 
வட்டவார்சடையனைவயலணிகாழியான்‌ 
சிட்டநான்மறைவலஞானசம்பந்தன்சொ 
லிட்டமாப்பாடுவார்க்கில்லையாம்பாவமே. (2) 

திருச்சிற்றம்பலம்‌ 

இருவிராகம்‌ 


ஜ்‌ 
பண்‌ - சாதாரி 





திருச்சிற்றம்பலம்‌ 
வானவர்கடானவர்கள்‌ வாதைபடவந்ததொருமா கடல்விடந்‌ 
தானமுதுசெய்தருள்புரிந்தசிவன்மேவுமலைதன்னைவினவில்‌ 
ஏனமினமானினொடுகிள்ளை தினைகொள்ளவெழிலார்கவணினாற்‌ 
கானவர்தமாமகளிர்‌ கனகமணிவிலகுகாளத்திமலையே. (19 


முதுசினவிலவுணர்புரமூன்றுமொருநொடிவரையின்‌ மூளவெரிசெய்‌ 
சதுரர்மதிபொ திசடையா்சங்கரர்விரும்புமலைதன்னைவினவில்‌ 
எதிரெதிரவெதிர்பிணையவெழுபொறிகள்‌ சிதறவெழிலேன முழுத 
கதிர்மணியின்‌வள ரொளிகளிருளகலநிலவுகாளத்திமலையே. (2) 


வல்லைவருகாளியைவகுத்துவலியாகிமிகுதாரகனைநீ 

கொல்லெனவிடுத்தருள்‌ புரிந்தசிவன்‌ மேவுமலைகூறிவினவிற் 
பல்பலவிருங்கனிபருங்கிமிகவண்டவைநெருங்கியினமாய்க்‌ 

கல்ல திரநின்றுகருமந்திவிளையாடு காளத்திமலையே, 3) 


வேயனையதோளுமையொர்பாகமதுவாகவிடையேறிசடைமேற்‌ 
நூயமதிசூடிசுடுகாடினடமாடிமலைதன்னைவினவில்‌ 
வாய்கலசமாகவழிபாடுசெயும்வேடன்மலராகுநயனங்‌ 

காய்கணையினாலிடந்‌ தீசனடி கூடுகாளத்திமலையே, (4) 


மலையின்‌ மிசைதனின்‌ முகில்பொல்வருவதொருமதகரியை மழைபோலலறக்‌ 
கொலைசெய்துமையஞ்சவுரிபோர்த்தசிவன்மேவுமலைகூறிவினவில்‌ 
அலைகொள்புனலருவிபலசுனைகள்‌ வழியிழியவயனிலவுமுதுவேய்‌ 
கலகலெனவொளிகொள்கதிர்‌ முத்தமவைசிந்துகாளத்திமலையே. (5) 


திரு நாவுக்கரசு நாயனார்‌ தேவாரம்‌. 


பாரகம்விளங்கியபகீரதனருந்தவமுயன்றபணிகண்‌ 

டாரருள்‌ புரிநதலைகொள் வக்க ழை ளா ரக ர்ன்‌ என்ற க. 
வாரதரிருங்குறவர்‌ சேவலின்மடுத்தவரெரித்தவிறகிற்‌ 
காரகிலிரும்புகைவிசும்புகமழ்கின்றகாளத்திமலையே. 


ஆருமெதிராதவலியாகியசலந்தரனையாழியதனால்‌ 
ஈரும்வகைசெய்தருள்‌ புரிந்தவனிருந்தமலைதன்னைவினவில்‌ 


ஊருமரவம்மொளிகொண்மாமணியுமிழ்ந்தவையுலா விவரலாற்‌ ப 


காரிருள்கடிந்துகனகம்மென விளங்குகாளத்திமலையே. 


எரியனையசுரிமயிரிராவணனையீடழியவெழில்கொள்விரலாற்‌ 
பெரியவரையூன்றியருள்‌ செய்தசிவன்‌ மேவுமலைபெற்றிவினவில்‌ 
வரியசிலைவேடுவர்களாடவர்கணீடுவரையூடுவரலாற்‌ 
கரியினொடுவரியுழுவையரியினமும்வெருவுகாளத்திமலையே. 


இனதளவிலிவனதடியிணையுமுடியறிதுமெனவிகலுமிருவர்‌ 
தனதுருவமறிவரியசகலசிவன்மேவுமலைதன்னைவினவிற்‌ 
புனவர்புனமயிலனையமாதரொடுமைந்தருமணம்புணருநாட்‌ 
கனகமெனமலர்‌ களணிவேங்கைகணிலாவுகாளத்திமலையே. 


நின்றுகவளம்பலகொள்கையரொடுமெய்யிலிடுபோர்வையவரு 
நன்றியறியாதவகைநின்றசிவன்மேவுமலைநாடிவினவிற்‌ 
குன்றின்மலிதுன்றுமொழினின்றகுளிர்சந்தின்‌ முறிதின்றுகுலவிக்‌ 
கன்றினொடுசென்றுபிடிநின்றுவிளையாடுகாளத்திமலையே. 
காடதிடமாகநடமாடுசிவன்மேவுகாளத்திமலையை 
மாடமொடுமாளிகைகணீடுவளர்கொச்சைனவயமன்னுதலைவன்‌ 
நாடுபலநீடுபுகழ்ஞானசம்பந்தனுரைநல்லதமிழின்‌ 
பாடலொடுபாடுமிசைவல்லவர்கணல்லர்‌ பரலோகமெளிதே. 
திருச்சிற்றம்‌ பலம்‌. 
திருநாவுக்கரசு நாயனார்‌ 
திருத்தாண்டகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
விற்றாணொன்றில்லாதநல்‌ கூர்ந்தான்‌காண்‌ 
வியன்கச்சிக்கம்பன்‌ காண்பிசசையல்லான்‌ 


மற்றூணொன்றில்லாதமா சதுரன்காண்‌ 
மயானத்துமைந்தன்‌ காண்மாசொன்றில்லாப்‌ 


(6) 


(7) 


(8) 


(9) 


(19) 


(11) 


திரு நாவுக்கரசு நாயனார்‌ தேவாரம்‌. 


பொற்றூண்காண்மாமணி நற்குன்றொப்பான்காண்‌ 
பொய்யாதுபொழிலே முந்தாங்கிநின்ற 
கற்றூண்காண்காளத்தி காணப்பட்ட 
கண நாதன்காணவனென்கண்‌ ஹணுளானே. 
இடிப்பான்காணென்வினையை யேகம்பன்கா 
ணெலும்பாபரணன்‌ காணெல்லாமுன்னே 
முடிப்பான்காண்‌ மூவுலகுமாயினான்‌ காண 
முறைமையாலைம்‌ புரியும்வழுவாவண்ணம்‌ 
படித்தான்றலையறுத்த பாசுபதன்காண்‌ 
பராய்த்துறையான்‌ பழனம்பைஞ்ஞீலியான்காண்‌ 
கடித்தார்கமழ்கொன்றைக்‌ கண்ணியான்‌ காண்‌ 
காளத்தியானவனென்‌ கண்ணுளானே. 


நாரணன்காணான்‌ முகன்காணால்வோதன்காண்‌ 
ஞானப்பெருங்கடற கோர்நாவாயன்ன 
பூரணன்காண்புண்ணியன்‌ காண்புராணன்றான்‌ காண்‌ 
புரிசடைமேற்புனலேற்ற புனிதன்றான்காண்‌ 
சாரணன்காண்சந்திரன்காண்க திரோன்றான்காண்‌ 
டன்மைக்கட்டானே காண்டக்கோர்க்கெல்லாங் 
காரணன்காண்காளத்திகாணப்பட்ட | 
கணநாதன்‌ காணவனென்கண்‌ ஹுளானே. 


செற்றான்‌காணென்வினையைத்‌ தீயாடிகாண்‌ 
டிருவொற்றியூரான்‌ காண்சிந்தைசெய்வார்க்‌ 
குற்றானகாணேகம்ப மேவினான்கா 
ணுமையா ணற்கொ முநன்காணிமையோ ரேத்துஞ்‌ 
சொற்றான்காண்‌ சோற்றுத்துறையுளான்காண்‌ 
சுறாவேந்தனே வலத்தைநீறாநோக்கக்‌ 
கநற்றான்காண்காளத்திகாணப்பட்ட 
கணநாதன்காணவனென்‌ கண்ணுளானே. 


மனத்தகத்தான்றலை மேலான்வாக்கினுள்ளான்‌ 
வாயாரத்தன்னடி யேபாடுந்தொண்ட 

ரினத்தகத்தானிமையவர்தஞ்சிரத்தின்‌ மேலா 
னேழண்டத்தப்பாலானிப்பாற்செம்பொன் 

புனத்தகத்தானறுங்கொன்றைப்போ தினுள்ளான்‌ 


பொருப்பிடையானெருப்பிடையான்‌ காற்றினுள்ளான்‌ 


கனத்தகத்தான்‌ கயிலாயத்துச்சியுள்ளான்‌ 
காளத்தியானவனென்‌ கண்ணுளானே. . 


எல்லாமுன்றோன்றாமே தோன்றினான்கா 
ணேகம்பமேயான்‌ காணிமையோரேத்தப்‌ 


1) 


(4) 


(5) 


திரு நாவுக்கரசு நாயனார்‌ தேவாரம்‌. 


பொல்லாப்புலனைந்தும்‌ போக்கினான்‌காண்‌ 
புரிசடைமேற்பாய்‌ கங்கைபூரித்தான்‌ காண 

நல்லவிடைமேற்கொண்டு நாகம்பூண்டு 
நளிர்சிர மொன்‌ றேந்தியோர்நாணாயற்ற 

கல்லாடைமேற்கொண்ட காபாலிகாண்‌ 
காளத்தியானவனென்‌ கண்ணுளானே. 


கரியுருவுகண்டத்தெங்‌ கண்ணுளான்காண்‌ 
கண்டன்காண்வண்டுண்ட கொன்றையான்காண்‌ 
எரிபவளவண்ணன்‌ காணேகம்பன்‌ காண 
எண்டிசையுந்தானாய குணத்தினானகாண்‌ 
டிரிபுரங்கடீயிட்ட தீயாடிகாண்‌ 
டீவினைகடீர்த்‌ திடுமென்சிந்தையான்காண்‌ 
கரியுரிமெய்போர்த்துகந்ததகாபாலிகாண 
காளத்தியானவனென்‌ கண்ணுளானே. 


இல்லாடிச்சில்பலி சென்றேற்கின்றான்‌ காண்‌ 
இமையவர்கடொழு திறைஞ்சவிருக்கின்றான்காண 
வில்லாடி வேடனாயோடினான்்‌ காண்‌ 
வெண்ணுல்ுஞ்சேர்ந்த வலகத்தான்காண்‌ 
மல்லாடுதிரடோண்மேன்‌ மழுவாளன்‌ காண 
மலைமகடன்மணாளன்காண்‌ மகிழ்ந்துமுன்னாட்‌ 
கல்லாலின்‌ கீழிருந்தகாபாலிகாண 
காளத்தியானவனென்‌ கண்ணுளானே. 


தேனப்பூவண்டுண்ட கொன்றையான்காண்‌ 
டிருவேகம்பத்தான்‌ காண்டேனார்ந்துக்க 
ஞானப்பூங்கோதையாள்‌ பாகத்தானகா 
ஊணம்பன்காண்‌ ஞானத்தொளியானான்‌ காண 
வானப்‌ பேரூருமறியவோடி 
மட்டித்துநின்றான்‌ காண்வண டார்சோலைக 
கானப்பேரூரான்காண்‌ கறைக்கண்டன்காண்‌ 
காளத்தியானவனென்‌ கண்ணுளானே. 


இறையவன்காணே முலகுமாயினான்காண்‌ 
ஏழ்கடலுஞ்சூழ்‌ மலையுமாயினான்‌ காண்‌ 
குூறையுடையார்குற்றேவல்‌ கொள்வானறான்‌ காண்‌ 
குடமூக்கிற்கீழ்க்‌ கோட்டமேவினான்காண்‌ 
மறையடையவா னோர்பெருமான்றான்்‌ காண்‌ 
மறைக்காட்டுறையு மணிகண்டன காண்‌ 
கறையுடையகண் டத்‌ தெங்காபாலிகாண்‌ 
காளத்தியா னவனென்கண்ணுளானே. 


(8) 


(5) 


(19) 


6 சுந்தர மூக்தி நாயனார்‌ தேவாரம்‌. 


உண்ணாவருநஞ்சமுண்டான்றான்காண 

ஊழித்தீயன்னான்கா ணுகப்பார்காணப்‌ 
பண்ணாரப்பல்லிலயம்பாடினான்‌ காண்‌ 

பயின்றநால்வேதத்‌ தின்பண்பினான்‌ காண்‌ 
அண்ணாமலையான்கா ணடியாரீட்ட 

மடியிணைகடொழு தேத்தவருளுவான்‌காண்‌ 
கண்ணாரக்காண்பார்க்‌ கோர்காட்சியான்காண்‌ 

காளத்தியானவனென்‌ கண்ணுளானே. (11) 


திருச்சிற்றம்‌பலம்‌ 


சுந்தரமூர்த்தி நாயனார்‌. 


பண்‌ - நட்ட ராகம்‌ 

திருச்சிற்றம்பலம்‌ 
செண்டாடும்விடையாய்‌ சிவனேயென்செழுஞ்சுடரே 
வண்டாருங்குழலாளுமைபாக மகிழ்ந்தவனே 
கண்டார்காதலிக்குங்‌ கணநாத னெங்காளத்தியா 
யண்டாவுன்னையல்லாலறிந்தேத்த மாட்டேனே. (15 
இமையோர்‌ நாயகனேயிறைவா வென்னிடர்த்துணையே 
கமையார்‌ கருணையினாய்கருமா முகில்போன்மிடற்றா 
யூமையோர்கூறுடையாயுருவே திருக்காளத்தியுள்‌ 
அமைவேயுன்னையல்லாலறிந்தேத்த மாட்டேனே. (2) 
படையார்வெண்மழுவாய்‌ பகலோன்பல்லுகுத்தவனே 
விடையார்வேதியனே விளங்குங்குழைக்கா துடையாய்‌ 
கடையார்மாளிகைசூழ்கணநாதனெங்காளத்தியா 
யுடையாயுன்னையல்லா லுகந்தேத்த மாட்டேனே. (3) 
மறிசேர்கையினனேமதமாவரி போர்த்தவனே 
குறியேயென்னுடைய குருவேயுன்‌ குற்றேவல்செய்வேன்‌ 
எறியேநின்றடியார்‌ நினைக்குந்‌ திருக்காளத்தியுள்‌ 
அறிவேயுன்னையல்லா லறிந்தேத்தமாட்டேனே. (49 
செஞ்சேலன்னகண்ணார்‌ திறத்தேகிடந்துற்றலறி 
நஞ்சேனானடி யேனலமொன்ற நியாமையினாற்‌ 
றுஞ்சேனானொரு காற்றொழுதேன்றிருக்காளத்தியாய்‌ 
அஞ்சா துன்னையல்லாலறிந்தேத்த மாட்டேனே. (5) 
பொய்யவனாயடியேன்புகவே நெறியொன்றறியேன்‌ 
செய்யவனாகிவந்திங்கிட ரானவைதீர்த்தவனே 
மெய்யவனே திருவேவிளங்குந்‌ திருக்காளத்தியென்‌ 
னையநுன்றன்னையல்லாலறிந்‌ தேத்தமாட்டேனே. (6) 


தேவாரம்‌, 


தடியேன்காதன்மையாற்‌ கழற்போதறியாதவென்னுட்‌ 
குடியாக்கோயில்கொண்டகுளிர்வார்‌ சடையெங்குழகா 
முடியால்வானவர்கண்‌ முயங்குந்‌ திருக்காளத்தியாய்‌ 
அடியேனுன்னையல்லாலநியேன்‌ மற்றொருவரையே. 
நீறார்மேனியனே நிமலா நினையன்றிமற்றுக்‌ 
கூறேனாவதனாற்கொழுந்தே யென்குணக்கடலே 
பாறார்வெண்டலையிற்‌ பலிகொண்டுழல்காளத்தியாய்‌ 
ஏறேயுன்னையல்லா லினியேத்தமாட்டேனே. 
தளிர்போன்மெல்லடியாடனை யாகத்தமர்ந்தருளி 
யெளிவாய்வந்தெனுள்ளம்‌ புகுதவல்லவெம்பெருமான்‌ 
களியார்வண்டறையுந்‌ திருகாளத்தியுள்ளிருந்த 
வொளியேயுன்னையல்லா வினியொன்றுமுணரேனே. 
காரூரும்பொழில்சூழ்‌ கணநாதனெங்காளத்தியு 
ளாராவின்னமுதையணி நாவலாரூரன்சொன்ன 
சீரூர்செந்தமிழ்கள்‌ செப்புவார்வினையாயின போய்ப்‌ 
பேராவிண்ணுலகம்‌ பெறுவார்பிழைப்பொன்றிலரே. 
திருச்சிற்றம்பலம்‌. 


மவறூதலத்தப்‌ பதிகங்களிலும்‌ பொதப்பதிகங்களிலும்‌ 


இத்தலப்‌ பெயர்‌ வந்தவற்றுள்‌ 


இப்பொழுதூதெரிந்த தேவாரங்கள்‌ வருமாறு: 


டப ௯ 


திருநாவுக்கரசு நாயனார்‌ 
இருத்தாண்டகம்‌ 


திருச்சிற்றம்‌ பலம்‌ 


உழையாடு கரதலமொன்றுடையான்௧ண்டா 


யொற்றியூரொற்றியாவடையான்‌ கண்டாய்‌ 


கழையாடுகமழுக்குன்றமமர்ந்தான்‌ கண்டாய்‌ 
காளத்திக்கநற்‌ பகமாய்நின்றான்‌ கண்டா 
யிழையாடுமெண்புயத்‌ தவிறைவன்கண்டா 


யென்னெஞ்சத்‌ துண்ணீங்காவெம்மான்‌ கண்டாய்‌ 


கசூழையாட நடமாடுங்கூத்தன்‌ கண்டாய்‌ 
கோடிகாவமர்ந்துறையுங்‌ குழகன்றானே. 

அல்லாய்ப்பகலானாய்‌ நீயேயென்று 
மாதிக்கயிலாயனீயேயென்றுங் 


(7) 


(8) 


(9) 


(19) 


தேவாரம்‌. 


கல்லாலமர்ந்தாயு நீயேயென்றுங்‌ 
காளத்திக்கற்பகமு நீயேயென்றுஞ்‌ 

சொல்லாய்ப்பொருளானாய்‌ நீயேயென்றுஞ்‌ 
சோற்றுத்துறையுறைவாய்‌ நீயேயென்றுஞ்‌ 

செல்வாய்த்‌ திருவானாய்நீயேயென்று 
நின்றநெய்த்தானா வென்னெஞ்சுளாயே. 


சொல்லானைச்சுடர்ப்பவளச்‌ சோதியானைத்‌ 
தொல்லவுணர்புரமூன்றுமெரியச்செற்ற 
வில்லானையெல்லார்க்கு மேலானானை 
மெல்லியலாள்பாகனை வேதநான்குங்‌ 
கல்லாலினீழற்‌ கீழறங்கண்டானைக்‌ 
தாளக்தியானைக்‌ கயிலைமேய 
ஈல்லானை நம்பியைநள்ளாற்றானை 
நானடியேனினைக்கப்‌ பெற்றுய்ந்தவாறே. 


கயிலாயமலையுளார்‌ காரோணத்தார்‌ 
கநதமாதனத்துளார்‌ காளத்தியார்‌ 
மயிலாடுதுறையளார்‌ மாகாளத்தார்‌ 
வக்கரையார்சக்கரமாற்‌ கீந்தார்வாய்ந்த 
வயில்வாய சூலமுங்காபாலமு 
ஒமருந்திருக்கரத்தாரானேறேறி 
வயிலாயசோ திவிளங்குநீற்றார்‌ 
விழிமிரலையே மேவினாரே. 


பிண்டத்கைக்‌ காக்கும்பிரானார்‌ போலும்‌ 
பிறவியிறவியிலாதார்டோஜலு 
மூண்டத்து முக்கண்ணுடையார்போலு 
கூநீறுபூசு முதல்வர்‌ போலுங்‌ 
கண்டத்‌ திறையேகறுத்தார்‌ போலுங்‌ 
தாளத்திகா ரோண மேயார்போலு 
மண்டத்துக்கப்புறமாய்நின்றார்போலு 
மணியாரூர்த்‌ திருமூலட்டானனாரே. 


கற்பகமுமிருசுடருமாயினானைக்‌ 
காளத்தி கயிலாயமலையுளானை 
விஜ்பயிலும்‌ தனழியவிழித்தான்றன்னை 
விசயனுக்கு வேடுவனாய்நின்றான்றன்னைப்‌ 
பொற்பமரும்‌ பொழிலாரூர்மூலட்டானம்‌ 
பொருந்தியவெம்பெருமானைப்‌ பொருந்தார்சிந்தை 
யற்புதனையரநெறியிலப்பன்றன்னை 
யடைந்தடி யேனருவினை நோயறுத்தவாறே. 


தேவாரம்‌. 


திருநீர்ப்புனற்கெடில வீரட்டமுந்‌ 
திருவளப்பூர்தெற்கேறுசித்தவடம்‌ 
வருநீர்வளம்‌ பெருகுமாநிருபமும்‌ 
மயிலாப்பின்மன்னினார்‌ மன்னியேத்தும்‌ 
பெருநீர்வளர்சடையான பேணிநின்ற 
பிரமபுரஞ்சுழியல்‌ பெண்ணாகடங் 
கருநீலவண்டரற்றுங்காளத்தியுங் 
கயிலாயந்தம்முடையகாப்‌ புக்களே . 


பொற்றூணைப்புலானாறு கபாலமேந்திப்‌ 
புவலோக மெல்லாமுழிதந்தானை 
முற்றாதவெண்டிங்கட்‌ கண்ணியானை 
முழுமுதலாய்‌ மூவுலகுமுடிவொன்றில்லாக்‌ 
கந்நூணைக்‌ காளத்திமலை யான்றன்னைக்‌ 
கருதாதார்‌ புரமூன்றுமெரியவம்பாற்‌ 
செற்றானைத்‌ திருமுதுகுன்றுடையான்‌ றன்னைத்‌ 
தீவினையேனறியாதே திகைத்தவாறே. 


கல்லலகுதாங்‌ கொண்டு காளத்தியார்‌ 
கடியவிடையேறிக காணக்காண 
வில்லமேதாம்புகுதா விடுமின்பிச்சை 
யென்றாருக்கெதிரெழுந்தேனெங்குங்காணேன்‌ 
சொல்லா தேபோகின்றீ ரும்மூரேது 
துருத்திபழனமோ நெய்த்தானமோ 
வல்லலேசெய்தடிகள்‌ போகின்றீர்தா 
மழகியரேயாமாத்‌ தூரையனாரே. 


மருவினியமறைப்பொருளை மறைக்காட்டானை 
மறப்பிவியை மதியேந்துசடையான்றன்னை 
யுருநிலவுமொண்சுடரையும்பரானை 
யுரைப்பினிய தவத்தானையுலகில்‌ வித்தைக்‌ 
கருநிலவுகண்டனைக்‌ காளத்தியைக்‌ 
கருதுவார்‌ மனத்தானைக்‌ கல்விதன்னைச்‌ 
செருநிலவுபடையானைத்‌ திருமாற்பேற்றெஞ்‌ 
செம்பவளக்‌ குன்றினைச சென்றடைந்தேனானே. 


வானகத்தில்‌ வளாரமுகிலை மதியந்தன்னை 
வணங்குவார்‌ மனத்தானைவடிவார்பெொன்னை 

யூனகத்திலுறுதுணையையுலவா தானை 
யொற்றியூருத்தமனை யூழிக்கன்றைக்‌ 


70 தேவாரம்‌. 


கானகத்துக்‌ கருங்களிற்றைக்‌ காளத்தியைக்‌ 
கருதுவார்கருத்தானைக்‌ கருவைமூலத 
தேனகத்திலின்‌ சுவையைத்‌ திருமாற்பேற்றெஞ்‌ 
செம்பவளக்குன்றினைச்‌ சென்றடைந்தேனானே. 
திருச்சிற்றம்பலம்‌ 





பொது 
ஒர வவர பயல நே 


திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌. 
எனவ த நதர இர 
பண்‌ - இந்தளம்‌. 
இருச்சிற்றம்பலம்‌. 
அண்ணாமலைமீங்கோயுமத்திமுத்தா 
றகலாமுதுகுன்றங்கொடு ங்குன்றமுங்‌ 
கண்ணார்கழுக்குன்றங்கயிலை கோணம்‌ 
பயில்கற்குடி காளத்திவாட்போக்கியும்‌ 
பண்ணார்மொழிமங்கையோர்பங்குடையான்‌ 
பரங்குன்றம்பருப்பதம்‌ பேணிதின்றே 
யெண்ணாயிரவும்‌ பகலுமிடும்பைக்‌ 
கட சசீந்தலாங்காரணமே. 


இருச்சிற்றம்பலம்‌ 





திருநாவுக்கரசு நாயனார்‌ 





திருத்தாண்டகம்‌. 





இருச்சிற்றம்பலம்‌. 
தில்லைச்‌ சிற்றம்பலமுஞ்‌ செம்பொன்பள்ளி 
தேவன்குடி சிராப்பள்ளிதேங்கூர்‌ 
கொல்லிக்குனிரறைப்‌ பள்ளிகோவல்‌ 
வீரட்டங்கோகர்ணங் கோடிகாவு 
முல்லைப்புறவ முருகன்‌ பூண்டி 
முழையூர்பழையாறைசத்‌ திமுற்றங்‌ 
கல்லிற்றிகழ்சீரார்‌ காளத்தியுங்‌ ்‌ 
கயிலாயநாதனையே காணலாமே. 
கந்தமாதனங்‌ கயிலைமலைகேதாரங்‌ 


1 
௪ ௫ க 


காளத்தி கழுக்குன்றங்கண்ணாரண்ணா 


தேவாரம்‌. 17 


மந்தமாம்பொழிற்சாரல்வடபாப்பத 
மகேந்திமாமலை நீலமேமகூடம்‌ 
விந்தமாமலைவே தஞ்சையமிக்க 
வியன்பொதியின்‌ மலைமேருவுதயமத்த 
மிந்துசேகரனுறையும்‌ மலைகண்‌ மற்று 
மேத்துவோமிடர்கெட நின்றேத்துவோமே. 
இருச்சிற்நம்பலம்‌ 


இருக்காளத்தி ஸ்தலவிருக்ஷமாகிய கல்லாலையும்‌ பொன்முகரியாற்றையும்‌ 
வழிபட்டுப்‌ பேறுபெற்ற சிலந்தி முதலியவற்றையும்‌ கண்ணப்ப நாயனார்‌ 
முதலியோரையும்‌ மற்றுமுள்ள இத்தல விசேடங்கள்‌ பலவற்றையும்‌ 
பாராட்டிக்கூறும்‌ தேவார முதலியவைகளும்‌ பழைய நூல்களிலுள்ள அருமைச்‌ 
செய்யூட்களும்‌ பிரபந்தங்களும்‌ வருமாறு: 


கல்லால்‌. 





இருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌. 
பண்‌ - இந்தளம்‌. 
இருச்சிற்றம்பலம்‌. 
கல்லானிழன்‌ மேயவனே கரும்பின்‌ 
வில்லானெழில்‌ வேவவிழித்தவனே 
நல்லார்தொழுநாகேச்சுர நகரறிற்‌ ள்‌ 
செல்வாவென வல்வினை தேயந்தறுமே. 
பண்‌ - நட்டபாடை. 
கல்லானிழற்‌ கீழாயிடாகாவாயெனவானோ 
ரெல்லாமொரு தேராவயன்மறைபூட்டி நின்றுய்ப்ப 
வல்வாயெரிகாற்நீர்க்கரி கோல்வாசுகிநாண்கல்‌ 
வில்லாவெயிலெய்‌ தானிடம்‌ வீழிம்மிழலையே. 
திருச்சிற்றம்‌. பலம்‌, 





இருநாவுக்கரசு நாயனார்‌. 
திருத்தாண்டகம்‌. 
திருச்சிற்றம்பலம்‌. 


நம்பனைநால்வேதங்‌ கரைகண் டானை 
ஞானப்பெருங்கடலை நன்மைதன்னைக்‌ 


12 


தேவாரம்‌. 


கம்பனைக்கல்லாலி ருந்தான்றன்னைக்‌ 
கற்பகமாயடியார்‌ கட்கருள்‌ செய்வானைச்‌ 

செம்பொன்னைப்‌ பவளத்தைத்‌ திரளுமுத்தைத்‌ 
திங்களைஞாயிற்றைத்‌ தீயைநீரை 

யம்பொன்னையாவடு தண்டுறை யுண்‌ மேய 
வரனடி யேயடி நாயேனடைந்துய்ந்தேனே. 


சொல்லார்ந்த சோற்றுத்துறையான்றன்னைத்‌ 
தொன்னரகநன்னெறியாற்றூர்ப்‌ பான்றன்னை 
வில்லானைமீயச்சூர்மேவினானை 
வேதியரார்கணால்வர்க்கும்‌ வேதஞ்சொல்லிப்‌ 
பொல்லாதார்‌ தம்மரணமூன்றும்பொன்றப்‌ 
பொறியரவமார்பாரப்‌ பூண்டான்றன்னைக 
கல்லாலின்கீழானைக்‌ கழிசூழ்நாகைக்‌ 
காரோணத்‌ தெஞ்ஞான்றுங்‌ காணலாமே. 
ஏனத்திளமருப்புப்‌ பூண்டார்போலு 
மிமையவர்களேத்தவிருந்தார்போலுங் 
கானக்கல்லாற்கீழ்‌ நிழலார்போலுங் 
கடனஞ்சமுண்டி ௬ண்டகண்டர்போலும்‌ 
வானத்திளமதிசேர்‌ சடையார்போலும்‌ 
வான்கயிலைவெற்பின்‌ மகிழ்ந்தார்போலு 
மானத்துமுன்னெழுத்தாய்‌ நின்றார்போலு 
மணியாரூர்த்திருமூலட்டானனாரே. 
நீரேறுசடைமுடியெந்நிலமலன்றான்்‌ கா 
ணெற்றிமேலொற்றைக்‌ கண்ணிறைவித்தான்‌காண்‌ 
வாரேறுவனமுலையாள்‌ பாகத்தான்காண்‌ : 
வளர்மதிசேர்சடையான்காண்மா தேவன்காண்‌ 
காரேறுமுகிலனையகண்டத்தான்காண்‌ 
கல்லாலின்‌ கீழறங்கள்‌ சொல்லினான்காண்‌ 
சீரேறுமணிமாடத்திருவாசூரிற்‌ 
ஜிருமூலட்டானத்தெஞ்செல்வன்றானே. 


தருச்சிற்றம்பலம்‌. 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌. 

பண்‌ - கொல்லி, 

இருச்சிற்றம்பலம்‌. 


கருக்கநஞ்சமுதுண்டகல்லாலன்‌ கொல்லேற்றன்‌ 
தருக்கருக்களனைச்‌ செற்றுகந்தான்றன்‌ முடிமே 


கேரம்‌. ம்‌ 


லெருக்கநாண்மலரிண்டையுமத்தமுஞ்சூடி 
யிருக்கசூமூரெய்த ' மானிடையாறிடைமருதே. 

பண்‌ - பழம்பஞ்சுரம்‌ 
துரூத்திச்சுடரே நெய்த்தானத்தாம்‌ சொல்லாய்கல்லாலா 
பருத்திநியமத்துறைவாய்‌ வெயிலாய்ப்பலவாய்க்காற்றானாய்‌ 
திரூத்தித்திருத்திவந்தென்‌ சிந்தையிடங்கொள்கயிலாயா 
வருத்திததுன்னையடைந்தார்‌ விணைகளகலவருஸாயேட 

ஓருச்‌த்நம்பலக்‌ 


லத்தி. 


திருநாவுக்கரசு நாயனார்‌. 











இருத்தாண்டகம்‌. 





இருச்சிற்தம்‌ பலம்‌. 
சிலந்திக்‌ கருண்முன்னஞ்செய்தான்‌ கண்டாய்‌ 
திரிபுரங்கடீவாய்ப்‌ படுத்தான்‌௧ண்டாய்‌ 
நிலந்துக்கநீர்வளி தீயாணானகணாடாய்‌ 
நிருபியாயுரூபியுமாய்‌ நின்றான்‌ ௧ண்டாய்‌ 
சலந்துக்கசுசெல்ஸிச சடையான்‌ கண்டாய்‌ 
தாமரையான்செங்கண்‌ மாறானேகண்டாய்‌ 
மலந்துக்கமால்விடையொன்‌ நூர்ந்தான்‌௧ண்டாய்‌ 
மறைக்காட்டுறைய மணாளன்றானே. 
இருச்சிற்றம்பலம்‌... 





கசந்தறமூர்த்து நாயனார்‌. 





பண்‌ - தக்கேசி. 





இருசசித்தம்பவம்‌. 
நற்றமிழ்வல்ல ஞானசம்பந்த 
னஊாவினுக்கரையனாளைப்போவானுங் 
கற்றசூதனற்சாக்கியன்‌ சிலந்தி 
கண்ணப்பன்‌ கணம்புல்லனென்றிவர்கள்‌ 
கூற்றஞ்செய்யினுங்‌ குணுமெனக்கருதுங்‌ 
கொள்கைகண்டு நின்குரைகழலடைந்தேன்‌ 


ம்கீ 


தேவாரம்‌. 


பொற்றிரண்‌ மணிக்கமலங்கண்‌ மலரும்‌ 
பொய்கைசுூழ்‌ திருப்புன்‌கூருளானே. 


திருச்சிற்றம்பலம்‌ 
கண்ணப்‌.ப நாயனார்‌. 


திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌. 
கூடசதுக்கம்‌. 


இருச்சிற்றம்பலம்‌. 
கண்ணனுநான்‌ முகன்காண்பரியார்‌ 
வெண்ணாவல்‌விரும்பு மயேந்திரருங்‌ 
கண்ணப்பர்க்கருள்‌ செய்தகயிலையெங்கள்‌ 
அண்ணலாரூரா தியானைக்காவே. 

பண்‌ - கொல்லி. 
கானலைக்கும்மவன்‌ கண்ணிடந்தப்பநீள்‌ 
வானலைக்குந்தவத்‌ தேவுவைத்தானிடந்‌ 
தானலைத்தெள்ளமூர்த்‌ தாமரைத்தண்டுறை 
தேனலைக்கும்வயற்றென்‌ குடித்திட்டையே. 

திருச்சிற்றம்பலம்‌. 


திருநாவுக்கரசு நாயனார்‌. 


திருத்தாண்டகம்‌. 





திருச்சிற்றம்பலம்‌. 


விண்ணப்பவிச்சாதரர்களேத்தவிரிகதிரானெரி சுடரான்விண்ணுமாகிப்‌ 
பண்ணப்பன்பத்தர்மனத்துளேயும்‌ பசுபதிபாசுபதன்றேச மூர்த்தி 
கண்ணப்பன்‌ கண்ணப்பக்கண்டுகந்தார்‌ கழிப்பாலை மேயகபாலப்பனார்‌ 
வண்ணப்பிணிமாயயாக்கை நீங்கவழிவைத்தார்க்கவ்வழியே போதுநாமே. 


ு பண்‌ - திருநேரிசை. ்‌ 
குவப்பெருந்தடக்கைவேடன்‌ 'கொடுஞ்சிலையிறைச்சிப்பாரந்‌ 
துவர்ப்பெருஞ்செருப்பானீக்கித்‌ தாயவாயக்கலசமாட்ட 


வுவப்பெருங்குருதிசோரவொருகணையிடந்‌ : தங்க்ப்பத்‌ 
தவப்பெருந்தேவு செய்தார்‌ சாய்க்காடுமேவினாரே. 


தேவாரம்‌. 75 


காப்பதோர்வில்லுமம்புங்கையதோ ரிறைச்சிப்பாரந்‌ 
தோற்பெருஞ்செருப்புத்தொட்டுத்‌ தூயவாய்க்கலசமாட்டித்‌ 
தீப்பெருங்கண்கள்‌ செய்ய குருதிநீரொழுகத்தன்‌கண்‌ 
கோப்பதும்பந்றிக்‌ கொண்டார்குறுக்கைவீரட்டனாரே. 
திருத்தாண்டகம்‌. 
ஆலாலமுண்டுகந்தவாதிகண்டா 
யடையலாதம்புரமூன்றுமெய்தான்‌ கண்டாய்‌ 
காலாலக்காலனையுங்காயந்தான்‌ கண்டாய்‌ 
கண்ணப்பர்க்கருள்‌ செய்தகாளை கண்டாய்‌ 
பாலாருமொழிமடவாள்‌ பாகன்‌ கண்டாய்‌ 
பசுவேறிப்பலி திரியும்பண்பன்‌ கண்டாய்‌ 
மாலாலுமறிவரியமைந்தன்‌ கண்டாய்‌ 
மழபாடி மன்னுமணாளன்றானே. 


வானவன்காண்‌ வானவர்க்கு மேலானான்்‌ காண்‌ 
வடமொழியுந்‌ தென்றமிழு மறைகணான்கு 
மானவன்‌ காணானைந்து மாடினான்கா 
ணையன்‌ காண்கையிலனலேந்தியாடுங் 
கானவன்காண்‌ கானவனுக்கருள்‌ செய்தான்‌ காண்‌ 
கருதுவாரிதயத்துக்‌ கமலத்தூறுந்‌ 
தேனவன்காண்‌ சென்றடையாச்‌ செல்வன்றான்‌காண்‌ 
சிவனவன்காண்‌ சிவபுரத்தெஞ்‌ செல்வன்றானே. 
ஆமயந்தீர்த்தடி யேனையாளாக்கொண்டா 
ரதிகைவீரட்டான மாட்சி கொண்டார்‌ 
தாமரையோன்‌ சிரமரிந்துகையிற்‌ கொண்டார்‌ 
தலையதனிற்பலிகொண்டார்‌ நிறைவாந்தன்‌மை 
வாமனனார்மாகாயத்துதிரங்கொண்டார்‌ 
மானிடங்கொண்டார்‌.வலங்கைமழுவாள்‌ கொண்டார்‌ 
காமனையுமுடல்‌ கொண்டார்கண்ணா ஜனோக்கிக்‌ 
. கண்ணப்பர்‌ பணியுங்கொள்்‌ கபாலியாரே. 


திருச்சிற்றம்பலம்‌. ' 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌. 

பண்‌ - தக்கேசி. 

திருச்சிற்றம்பலம்‌.. 


அணிகொளாடையம்பூணணிமாலை 
யமுதுசெய்தமுதம்பெறுசண் டி 


16 


திருவாசகம்‌. 


யிணைகொளேழெழுநூறிருபனுவ 
லீன்றவன்றிருநாவினுக்கரையன்‌ 

கணைகொள்‌ கண்ணப்பனென்றிவர்பெற்ற 
காதலின்னருளாதரித்தடைந்தேன்‌ 

நிணைகொள்‌ செந்தமிழ்பைங்கிளிதெரியுஞ்‌ 
செல்வத்தென்றிருநின்றியூரானே. 


பண்‌ - சீகாமரம்‌. 


எறிந்தசண்டியி ட௪ந்தகண்ணப்பனேத்துபத்தர்கட்கேற்றநல்கினீர்‌ 
செறிந்தபூம்பொழிற்றேன்றுளிவீசுந்திருமிழலை 
நிறைந்தவந்தணர்நித்தநாடொறு நேசத்தாலுமைக்‌ பூசிக்குமிட 
மறிந்துவீழிகொண்டீரடியேற்குமருளுதிரே. 


இருத்தொண்டத்தொகை, 2 
இலைமலிந்தவேனம்பியெறிபத்தற்கடியே 
னேனாதிநாதன்றனடியார்க்குமடியேன்‌ 
கலைமலிந்தசீர்நம்பிகண்ணப்பர்க்கடியேன்‌ 
கடவூரிற்கலயன்றனடியார்க்குமடியேன்‌ 
மலைமலிந்ததோள்வள்ளன்மானக்கஞ்சாற 
னெஞ்சாதவாட்டாயனடியார்க்குமடியேன்‌ 
அலைமலிந்தபுனன்‌ மங்கையானாயற்கடியே 
னாரூரனாரூரிலம்மானுக்காளே. 
திருச்சிற்றம்‌ பலம்‌. 


இருவாசகம்‌. 


திருக்கோத்தும்பி, 4. 

இருச்சிற்றம்பலம்‌. 
கண்ணப்பனொப்பதோரன்பின்‌ மைகண்டபி 
னென்னப்பனென்னொப்பிலென்னையுமாட்கொண்டருளி 
வண்ணப்பணித்தென்னைவாவென்றவான்‌௧ருணைச 
சுண்ணப்பொன்னீற்றற்கேசென்றூதாப்கோத்தும்பீ. 

தஇருத்தோணோக்கம்‌, 3. 

பொருட்பற்றிச்செய்கின்ற பூசனைகள்போல்விளங்கச்‌ 
செருப்புற்றசீரடிவாய்க்கலசமூன முதம்‌ 
விருப்புற்றுவேடனார்சேடறியமெய்குளிர்ந்தங்‌ 
கருட்பெற்றுநின்றவாதோ ணோக்கமாடாமோ. 

திருச்சிற்றம்பலம்‌. 





ன 


1௦௦. 


77 


77 - ஆம்‌ இருமுறை. 


நக்கரதேவர்‌. 
கயிலைபாதிகாளத்திபாதித்திருவந்தாதி. 
நேரிசை வெண்பா. 
சொல்லும்‌ பொருளுமே தூத்திரியு நெய்யுமா 
நல்லிடிஞ்சி லென்னுடைய நாவாகச்‌ - சொல்லரிய 
வெண்பா விளக்கா வியன்கயிலை மேவிருந்த 
பெண்பாகாக்‌ கேற்றினேன்‌ பெற்று. 
மற்றும்‌ பலபிதற்ற வேண்டா மடநெஞ்சே 
கற்றைச்‌ சடையண்ணல்‌ காளத்தி - நெற்றிக்கண்‌ 
ணாரா வழுதின்‌ நிருநாம மஞ்செழுத்துஞ்‌ 
சோராம லெப்பொழுதுஞ்‌ சொல்‌. 


திருக்கண்ணப்பதேவர்‌ திருமறம்‌. 

அகவற்பா. 

கடும்பகல்‌ வேட்டையிற்‌ காதலிற்‌ றடிந்த 

உடும்பொடு சிலகணை யுடைத்தோல்‌ செருப்புத்‌ 

தொடர்ந்த நாயொடு தோன்றினன்‌ றோன்றலுஞ்‌ 

செல்வன்‌ றிருக்கா எத்தியு ளப்பன்‌ 

றிருமேனியின்‌ மூன்றுகண்ணா 

யாங்கொரு கண்ணிலு முதிர 

மொழியா தொழுக விருந்தன னாகப்‌ 

பார்த்து நடுக்குற்றுப்‌ பதைத்து மனஞ்சுழன்று 

வாய்ப்புனல்‌ சிந்தக்‌ கண்ணீ ரருவக்‌ 

கரம்பயில்‌ சிலைகணை கவசத்‌ தழிந்து 

நிலம்படப்‌ புரண்டு நெடிதினிற்‌ றேறிச்‌ 

சிலைக்கொடும்‌ படைகடி தெடுத்துப்‌ படுத்தவ 

ரடுத்த விவ்வனத்‌ துளரெனத்‌ திரிந்தாங்‌ 

கின்மை கண்டு நன்மையிற்‌் 


ஸ்‌ இத்திருமுறையிலுள்ளனவாகிய திருக்காளத்திக்குரிய கமிலைபாதி 


காளத்திபாஇத்‌ இருவந்தாது முதல்‌, கல்லாடதேவரருவிச்‌ செய்த திருக்கண்ணப்ப 
தேவா தருமறம்‌ இறுதியாகவுள்ள பிரபந்தங்கஷம்‌, பெரியபுராணத்துள்ள 
கண்ணப்பநாயனார்‌ புராணமுற்றும்‌ '*சரக்கேறி', ''*சிரத்தானத்துல்‌ *!, 
““பங்கயனார்பெற்றிடு'' என்னும்‌ திருப்புகழ்ச்‌ செய்யுட்கள்‌ முதலிய பிறவும்‌ 
இங்கே பஇப்பித்தற்குரியனவாயினும்‌ விரிவஞ்சியே அவற்றுள்‌ சிற்சில பகுதிகள்‌ 
மட்டும்‌ பதிப்பிக்கப்‌ பெறுகின்றன. 


78 


28, 


8௦. 


71-ஆம்‌ திருமுறை. 


றக்கன மருந்துகள்‌ பிழியவும்‌ பிழிதொறும்‌ 
நெக்கு நெக்கிழி குருதியைக்‌ கண்டு நிலைதளர்ந்தெ 
னத்தனுக்‌ கடுத்ததெ னத்தனுக்‌ கடுத்ததென்‌ 
றன்பொடுங்‌ கனற்றி 
யித்தனை தரிக்கில னிதுதனைக்‌ கண்டவென் 
கண்டனை யிடந்து கடவுடன்‌ கண்ணுறும்‌ 
புண்ணி லப்பியங்‌ காண்ப னென்றொரு 
கண்ணிடைக்‌ கணையது மடுத்துக்‌ 
கையில்‌ வாங்கி யணைதர வப்பின 
னப்பலுங்‌ குருதி நிற்பதொத்‌ துருப்பெறக 
கண்டு நெஞ்சுகந்‌ துகந்து மற்றைக்‌ 
கண்ணிலும்‌ வடிக்கணை மடுத்தனன்‌ மடுத்தலு 
நில்லுகண்‌ ணப்ப நில்லுகண்‌ ணப்பவென் 
னன்புடையத்‌ தோன்ற ஸனில்லுகண்‌ ணப்பவென் 
நின்னுரை யதனொடு மெழிற்சிவ லிங்கந்‌ 
தன்னிடைப்‌ பிறந்த தடமலாக கையா 
லன்னவன்‌ றன்கை யம்பொடு மகப்படப்‌ 
பிடித்தருளின னருளலும்‌ 
விண்மிசை வானவர்‌ மலர்மழை பொழிந்தனா 
வளையொடு படகந்‌ துந்துபி கறங்கின 
தொல்சீர்‌ முனிவரு மேத்தினர்‌ வல்லே 
சிவகதி பெற்றனன்‌ றிருக்கண்‌ ணப்.பனே. 

வெண்பா 
தத்தைதா யாந்தந்தை நாகனாந்‌ தன்பிறப்புப்‌ 
பொத்தப்பி நாட்டுடுப்பூர்‌ வேடுவனாந்‌ - தித்திக்குந்‌ 
திண்ணப்ப னாஞ்சிறுபேர்‌ செய்தவத்தாற்‌ காளத்திக்‌ 
கண்ணப்ப ஸனாய்நின்றான்‌ காண்‌. 





பரணதேவர்‌. 


சவபெருமான்‌ திருவந்தாதி. 
சென்றுசெருப்‌ புக்காலாற்‌ செல்ல மலர்நீக்கிச்‌ 
சென்று திருமுடிவாய்‌ நீர்வார்த்துச்‌ - சென்றுதன்‌ 
கண்ணிடந்‌ தப்புங்‌ கருத்தற்குக்‌ காட்டினான்‌ 
கண்ணிடந்‌ தப்பாமைப்‌ பார்த்து. 
நினையடைந்தேன்‌ சித்த நிலையாகும்‌ வண்ண 
நினையடைந்தேன்‌ சித்த நிமலா - நினையடைந்தேன்‌ 
கண்டத்தாய்‌ காளத்தி யானே கனலாருங்‌ 
கண்டத்தாய்‌ கரவாலி கா. 


பெரியபுராணம்‌. 19 


நம்‌.பியாண்டார்தம்பி. 
கோயிற்றிருப்பண்ணியார்‌ திருவிருத்தம்‌, 20. 
ஏவுசெய்‌ மேருத்‌ தடக்கை யெழிற்றில்லை யம்பலத்து 
மேவசெய்‌ மேனிப்‌ பிரானன்றி யங்கணர்‌ மிக்குள ரே 
காவுசெய்‌ காளத்திக்‌ கண்ணுதல்‌ வேண்டும்‌ வரங்கொடுத்துத்‌ 
தேவுசெய்‌ வான்வாய்ப்‌ புனலாட்‌ டியதிறல்‌ வேடுவனே. 
தருத்தொண்டர்திருவந்தாதி, 113. 
நிலத்திற்‌ நிகழ்திருக்‌ காளத்தி யார்திரூ நெற்றியின்மே 
னலத்திற்‌ பொழிதரு கண்ணிற்‌ குருதிகண்‌ டுண்ணடுங்கி 
வலத்திற்‌ கடுங்கணை யாற்றன்‌ மலர்க்கண்‌ ணிடந்தப்பினான 
குலத்திற்‌ கிராதனங்‌ கண்ணப்ப னாமென்று கூறுவரே 





பெரியபுராணம்‌. 


கண்ணப்பநாயனார்‌ புராணம்‌. 
(சவகோசரியார்‌ கனவில்‌ இருக்காளத்திநாதர்‌ கூறியருளல்‌:) 
56-63 
அன்றிரவு கனவின்க ணருண்முனிவர்‌ தம்பாலே 
மின்றிகழுஞ்‌ சடைமவுலி வேதியர்தா மெழுந்தருளி 
வன்றநிறல்வே டுவனென்று மற்றவனை நீநினையே 
னன்றவன்றன்‌ செயறன்னை நாமுரைப்பக்‌ கேளென்று. 


அவனுடைய வடிவெல்லா நம்பக்க லன்பென்றும்‌ 
அவனுடைய வறிவெல்லா நமையறியு மறிவென்றும்‌ 
அவனுடைய செயலெல்லா நமக்கினிய வாமென்றும்‌ 
அவனுடைய நிலையிவ்வா றறிநீயென் றருள்செய்தார்‌. 


பொருப்பினில்வந்‌ தவன்செய்யும்‌ பூசனைக்கு முன்பென்மேல்‌ 
அருப்பலுமென்‌ மலர்முன்னை யவைந்ீக்கு மாதரவால்‌ 
விருப்புறுமன்‌ பெனும்வெள்ளக்‌ கால்பெருகிற்‌ றெனவீழ்ந்த 
செருப்படியவ்‌ விளம்பருவச்‌ சேயடியிற்‌ சிறப்புடைத்தால்‌. 


உருகியவன்‌ பொழிவின்றி நிறைந்தவவ னுருவென்னும்‌ 
பெருகியகொள்‌ கலமுகத்திற்‌ பிறங்கியினி தொழுகுதலால்‌ 
ஒருமுனிவன்‌ செவியுமிழு முயர்கங்கை முதற்றீர்த்தப்‌ 
பொருபுனலி னெனக்கவன்றன்‌ வாயுமிழும்‌ புனல்புனிதம்‌. 


இம்மலைவந்‌ தெனையடைந்த கானவன்ற னியல்பாலே 
மெய்ம்மலரு மன்புமேல்‌ விரிந்தனபோல்‌ விழுதலாற்‌ 
செம்மலாமே லயணனொடுமான்‌ முதற்றேவர்‌ வந்துபுனை 
யமெம்மலரு மவன்றலையா விடுமலர்போ லெனக்கொவ்வா. 


பெரிய புராணம்‌. 


வெய்யகனற்‌ பதங்கொள்ள வெந்துளதோ வெனுமன்பா 
னையுமனத்‌ தினிமையினி னையமிக மென்றிடலாற்‌ 
செய்யுமறை வேள்வியோர்‌ முன்புதருந்‌ திருந்தவியி 
ளெய்யும்வரிச்‌ சிலையவன்றா னிட்டவூ னெனக்கினிய. 


மன்பெருமா மறைமொழிகண்‌ மாமுனிவர்‌ மகிழ்ந்துரைக்கு 
மின்பமொழித்‌ தோத்திரங்கண்‌ மந்திரங்க ளியாவையினு 
முனிபிருந்து மற்றவன்றன்‌ முகமலர வகுநெகிழ்ந்த 
வன்பினினைந்‌ தெனையல்லா லறிவுறா மொழிநல்ல. 
உனக்கவன்றன்‌ செயல்காட்ட நாளைநீ யொளித்திருந்தா 
லெனக்கவன்றன்‌ பரிவிருக்கும்‌ பரிசெல்லாங்‌ காண்‌ கின்றாய்‌ 
மனக்கவலை யொழிகென்று முறைமுனிவற்‌ கருள் செய்து 
புனற்சடிலத்‌ திருமுடியா ரெழுந்தருளிப்‌ போயினார்‌. 


இருக்குறிப்புத்தொண்ட நாயனார்‌ புராணம்‌. 
க்சி, 
அங்கண்‌ வான்மிசை யரம்பையர்‌ கருங்குழற்‌ சுரும்பு 
பொங்கு பூண்முலைக்‌ கொடிச்சியர்‌ குழனமுள்கிப்‌ போகாச்‌ 
செங்கண்‌.மால்விடை யார்திருக்‌ காளத்தி யென்னு 
மங்குல்‌ சூழ்வரை நிலவிய வாழ்வினான்‌ மல்கும்‌. 


இருநாவுக்கரசு நாயனார்‌ புராணம்‌ 
ம்க்‌ - க, 
பல்பதியு நெடுங்கிரியும்‌ படர்வனமுஞ்‌ சென்றடைவார்‌ 
செல்கதிமுன்‌ னளிப்பார்தந்‌ திருக்காரி கரைபணிந்து 
தொல்கலையின்‌ பெருவேந்தர்‌ தொண்டர்கள்பின்‌ னும்பர்குழா 
மல்குதிருக்‌ காளத்தி மாமலைவந்‌ தெய்தினார்‌. 


பொன்முகரித்‌ இருநதியின்‌ புனிதநெடுந்‌ தீர்த்தத்தின்‌ 
முன்முழுகிக்‌ காளத்தி மொய்வரையின்‌ றாழ்வரையிற்‌ 
சென்னியுறப்‌ பணிந்தெழுந்து செங்கண்விடைத்‌ தனிப்பாகர்‌ 
மன்னுமலை மிசையேறி வலங்கொண்டு வணங்குவார்‌. 


காதணிவெண் குழையானைக்‌ காளத்தி மலைக்கொழுந்தை 
வேதமொழி மூலத்தை விழுந்திறைஞ்சி யெழுந்துபெருங்‌ 
காதல்புரி மனங்களிப்பக்‌ கண்களிப்பப்‌ பரவசமாய்‌ 
நாதனையென்்‌ கண்ணுள்ளா னெலுந்திருத்தாண்‌ டகநவின்றார்‌. 
மலைச்சிகரச்‌ சிகாமணியின்‌ மருங்குறமுன்‌ னேநிற்குஞ்‌ 
சிலைத்தடக்கைக்‌ கண்ணப்பர்‌ திருப்பாதஞ்‌ சேர்ந்திறைஞ்சி 
யலைத்துவிழுங்‌ கண்ணருவி யாகத்துப்‌ பாய்ந்திழியத்‌ 
தலைக்குவித்த கையினராய்த்‌ தாழ்ந்துபுறம்‌ போந்தணைந்தார்‌. 


பெரியபுராணம்‌. தீர 


சேணிலவு திருமலையிற்‌ நிருப்பணியா யினசெய்து 
தாணுவினை யம்மலைமேற்‌ றான்பணிந்த குறிப்பினாற்‌ 
பேணுதிருக்‌ கயிலைமலை வீற்றிருந்த பெருங்கோலங் 
காணுமது காதலித்தார்‌ கலைவாய்மைக்‌ காவலனார்‌. 
வேறு. 
அங்கண்‌ மாமலை மேன்மருந்தை வணங்கி யாரரு ளான்மிகப்‌ 
பொங்கு காதலி னுத்த ரத்திசை மெல்வி ர௬ுப்பொடு போதுவார்‌ 
துங்க மால்வரை கானியாறு தொடர்ந்த நாடு கடந்துபின்‌ 
செங்கண்‌ மால்விடை யண்ணன்‌ மேவு திருப்பருப்பத மெய்தினார்‌. 


இருஞானசம்‌.பந்தமூர்த்தி நாயனார்‌ புராணம்‌. 
7013-98 


மன்னுதிருப்‌ பதிகவிசை பாடிப்‌ போற்றி வணங்கிப்போநீ 
தப்பதியில்‌ வைகி மாடு, பிஞ்ஞகர்தம்‌ வெண்பாக்க முதலா வுள்ள 
பிறபஇகள்‌ பணிந்தணைவார்‌ பெருகு மன்பான்‌, முன்னிறைநீத திருவாய்‌ 
மஞ்‌ சனநீ ராட்டு முதல்வேடர்‌ கண்ணப்ப நாய னாரை, யுன்னி யொளிர்‌ 
காளத்தி மலைவ ணங்க வுற்றபெரு வேட்கையுட னுவந்து சென்றார்‌. 

மிக்கபெருங்‌ காதலுடன்‌ ஜறொண்டர்‌ சூழ மென்புனனாட்‌ 
டினையகன்று வெற்புங்‌ கானுந்‌, தொக்கபெரு வன்புலக்கா னடைந்து 
போகிச்‌ சூலகபா லக்கரத்துச்‌ சடரு மேனி, முக்கண்முதற்‌ றலைவனிட 
மாகி யுள்ள முூகினெருங்கு காரிகரை முன்னர்ச்சென்று, புக்கிறைஞ்சப்‌ 
போற்றிசைத்தப்‌ பதியில்‌ வைக்‌ பூதியரோ டுடன்மூழ்நீதார்‌ புகலி 
வேந்தர்‌. 

இறைவர்திருக்‌ காரிகரை யிறைஞ்சி யப்பா லெண்ணில்பெரு 
வரைகளிரு மருங்கு மெங்கும்‌, நிறையருவி நிரைபலவாய்‌ மணியும்‌ 
பொன்னும்‌ நிறைதுவலை புடைகதறி நிகழ்ப வாக, யறைகழல்வா 
னவார்க்கிறைவன்‌ குலிச வேற்றா வலற்றசிறை பெற்றவன்மே 
லெழுவதற்குச்‌, சிறகடித்துப்‌ பறக்கமுயன்‌ றநுயர்ந்த போலுஞ்‌ 
சிலைநிலத்தி லெழுந்தருளிச்‌ செல்லா நின்றார்‌. 

மூதவாக ஸணெருங்குகுழாம்‌ பரந்து செல்ல மணிமுத்தின்‌ 
பரிச்சன்னம்‌ வரம்பின்‌ நாகப்‌, பூதிநிறை கடலணைவ தென்னச்‌ 
சண்பைப்‌ புரவலனா ரெழுந்தருளும்‌ பொழுது சின்னத்‌, தீதிலொலி 
பலமுறையும்‌ பொங்கி யெங்குத்‌ திருஞான சம்பந்தன்‌ வந்தா னென்று, 
நாதநிறை செவியினவாய்‌ மாக்க ளெல்லா நலமருவு நினைவெொன்றாய்‌ 
மருங்கு நண்ண. 


கானவர்தங்‌ குலமுலகு போற்ற வந்த கண்ணப்பா இருப்பாதச்‌ 
செருப்புத்‌ தோய, மானவரிச்‌ சிலைவேட்டை யாடுங்‌ கானும்‌ வான்‌ 
மறைய நிலைபெரிய மரமுந்‌ தூறும்‌, ஏனையிமை யோர்தாமு 


42 பெரியபுராணம்‌. 


மிறைஞ்சியேதீதி யெய்தவரும்‌ பெருமையவா மொெண்ணி லாத, 
தானமுற்றவைகடந்து திருக்கா எத்தி சாரவெழுந்தருளினார்‌ சண்பை 
வேந்தர்‌. 

அம்பொன்மலைக்‌ கொடிமுலைப்பால்‌ குழைத்த ஞானத்த 
முதுண்ட பிள்ளையா ரணைந்தா ரென்று, செம்பொன்மலை வில்லியார்‌ 
திருக்கா எத்தி சேர்ந்ததிருத்‌ தொண்டர்குழா மடைய வீண்டிப்‌, 
பம்.புசடைத்‌ திருமுனிவர்‌ கபாலக்‌ கையர்‌ பலவேடச்‌ சைவர்குல வேடர்‌ 
மற்று, மும்பர்தவம்‌ புரிவாரப்‌ பதியிலுன்ளோ ரடன்விரும்பி 
யெதிர்கொள்ள வுழைச்சென்றுற்றார்‌ 


திசையனைத்து நீற்றினொளி தழைப்ப மண்மேற்‌ சிவலோக 

மணைந்ததெனச்‌ சென்ற போது, மிசைவிளங்கு மணிழுத்தின்‌ சிவிகை 
நின்றும்‌ வேதபா ரகரிழிந்து போற்றி யரவெனுமோ சையிலண்ட 
நிறைப்பவன்பால்‌, இசைவிளங்குந்‌ தமிழ்விரகர்‌ திருக்கா எத்தித்‌ 
திருமலையிம்‌ மலைகளில்யா தென்று கேட்டார்‌. 
ப வந்தணைநீத மாதவத்தோர்‌ வணங்கித்‌ தாழ்நீது மறைவாழ்‌ வே 
சைவகசிகா மணியே தோன்றும்‌, இந்தமலை காளனோ டத்தி 
தம்‌.மிலிகலிவழி பாடுசெய விறைவர்‌ மேவும்‌, அந்தமில்சீர்க்‌ காளத்தி 
மலையா மென்ன வவனிமேற்‌ பணிந்தெழுந்தஞ்‌ சலிமேற்‌ கொண்டு, 
சிந்தைகளி மகிழ்ச்சிவரத்‌ திருவி ராகம்‌ வானவர்க டானவரென்‌ றெடுத்துச்‌ 
செல்வார்‌. 

இருத்தியவின்‌ னிசைவகுப்புத்‌ திருக்கண்‌ ணப்பர்‌ திருத்தொண்டு 
சிறப்‌.பித்துத்‌ திகழப்‌ பாடிப்‌, பொருந்துபெருந்‌ தவர்கூட்டம்‌. போற்ற 
வந்து பொன்முகரிக்‌ கரையணைந்து தொழுது போகி, யருந்தவர்க 
ளெம்மருங்கு மிடைந்து செல்ல வாளுடைய பிள்ளையா ரயன்மா றேடு, 
மருந்துவெவி யேயிருந்த திருக்கா சத்தி மலையடிவாரஞ்சார வந்து 
தாழ்நீதார்‌. 

தாழ்ந்தெழுந்து திருமலையைத்‌ தொழுது கொண்டே தடஞ்சிலா 
தலசோபா னத்தா லேறி, வாழ்ந்திமையோர்‌ குழாநெருங்கு மணிநீள்‌ 
வாயின்‌ மருங்கிறைஞ்ச யுட்புகுந்து வளர்பொற்‌ கோயில்‌, சூழ்ந்து வலங்்‌ 
கொண்டிறைவர்‌ திருமுன்‌ பெய்ததீ தொழுதுதலை மேற்செங்கை 
கொண்டு போற்றி, வீழ்ந்தெழுவார்‌ கும்பிட்ட பயன்காண்‌ பார்போன்‌ 
மெய்வேடர்‌ பெருமானைக்‌ கண்டு வீழ்ந்தார்‌. 

உள்ளத்திற்‌ றெளிகின்ற வன்பின்‌ மெய்ம்மை யுருவினையு 
மவ்வன்பி னுள்ளே மன்னும்‌, வெள்ளச்செஞ்‌ சடைக்கற்றை நெற்றிச்‌ 
செங்கண்‌ விமலரையு மூடன்௧ண்ட விருப்பம்‌ பொங்கிப்‌, 
பள்ளத்தில்ழிபுனவல்போற்‌ பரந்து செல்லப்‌ பைம்பொன்மலை 
வல்விபரிந்‌ தளித்த செம்பொன்‌, வள்ளத்தின்‌ ஞானவா ரமூத முண்டார்‌ 
மகிழ்ந்தெழுந்து பலமுறையும்‌ வணங்கு கின்றார்‌. 


பெரியபுராணம்‌. 53 


பங்கயக்கண்‌ ணருவிநீர்‌ பாய நின்று பரவுமிசைத்‌ திருப்பதிகம்‌ 
பாடி யாடித்‌, தங்குபெருங்‌ களிகாத றகைந்து தட்பத்‌ தம்பெருமான்‌ கழல்‌ 
போற்றுந்‌ தன்மை நீட, அங்கரிதிற்‌ புறம்போதந்தங்‌ கயன்மால்‌ போற்ற 
வரியார்தந்‌ இருமலைக்‌ ழணைந்தி றைஞ்சிப்‌, பொங்குதிருத்‌ தொண்டர்‌ 
மடங்‌ காட்ட வங்குப்‌ புக்கருவி யினிதமர்ந்தார்‌ புகலி வேந்தர்‌. 


யாவர்களு மறிவரிய விறைவன்‌ றண்ணை யேழுலகு முடையானை 
யெண்ணி லாத, தேவர்கடம்‌ பெருமானைத்‌ இருக்கா ளத்தி மலையின்‌ 
மிசை வீற்றிந்த செய்ய தேனைப்‌, பூவலரும்‌ பொழில்புடை சூழ்‌ சண்பை 
யாளும்‌ புரவலனார்‌ காலங்க டோறும்‌ புக்குப்‌, பாவலர்‌ கொண்டடி 
போற்றிப்‌ பருகி யார்ந்து பண்பினிய இருப்பதியிற்‌ பயிலுநாவில்‌. 


அங்கண்வட இசைமேலுங்‌ குடக்கின்‌ மேலு மருந்தமிழின்‌ 
வழக்கங்கு நிகழா தாகத்‌, திங்கள்புனை முடியார்தத்‌ தானந்‌ தோறுஞ்‌ 
சென்றுதமி ழிசைபாடுஞ்‌ செய்கை போல, மங்கையுடன்‌ வானவர்கள்‌ 
போற்றி சைப்ப வீற்றிருந்தார்‌ வடகயிலை வணங்கப்‌ பாடிச்‌, செங்கமல 
மலர்வாவித்‌ இருக்கே தாரந்‌ தொழுதுதிருப்‌ பதிகவிசை இருந்தப்‌ பாடி. 

கூற்றுதைத்தார்‌ மகிழ்ந்தகோ கரணம்‌ பாடிக்‌ குலவுதிருப்‌ பருப்‌ 
பதத்தின்‌ கொள்கை பாடி, யேற்றின்மிசை வருவாரிந்‌ தரன்ற னீலப்‌ 
பருப்பதமும்‌ பாடிமகிழ்ந்‌ திறைவர்‌ தானம்‌, போற்றியசொன்‌ மலர்‌ 
மாலை பிறவும்‌ பாடிப்‌ புகலியர்தம்‌ பெருந்தகையார்‌ புனித மாகு, 
நீற்றினணி கோலத்துத்‌ தொண்டர்‌ சூழ நெடிதுமகழ்ந்‌ தப்பதியினிலவு 
இன்றார்‌. 

தென்றிசையிற்‌ கயிலையெனுந்‌ திருக்கா சத்தி போற்றியினி 
தமர்கின்றார்‌ திரைசூழ்‌ வேலை, யொன்றுதிரு வொற்றியூ ர௬ுறைவார்‌ 
தம்மை யிறைஞ்சுவது திருவுள்ளத்‌ துன்னி யங்கண்‌, இன்றமிழின்‌ 
விரகரருள்‌ பெற்று மீள்வா ரெந்தையா ரிணையடியென் மனத்த வென்று, 
பொன்றரளங்‌ கொழித்திழியொன்‌ முகரி கூடப்‌ புனைந்த திருப்‌ 
பதிகவிசை போற்றிப்‌ போந்தார்‌. 


ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌ புராணம்‌. 


(சுந்தரமூர்த்தி நாயனார்‌ சரித்திரம்‌) 
195 - 7. 
மன்னு திருமாற்‌ பேறணைந்து வணங்கிப்‌ பரவித்‌ திருவல்லந்‌ 
தன்னு ளெய்தி யிறைஞ்சிப்போய்ச்‌ சாரு மேல்பாற்‌ சடைக்கற்றைப்‌ 
பின்னன்‌ முடியா ரிடம்பலவும்‌ பேணி வணங்கிப்‌ *பெருந்தொண்டர்‌ 
சென்னி முகிறோய்‌ தருங்குவட்டுத்‌ இருக்கா எத்தி மலைசேர்ந்தார்‌. 
தடுக்க லாகாப்‌ பெருங்காதற்‌ றலைநின்‌ றருளுங்‌ கண்ணப்பா 


வகையை வளைவை வணயிவவ ஷன யச கைகய வகை வைகை ணகர வன வைள எனை வனை வனை கையாக வை கைய கை லை கலவையை வைம எனைன எனைய கைக வணி கைவைக்க வக ணுமக்வை வவகயில்‌ 


* சுந்திரமூத்ர்தி நாயனார்‌ 


௮௧ பெரியபுராணம்‌. 


இடுக்கண்‌ களைந்தாட்‌ கொண்டருளு மிறைவர்‌ மகிழ்ந்த காளத்தி 
யடுக்கல்‌ சேர வணைந்துபணிந்‌ தருளா லேறி யன்பாறு 
மடுப்பத்‌ திருமுன்‌ சென்றெய்தி மலைமேன்‌ மருந்தை வணங்கினார்‌. 


வணங்கி யுள்ளங்‌ களிகூர மகிழ்ந்து போற்றி மதுரவிசை 
யணங்கு செண்டா டெனும்பதிகம்‌ பாடி யன்பாற்‌ கண்ணப்பர்‌ 
மணங்கொண்‌் மலர்ச்சே வடிபணிந்து வாழ்ந்து போந்து மன்னுபதி 
யிணங்கு தொண்ட ருடன்கெழுமி மயின்புற்‌ றிருக்கு மந்நாறில்‌ 


திருமூலநாயனார்‌ புராணம்‌. 
2-௪, 


கங்கைநீர்த்‌ துறையாடிக்‌ கருத்துறைநீள்‌ கடலேற்று 
மங்கணர்தா மகிழ்ந்தருளு மவிமுத்தம்‌ பணிந்தேத்தி 
மங்குல்வளர்‌ வரைவிந்த மன்னுபருப்‌ பதமிறைஞ்சித்‌ 
திங்களணி சடையர்திருக்‌ காளத்தி மலைசேர்ந்தார்‌. 


நீடுதிருக்‌ காளத்தி நிலவுதா ணுவைவணங்கி 
யாடுதிரு வரங்கான வாலவனந்‌ தொழுதேத்தித்‌ 
தேடுமிரு வருக்கரியார்‌ திருவேகாம்‌ பரம்பணிந்து 
மாடுயரா்மா மதிற்காஞ்சி வளநகருள்‌ வைகினார்‌. 


திருத்தொண்டர்‌ புராணசாரம்‌. 


கண்ணப்ப நாயனார்‌. 


வேடரதி பதியுடுப்பூர்‌ வேந்த னாகன்‌ 
விளங்கியசேய்‌ திண்ணனார்‌ கன்னி வேட்டைக்‌ 
காடதில்வாய்‌ மஞ்சனமுங்‌ குஞ்சிதரு மலருங்‌ 
காய்ச்சினமென்‌ றிடுதசையுங்‌ காளத்தி யார்க்குத்‌ 
தேடருமன்‌ பினிலாறு தினத்தளவு மளிப்பச்‌ 
சீறுசிவ கோசரியந்‌ தெளியவிழிப்‌ புண்ணீ 
ரோடவொரு கண்ணப்பி யொருகண்‌ ணப்ப 
வொழிகவெனு மருள்கொடரு குறநின்‌ றாரே. 





வேறு நூல்கள்‌ 





கல்லாடம்‌ 
78 


முன்னொரு காலத்‌ தடுகொலைக்‌ கணைந்த 
மூகிலுருப்‌ பெறுமோர்‌ கொடுமரக்‌ கிராதன்‌ 
அருமறைத்‌ தாபத னமைத்திடு செம்மலைச்‌ 
செருப்புடைத்‌ தாளால்‌ விருப்புடன்‌ றள்ளி 
வாயெனுங்‌ குடத்தில்‌ வரம்பெற வெடுத்த 
அமுதுகடற்‌ றள்ளு மணிநீ ராட்டிப்‌ 
பின்னல்விட்‌ டமைந்த தன்றலை மலரினைத்‌ 
தருமலர்‌ விண்புக மணிமுடி நிறைத்து 
வெள்வாய்‌ குதட்‌.டிய விழுதுடைக்‌ சுருந்தடி 
வைத்தமை யாமுன்‌ மகிழ்ந்தமு துண்டவன்‌ 
மிச்சிலுக்‌ கின்னு மிச்சைசெய்‌ பெருமான்‌. 





பட்டினத்‌ துப்பிள்ளையார்‌. 
தனிப்பாடல்கள்‌. 





கட்டளைக்கலித்துறை. 
பத்தும்‌ புகுந்து பிறந்து வளர்ந்துபட்‌ டாடைசுற்றி 
முத்தும்‌ பவளமும்‌ பூண்டோடி யாடி முடிந்தபின்பு 
செத்துக்‌ கிடக்கும்‌ பிணத்தரு கேயினிச்‌ சாம்பிணங்கள்‌ 
சுத்துங்‌ கணக்கென்ன காண்கமி லாபுரிக்‌ காளத்தியே. (15 
பொன்னாற்‌ பிரயோசனம்‌ பொன்படைத்‌ தாற்குண்டு பொன்‌ 
படைத்தோன்‌, தன்னாற்‌ பிரயோசனம்‌ பொன்னுக்கங்‌ கேதுண்டதீ 
தன்மையைப்போ, லுன்னாற்‌ பிரயோசனம்‌ வேணதெல்்‌ வாமுண்டுனைப்‌ 
பணியு, மென்னாற்‌ பிரயோசன மேதுண்டு காளத்தி யீச்சுரனே. 
வாளான்‌ மகவரிந்‌ தூட்டவல்‌ லேனலன்‌ மாதுசொன்ன 
சூளா லிளமை துறக்கவல்‌ லேனலன்‌ றொண்டுசெய்து 
நாளாநிற்‌ கண்ணிடந்‌ தப்பவல்‌ லேனல னானினிச்சென்‌ 
ஜாளாவ தெப்படி யோதிருக்‌ காளத்தி யப்பனுக்கே. (3) 
முப்போது மன்னம்‌ புசிக்கவந்‌ தூங்கவு மோகத்தினாற்‌ 
செப்போ திளமூலை யாருடன்‌ சேரவுஞ்‌ சீவன்விடு 
மப்போது கண்கலக்‌ கப்பட வும்மமைத்‌ தாயையனே 
யெப்போது காணவல்‌ லேன்றிருக்‌ காளத்தி மீச்சுரனே. (4) 


26 வேறு நூல்கள்‌ 


இரைககே யிரவும்‌ பகலுந்‌ திரிந்திங்‌ கிளைத்துமின்னா 

ரரைக்கே யவலக்‌ குழியருகேயசும்‌ பார்ந்தொழுகும்‌ 

புரைக்கே யழலுந்‌ தமியேனை யாண்டருள்‌ பொன்முகரிக்‌ 
கரைக்கேகல்‌ லால நிழற்கீ ழமர்ந்தருள்‌ காளத்தியே. 5) 


கந்தபுராணம்‌, 

அஆறறுப்படலம்‌, 6. 
பூட்டு கார்முகந்‌ தன்னொடுந்‌ தோன்றிய புயல்வா 
யூட்டு தண்புன னந்தியங்‌ கிரிமிசை யுகுத்தல்‌ 
வேட்டு வக்குலத்‌ திண்ணனார்‌ மஞ்சனம்‌ விமலற்‌ 
காட்டு கின்றதோர்‌ தனிச்செயல்‌ போன்றுள தன்றே. 

வழிநடைப்படலம்‌, 7. 

சிலந்தி மாசுண மூம்மதக்‌ கரிசிவ கோசன்‌ 
மலைந்தி டுஞ்சிலை வேட்டுவன்‌ கீரனே மடவார்‌ 
பலந்த ரும்வழி பாட்டினாற்‌ பாட்டினாற்‌ பரனைக்‌ 
கலந்து முத்திசேர்‌ தென்பெருங்‌ கயிலையுங்‌ கண்டான்‌. 


கந்தபுராணச்‌ சுருக்கம்‌. 
உற்பத்திகாண்டம்‌, 152 
கருக்கடல்‌ கடப்பவருள்‌ காசிநகர்‌ கண்டு 
பருப்பத மெனும்பெயர்‌ பரித்தகிரி கண்டு 
விருப்பமுள வேங்கட வியன்கசுவடு கண்டு 
மருக்குலவு தென்கயிலை வண்சிகரி கண்டு. 


உபதேசகாண்டம்‌. 
சிவபூசை மான்மியச்‌ சருக்கம்‌. 

19. மொழிந்த தெய்வலிங்‌ கத்திடைச்‌ சதாசிவ மூர்த்தமா யினிதுவந்‌ 
இருப்போம்‌, பொழிந்த பத்தியிற்‌ பூசனை புரிபவர்‌ பொருபுனற்‌ காசிகே 
தார, மிழிந்த தெள்ளரு: வியவிருத்‌ தாசலஞ்‌ சிதம்பர” மருணையெப்‌ 
பவமுங்‌ கழிந்த தென்கயி லர்யமை யாறுவெண்‌் காடு தேன்‌ மதுரையம்‌ 
மருதார்‌. | ்‌ ந “ம்ம ்‌்‌ 

20. குடந்தை ச்குலப்‌ பருப்பதங்‌ காஞ்சிரா மேச்சுரடமண்டகூடங்க, 
ஞ.டன்ப டுந்திருக்‌ சுயிலையோ ரிரண்டுபொன்‌ மே.ருவி 
னுச்சிமற்றிவற்றின்‌, மடந்தை-யோடுநங்‌ கணத்தொடு மைந்தொழில்‌ 
வகுத்தினி துண்மையா. யுறைவோ, . மிடம்ப டுந்தல மிதுவென” 
வுளத்துணர்ந்‌ தெண்ணியெம்‌ மருச்சனை புரிவீர்‌. 


வேறு நூல்கள்‌ 97 


வேறு 


43. வேளைத்‌ தீப்பட நெற்றி விழித்தருள்‌ விடையோனைக்‌ 
காளத்‌ தியில்‌்வழி பட்டன னனிலக்‌ கடவுட்கோ 
வாளப்‌ புவிபடு மன்பதை மனநினை விரைவிற்போய்‌ 
மீளப்‌ படுவது தன்னல திலையெனும்‌ விறல்பெற்றான்‌. 


திருமால்‌ சிவார்ச்சனைச்‌ சருக்கம்‌, 6-7. 


மொழிந்து இரிந்தான்‌ நுருவாசன்‌ மூளரிபூத்த முகில்வண்ண, 
னுழந்து துயரி னலமந்தா, னொழிப்ப தெதுவென்‌ றுளநினைந்தான்‌, 
பொழிந்த கருணைத்‌ தஇிருப்பவளப்‌ பொருப்பைப்‌ போற்றப்‌ போமென 
வுற்‌, றெழுந்து நடந்தான்‌ றொழற்குரிய திருக்கா எத்தி யெனுமெல்லை. 


சென்று பவளக்‌ கொடிவேணித திருக்கா ளத்திச்‌ சிவபெருமான்‌ 
மன்றன்‌ மூளரிப்‌ பரிபுரப்பொற்‌ நிருத்தா டொழுது வலம்வந்தா 
னன்று தொடுத்தெம்‌ பெருமானை யவன துரையி னருச்சித்தான்‌ 
வென்று புரஞ்செற்‌ றவன்சிலநாள்‌ கழிந்த பின்னா்‌ வெளிப்பட்டான்‌. 
பிரமன்‌ சிவார்ச்சனைச்‌ சருக்கம்‌. 

15.  பரவுகா எத்தியுட்‌ புகுந்து பண்டைநாட்‌ 

பரமெரித்‌ தவனடித்‌ தொண்டு போற்றினான்‌ 

வரநதி நெடுமுடிச்‌ சடில வானவன்‌ 

விரைமல ரவற்கெதிர்‌ வெளிப்பட்‌ டானரோ. 
35, பின்னரு மாங்கவன்‌ பேதை பாகனை 

மின்னொளி விரவுதென்‌ களிலை மேவியே 

பொன்னடித்‌ துணைமலர்க்‌ கமலம்‌ பூசியா : 

வுன்னரும்‌ பற்பக னெடிதி னோம்பினான்‌. 

இரிபுரவிசயச்‌ சருக்கம்‌, 67. 

கொற்றவார்‌ குடைநிழ.ற்றி ய்‌ம.ருலக மினிதளிக்குங்‌ 
குவிசவேந்தன்‌, கற்றைவார்‌, சடையானைக்‌ காளத்தி முக்கணனைக்‌. 
கருதிப்‌ பூசித்‌, தற்றைநா னவனருள வலாசுரனை. ,யூயிர்செகுத்தா. 
னவணனியோடும்‌, பெற்றவா னவருலகுந்‌. துயரொழித்தான்‌ வலாரியெனும்‌ 
பெயரும்‌ பெற்றான்‌. ப: , 


அரிபிரமாதியர்‌ பூசனைச்‌ சருக்கம்‌, 18. 
என்னப்‌ பலவா றெடுத்தேத்தி நின்றிரந்து 
பன்னிப்‌ பரசுதலு நன்கருணை பாலித்தாள்‌ 
பொன்னொத்‌ திலங்கு சடையோற்‌ புக்ழ்கணத்து,.. 
மன்னிப்‌ புகப்பணித்தா டென்கயிலை மன்னினாள்‌. . 


28 வேறு நூல்கள்‌ 


சூதசங்கிதை. 
திவபூசாவிதியும்‌ செய்தோர்‌ பெருமையும்‌ உரைத்த அத்தியாயம்‌, 53. 

கார்தவழ்‌ சிமயத்தென்‌ கயிலை கண்டவர்க 

கார்தர வின்பரு ளக்கி னனீச்சுரஞ்‌ 

சீர்தரு சீகர தீர்த்தம்‌ வெவ்வினை : 

வேரறுத்‌ தருள்‌ செய்வன்‌ மீக கேத்திரம்‌ 

விமலன்‌ வாதநாராயணன்‌ முதலியோர்‌ சங்கை தீர்த்த அத்தியாயம்‌ 

36. பிறங்குதென்‌ கயிலை பயெனுநீதிருத்‌ தலமும்‌ பிரியமிக்கதுதமக்‌ 
கதன்பா, லறங்‌இளர்‌ தீர்த்த மெவைக்குமோ ருறையு ளாய பொன்‌ 
முகரியுண்‌ டதன்கண்‌, ணிறங்கிளர்‌ சுதிர்வா ரங்குகு மகநீ டியவிதி 
பாதமிந்‌ நாள்கண்‌, மறங்கெடப்‌ படிந்தோ ராண்டெமையாங்கு 
வணங்குவோ ரிணங்குவர்‌ முத்து. 

47, தண்டுழாய்‌ முகுந்தன்‌ கமலைபின்‌ தொடரத்‌ தகுபரி 
சனமுஞ்சூழ்‌ தரக்கா, மண்டுயோ சனையைந்‌ தகலமு மிரட்டி நீளமும்‌ 
வயங்குதென்‌ கயிலை, விண்டுவை யடைந்தான்‌ முகரியிற்‌ படிந்தான்‌ 
விழைந்துபல்‌ லண்டமு மென்றுதந்‌ தொண்டுபூண்‌ டிறைஞ்சுங்‌ கடவுளைப்‌ 
பணிந்தான்‌ றுரிசற வெண்ணிய பெற்றான்‌. 

தர்த்தமான்மியமுரைத்த அத்தியாயம்‌, 26 - 9, 
திருங்களுட லுரிநுமுடித்‌ தென்கயிலை வீற்றிருக்கு 
மங்கணனெவ்‌ வுயிருமெளி தரும்போகங கதியடையத்‌ 
தங்குமரு ளான்்‌மாசி மகத்தமைத்த தடந்தீர்த்தம்‌ 
பொங்குசுவ ணங்கொழிக்கும்‌ பொன்முகரி யெனுங்குடிளை. 
ஆயதிரு நதியின்௧க ணம்மாசி மகநாளின்‌ 
மாயிருஞா லத்துளபல்‌ வகைத்தீர்த்த மெலாந்தம்பாற்‌ 
றோய்பவர்கள்‌ கழித்தடைத்த தொகுபாவந்‌ தொலைத்திடுவான்‌ 
பாய்தருமன்‌ பொடுவந்து படிந்துகளித்‌ தேகுமால்‌. 
யாரேனு மந்நதியி லந்நாளிற்‌ படிந்திதழித்‌ 
தாரேறு முடியானைத்‌ தவளநிறப்‌ பொடியானைக்‌ 
காரேறு களத்தானைக்‌ கண்ணேறு குளத்தானை 
யேரேறு மொருமானை யேந்தியவெம்‌ பெருமானை. 
புனிதரூளம்‌ புகுஞானப்‌ பூங்கோதை நாயகனைக்‌ 
கனிதருமம்‌ பொழில்சூழ்சீ காளத்தி மாமணியை 
யினிதகவன்‌ பினிற்றாழ்வார்க்‌ கெவ்வகைப்போ கமுமுண்டா 
முனிதரலில்‌ பேரின்ப முத்தியுமெண்‌ மையினுறுமால்‌. 
பிரமன்முன்னோர்‌ இல்லையில்‌ நோற்று ஞானம்‌ பெற்ற அத்தியாயம்‌, 89. 

தலங்கள்பல்‌ லவற்றுளஞ்‌ சாற்று மேன்மைநந்‌ 

தலங்களே யுத்தமந்‌ தகும்‌ வற்றுளு 

மலங்களை வாரண வாசி காளத்தி 

மலங்கலில்‌ லாதசீ சயில மாத்தலம்‌. 


வேறு நூல்கள்‌ 29 


ஏ முத்திசாதன விசாரமுரைத்த அத்தியாயம்‌, 16 - 17. 
பூவிரிநை மிசவனத்துப்‌ புண்ணியமா தவப்பெரியீர்‌ 
நீவிருமெம்‌ மானருளா னிரம்பிதெமைக்‌ கொண்டுணர்ந்தீர்‌ 
காவியலுந்‌ தென்கயிலை கரைதருபஷறலங்களினும்‌ 
மேவியவத்‌ தமமென்றே மெய்ம்மையுள வுணர்ந்திடுமின்‌. 


துன்னுபுகழ்க்‌ காளத்தி தொழார்‌ திருமான்‌ முதலியர்க்கு 
மின்னுகயி லைப்பரனே வேந்தனென வாய்ந்துணரார்‌ 
பன்னுவரு ணாச்சிரமப்‌ படிநடவார்‌ சிவஞான 
மன்னுதலி லார்முத்தி மருவார்பல்‌ பவமுறினும்‌. 
பிரசாதக்கிரமமுரைத்த அத்தியாயம்‌, 30. 
சீவளர்‌ தில்லை மன்றந்‌ தென்கயி லாய வோங்க 
லேர்வளர்‌ காசி யின்னு மியைதலம்‌ பலவு மன்னுங்‌ 
கார்வளர்‌ கண்டத்‌ தோனைக்‌ கருதுதன்‌ முதலாச்‌ செய்யும்‌ 
பேர்வளர்‌ யாவு மன்னான்‌ பிரசாதம்‌ பெறுதற்‌ கன்றே. 
சிவதலவிசாரமுரைத்த அத்தியாயம்‌, 12. 
நிறைகடல்‌ வறப்ப வாய்மடுத்‌ தெழுந்த நெடுங்கமஞ்‌ சூற்பசு 
இலைக்‌, கறையடி நால்வாய்க்‌ காற்றெறி செவிக்கார்க்‌ கடம்பொழி 
கவிறெனக்‌ கருதி, யறைமுழக்‌ கெழுப்பி முடங்குளை மடங்க லச்சுறப்‌ 
பாய்ந்துபின்‌ வெள்குந்‌, துறைபல மருவி நெடுவளம்‌ படைத்த தூயகா 
ளத்திமால்‌ வரையும்‌. 


இவப்பிரீதகரமுரைத்த அத்தியாயம்‌, 16 - 17. 
ஊழ்வலியா லவள்புணர்ச்சிக்‌ குடம்பட்ட வந்தணன்பின்‌ 
வாழ்வகைதென்‌ கயிலாய மருவுதற்கு வெளிக்கொண்டான்‌ 
சூழ்வினைபோ லவளும்பின்‌ றொடாந்தாண்மற்‌ றென்செய்வான்‌ 
றாழ்வினையா மென்றுணர்ந்துஞ்‌ சம்மதித்து நடந்தனனே. 

சீகாளத்‌ தியையடைந்து சிவபிரான்‌ சேவைபுரிந்‌ 
தாகாயத்‌ தவர்வணங்கு மத்தலவா சஞ்செய்தான்‌ 
போகாளற்‌ பொடுமவற்குப்‌ பொருந்துபணி விடைசெய்து 
மாகாதற்‌ கொடியுமுடன்‌ வதிந்தனளா னெடுங்காலம்‌. 


காளத்திமான்மியமுரைத்த அத்தியாயம்‌. 
2-ம்‌. 

விலகி வில்லுமிழ்‌ மணிப்பணிக்‌ கங்கண விகிர்த 
னலகி னாமங்கள்‌ வழுத்துவாஞ்‌ சையினுள மமைந்தீ 
ருலகு போற்றிடு குருமர பறிதர வுரைத்தா 
மிலகு காளத்தி மான்மியஞ்‌ சிறிதெடுத்‌ திசைப்பாம்‌. 
அள்ளிக்‌ கொள்ளலாம்‌ பேரொளி யழகுற வீசும்‌ 
வெள்ளித்‌ தெய்வமால்‌ வரையமர்‌ விமலனை விமலை 
யுள்ளிப்‌ போற்றிமுன்‌ னொருதின முத்தியெவ்‌ வுயிர்க்கும்‌ 
புள்ளித்‌ தோல்புனைந்‌ தாய்விரைந்‌ தருடலம்‌ புகறி. 


1] கைத கை வ) கைக கவை ககக கையைவை கசைகை வயாக எவ வைகயி வைய களைக க அவ வவ வைவாகைகளையாய பகவா ணன ஸ்‌ 
4 இந்த அத்தியாய முழுவதும்‌ இருக்காளத்தியின்‌ பெருமைகளைக்‌ 
கூறுவதேடி 


௮0 வேறு நூல்கள்‌ 


எனவி னாவலு மெம்பிரா னென்றுமெவ்‌ வுயிர்ககும்‌ 
அநக மார்கதி விரைந்தரு ளொருதல மறைவாங்‌ 
கனம்வி ராவிய கருங்குழல்‌ வெண்ணகைக்‌ கரும்பே 
மன நிலாவுறக்‌ கேண்மதி யென்றுவாய்‌ மலரும்‌. 


அறம ணுத்துணைச்‌ செயினுமே ருவிற்பெரி தாக்கு 
முறநி னைப்பினுங்‌ கேட்பினு முறுபல னளிக்கு 
மறமி குத்தவ ரெய்தொணா மான்மியத்‌ ததுவா 
றம லர்ப்பொழிற்‌ றென்கயி லாயநற்‌ நலமே. 
அழிவி லத்தலத்‌ துயர்குலத்‌ துதித்தவ ரமையா 
விழிகு லத்தித்‌ தவர்மற்றி யாவரே யெனினும்‌ 
பழித பப்புகுந்‌ தொருவரு டத்துணை பகரிச்‌ 
செழித லத்துறை வாமெனு நியதிசெய்‌ தனராய்‌. 
ஆடு சேர்மதிச்‌ சித்திரை நாளணி யிடப 

நீடு மாமதி விசாகநா ணிறைபுகழ்‌ மிதுனங்‌ 

கூடு மாமதி மூலநாள்‌ குறிகொளுங்‌ கடகப்‌ 
பாடு சேர்மதி யடுத்தபூ ராடநாள்‌ பாவாய்‌. 


சிங்க மாமதி வருதிரு வோணநாள்‌ கன்னித்‌ 

துங்க மாமதி நாழிநா டுலாமதி முதனாள்‌ 

பொங்கு நல்விருச்‌ சிகமதிக்‌ கார்த்திகை பொலிநா 
டங்கு கார்முகத்‌ திருமதி மருவுமான்‌ ஐலைநாள்‌. 
மகர மாமதிப்‌ பூசநாள்‌ குடமதி மகநா 

ணிகரின்‌ மீனமா. மதிநிக முத்தர நெடுநாள்‌ 
புகரி லித்திரு நாள்களிற்‌ பொங்குபொன்‌ முகரிப்‌ 
பகரு நீரிடைப்‌ பத்தியின்‌ மூழ்கிநீ றணிந்து. . 


ஆங்கு வைகுறு நின்னையு நம்மையு மன்பி 

னோங்கு பூசனை புரிந்துறப்‌ பணிந்துசூழ்‌ வுற்றுத்‌ 
தாங்கு தன்பொரு ளளவைக்குத்‌ தக்கதா னமும்பொய்த்‌ 
தீங்கு தீர்ந்தவர்க்‌ கீத்திரா வுண்ணுதல்‌ செய்து. 

இனைய வாறொரு வருடமு மித்தகு விரதம்‌ 

புனையச்‌ செய்துறை வாரெனிற்‌ பாதகப்‌ புகர்தீர்ந்‌ 
தினைவி லாமுத்தி யெய்துவ துண்மையே யென்றான்‌ 
வனையு மெம்பிரா னுமையவள்‌ கேட்டுள மகிழ்ந்தாள்‌. 


பத்தி மாதவத்‌ தீருல குற்றபல்‌ லுயிரும்‌ 

புத்தி மூத்தியு மடைதரப்‌ பொலியுந்‌ தென்கயிலை 
யுத்த மத்திரு மான்மிய முளத்துறக்‌ கொண்மின்‌ 
முத்த லங்களும்‌ படிப்பதித்‌ தலமுமுச்‌ சீரே. 


வேறு நூல்கள்‌ 31 


உயிர்கள்‌ முத்திபுகுவதற்கேதுவுரைத்த அத்தியாயம்‌, 5 - 7. 

மன்னிய தெய்வச்‌ சிதம்பரங்‌ கமஞ்சூன்‌ மழைதவழ்‌ கரத 

தென்கயிலை, மின்னிய விருத்தா சலஞ்சுரர்‌ நாளும்‌ விருப்புறு கோபருப்‌ 

பதஞ்சீர்‌, துன்னிய வன்மீ கங்கசா ரணியஞ்‌ சோமநா தஞ்செபேச்‌ கரமே, 

பொன்னியல்‌ புரிசை சூழ்தரு மாதி புரத்தலம்‌ போற்றுகோ தருணம்‌. 
நறை மலர்ப்‌ பொழிற்பீ மேச்சுரம்‌ புன்னை நறுமணங்‌ கான்மறைக்‌ 

காடு, நிறைபுகழ்ச்‌ சுவேதா ரணியங்கே தார நெடும்புனற்‌ கங்கைசூழ்‌ 

காசி, துறைகெழு பொன்னி சூழ்கும்ப கோணந்‌ தூமறை முழங்கிடை மருதூ, 

ரறைதரு மிராமேச்‌ சுரந்திரு வால வாயிவை முதற்றலங்‌ களினுள்‌. 

எத்தலத்‌ தேனு நம்மடிப்‌ பூசை யியற்றிமெய்‌ யன்பினிற்‌ சூழா 

வுத்தம பஞ்சாக்‌ கரந்தினம்‌ பன்னீ ராயிர முளத்துறச செபித்துப்‌ 

பத்தர்க ளடியும்‌ போற்றிநன்‌ குறைவார்‌ பரகதி யடைவது திண்ண 

முத்தவெண்‌ மூரற்‌ றிருமகள்‌ களப முலைபொரு மொய்புடை மாலே. 

மரணக்‌ குறியுரைத்த அத்தியாயம்‌, 30. 

திருக்கா எத்தி வரையென்னுந்‌ திசைபோஞ்‌ சீர்த்தித்‌ தலமடைந்து 

கருக்கா எத்தி யக்கமறக்‌ கதிர்பொன்‌ முகரி யாடிமதப்‌ 

பெருக்கா எத்தி யுரிபோர்த்த பிரானை யுமையாள்‌ கலந்ததிரு 

வருக்கா எத்தி யீச்சுரனை யொழியா வன்பிற்‌ றொழுதேனும்‌. 


தவக்ேத்திர விளக்கம்‌. 
காதல்கா எத்திவாழ்‌ காளத்தி நாதர்‌ 
கோதை ஞானப்பூக்‌ குளிர்பொன்‌ முகரி. 








கோயிற்‌ புராணம்‌. 
இரணியவன்மச்சருக்கம்‌, 17. 
பருப்பத மிறைஞ்சிவிழி சோதிபயில்‌ வித்துத்‌ 
திருத்தகு நதிப்பொருவி நீர்த்தமவையாடி 
யருத்திமிகு காளனுட னத்திபணி நித்தன்‌ 
பொருப்புற வுடன்றொழுது போதலுறு நாளில்‌. 





ததம்பர புரரணம்‌. 
திருச்சிற்றம்‌ பலச்சருக்கம்‌, 75. 
தேனாறருவித்‌ தரளத்‌ திரள்சேர்‌ திருவேங்‌ கடமென்‌ நுயரோங்்‌ 
கலினின்‌, றானா நெறிகூ ரறிவா லெமைநீ யன்பால்‌ வழிபட்‌ 
டென்பூடுருகத்‌, தானா னெனுமா றிகழ்வோர்‌ புகழுந்‌ தகுபொன்‌ முகரிக்‌ 


32 வேறு நூல்கள்‌ 


கரையிற்‌ பொழிலிற்‌, காணார்‌ தருதென்‌ கயிலைக்‌ கிரியென்‌ 
காளத்துயெமக்‌ காள்பொற்‌ பஇயே. 


இருவெண்காட்டுப்‌ புராணம்‌. 
சுவேதவனச்‌ சருக்கம்‌. 

55. கங்கைநதி யமுனைநதி வாணியாறு கருதுஅிந்து நதன்மதையே 
கண்ண வேணி, துங்கமிகு பம்பைநதி % கோதா வேரி சுதுக்கிரியே 
யதுக்கினிய சோண வாறு, மங்கிய பொன்முகரி பாலி யாறு மறையூரிற்‌ 
சேயாறு மணிழுத்தாறு, பொங்‌்இயவெள்‌ ளாநிரண்டு வரு காவேரி 
புதியவையை நதியொடுதன்‌ பொருநை யாறு. 


27. இர்த்தகரி காளத்தி மலைகே தாரந்‌ இருக்கழுக்குன்‌ றிராமகிரி 
மேம கூடம்‌, வாய்த்தமுது குன்றுகயி லாயங கநீத மாதனமாணிக்கமலை 
திரிசி ராவெற்‌, பேத்தரிய தமதுவரை பிறவும்‌ வாழ்த்தி யெழுவிடங்கம்‌ 
வீரட்ட மெட்டும்‌ போற்றிக்‌, கார்த்திகைக்குக்‌ கார்த்திகைநா எருணை 
வெற்பிற்‌ கவுரியிடு மணித்தீபங்‌ கண்டான்‌ முத்து. 





சீகாழித்தல புராணம்‌. 
சண்பையானவத்தியாயம்‌, 27. 
காசிபிர யாகைகயை திருச்சயிலங்‌ காளத்தி காஞ்சி தில்லை 
ஆசின்மயூ ரங்கழுக்குன்‌ றருணையிடை மருதுகுட மூக்கை யாறு 
வாசமலி பழமலைவெண்‌ காடுகட வூர்வேத வனங்கோ டிக்கா 
ஓசைபெறு கோகரண மிவற்றினுமைந தெழுத்தையினி துரைத்த னன்றே. 





புள்விருக்குவேளூர்ப்‌ புராணம்‌. 
வாலாம்பிகை அருச்சனை செய்சருக்கம்‌, 11 - 72. 


குலவிய குருக்கேத்‌ திரதீதினி௰தமர்ந்த கொன்றைவே ணியன்றனை 
வணங்‌, யலூல்வண்‌ புகழ்சேர்‌ திருச்சயி லத்தி லங்கணனிணையடி 
பணிந்து, பலதுதி வேத வாக்கிய மதனாற்‌ பரவிநீ ணதிபல கடந்து, 
நலமிகுந்‌ இடுபொன்‌ முகரிசூழ்‌ மலைவா னண்ணுகா எத்தி வந்தனளால்‌. 

செம்பொன்மால்‌ வரையீன்‌ றெடுத்திடுஞ்‌ செல்வி திகழ்தனி 
மலைதனில்‌ விளங்கு, மம்பிகா பதியை யரியகா ளத்தி யையனைப்‌ பூசை 
செய்‌ தெழுந்து, கம்பைமா நதிசூழ்‌ காஞ்சிமா நகரைக்‌ கண்டுகண்‌ 
களித்தருள்‌ பழுத்த, வெம்பிரா ளனேகாம்‌ பரனைதாண்‌ மலரா லெழில்‌ 
பெற வருச்சனை செய்தாள்‌. 





 வெயுதனைவவககை வவ கைைய கைய ணவைவவைவைச் சைய கைய ச சவ கைவ சகவகைகவதச கவன்‌ கக ணைகையசைவ கவா? -சைக கைக சைவ சை வன சைவக்‌ கக்கன்‌ “ணச்‌ கை ணய எப்ப வவனைவள்‌ வ ககைர வனை காவா 


கோதாவரி என்பதன்‌ மரூ௨.. 


வேறு நூல்கள்‌ மி௮ 


இருவாளொளிபுற்றூர்ப்‌ புராணம்‌. 
வாளொரனிபுநற்நூர்ப்‌ படலம்‌, 8. 


கரையெறியுந்‌ தஇரைக்கங்கைப்‌ புனன்மூழ்கி யதுமக்குங்‌ 
காமர்வேணி, யுரையெறியும்‌ பெரும்புகழ்விச்‌ சுவநாதன்‌ நாமரைத்தா 
ளுூகளம்‌ போற்றி, விரையெறியு மலர்ச்சோலை மிகப்பொலியுதீ 
திருச்சயில மேவிப்‌ போற்றிக்‌, குரையெறியும்‌ பொன்முகரி படிந்துதிருக்‌ 
காளத்தி குறுகிப்‌ போற்றி. 


ஆற்றுூர்ப்புராணம்‌. 
தலவிசேடம்‌ தேவிக்குணர்த்திய படலம்‌, 38. 
பரங்குன்றங்‌ கழுக்குன்ற முதுகுன்ற நெற்குன்றம்‌ பரவு வோர்க்கு, 
வரங்குன்றா தருள்புரியங கொருங்குன்ற முதலாக வகுக்குமற்றுநீர்‌, 
தரங்கொளண்ணா மலையீய்கோய்‌ மனலதிருக்காளத்திமலை தேவர்‌ 
போற்றி, யிரங்குறுமா ணிக்கமலை மகேந்இசமா மலைமுதலா விசைக்கு 
மற்றும்‌. 





உறையூர்ப்புராணம்‌. 

உதங்கமுனி பொலிவடைந்த படலம்‌, 87. 
நீளத்தி கிழிதரப்பாய்‌ நெடுமுகரிப்‌ புனன்மூழ்கி 
வாளத்தி மாலையொடு மதியுமணி வானையரற்‌ 
றாளத்தி யுரியானைச்‌ சலதாமே லுலவதிருகி 
காளத்து மலையானைக்‌ கைதொழுது போற்றினான. 

வேடன்‌ முத்தியடைந்த படலம்‌, 64. 

தன்னிழ லெனத்தொ டர்ந்த சுற்றமுந்‌ தவாம னெஞ்ச 
மன்னிய கோற லாதித்‌ தொழில்களு மறியத்‌ தள்ளித்‌ 
துன்னிய வன்புந்‌ தானுந்‌ துனியற நடந்துசென்று 
கன்னியோர்‌ பாகத்‌ தெம்மான்‌ காளத்தி வரையைப்‌, போற்றி. 





செவ்வந்திப்‌ புராணம்‌. 

இருமலைச்சருக்கம்‌, 47 - 8. 
வந்து வாயுவும்‌ வந்துவந்‌ தறைந்தனன்‌ வரையை 
முந்தி வேரறப்‌ பறித்தனன்‌ கொடிமுடி மூன்றை 
யந்த மூன்றையுங்‌ கொடுநமன்‌ நிசையினி லடைவே 
சிந்தி சான்றல மூன்றிலே விழுந்தன சிகரம்‌. 
முன்னர்‌ வீழ்ந்திடு சிகரிகா ளத்தியா மொழிவார்‌ 
பின்னர்‌ வீழ்ந்தது திரிசிரா மலையெனும்‌ பிறங்க 


3ம்‌ வேறு நூல்கள்‌ 


லன்ன தின்பிற கமைந்தது கோணமா வசல 
மின்ன மூன்றையுந்‌ தெக்கிண கயிலையென்‌ நிசைப்பார்‌. 


திருநல்லூர்ப்புராணம்‌. 
சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌, 19 

சேணிற்‌ காணினுஞ்‌ செல்கதி யுதவுசீ சைலத்‌ 

தாணிப்‌ பொன்னினைக்‌ கைதொழு தவ்விட நீங்கி 

மாணிக்‌ கத்துடன்‌ வயிரமும்‌ வரன்று பொன்‌ முகரி 

பேணிக்‌ காளத்தி மலையினை வலம்வந்து பெயர்ந்தே. 

கோவிதாரத்துவசச்‌ சருக்கம்‌, 6. 

வயங்கலம்‌ புசத்தின்‌ வன்னிநற்‌ நீர்தத மணிகூட மென்னுமத்‌ தலத்தி 
னயங்கெழு திரிபுட்‌ கரச்செழுந்‌ தீர்த்த நாடுசத்‌ தாரணி யத்திற் 
பயங்கெழு பிரம்ம தீர்த்தம்பொன்‌ முகரி பரவுகா ளத்திமால்‌ வரையில்‌ 
வியந்திடு வளங்கூர்‌ ப்ரபாசமற்‌ றதன்கண்‌ மேதகு வருணமெய்த்‌ தீர்த்தம்‌ 


திருக்குடந்தைப்‌ புராணம்‌. 
தலவிசேடப்படலம்‌, 4. 
வெள்ளியங்‌ கயிலை விளங்குசீ சைல மேதகு பெரும்புகழ்க்‌ காசி 
வள்ளிய மறைசூழ்‌ சிதம்பர மதுரை வான்றவ ழரதநா சலம்வா 
னுள்ளிய திருக்கா எத்திகோ கன்ன மோங்குகோ டீச்சர மோத்தூ 
ரள்ளிய சிறப்பிற்‌ பொலிதிரு வாரூ ராடகேச்‌ சுரமறைக்‌ காடு. 


மருதவனப்‌ புராணம்‌. 
தருநாட்டுச்‌ சிறப்பு, 6. 

துங்க வெற்பினிற்‌ கருமுகில்‌ சிலையொடுந்‌ துன்னிப்‌ 
பொங்கு தீம்புனல்‌ சொரிதரல்‌ புரையுநீ டெழிலா 
ரெங்கள காளத்தி யிடத்திலோ ரன்பன்வா யிடுநீர்‌ 
சங்க ரன்றிரு முடிமிசை யுமிழ்ந்திடுந்‌ தன்மை. 

டே தலவிசேடச்‌ சருக்கம்‌, 72, 28. 
தரணி தன்வயிற்‌ றிகழ்ந்திடு தலங்களு ளானற 
வருணை காசிகா ளத்திகே தாரந்தென்‌ னாளரூர்‌ 
திருவ லஞ்சுழி யேரகந்‌ தில்லைவெண்‌ காடு 
மருவு தண்பொழிற்‌ குடந்தைபொன்‌ வளரிடை. மருது. 


ஆதி யாகிய முத்திதந்‌ தருளிடு தலங்கள்‌. 


வேறு நூல்கள்‌ 22 


இருத்துருத்திப்புராணம்‌. 
சுந்தரதர்த்தப்படலம்‌, 180 
ஓங்கு திருக்கா ளத்திமலை யுற்று முதல்வர்‌ கழலிறைஞ்சிப்‌ 
பாங்கு பெறுகண்‌ ணப்பர்பதம்‌ பணிந்துள்‌ ளுருகிப்‌ புளகித்து 
வீங்கு புகழ்சால்‌ செண்டாடும்‌ விடையா யென்னுந்‌ தமிழ்பாடி 
யாங்கு மருவிப்‌ பருப்பதந்தாழ்ந்‌ தமைய மானு மெனப்பாடி. 
£மாயுரப்புராணம்‌. 
திலிபன்‌ முத்தியடைந்த படலம்‌, 27. 
மாதார நிறத்தா னாதி வானவர்‌ வணங்கிப்‌ போற்றுங் 
கேதார மேய பெம்மான்‌ கிளர்மலர்ச்‌ சரணந்‌ தாழ்ந்து 
தீதார வுடன்ப டாது செறிந்தவர்க்‌ கருளி யென்று 
மாதார மாயி னானைக்‌ காளத்தி யணைந்து போற்றி. 


திருவம்பர்ப்புராணம்‌. 
நந்தன்வழிபடு படலம்‌, 51. 
நீளத்தி கிரிப்பொ ருப்பு ணிறையுயி ருய்யு மாகார்‌ 
கோளத்தி யுடுத்த மைந்த குவலய மோலி யாகி 
வாளத்தி யணிவா னென்றும்‌ வைகுறப்‌ பெற்ற தாஞ்சீ 
காளத்தி யெனுநா மத்தென்‌ கயிலையை வணங்கிப்‌ போற்றி. 


தருநாகைக்காரோணப்‌ புராணம்‌. 
தலவிசேடப்படலம்‌, 24. 
மன்னுமிவ்‌ விலங்க லென்றும்‌ வடகயி லைப்பேர்‌ மேவத்‌ 
துன்னுதென்‌ கயிலை யாகித்‌ தூத்தவக்‌ காளனத்தி 
யென்னுமிவ்‌ விரண்டுமன்பி னிகலுபு பூசையாற்றப்‌ 
பன்னும்வான்‌ பேறுநல்கிப்‌ பதியுமோர்‌ சிலம்புமுண்டால்‌. 


நரபாகன்முத்தியடைத்த படலம்‌, 9. 
சித்தியை வேண்டியு மேலா 
முத்தியை வேண்டியு மொயத்துப்‌ 
பத்திசெய்‌ வார்பர வுங்கா 
சத்தி யடைந்து பணிந்து. 


திருவாரூர்ப்புராணம்‌. 
ஆனந் தேச்சுரச்சருக்கம்‌, 29. 
மாரவேள்‌ வனப்பி னீதி மாட்சியின்‌ மனுவேன்‌ மைந்தன்‌ 
வீரவண்‌ சிறப்பின்மேக மிகுபெருங்‌ கொடையின்‌ முக்கட்‌ 


36 வேறு நரல்கள்‌ 


கார்தவழ்‌ கண்ட னன்பிற்‌ கண்ணப்ப னிதிக்கோன்‌ செல்வத்‌ 
தார்தரு கல்வி தன்னி லனந்தனென்‌ றகில மேத்த. 


திருவாரூர்த்‌ தியாகராசலீலை. 
திருதாட்டுப்படலம்‌, 38. 
இழிதக விறைச்சி யெச்சி லெம்பிரா னுண்ண நல்கி 
யழிவில்பே ரின்பந்‌ துய்த்த வன்பர்கண்‌ ணப்ப ரேபோ 
லிழிதக வுவர்நீ ரெச்சி லெழிலிக ளுண்ண நல்கி 
யழிவிலின்‌ சுவைய நன்னீ ரருந்திய தாழி மாதோ. 


வேதாரணிய புராணம்‌ (அகோரமுனிவர்‌) 
வரன்முறைச்சருக்கம்‌, 65. 
ஓங்காரங்‌ கங்கைநதி யுவரியுறுந்‌ தலமுளத்தின்‌ 
பாங்காய மாகாளங்‌ கோகரணம்‌ பருப்பதஞ்சீர்‌ 
நீங்காத காளத்தி நிகழ்காஞ்சி முதுகுனறம்‌ 
பூங்கான மலியண்ணா மலைவிரிஞ்சீ புரம்பொதுவே 


வேதாரணியபுராணம்‌ (பரஞ்சோதிமுனிவர்‌) 
தலவிசிட்ட சருக்கம்‌, 713. 
கம்பனூர்‌ விரிஞ்சை புள்ளூர்‌ சேதுமா யூரங்‌ காழி 
சம்புநீள்‌ வனங்கா எத்தி குடந்தைமுச்‌ சயிலம்‌ வெண்கா 
டிம்பரின்‌ மதுரை வாஞ்சி யிடைமரு தருணை யையா 
றம்பல மாரூர்‌ காசி யிவற்றினு மதிகமா மால்‌. 


இருவிளையாடல்‌. 


தலவிசேடம்‌, 3,4. 
அவ்வகைய மூன்றின்முதற்‌ றலப்பெருமை தனைச்சுருக்கி யறையக்கேண்மி 
னெவ்வகைய வுலகத்துந்‌ தருமதல மதிகமவற்‌ நீறிலாத 
சைவதல மதிகமவற்‌ றறுபத்தெட்‌ டதிகமவை தமிலீ ரெட்டுத்‌ 
தெய்வதல மதிகமவற்‌ றதிகதல நான்கவற்றைச்‌ செப்பக்‌ கேண்மின்‌. 
அன்னமலி வயற்புலியூர்‌ காசிநகர்‌ காளத்தி யால வாயாம்‌. 

வெள்ளியம்பலத்திருக்கூத்தாடிய படலம்‌, 6. 

திருவள ராரூர்‌ மூலந்‌ திருவானைக்‌ காவே நாபி 
மருவளர்‌ பொழில்‌ சூ ழண்ணா மலைமணி பூர நீவி 
ரிருவருங்‌ கண்ட மன்ற மிதயமாந்‌ திருக்கா எத்தி 
பொருவருங்‌ கண்ட மாகும்‌ புருவமத்‌ தியமாங்‌ காசி. 


வேறு நூல்கள்‌ 37 


தருமிக்குப்‌ பொற்குழியளித்த படலம்‌, 105 
பரவிநீ வழிபட்‌ டேத்தும்‌ பரஞ்சுடர்‌ திருக்கா எத்தி 
யரவநீர்ச்‌ சடையார்‌ பாகத்‌ தமர்ந்தஞா னப்பூங்‌ கோதை 
யிரவினீர்ங்‌ குழலு மற்றோ வெனவ&து மற்றே யென்னா 
வெருவிலான்‌ சலமே முற்றச்‌ சாதித்தான்‌ விளைவு நோக்கான. 


கரனைக்‌ கரையேற்றியபடலம்‌, 74, 74. 
போதையா ௬லக மீன்ற புனிதையார்‌ பரஞா னப்பூங்‌ 
கோதையார்‌ குழற்குத்‌ தீங்கு கூறிய கொடிய நாவின்‌ 
நீதையார்‌ பொறுப்‌ பரேயோ வவரன்றித்‌ திருக்கா எத்திக்‌ 
காதையார்‌ குழையி னாரைக காளத்தி கயிலை யென்னா. 


இன்னபூ வாச கேசி தன்னையா ரறியா ரென்னப்‌ 
பின்னொருத்‌ தரமு மின்றிப்‌ பேரழற்‌ கண்ணால்‌ வெந்து 
தன்னுளே பரித வித்துத்‌ தண்ணினீர்‌ வேட்டுக்‌ கூப்பிட்‌ 
டன்னமார்‌ வாவி யிற்போய்‌ வீழ்ந்தன னாற்றானாகி. 


அருச்சனைப்படலம்‌, 13. 
விற்பயி றடக்கை வேடன்‌ மென்றவூன்‌ பாகம்‌ பார்த்தோன்‌ 
பொற்புறு கிரியீ தண்டம்‌ புழைபட விடத்தா ஸணீட்டி 
அற்புதன்‌ காளி தோற்க வாடிய திதுமா நீழற்‌ 
கற்புடை யொருத்தி நோற்கும்‌ பிலமிது காண்மின்‌ காண்மின்‌. 


இருவாலவாயுடையார்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌. 


கடவுள்‌ வாழ்த்து, 17. 

ஆடுபவர்‌ மாடுமறை யேடெதிர்தெனாடுவகை யாடவிளை யாடு 
பெரியோர்‌, வேடனிடு சூடினி௰ய கேடிறசை நாடுபவர்‌ வேடனுடல்‌ வீட 
வடுவோர்‌, சேடன்மதி யோடுததி யோடுதலை யோடுவிதி தேடுமூடி சூடு 
முரவோர்‌, கூடுமிட நீடுசது மாடமென மூடிமுகில்‌ கூடுமுயர்‌ கூட னகரே. 

16. - இழியறுத்த திருவிளையாடல்‌, 89. 

வளந்தரு மடநாண்‌ முன்னா வருங்குண நித்த மாபோ 
லுளங்கவ ரிருள்வா சந்தே சுரியன நித்த மாகுந்‌ 
தெளிந்தறிந்‌ திலையோ பேதாய்‌ *சிற்புட்ப கேசி யென்று 
குளிர்ந்தமா மறைக ணான்குங்‌ கூப்பிடு கின்ற வாறு. 


ு ஞானப்‌ பூங்கோதை 


38 வேறு நூல்கள்‌ 


இன்னபூ வாச கேசி தன்ணையா ரறியா ரென்னப்‌ 
பின்னொருத்‌ தரமு மின்றிப்‌ பேரழற்‌ கண்ணால்‌ வெந்து 
தன்னுளே பரித வித்துக்‌ தண்ணினீர்‌ வேட்டுக்‌ கூட்பிட்‌ 
டன்னமார்‌ வாவி யிற்போய்‌ வீழ்ந்தன னாற்றானாகி. 


77-நக்ரனைக்‌ கரையேற்றின திருவிளையாடல்‌, 5. 


ஆங்கவர்‌ பணியத்‌ தஇிருவுளத்‌ திரங்கி யங்கனை யொடுமட வன்னந்‌, 
தூங்கலர்‌ வாவிக்‌ கரையடைந்‌ திருந்து * சொல்லெனுஞ்‌ செழுந்தமிழ்‌' 
கேட்டுப்‌, பாங்குடை யுனஞ்சேர்‌ நிறைவொடு நீங்காப்‌ பரிவொடு 
முறுவல்கூர்த்‌ இமைப்பிற்‌,றாங்குதல்‌ கொடாது மலர்கீகாங்‌ கொடுத்துத்‌ 
தடத்தினின்‌ றடுத்தினி தெடுத்தான்‌. 


(அணையா ளை அட டடடடடன வொன்‌ 


கடம்பவன புராணம்‌, 
வேதாகமங்கள்நிபவனமானசருக்கம்‌, 37, 38. 


சேர்ந்திடு முலகீ ரேழுமெய்‌ யாகச்‌ செறிதர வுயர்விராட்‌ புருடற்‌ 
கேய்ந்த வாதார மாறினிற்‌ கமலை யியன்றநா வற்பதி யருணை 
யார்ந்தவம்‌ பலங்கா எத்திநற்‌ காசி யாறின்மேற்‌ கயிலை மேற்றுவாத 
சாந்தமேற்‌ சீவன்‌ முத்திமா நகாவாழ்‌ தற்பர னெவர்க்குமே லானோன்‌. 
மண்புன லனல்கால்‌ வான்கதிர்‌ மதி€ீ வன்வடி விலிங்கங்கண்‌ 
மன்னுந்‌, தண்பொலி கமலை நாவல்€ ரருணை தடங்கொள்கா எத்தி 
தென்றில்லை, விண்புகழ்‌ தரிசி ராமலை €வன்‌ முத்தமாந்‌ தலம்வியன்‌ 
கருவூ, ரெண்பெருந்‌ தலமுன்‌ னாகவொவ்‌ வொன்றிற்‌ கியைந்தநா 
லிருதல மியம்பும்‌. 


தேவியறம்வளர்த்தவத்தியாயம்‌, 14. 
முத்தி நல்குபொன்‌ முகரி சூழ்ந்தகா 
ளத்தி யானதென்‌ கயிலை யீசனைப்‌ 
பத்தி யாற்பணிந்‌ தேத்திப்‌ பாங்கர்சூழ்‌ 
மெய்த்‌ தலங்களும்‌ விரைந்து போற்றினாள்‌. 


இலீலாசங்கரகவத்தியாயம்‌, 82, 83. 
அம்பலமா ரூர்காசி காளத்தி விருத்தகிரி யதிக்கி ராம 
மும்பர்புகழ்‌ திருவெண்கா டையாறு வேதவன முயர்கோ கன்ன 
நம்பர்திரு வானைக்காக்‌ கேதாரம்‌ கோவரைநற்‌ கும்பகோணந் 
தம்பமுறு மிடை.மருது வீமேசஞ்‌ சோமநா தமிரா மீசம்‌. 
இத்தலங்க டமிற்பஞ்சாக்‌ கரம்பிரண வத்தோடு மியையக்‌ 
கூட்டிப்‌, பத்தியினாற்‌ பன்னீரா யிரஞ்செபித்துத்‌ தரிசிக்குங்‌ காலம்‌ 





* கயிலைபாதி காளத்திபாதித்‌ திருவந்தாதி 


வேறு நூல்கள்‌ 29 


பார்த்து, நித்தியமுஞ்‌ சேவை செய்து நீங்காமல்‌ வ௫ிக்கினெய்தும்‌ 
விசேடமுத்தி, சத்தியமித்‌ தொகுத்தலங்‌ கவின்மேலாஞ்‌ சீவன்ழுத்தித்‌ 
தலயமொன்‌ றுண்டால்‌. 


துருவாப்பனூர்ப்புராணம்‌. 
அரிச்சந்திரன்‌ தர்த்தயாத்திரைச்சருக்கம்‌, 17. 

அறுசவையூண்‌ மறையவரை யருத்தினன்பின்‌ கயைவநீ 
தடைந்தியல்பற்‌ குனிதோய்ந்து சிரார்த்ததருப்‌ பணத்தோ, டுறுதிரளோ 
தனபிண்ட முதவிவர நதிபோ யூவர்கலக்கு மிடம்படிந்தாயிரங்‌ குடஞ்‌ 
சுட்டளித்துத்‌, தெறுபவந்தீர்த்‌ தருள்சகநா தம்பணிந்தெம்‌ பெருமான்‌ 
சீசைசலங்‌ காளத்தி வேங்கடஞ்சென்‌ நிறைஞ்சி, மறைபயிலே காம்பரத்‌ 
தெம்‌ பரம்பரனை வணங்கி வரதரா சனைத்தெரிசித்‌ தேதியக ம௫ூழ்ந்தான்‌. 


தருப்பூவணப்புராணம்‌. 
சுச்சோதிதீர்த்தயாத்திரைச்சருக்கம்‌, 22. 
சம்பரா லயநீட ரூங்கதலி கானந்‌ தகுஞ்சீர்‌ விரூபாக்கங்‌ தகு கோடி 
யீச, மம்புவி தொழும்வசிட்‌ டாச்சிரம மன்ப ரமர்க.பிலை யீசுர மருட்காள 
கண்டம்‌, வம்புலவு கின்றமா வனத்கர மேவான்‌ வாளுற்று வளமிக்க 
காளத்தி மலைசே, ரெம்பிரான்‌ மகிழ்தங்கு பம்பாதியீச மிருளோட 
வருண்மேவு திரிகூட வீசம்‌. 


திருக்குற்றாலத்தல.புராணம்‌. 
அவையடக்கம்‌. 

கவையடி விலங்கின்‌ வல்லூன்‌ கண்ணப்பன்‌ கனிவா யேறி 

யவிகளி னமிழ்தின்‌ மிக்கா வமலனுக்‌ கானாற்‌ போலக்‌ 

குவிதரு நெறியொன்‌ நில்லேன்‌ குறைமொழி நிறைசொன்மேலோர்‌ 

செவிபுகிற்‌ நிரிகூ டத்துச்‌ செல்வனுக்‌ கினிய தாமால்‌. 

தருக்குற்றாலத்தலமகிமைச்சருக்கம்‌. 

2. வரமேவு திருவாரூர்‌ காளத்தி யருணைதில்லை மதுரை காஞ்சீ, 
புரமாதி பலதலத்தும்‌ போந்துறைத லொவ்வொருவர்‌ பொருட்டே 
யாகும்‌, பரமான தனிமுதல்வ ஞூழிதொறு மூலகமெல்லாம்‌ 
படைத்துங்‌ காத்துந்‌, திரமாக வரசிருக்கும்‌ பரமரக சியத்தானந்‌ 
திருக்குற்‌ றாலம்‌. 

10. ஆல வாய்திருக்‌ காளத்தி காசியண்‌ ணாமலை திருவாரூர்‌ 
மேல மன்றகந்‌ திருவிரா மீச்சுரம்‌ விடுபணைக கவராகச்‌ 
சூல பாணியார்‌ மற்றுள தலமெலாந்‌ துணர்த்தபைஞ்‌ சினையாக 
மூல மாகவே யுலகெலாந்‌ தழைத்திட முளைத்து குற்றாலம்‌. 


40 வேறு நூல்கள்‌ 


திருநடச்சருக்கம்‌, 30. 
அருணைகே தாரந்‌ தில்லை காளத்தி யாரூர்‌ காசி 
திருமறைக்‌ காடு காஞ்சி செங்காடு வெண்கா டாதி 
யொருதலத்‌ தோரோர்‌ கூறே யுறைகுவந்‌ திரிகூ படத்து 
நிருமல வடிவாய்‌ ஞானக்‌ கலையெலா நிரம்பா நிற்போம்‌. 
பாவநாசத்தலபுராணம்‌. 
சிவதலவிகசிட்டச்சருக்கம்‌, 6. 
தேவாருந்‌ தில்லையிலா காயலிங்கம்‌ வாயுலிங்கந்‌ திருக்கா ளத்தி 
யோவாத தேயுலிங்க மருணையிலா ணைக்காவி லுதக லிங்கம்‌ 
பூவாருந்‌ திருநாளும்‌ போற்றுபிரு திவிலிங்கம்‌ புகழா ரூரிற்‌ 
பாவாணர்‌ பணிபாவ நாசலிங்கம்‌ பரஞ்சோதி யிலிங்க மாமால்‌. 


திருப்பெருந்துறைப்புராணம்‌. 

துருநாட்டுப்படலம்‌, 4. 
கடமை பன்றிமான்‌ முதலிய மிரூகவூன்‌ கவர்ந்து 
சுடர்கொ ளுந்தழற்‌ காய்ச்சுபு தேனிற்றோய்த்‌ தருந்து 
மடமை யென்னெனக்‌ கிராதரை யிகழவா யுண்டோ 
படவ ராவணி காளத்தி யார்செயல்‌ பார்த்தும்‌. 

நைமிசமுனிவர்‌ பெருந்துறையடைந்து பூசித்தபடலம்‌, 8. 

சரநாக மொருமூன்நுட்‌ டாநாக மல்லாத 
வுரனாக விரோதித்துத்‌ தொழுவரைமற்‌ றதுகாண்மின்‌ 
கரவார்பால்‌ வஞ்சமிலார்‌ வஞ்சநிழல்‌ காதலித்து 
விரவாநன்‌ கமர்தான மெய்த்தவத்தீ ரிதுகாண்மின்‌. 


வீரவனப்புராணம்‌. 
வீரசேகரர்‌ திருமுடித்தழும்புற்றபடலம்‌, 33, 34. 


பரம்பரன்‌ முடியிற்‌ றழும்புறச்‌ செய்தேம்‌ பாவியே மென்றுநீ 
கவலல்‌, பிரம்படித்‌ தழும்பும்‌ வில்லடித்‌ தழும்பும்‌ பெயர்த்தெறி 
கல்லடித்‌ தழும்பும்‌, வரம்பறு சிறப்பிற்‌ செருப்படித்‌ தழும்பும்‌ வயங்கிய 
வாள்வெட்டுத்‌ தழும்பு, நிரம்பிய வியலிற்‌ பரிக்குரத்‌ தழும்பு நிகமுறு 


பூசைவாய்த்‌ தழும்பும்‌. 


குடம்புரை செருத்தற்‌ றேனுவோ டடுத்த குழக்கன்றின்‌ குளப்படிச்‌ 
சுவடுந்‌, தடம்புயத்‌ தொருவன்‌ கதையடிச்‌ சுவடுந்‌ தாங்கிய நமக்கிதோர்‌ 


பொருளோ. 


வேறு நுரல்கள்‌ கம்‌ 


வீரைத்தலப்புராணம்‌. 

சுத்தாசேனச்சருக்கம்‌, 14. 
வணங்கியே பருப்ப தத்த வழிமட்டு மற்று முள்ள 
குணங்குறி கடந்தோன்‌ வாழுங்‌ குவலயம்‌ வணங்கிப்‌ போற்றி 
யணங்குடன்‌ காஞ்சி யெய்திக்‌ காளத்தி வழிபா டாற்றிக்‌ 
கணந்திகழ மங்கை யேத்திக்‌ கழுக்குன்றங்‌ கலந்து போற்றி. 


அருணாசல.புரரணம்‌ . 
திருநாகரச்சருக்கம்‌. 

8. கம்பைநதி கும்பநதிக்‌ காவிரிகோ தாவேரி கண்ண வேணி, 
பம்பைநதி வேகவதி வேதவதி சரயுநதி பரமாங்‌ கங்கை, செம்புநதி 
பொன்முகிநல்‌ யமுனைநதி நருமதைமேற்‌ செப்புஞ்‌ சோணை, 

_ அம்பூவியின்‌ மிகுவுளவங்‌ காடினக்தம்‌ வினையகற்றுமதுவல்லாமல்‌. 

15. விருப்படியார்‌ சொரிதந்தவறு கலருடனே விழியிடந்த வேடர்காலிற்‌, 
செருப்படியு முகந்தபிரான்‌ காளத்தி நகரமெனுந்‌ தெய்வப்‌ பூமி, 
பருப்பதமா இயும்விளங்குந்‌ தண்ணதாக்‌ கொழிக்குமலர்ப்‌ 
பதுமையோடு, மருப்படியுந்‌ துழாய் மார்பன்‌ வடமலைமேலிருந்து 
கண்டு வணங்க மாதோ. 


வில்லைப்புராணம்‌. 
சகலாங்கசெளந்தரிசருக்கம்‌, 

46. கண்டமால்‌ வரையைத்‌ தாழ்ந்து கடவுளை வழுத்தி யிப்பாந்‌ 
றொண்டைநா டெனலுங்‌ கேட்டும்‌ போதலுந்‌ தூரத்‌ தேயோ 
ரண்டநீள்‌ குவடு தோன்ற யாதென வரன்கா எத்திச்‌ 
கொண்டறோய்ச யிலமென்னக்‌ கொம்பனார்‌ தொழுதுபோந்தார்‌. 

47. முகரியா றிழிந்து மூழ்கி முக்கணான்‌ கோயில்‌ புக்கு 
மகரயாழ்‌ முரலப்‌ பாடி வலங்கொடு வணங்கி மீண்டு 
நகரிசூழ்‌ மறுகு நோக்கி நாரியர்‌ கயிலை சாரப்‌ 
பகரொணா வளமை பார்க்கும்‌ வேட்கையிற்‌ பரவி நின்றார்‌, 

57. இவ்வளம்‌ பிறவும்‌ வெற்பி னீரிரு மருங்கு நோக்கிக்‌ 
கைவளை கறங்கக்‌ கூப்பி மலர்கொய்து கயங்களாடி 
மொய்வளந்‌ தரவோர்‌ வைகள்‌ முகலியங்‌ கரையில்‌ வைகி, 
மைவளர்‌ விழியா ரோடும்‌ புலரியும்‌ வணங்கிப்‌ போனார்‌. 


காஞ்சிப்புராணம்‌. 
துருநாட்டுப்படலம்‌, 50. 
அன்பெ லாமொரு பிழம்பெனத்‌ திரண்டகண்‌ ணப்ப 
னெம்பி ராற்கொரு விழியிடந்‌ தப்புகா எத்திப்‌ 


12 கானன்‌அத்தி மூத்தியடைந்த்‌ அத்தியாயம்‌, 


ஆர ணன்றன்‌ னனத்தி னணைந்தன 
னார ணன்புள்‌ சரசினி னண்ணினான்‌ 
போ ணங்கொடும்‌ பெற்றத்‌ தமர்ந்தருள்‌ 
பூர ணன்றனைப்‌ போற்றிநின்‌ றார்புடை. 


கொள்ளை மும்மதக்‌ குஞ்சர மாமுகப்‌ 
பிள்ளை மூடிக மேல்வரப்‌ பெற்றன 
னள்ளி லைச்சுடர்‌ வேற்படை மங்கையின்‌ 
வள்ளி கொண்கனு மஞ்௭ஜையிற்‌ போந்தனன்‌. 
பிருகு மாதவன்‌ பீடுடை யங்கிராப்‌ 
பொருவி லத்திரி மாசில்‌ புலத்திய 
னருள்வ சிட்டன்முன்‌ னாய வருந்தவர்‌ 
சுருதி நூன்மனு வாற்றுதி செய்தனர்‌. 

மாதி ரங்கள்‌ பரிப்போர்‌ வசுக்களென்‌ 
றோது மெண்மர்‌ பதினோ ருருத்திரா்‌ 

ஏத மற்ற விருவர்‌ மருத்துவர்‌ 

சோதி யாறிரு சூரியர்‌ சூழ்ந்தனர்‌. 

சித்த சாத்தியர்‌ சேரத்‌ துவன்றினர்‌ 

தத்து பாற்கடற்‌ றண்ணமிர்‌ தின்சுவை 
யொத்த யாழினி லுள்ள முருக்கியே 
மொய்த்த கின்னரர்‌ செங்கை முகிழ்த்தனர்‌. 
தேங்கு புட்கர மாதிய தீர்த்தமும்‌ 

வீங்கு வா்க்கட மாதி வேலையு 

மோங்கு கங்கைமுன்‌ மாநதி யுள்ளவும்‌ 
பாங்கு ருக்கொடு போந்து பணிந்தன. 


வேறு. 
பருப்பத முதல வாய பனிவரை பலவும்‌ பைந்தேன்‌ 
மருப்பொழி தேவ தாரு வனமுதல்‌ வனங்கள்‌ யாவுந 
திருத்தகு காசி யாதித்‌ தெய்வமா நகருந்‌ தேவர்‌ 
விருப்புறு சோதிட்‌ டோம்‌ முதலிய வேள்வி யாவும்‌. 
அரிதுணர்‌ வேத நான்கு மங்கமோ ராறு முள்ளத்‌ 
துரைசெய்மந்‌ திழு மாதி பராணமு மொருங்கு போந்த 
பொருவில்கந்‌ தருவர்‌ செங்கைத்‌ தாளத்தி னுடனே போத 
மருவுவிண்‌ ணிடியே றென்ன வானதுந்‌ துபிக எார்த்த. 


(15) 


(18) 


(17) 


(18) 


(19) 


(20) 


பர்வ 


(22) 


திருக்காளக்கிப்புரா வம்‌. 3 


சுந்தரத்‌ தெய்வக்‌ கங்கை வெண்டிரைத்‌ துளிய ளாவி 
இநதிரன்‌ மலர்த்தண்‌ காவின்‌ வாடையோ டினிது கூடி 
அநதரத்‌ தமர ரம்பொன்‌ விமானமேற்‌ கொடிய சைத்துச 
செந்தமிழ்‌ மணத்தி னோடு தென்றலங்‌ கன்று லாவ (23) 
துன்னுமெண் டிசைப்பா ரேந்துஞ்‌ சொரிமதக்‌ கலுழி நால்வாய்‌ 
மின்னவிர்‌ பிறைவெண் கோட்டு வேழமா மதம்விட்‌ டோடிப்‌ 
பன்னரும்‌ பசுந்தேன்‌ மாந்திப்‌ பாட்டளி முரன்று பற்றப்‌ 
பொன்னிதழ்த்‌ தருவின்‌ வாசப்‌ பூமழை பொழிந்த வன்றே. (24) 
வேறு. 

குருந்த மலர்ந்து குளிர்ந்துள போதும்‌ 

விரிந்தெழு தண்மதி வெண்ணில வும்போற்‌ 

பரந்து விளங்கிய பானிற மெய்யுந்‌ 

திருந்தி யொளிர்ந்து சிறந்தகண்‌ மூன்றும்‌ (25) 

நயங்கெழு சோதி நகைமுக மைந்தும்‌ 

வியந்த*கட்‌ டங்கமுஞ்‌ சூலமும்‌ வேலும்‌ 

வயங்க பயம்வடி வாளுடன்‌ வாயந்து 

தயங்கும்‌ வலத்த தடக்கர மைந்தும்‌. (26) 

வெறிகம முற்பலம்‌ வெய்ய கணிச்சி 

யுறுசுவை மாதனை யொண்கனி செங்கட்‌ 

பொறியர வக்க மணித்தொடை பூண்டங் 

கெறிசுடர்‌ வீசு மிடக்கர மைந்தும்‌. (2795 

படர்ந்தொளிர்‌ புன்சடை மீது பரநத 

தடந்திரை யாலலை தண்பிறை தானு 

-முடங்குளை யீரத ளாடையு மூசு 

விடம்பயி னாகமுந்‌ நூலும்‌ விளஙக. (28) 

கண்ணெ.திர்‌ வந்தருள்‌ கண்ணுத லோனை 

யண்ணாலை நாகமு மத்திய மானோர்‌ 

மண்ணில்‌ விழுந்து விழுந்து வணங்கி 

யுண்ணிறை காத லுடன்புகழ்‌ கின்றார்‌. (29) 

ஃ இந்த இடத்தில்‌ முதலிற்‌ கட்வாங்கமெனனும்‌ பெயர்‌ 
காணப்படுகின்றது. 

- மூடங்குளையீரதனாடை - சிங்கத்தோலாகிய ஆடை, மூடங்குளை 
-  ஐற்கம்‌; சிங்கத்தோல்‌ புனைத்தமை, “அதடையரி மாவொரடு 
வேங்கையின்றோல்‌, புடைபட வரைமிசைப்‌ புனைத்தவனே'' என்னும்‌ 
தேவாரத்தாலும்‌ விளங்குகின்றது. 


திதி வேறு நால்கள்‌ 


தலவிச௫ிட்‌ டச்சருக்கம்‌, 45. 


அரையர வசைத்தோன்‌ யார்க்கு மருடரக்‌ கருதி வெள்ளி 
வரையினுங்‌ குவடு மூன்று வைத்துயவை யென்றென்‌ றேவப்‌ 
பரைதபு பருப்ப தத்திற்‌ காளத்திப்‌ பொருப்பி வலிந்த 

வுரைதெரி வேத வெற்பி னந்திவந்‌ துயத்துப்‌ போனான்‌. 
கயிலையிற்‌ சிகர மூன்றுங்‌ காளத்தி பருப்ப தத்தோ 

டெயில்கெழு வேத வெற்பி னோரொன்றா விருக்கு மாற்றா 
லயிலவன்‌ றந்தைக்‌ கிந்த வசலங்கண்‌ மூன்று மென்றும்‌ 
வெயிலவன்‌ குலவேந்‌ தேதென்‌ கயிலையாய்‌ விளங்குங்‌ கண்டாய்‌. 





தில்லைக்கலம்பகம்‌, 32. 

கடல்விட நுகர்ந்த காசினி யிலிங்கங்‌ காஞ்சிமா நகருறை யிலிங்கங்‌-, 
காவிரி வடபால்‌ வருதிரு வானைக்‌ காவினி லப்புலிங்‌ கமதாம்‌, வடதிசை 
யண்ணா மலையினி லிலிங்கம்‌ வன்னியின்‌ வடிவுகாளத்தி - வாயுலிங்‌ 
கமதாஞ்‌ சிதம்பர லிங்க மாசிலா காயலிங்‌ கமதாம்‌, குடதிசையதனின்‌ 
மருவுகுற்‌ றாலங்‌ கோதறு சித்திர சபையாங்‌ - குற்றமில்‌ குணக்கிற 
பழையனூர்‌ மன்றங்‌ குலநவ ரத்தனமன்‌ றென்பா, ரடல்விடைப்‌ பாக 
னெல்லையம்‌ பதியி லம்பலநீ தாம்பிர சபையா - மாலவாய்‌ மதுரை 
வெள்வியம்‌ மணிதில்லை மைபொனம்‌ பலமே. 





காசிக்கலம்பகம்‌, 88. 
கூற்றடிக்‌ கஞ்சி முறையோ வெனக்குல நான்மறையும்‌ 
போற்றடிக்‌ கஞ்சம்‌ புகலடைந்‌ தேமுனைப்‌ போல வைத்தாற்‌ 
சேற்றடிக்‌ கஞ்ச வயற்காசி நாதசெ ருப்படிக்கும்‌ 
மாற்றடிக்‌ குந்தொண்டர்‌ வில்லடிக்‌ கும்புகன்‌ மற்றில்லையே. 





திருவாரூர்த்தியாகராச தேசிகர்‌ செய்த 

அன்பர்‌ போற்றிக்கலி வெண்பா. 
போத்தம்பி நாடுடுப்பூர்‌ போற்றுதிண்ண ஸனாரறுநாள்‌ 
காத்தொப்பில்‌ பூசைசெய்து கண்கலக்கம்‌ - பார்த்தப்பாற்‌ 
றண்ணப்‌ பணிவார்‌ தடங்கணிற்றன்‌ கண்ணப்பிக்‌ 
கண்ணப்ப ரான கதை போற்றி. 





சோமேசர்‌ முதுமொழி வெண்பா, 42. 
ஊனுக்கூ னென்னு முரைகண்‌ டுவந்தனரே 
தூநற்சீர்க்‌ கண்ணப்பர்‌ சோமேசா - வானதனாற்‌ 


வேறு நூல்கள்‌ ட 


கற்றில னாயினுங்‌ கேட்க வஃ்தொருவற் 
கொற்கத்தி லூற்றாந்‌ துணை. 


முதுமொழி மேல்வைப்பு. 
கண்ணுதலோன்‌ கண்ணோவு கண்டளவிற்‌ கண்ணப்பன்‌ 
கண்ணினீர்‌ சோரக்‌ கதறுமா-லுண்ணெகிழு 
மன்பிற்கு முண்டோ வடைக்குந்தா ழார்வலர்‌ 
புன்கணீர்‌ பூச றரும்‌ 


திருவிடைமருகதுரர்‌ உலா. 
414, வேடரெச்சி லல்லாது வெங்கா னுழலுமற்றை 
வேடரெச்சி லும்முணவாய்‌ மேவுமே. 
525. கண்ணப்பர்‌ பாதங்‌ கமழ்செருப்புத்‌ தேயுமென 
வெண்ணப்‌ படுவ திதற்குண்டோ. 
456-7. மண்டுபுலால்‌, ஏங்கொடுக்க மாட்டதென்‌ றெங்கட்‌ குரைத்தொருவர்‌ 
தாங்கொடுக்கும்‌ போதெல்லாந்‌ தானுண்டான்‌. 
545. கண்ணப்பர்‌ கையிற்‌ கலந்ததவ தாய்நாவின்‌ 
வண்ணப்‌ பொலிவின்‌ வருபதத்தாள்‌. 





பிரபுலிங்க லீலை. 
முனிவரர்கது, 6. 

அன்பனாய்க்‌ கண்ணிடந்‌ தப்பும்‌ வேடனுக 

கின்பமீ குதல்புகழ்க்‌ கேற்ற தன்றுநான்‌ 

வன்பனாய்த்‌ திரியுமிம்‌ மறவற்‌ காப்பலென்‌ 

ஜென்பொலா மணிமன மிரங்கிற்‌ றென்பவே. 

ஆரோகணககு, 50. 

கண்ணப்ப னன்பி னானே கறியென வமைத்த வூனை 
யுண்ணப்ப னூனின்‌ வேறா முயிருணி னமைவ னென்று 
வண்ணப்பொன்‌ னனைய சென்ன வசவதே சிகன்வ ணங்கி 
விண்ணப்பஞ்‌ செய்தான்‌ றுங்க விடைமுகங்‌ கரந்தா னோடு. 


சோணசைலமாலை, 69. 


மரணமும்‌ பிறவித்‌ துயருநீங்‌ குறநூல்‌ வாய்ச்சிலம்‌ பிக்கருள்‌ 
புரிந்த, கருணியென்‌ றுனைவந்‌ தடைந்தன ஸினிநின்‌ கருத்தினை 
யின்னதென்‌ றறியேன்‌, முரணிபம்‌ பரூ.௨க்கை தலைமிசை யெடுப்ப 


26 வேறு நூல்கள்‌ 


மூழைக்கரும்‌ பாம்பென மணித்தேர்த்‌, தரணியுள்‌ வெருவி யகன்றிடுஞ்‌ 
சோண சைலனே கைலைநா யகனே. 





பழமலையந்தாதி. 

12. கொல்லைக்‌ குறவரை வாயனை யார்கரிக்‌ கோட்டைவிளை 
நெல்லைக்‌ குறவரை யாதுகொள் காளத்தி நேயரைவான்‌ 
தில்லைக்‌ குறவரை நம்முது குன்றரைச்‌ சேர்வலென்றூ 
ரெல்லைக்‌ குறவரை மாத்திரைக்‌ கேநல மீகுவரே. 





திருவெங்கைக்கலம்பகம்‌. 
தாழிசை. 

1. நீவிர்புல வருந்திலெரி நிரயத்தி லிடுவமெனத்‌ 
தேவவெமக்‌ கியம்பினைநீ சிலைவேட ஸிடும்பிசித 
மாவலொடு மிசைந்தவனுக்‌ கருளினைமெய்க்‌ கதியென்கொல்‌. 

அகவல்‌. 

16, நின்னொரு விழிசெந்‌ நீர்கொளக்‌ கலங்கித்‌ 
தன்னொரு விழிவெஞ்‌ சரத்தினா லிடந்து 
வின்னமூண்‌ டொருக ணென்றுளங்்‌ களித்து 
மற்றதுங்‌ களைவான்‌ வாளிநட்‌ டவனோ. 

வேறு. 

92. காணாம லயன்றேடு நின்மு டிக்கட்‌ கண்ணப்பன்‌ றொடு 
கழற்கால்‌ வைத்த போதிற்‌, கோணாக முரிந்ததுவோ குளிர்வெண்‌ டிங்கட்‌ 
கொழுத்துபொறா தொதுங்கிற்றோ நீர்ப்பெணன்பு, பூணாமலருவருத்து 
நோக்கி னாள்கொல்‌ பொன்னிதழித்‌ தொடையல்கூழ்நீதிழுத்ததோ 
சொல்‌, வீணாள்பட்‌ டழியாத வன்பர்க்‌ கன்பாம்‌ விமலனே வெங்கைவரு 
ம.மர ரேறே. 


திருவெங்கைக்‌ கோவை. 
(விருந்திறைவிரும்பல்‌.) 
144, நானக்‌ களப முலையீ ரெனக்கு நவில்வதென்னீர்‌ 
வானத்‌ தவர்தொழு தேத்துறுள்‌ சீர்வெங்கை வாணர்க்குங்கள்‌ 
கானக்‌ குறவ ரிறைமகன்‌ நான்முனங்‌ கல்லையிற்பெய்‌ 
யேனத்‌ தசைக்கறி யன்றோ மிகவு மினியதுவே. 


வேறு நூல்கள்‌ ரீ 


குறுங்கழிநெடில்‌, 8. 
ஆடுித வடியேன்‌ புதுக்குடநீ தருநீ ரன்பன்வாய்ப்‌ 


புனலுனக்காமோ, கூடையின்‌ மலர்பித்‌ தையிற்றரு மலரோ கூறுமென்‌ 
கவியவன்‌ மொழியோ, நாடரு மொருநீ யிறையெனும்‌ வழக்கை 
ஞானசம்பந்தனாற்‌ நிட்ட, வேடுரை செய்ய வென்கரத்‌ திருக்கு மீசனே 
மாசிலா மணியே. 





சுவஞானபாலையதேசிகர்‌ நெஞ்சுவிடு தாது. 
கண்ணி, 1760 
கண்ணப்பர்‌ மென்றசையைக்‌ காளத்தி யார்தம்மை 
யுண்ணப்ப வென்றுமுன மூட்டியதும்‌. 





தனிப்பாடற்றிரட்டு. 
வெண்பா. 

காளத்தீ கண்டத்தே காளத்தீ நெற்றியிலே 

காளத்தீ யுன்றன்‌ சுரத்திலே - காளத்தீ 

அங்கமெங்கும்‌ வெவ்வழலை யாற்றினாண்‌ ஞானப்பூங்‌ 

கங்கையென்னும்‌ பெண்ணொருத்தி கண்டு. 

அம்மானை. 

கல்லாலின்‌ கீழிருக்குங்‌ காளத்தி நாதருக்குப்‌ 

பொல்லாச்‌ சிலந்தி புகுந்ததுகா ணம்மானை 

பொல்லாச்‌ சிலந்தி புகுந்ததுவே யாமாயின்‌ 

வல்லா னொருபணிக்கன்‌ வாரானோ வமமானை 

வந்தல்லோ பண்டு வடுப்பட்ட தம்மானை. 

கட்டளைக்கவித்துறை. 

வில்லா லடிக்கச்‌ செருப்பா லுதைக்க வெகுண்டொருவன்‌ 
கல்லா லெறியப்‌ பிரம்பா லடிக்கவிக்‌ காசினியில்‌ 
அல்லார்‌ பொழிற்றில்லை யம்பல வாணற்கொ ரன்னைபிதா 
இல்லாத தாழ்வல்ல வோவிங்ங னேயெளி தானதுவே. 
மண்ணென்ற மண்டல மெல்லாம்‌ புரக்கும்‌ வழுதிசற்றுந்‌ 
தண்ணென்ற நெஞ்சந்‌ தரித்தில னேதனு வேடனெச்சில்‌ 
உண்ணென்ற போதுண்‌ டவர்சொக்கர்‌ பாதி யுடலம்பச்சைப்‌ 
பெண்ணென்‌ றறிந்து மடித்தா னெவ்வாறு பிரம்புகொண்டே. 
சேராத வேடன்‌ செருப்பா லடிக்கவுந்‌ தீண்டவுந்தன்‌ 
நீர்வா யுமிழவு முச்சிட்டம்‌ போடவு நீண்டசிலைத்‌ 
தாரா லடிக்கவுங்‌ கண்ணீர்‌ ததும்பவுந்‌ தாய்தமர்கள்‌ 
ஆரா கிலுமில்லை யோதிருக்‌ காளத்தி யப்பனுக்கே. 


க்கீ வேறு நூல்கள்‌ 


வெண்பா. 


முக்கண்ண னென்றரனை முன்னோர்‌ மொழிந்திடுவார்‌ 

அக்கண்ணற்‌ குள்ள தரைக்கண்ணே - மிக்க 

உமையாள்கண்‌ ணொன்றரைமற்‌ றூன்வேடன்‌ கண்ணொன் 

றமையுமித னாலென்‌ றறி. 

விருத்தம்‌. 

செல்லாரும்‌ பொழில்புடைசூழ்‌ புலியூரம்‌ பலவாண தேவா 
வும்மைக்‌ கல்லாலும்‌ வில்லாலுஞ்‌ செருப்பாலும்‌ பிரம்பாலுங்‌ கடிந்து 
சாடும்‌, எல்லாரு நல்லவரென்‌ றெண்ணியரு ளீந்ததென்ன விகழ்ச்சி 
யொன்றும்‌, சொல்லாமன்‌ மலரால்விட்‌ டெறிந்தவனைக்‌ காய்ந்ததென்ன 
சொல்லு வீரே. 

நல்லாளை யிடமருவுநீ தியாகையா வமதிடத்தின்‌ 
ஞாயங்காணோங்‌, கல்லாலே வயெறிந்தோர்க்குஞ்‌ செருப்படியஈா 
லுதைத்தோர்க்குங்‌ கடிந்து போரில்‌, வில்லாலே யடித்தோர்க்குங்‌ 
கொடுத்தீரே யல்லாமல்‌ விழிநீர்‌ சோர, எல்லாமுன்‌ செயலென்றே 
யிருப்போருக்‌ இயாதேனு மீக லீரே: 





திருக்காளத்திநாதர்‌ இட்டகாமியமாலை, 3 
கட்டளைக்கலித்துறை. 

தருமந்‌ தவஞ்சற்‌ றறியாத வேடுவன்‌ றன்‌ செருப்பு 

மருமுந்து வேணிக்‌ கணிமா மலரவன்‌ வாயுதகந் 

திருமஞ்‌ சனக்குடம்‌ பல்லா லவன்மென்று தின்றதசை 

யருமந்த போனக மன்றோநங்‌ காளத்தி யப்பருக்கே. 


திருக்காளத்திக்கோவை. 
காம்பு. 

சக்கோவை சேர்தென்‌ கயிலாயர்‌ தம்மைத்‌ தெரிந்தன்பினான்‌ 

மாற்கோவை யானு முரைத்திடவேபனி மால்வரைபோற்‌ 

கார்க்கோவை மேனியஞ்‌ சந்திக்கணபதி கஞ்சமலர்த்‌ 

தார்க்கோலைத்‌ தாளிணையே துணையா வந்து சந்திக்கவே. 

இக்காப்புச்‌ செய்யுள்‌, திருநெல்வேலி ஸ்ரீ அம்பலவாண 
கவிராயரவர்கள்‌ வீட்டிற்‌ இடைத்த திருக்காளத்தி நாதருலா ஏட்டுப்‌ 
புத்தகத்தில்‌ எழுதப்பட்டிருந்தது; நூல்‌ எங்குங்‌ கிடைக்கவில்லை. 





செங்கோட்டை 
ஸ்ரீபாவநாச தே௫ிகரியற்றியவை. 
7. இருக்காளத்திநாதர்‌ கட்டளைக்கவிப்பா, 
அத்திமுகத்‌, துதீதமனை 
நித்தநினை, சித்தமே. 


இருப்புக்‌ காவினும்‌ வன்காலென்‌ காறின 

மிரப்புக்‌ காக நடக்கவென்‌ றாலெந்தை 
பொருப்புக்‌ கால்வலஞ்‌ செய்யென்று மேலவர்‌ 

புகன்றக்‌ காலிது பொய்க்காலென்‌ சொல்லுவேன்‌ 
செருப்புக்‌ காலெற்றிச்‌ செவ்வாய்ப்‌ புனல்விட்டுச்‌ 

சென்னிப்‌ பூப்பெய்து செங்கையி ஞூன்வைத்துக 
கருப்புக்‌ கான்மட்டுந்‌ தின்றா லெனநின்ற 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
விண்ணப்‌ பஞ்சிறி யேன்மாற்ற மற்ற 

தொன்று மில்லைவெங்‌ கூற்றுவன்‌ சீந்றமே 
பண்ணப்‌ பங்கம்‌ வருமுன்ன முன்னிரு 

பாதப்‌ பங்கயப்‌ பாக்கியம்‌ வேண்டுமா 
லுண்ணப்‌ பங்குசெய்‌ தூன்‌௬வை பார்த்தவற்‌ 

றொவ்வொன்‌ றாவெடுத்‌ துண்ணுமென்‌ றேயன்று 
கண்ணப்‌ பன்றர வாயூறி நின்றகங்‌ 

காத ராதிருக்‌ காளத்தி வாணனே. 


பருப்புக்‌ குக்கொதி பாலுக்குச்‌ சீனிக்குப்‌ 

பட்டு டைக்குப்‌ பணிக்குப்‌ பணத்துக்கு 
விருப்புக்‌ குச்சடை யாமட வாருக்கு 

வீணுக்‌ குச்சுழல்‌ வேனிது வேட்கையோ 
செருப்புக்‌ குச்சுப்புல்‌ செவ்வாய்‌ கலசம்பூஞ்‌ 

சென்னி கூடைகை செம்பொற்றம்‌ பாளமாக்‌ 
கருப்புக்‌ குச்சரி யாவண முன்னின்று 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
வண்ணப்‌ பாவையர்‌ மீதாசை யான மன 

மறுகிப்‌ பாயும்‌ விருப்பிர தத்தினா 
லெண்ணட்‌ பாடன்றி மேம்பா டிலைப்புண்பா 

டிந்தப்‌ பாட்டுக்‌ கிடம்பாடி தாகுமோ 
வுண்ணப்‌ பால்வைத்த வூன்வேடன்‌ கண்ணப்ப 
- இவொளித்துப்‌ பார்க்கு மொலிமறை யோன்முன்பு 
கண்ணப்‌ பாவென்‌ றொருமாற்ற மோதுமுக்‌ 

கண்ணப்‌ பாதிருக்‌ காளத்தி வாணனே. 


1. திருக்காளத்திநாதர்‌ கட்டளைக்கவிப்பா 


சூடன்‌ காட்டுஞ்‌ சுடர்ப்பொதி போலுஞ்செ 

ரூபங்‌ காட்டிச்‌ சுகங்காட்‌ டியநின்னை 
நீடன்‌ பாற்றுதித்‌ தெந்நாளுன்‌ னானந்த 

நிருத்தங்‌ காண்‌ பதிந்‌ நேரம்வந்‌ தாட்கொள்வாய்‌ 
வேடன்‌ கோத்திர நாணன்முன்‌ னேசெல்ல 

விரைந்து காந்தமு மூசியும்‌ போற்பற்றிக 
காடன்‌ காட்டவென்‌ கோனிவ னாமென்று 

கண்ணப்‌ பனபணி காளத்தி வாணனே. 
விண்ணி டந்தப்பி மீப்போம்‌ விரிஞ்சனும்‌ 

விண்டு வும்பண்டு தேடரி யாய்மலைப்‌ 
பெண்ணி டங்கொண்ட கோவே யெனாவிந்தப்‌ 

பேதை யேன்செய்‌ பிழைபொறுத்‌ தாட்கொள்வாய்‌ 
மண்ணி டந்தப்பிக்‌ கானிட முந்தப்பி 

மலையி டந்தப்பி வந்துவந்‌ தூனுக்கூன்‌ 
கண்ணி டந்தப்பிக்‌ கைகூப்பிக்‌ கூப்பியே 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
நீளுந்‌ திக்கரை நாணிட்டுப்‌ பூணிட்டு 

நேத்தி ரங்கட்டிக்‌ காத்திரங்‌ கெட்டியா 
யாளுந்‌ திட்ப மதனாலே ஸீதடுத்‌ 

தாட்கொண் டாலன்றி யாளாவ தாரையா 
மீளுந்‌ திக்கெங்கும்‌ போய்ப்போய்நல்‌ லூன்‌கொண்டு 

வெண்டி ரைத்தொனி நீத்தோ ருருக்கொண்டு 
காளுந்‌ திப்பெய ராறுநின்‌ றாலென்னக்‌ 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
ஒன்று தேட வதொழிந்‌ தேமறுத்‌ 

தொன்று கூடு முலகத்துள்‌ ளோர்செய 
லென்று தேடுந்‌ திரவிய நின்னரு 

ளென்ன முன்னிநின்‌ றேத்துவ னோவையா 
மன்று தேட மறைதேட வேதனு 

மாலுந்‌ தேட மருந்தொன்று தேடியான்‌ 
கனறு தேடிக்‌ கதறுதல்‌ போனின்று 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
துரிய மாய்த்துரி யாதீத மாய்ப்பரஞ்‌ 

சோதி யாய்ச்சுட ராய்விந்து நாதமா 
யரிய மாயை யகன்றேசிற்‌ றம்பலத்‌ 

தாடுஞ்‌ சேவை யடியனுங்‌ காண்பனோ 
வுரிய மான்மரை பன்றிபுல்‌ வாய்புலி 

யுலவுங்‌ கானகத்‌ தூன்கொணாந்‌ தேநெடுங்‌ 
கரிய மாணிக்க மால்வரை போனின்று 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 


1௦. 


15%! 


12. 


14. 


14. 


7. திருக்காளத்திநாதர்‌ கட்டளைக்கலிப்பா 51 


அடதநின்‌ றானை யுகைத்தாய்‌ கணைகொடெய்‌ 

யாநின்‌ றானை வதைத்தாய்‌ திரிபுரத்‌ 
திடநின்‌ றாரைச்‌ சிதைந்தா யுனதரு 

ளென்னென்‌ றேத்தி யியம்பிடக்‌ கூடுமோ 
தொடநின்‌ றானெவன்‌ கொல்லென வேதியன்‌ 

நுண்ணென்‌ றார்த்தொளிப்‌ பத்தோன்றி யேபெருங் 
கடனின்‌ றாலெனக்‌ கங்குலெல்‌ லாநினறு 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
நாள கண்டக முண்டகப்‌ பூம்பத 

நானுங்‌ கண்டகத்‌ தானந்த மெய்திட 
நீள கண்ட பரிபூ ரணமென 

நிறைந்த கோலமெந்‌ நேரத்துக்‌ காண்பனோ 
தாள கண்ட முயங்கிட வேயண்டர்‌ 

சந்தித்‌ தேத்துந்‌ தலைவா புதியவெங்‌ 
காள கண்டவண்‌ டாபர ணாமுன்பு 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
நீவ லாரியென்‌ றற்பரைப்‌ பாடிய 

நினைவ லாலுனை நேசித்துப்‌ பூசித்துப்‌ 
பூவ லாம்புயத்‌ தாள்பணி கின்றிலேன்‌ 

புரவ லாவென்‌ பிழைபொறுப்‌ பாயையா 
ஆவ லாகிக்கண்‌ ணீர்வார மெய்குழைந்‌ 

தழுத ரற்றியம்‌ பும்விலுந்‌ தாங்கிமெய்‌ 
காவ லாயிர வெல்லாந்‌ தனிநின்று 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
மாநெ லாந்தண்‌ டுலஞ்சா கினிகொக்கு 

வடுவெ லாஞ்சமைத்‌ தூட்டிய பேர்முன்பு 
நானெ லாமறிந்‌ தேனென்று பேசுமென்‌ 

னவையெ லாம்பொறுத்‌ தாட்கொள்ள வேண்டுங்கா 
ஞூனெ லாமொரு கையேந்தி யேவெயர்த்‌ 

துடம்பெ லாங்கட்‌ டழிந்துகண்‌ ணீர்மல்கக்‌ 
கானெ லாந்திரிந்‌ தோடிவந்‌ தேயன்று 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
வெதிர்வந்‌ தாலன தோளிபங்‌ காபர 

வெளிவந்‌ தாலென வெள்விடை மேலெனக்‌ 
கெதிர்வந்‌ தாலிரு கண்கொள்ளு மோவுனை 

யேன்வந்‌ தாயென்‌ நிசைப்பவ ராரையா 
அதிர்வந்‌ தார்ப்பெழு தொண்டகங்‌ கோடிப்ப 

வம்பும்‌ வில்லுந்‌ தடக்கையு மாய்க்கருங்‌ 
கதிர்வந்‌ தோர்புடை நின்றேத்து மாறெனக்‌ 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 


22 


15. 


16. 


13% 


18. 


1௮. 


1. திருக்காளத்திநாதர்‌ கட்டளைக்கலிப்பா 


வண்ண நாண்மல ரிட்டுனைப்‌ பூசித்து 

வாண னாவென மார்க்கண்ட னாவென 
வெண்ண நாண மிலாநாயி னேணும்வந்‌ 

தினிய னாமிகை யாலர்ச்சிப்‌ பேன்கண்பார்‌ 
திண்ண னாமெனப்‌ பொத்தப்பி நாட்டுளோர்‌ 

செப்பம்‌ பேர்கொண்டு. செந்தா மரைத்தடங்‌ 
கண்ண ஸார்வந்து தெண்டனிட்‌ டாலெனக 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
அருவ மாயுரு வாகிப்‌ பிரமமா 

யங்க மாய்த்துங்க மாய்ச்சிவ மாய்விச்வ 
சொருவ மாய்வளி யாய்வெளி யாய்ப்பரஞ்‌ 

சோதி யாமுன்‌ சொருபமென்‌ சொல்லுவேன்‌ 
வெருவ மானின மெய்தூன்கை மீதிலை 

மேல்வைத்‌ தோரிலை மேன்மூடி வந்தொரு 
கருவ லாரியர்ச்‌ சித்தா லெனநின்று 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
குட்டிக்‌ கொண்டு சுமுகனைப்‌ போற்றவுங்‌ 

குறித்துக்‌ கொண்டு குகன்றனை வாழ்த்தவுங்‌ 
கிட்டிக்‌ கொண்டுன தன்பரொப்‌ பாகவுங்‌ 

கிருபைக்‌ கொண்டலொப்‌ பாயருள்‌ கூரையா 
ஒட்டிக்‌ கொண்ட தொருகண்ணென்‌ றெண்ணுமுன்‌ 

னொருக ஹுங்கு ருதிபாயக்‌ கண்டஞ்சிக்‌ 
கட்டிக்‌ கொண்டு கதறிக்கண்‌ ஸீர்மல்கிக்‌ 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 
அலம்புந்‌ தேற லிளங்கிளி போன்மொழி 

யரிவை யர்க்கென்‌ னகமுரு கித்தினம்‌ 
புலம்புந்‌ தேவ கணமாஞ்‌ சிலந்தியும்‌ 

புயங்க முந்தொழும்‌ பொற்பதங்‌ காண்பனோ 
சிலம்புஞ்‌ சாரலஞ்‌ செங்குன்றி லேவில்லைச்‌ 

செருப்புக்‌ காலின்‌ மெலவூன்றி யேபடைக்‌ 
கலம்பின்‌ னாகச்‌ சிறுநா ணொலிகொண்டு 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 


பவள வார்சடை யுந்திரு ஞானப்பூம்‌ 

பாவை மேவிய பாகழு மார்பிடைத்‌ 
துவள நூலணி யுந்திருக்‌ கோலமுந்்‌ 

தொழப்பெ றும்பயன்‌ சொல்லவுங்‌ கூடுமோ 
தவள வாளியுள்‌ சோகியுந்‌ தூவியந்‌் 

தங்கு வாகு வலயமுங்‌ கொண்டொரு 
கவள வாரண மேபணிந்‌ தாலொப்பக்‌ 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 


20. 


9. திருக்காளத்திநாதர்‌ பதிகம்‌ 


குருவி யோடிய குன்றிடத்‌ தேவிழிக்‌ 

குருதி யோடிய கொள்கையைப்‌ பார்த்துளம்‌ 
வெருவி யோடி யிலைமருந்‌ தியாவையும்‌ 

விரைய வேகுழைத்‌ திட்டொன்றுங்‌ காண்கிலாப்‌ 
பெருவி யாகுலத்‌ தோடென்செய்‌ வேனெனப்‌ 

பேத லித்தினி பூனே மருந்தென்று 
கருவி யோடுங்‌ கனிவொடும்‌ வில்லொடுங் 

கண்ணப்‌ பன்பணி காளத்தி வாணனே. 


2. திருக்காளத்திநாதர்‌ பதிகம்‌. 
சீரேறு பொற்கமல பீடிகைச்‌ செல்வன்‌ 
றிருக்கர வருத்தமுந்தென்‌ 
நிசைநாத னுள்ளத்தி லோயா வருத்தமுஞ்‌ 
செனனந்‌ தொறுஞ்சுமக்கு 
நாரேறு சிந்தைமா தாவருத்‌ தமுமேக 
நாயினுங்‌ கடைபட்டிடு 
நானுமொரு கதிசேர்ந்‌ திளைப்பாற வேண்டியு 
ன௯லம்புரிசந்‌ நிதியடைந்தேன்‌ 
போரேற தாய்ச்சுமந்‌ தானுமடி காணாத 
புண்ணியா நண்ணியார்கைப்‌ 
புகுநெல்லி யங்கனியி னெளிதுகண்‌ டேத்தும்‌ 
புராதனா வினியிரங்காய்‌ 
காரேறு நீள்சிமைய விபினவைப்‌ பெங்குங்‌ 
கலந்தமரர்‌ கணநெருங்குங்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக்‌ 
கண்ணப்பர்‌ காதன் மலையே. 


பானற்‌ கருங்கட்‌ பசுந்தோகை யனையயபொற் 
பாரமுலை யார்தமக்கும்‌ 
பைம்பொனணி பட்டாடை யானமா தியபொருட்‌ 
டகுதிக்கு மிகுதிவளமார்‌ 
தேனக்க மலா்வாவி சூழ்புவிக்‌ குங்காதல்‌ 
செய்துசிறு தெய்்‌வமேத்துஞ்‌ 
சிற்றறிவி னோர்செலுஞ்‌ சிறுநெறிச்‌ செல்லாது 
சிவஞான தீரா்கூட்டந்‌ 
தானுற்று வெம்பசிக்‌ கொருமருந்‌ தாய்ப்பிச்சை 
தரவேற்‌ றருந்தியுன்‌ பொற்‌ 
றாணிழற்‌ கீழிரவு பகலற்ற வீட்டிலே 
தஸியிருந்‌ திடவைத்திடாய்‌ 


54 


௨. திருக்காளத்திநாதர்‌ பதிகம்‌ 


கானக்‌ குறச்சிறமி மாரொடு மரம்பையர்‌ 
கலந்துவிளை யாடுசெல்வக்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக்‌ 
கண்ணப்பர்‌ காதன்மலையே. 
தண்டாள மணிகொழிக்‌ குந்திரைப்‌ பொன்முகரி 
தாழ்ந்துநீ ராடிநீறுஞ்‌ 
சண்ணித்‌ தருட்சாத னம்பூண்டு நின்வரைச 
சாரல்வல மாகவந்தே 
யண்டர்கண மிடைதிருமுன்‌ வீழ்ந்தெழுந்‌ தானந்த 
மாராத நட்டமாடி 
யன்புவட்‌ டெறிதுதிகள்‌ செய்துபன்‌ னாள்கணம 
தாய்க்கழித்‌ திடவருள்‌ செய்வாய்‌ 
துண்டமதி நுதன்ஞான மலரளக வல்லிபுணர்‌ 
சுந்தரச்‌ சந்தமார்பச்‌ 
சோதியே யகிலகா ரணமுமா யொன்றினுந் 
தோயாது நின்றசுடரே 
கண்டவர்க டீவினைகள்‌ காணாது பரமகதி 
காணவே நிடுமேணியாங்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக் 
கண்ணப்பர்‌ காதன்மலையே, 
முந்திரிகை யிற்பாதி பொன்னாகி லுங்கொடா 
மூடராம்‌ லோபர்தமையும்‌ 
முழுதுமருள்‌ கற்பகத்‌ தாருவே யென்றுபொய்‌ 
மொழிக்கவிகள்‌ பாடியலையா 
தெந்தைநின்‌ நிருவடிக்‌ கென்னா லியன்றபா 
வினமாலை சாத்தியேத்தி 
யிறைவநி னருட்பணிக்‌ குரியனாய்‌ வீட்டினப 
மெய்துபெரு வாழ்வளிப்பாய்‌ 
அந்தரத்‌ தமரர்விளை யாடுபொற்‌ சிமையநிரை 
யகடுகிடை பகடுவிண்யபோநற்‌ 
தலர்தூவு கற்பகப்‌ பூங்கொம்‌ பொசித்துவயி 
நாரவுண்‌ டடிவரைச்சார்‌ 
கந்தரத்‌ தொடுமாறு கொண்டுபிளி நித்தேவ 
கங்கைநீர்‌ வீசியாடுங்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக்‌ 
கண்ணப்பர்‌ காதன்மலையே. 
வாளவவைய கூர்விழி மடந்தையர்க ளேமணு 
வழுத்துகுரு வாகவீன்ற 
மைந்தர்கண மான்மார்த்த லிங்கமா கசசுஐற 
மருவுசங்‌ கமமதாகத்‌ 


9. திருக்காளத்திநாதர்‌ பதிகம்‌ 52 


தாள்வலியி னால்வருஞ்‌ சொல்வபோ கங்களே 
தனியின்ப வீடதாகத்‌ 
தம்மிலே மகிழுமா யாசால பந்தந்‌ 
தவிர்த்தாண்டு நின்னையென்னைக்‌ 
கோளுறு பெரும்பாச மதனைவெவ்‌ வேறாக 
குறிக்கொள வுணார்த்திநின்றாள்‌ 
கூடுசுத்‌ தாத்துவித நிலையில்வைத்‌ தின்பங்‌ 
கொடுத்தமெய்க்‌ குருமூர்த்தியே 
காளனுட ஊனத்திநித மிகலிவழி பாடுபுரி 
காரணக்‌ சூறிபூண்டிடுங்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக 
கண்ணப்பர்‌ காதன்மலையே. 
பைக்கடு விடத்தீ மிடற்றடக்‌ கித்தமது 
பாவையர்க டாலிகாத்தும்‌ 
பங்கயக்‌ கண்ணேற தேறிழுப்‌ பாமழல்‌ 
படுத்துபுதம்‌ வாழ்வளித்தும்‌ 
மைக்கரு நிறத்தந்த காசுரற்‌ கொன்றுகர 
வளைமாற்று வித்துமூள்ள 
மயறநீர்கி லாதுசெத்‌ துப்பிறக்‌ கூந்தெய்வ 
மால்கொள்வ ரமரரென்றா 
லிக்குவல யத்தேழை மானிடப்‌ பிறவியேற்‌ 
கெந்தைநின்‌ நிருவடியலா 
லின்னமொரு தெய்வமுண்‌ டென்னவறி யாதவாழ்‌ 
வீந்ததற்‌ புதமற்புதங்‌ 
கைக்கவுண்‌ மதக்களிறு கற்பகத்‌ தளிர்கொய்து 
கயமுனி யருந்தவூட்டுங்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக 
கண்ணப்பர்‌ காதன்மலையே. 
மணமருவு கற்பகப்‌ பூங்கா நிழற்கனக 
மணியாச ஸனத்தும்பர்வான்‌ 
வாழ்த்தவர சாட்சிபுரி பதமுமலர்‌ வேதிகையின்‌ 
வைகியுல்‌ குதவுபதமும்‌ 
பணமருவு துத்திநெட்‌ டடலணைத்‌ துஞ்சுமப்‌ 
பதமும்வேண்‌ டேனுனதுபொற் 
பதமலர்‌ புனைந்தமுடி யடியார்த மடியார்கள்‌ 
பதம்வேண்டி யானலந்தேன்‌ 
குணமருவு மன்பர்சிந்‌ தனையறித ஓதவுநீ 
குற்றமே சகசமாம்‌பாவ்க்‌ 
கொடியனேற்‌ குனதுதிரு வலுடீஈங்‌ கிக்காதல்‌ 
கொண்டவர மீதுதரூவாவ்‌ 


56 


1௦. 


1. திருக்காளத்திநாதர்‌ பதிகம்‌ 


கணமருவு புயலிளைத்‌ தேறியடி வரைமேவு 
கனிநறொடும்‌ விரயாய்ப்பிளிறிடுங்‌ 
காளத்தி மலைமேவ கருணைமலை யேதிருக் 
கண்ணப்பர்‌ காதன்மலையே. 
வெங்கொடிய வாணவப்‌ பாந்தள்வாய்ப்‌ பட்டுமதி 
வீயவிரு வினையடவிவாய்‌ 
விடயவைம்‌ புலவேட ராறலைப்‌ பத்தன்மம்‌ 
விட்டுமற நெறிபோய்ச்சமன்‌ 
கிங்கார்க ளாம்புலிக்‌ கிரையாகி மீளவுங்‌ 
கெடுசென்ம வாரியலையிற் 
கீழ்மேல தாய்ச்சுழல்‌ கறங்கெனச்‌ சுழலுமிக்‌ 
கீழ்மைதீர்த்‌ தாண்டுகொள்வாய்‌ 
கொங்குலவு ஞானமல ரளகமின புணரருட்‌ 
கொண்டலே தண்டதரனாங்‌ 
கூற்றகல மிடிபடத்‌ திருவடி நிமிர்த்தன்பர்‌ 
குறைதீர்த்த குணவாரியே 
கங்கைநதி தோயவெண்‌் பிறைதவழ வவிர்சடைக்‌ 
காட்டழகு சென்னிகாட்டுங்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக்‌ 
கண்ணப்பர்‌ காதன்மலையே. 
வளையேந்தி வேற்கடைக்‌ கஞ்சனந்‌ தீட்டிமண 
மஞ்சடட விக்கந்தமார்‌ 
மான்மதம்‌ பூசிமணி யணியாடை தாங்கிமலர்‌ 
மாலைகுந்‌ நுபுநாபுரத்‌ ' 
தளைபூண்டு திரிமுடைப்‌ புன்றசைக்‌ கூடதைத்‌ 
தமதாவி யென்றுமதுரந்‌ 
தருமமூத மேயென்று மால்கொண்டு கொட்புறுஞ்‌ 
சஞ்சலப்‌ பித்தவுலகக 
கிளைநீங்கி மும்மலப்‌ பிணிநீங்கி யின்பங்‌ 
கிடைத்தபர முத்தர்குழுவிற்‌ 
கிட்டவைத்‌ தாண்டாய்க்கொர்‌ கைம்மாறு தேடியுங் 
கிட்டுகில தென்செய்குவேன்‌ 
களையோவங்கு சாரற்‌ பரப்பினிறை மணிநிலவு 
காட்டியிர வோட்டுதெய்வக்‌ 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக்‌ 
கண்ணப்பர்‌ காதன்மலையே,. 
பஞ்சனைய சிற்றடிப்‌ பேரமர்க்‌ கட்கொடிய 
பாவையர்‌ திறத்துமழலைப்‌ 
பன்மகார தந்திறத்‌ துந்தேசு வபிமான 
பாசநே சத்திறத்தும்‌ 


7, திருக்காளத்திநாதர்‌ பதிகம்‌ 57 


மிஞ்சுபல காலம்யான்‌ பாழுக்‌ கஇிறைத்தமன 
வெப்பெலா மாறுமாறா 
விரிதிரை சுருட்டுமணி யொளிவீசு பொன்முகரி 
வெள்ளநீ ராடுவித்துத்‌ 
தஞ்சமா முன்றிருச்‌ சேவையெனு மமுதசஞ்‌ 
சீவியுந்‌ தந்தளித்தாய்‌ 
தரையில்யா னினிவழுவி யுற்பவக்‌ கொடியவெத்‌ 
தளையுறா வரமளிப்பாய்‌ 
கஞ்சனுங்‌ கஞ்சவிழி மஞ்சனுந்‌ தேடக்‌ 
கனற்பிழம்‌ பானவொளியே 
காளத்தி மலைமேவு கருணைமலை யேதிருக்‌ 
கண்ணப்பர்‌ காதன்மலையே. 


தனிச்‌ செய்யுட்கள்‌. 
வெண்பா. 

என்றுவந்து சேவிப்பே னென்றிருந்த காதன்முற்ற 

வின்றுவந்துன்‌ சந்நிதிப்பே றெய்தினேன்‌ - றுன்றுபொழிற்‌ 

காளத்தி நாதா கடைக்கணித்துத்‌ தந்தருள்வாய்‌ 

மீளத்‌ திரும்பாத வீடு. (15 

விருத்தம்‌. 

அன்புபிழம்‌ பானதிருக்‌ கண்ணப்பர்‌ பேரன்பி கத்தே பொங்கும்‌, 
பொன்புரிசெஞ்‌ சடைக்கருணா நிதியேயுன்‌ நிருமுன்பு புகுந்து போற்றி, 
யின்பவெள்ளத்‌ தாடியுய்வ தென்றோவென்‌ நிருந்தேனின்‌ நெய்தப்‌ 
பெற்றேன்‌, துன்பமலம்‌ வேரோடுங்‌ களைந்தேன்மற்‌ நினியேதுநீ 
தொடக்கிலேனே. (2) 
கானப்பூம்‌ பொழிலுடுத்த காளத்தி மலைமேவு கருணை வெற்பே 
ஞானப்பூங்‌ கோதையிடம்‌ பிரியாத வானந்த நறுந்தே னேயேழ்‌ 
தானப்பூம்‌ பொழில்புரக்கும்‌ பெருவாழ்வு மருவருத்துத்‌ தள்ளியுன்றன்‌ 
மானப்பூங்‌ கழலடைந்தா ரடியாருக்‌ கடியேனாம்‌ வரமீ வாயே. (3 

வண்டமர்பூங்‌ குழல்போற்றி மதிமுகமண்‌ டலம்போற்றி 
மலர்வாய்‌ போற்றி, கண்டவாத வினையோட்டுங்‌ கடைக்கணருள்‌ 
போற்றி யெழிற்‌ கண்டம்‌ போற்றி, துண்டமதிச்‌ சடிலர்திரு மார்பகலாப்‌ 
பொற்கலசத்‌ துணைகள்‌ போற்றி, செண்டமருங்‌ கைபோற்றி ஞானப்பூங்‌ 
கோதையம்மை இருத்தாள்‌ போற்றி. (4) 

அல்லுறுத்துங்‌ காளகண்டர்க்‌ கமுதருத்தும்‌ பெருவேட்கை 
யதனால்‌ வேட்டம்‌, வில்லுறுத்துங்‌ கைவேடர்‌ பிரான்புரியுங்‌ காளத்தி 
வெற்பைச்‌ சூழ்நீது, கல்லுறுத்த வலபம்புரியுங்‌ காலினரன்‌ றோவரசார்‌ 
கதிர்கான்‌ மோலி, யெல்லுறுத்து மணியுறுத்துங்‌ காலினரா யுலகாளு 
மியற்கை யோரே. (5) 





ல. 
கணபதி துணை. 
சிவமயம்‌. 


திருக்காளத்திநாதர்‌ துணை, 


திருக்காளத்திப்புராணம்‌. 


பாயிரம்‌. 





காப்பு. 
செழுவிய வடமொழி தென்மொ ழிப்பட 
மொழிவுறு மாக்கதை முழுதுங்‌ காக்குமாற்‌ 
குழவியந்‌ திங்கள்வெண்‌ கோட்டு மும்மதத்‌ 
தழைசெவிப்‌ புகர்முகத்‌ தடக்கை வேழமே. (1) 
ஏஐஞ்சந்திவிநாயகர்‌. 
வேறு. 
செஞ்சந்தக்‌ கனபக்‌ கொங்கைச்‌ செழுமலை யிமய மங்கை 
கஞ்சந்தங்‌ கியபொன்‌ போற்றுங்‌ கருணைஞா ஸனப்பூங்‌ கோதை 


நஞ்சந்தெள்‌ எமிர்தா வுண்ட நாதரோ டுவந்து பெற்ற 
வஞ்சந்திப்‌ பிள்ளை செம்பொ னடிமலர்‌ முடிமேற்‌ கொள்வாம்‌. (2) 


கடவுள்‌ வாழ்த்து, 
திருக்காளத்திநாதர்‌. 
வேறு. 
சீர்பூத்த பேரொளியாய்ச்‌ சித்துருவாய்‌ நித்தமாய்ச்‌ சிவமா யொன்றா 
யேர்பூத்த சத்தாகி நிருமலமா யநாதியா யாண்டு மாகிப்‌ 
போ்பூத்த வகளமா யகண்டமா யுயிர்க்குயிராய்ப்‌ பிரியா தோங்குங்‌ 
கார்பூத்த காவுசூழ்‌ காளத்திப்‌ பரம்பொருளைக்‌ கருத்துள்‌ வைப்பாம்‌. (1) 
ஞானப்பூங்கோதையம்மை. 

அளவிலாத்‌ தோற்றமீ றாயவற்றிற்‌ போகவர வலைந்தெஞ்‌ ஞான்று 
மளவிலா வழிதுயரா னொந்திளைத்த வளவிலா வுயிர்க்குந்‌ தாயா 
யளவிலா வருட்டீம்பா லினிதருத்தி யளவிலா வூழி வாழ 
வளவிலா வானந்த மருண்ஞானப்‌ பூங்கோதைக்‌ கன்பு செய்வாம்‌. (2) 





3 பஞ்சஸந்திவிநாயகர்‌ 


2 கடவுள்‌ வாழ்த்து. 


வேறு. 
கானப்பூங்‌ குழல்போற்றி கருணையபொழி விழிபோற்றி 
தானப்பூங்‌ களபமுலை தாங்கிநுடங்‌ கிடைபோற்றி 


வானப்பூந்‌ தருமகவான்‌ வணங்குதிருக்‌ காளத்தி 
ஞானப்பூங்‌ கோதையுமை நற்கமல பதம்போற்றி. (3 


ஜஞ்சந்திவிநாயகர்‌ 
வேறு. 
செஞ்சந்தச்‌ சேறளவிச்‌ செழுந்திதலை பொதிந்தமுலைப்‌ 
அஞ்சந்த மெல்லடியிற்‌ பனிவரைமா மகளுயிர்த்‌ த 
வஞ்சந்திப்‌ பிள்ளையெனு மருவிமத மழகளிற்றை 
நெஞ்சந்தங்‌ கியவுவப்பான்‌ முச்சந்தி தொறுநினைவாம்‌. (4) 
முருகக்‌ கடவுள்‌. 
முழுதுலகங்‌ களிசிறப்ப முனிவர்குழா மமரர்குழாங்‌ ்‌ 
கழிபெருந்துன்‌ புறவெழுந்த * கவிழ்தலைமா முதறடிந்து 
பொழிமதவெள்‌ ளானைமிசைப்‌ புரந்தரனுக்‌ கரசளித்த 
கெழுசுடர்வே னம்பிதண்டைக்‌ கிண்கிணிச்சீ றடிதொழுவாம்‌. (57 
திருநந்திதேவர்‌. 
வேறு. 
அந்தி வெண்பிறை சூடு மவிர்சடை 
முந்து மான்மழு மூன்றுக ணான்குதோ 
ளெந்தை போல்வெள்ளி வெற்பி லினிதமர்‌ 
நந்தி சேவடி நாண்மலர்‌ போற்றுவாம்‌. (6) 
கலைமகள்‌. 
வேறு. 
புத்தகஞ்‌ செபவடம்‌ புனித ஞானமா 
முத்திரை குண்டிகை முழுது மேந்தெழிற்‌ 
கைத்தலத்‌ தமிர்தினைக்‌ கலைம ட௪ந்தையை 
முத்தமிழ்க்‌ கிழத்தியை முடிவ ணங்குவாம்‌ (7) 
வேறு. 
ஞான முத்திரை. நற்குண டிகையறி 
வான புத்தக மங்கைச செபவடந 
தான மைத்துவெண்‌ டாமரை மேவிய 
பானி றத்தவள்‌ பாதம்‌ பணிகுவாம்‌ (8) 
அகத்தியமுனிவர்‌. 
வேறு. 
விந்தகிரி யொன்றடக்கி வேதமொரு நான்கடக்குஞ்‌ 
சிந்தைதனி லைந்தடக்கிச்‌ சிறுகரகத்‌ தாறடக்கி 


...... | ்ட்டடட்ட்டடட்ட்ட்ட்டட்டட்டட்டட்ப்ப பபப வையை 
* ''எழ்மே னின்றவக்‌ கொடுந்தொழிற்‌ கொக்கு” என்பது கல்லாடம்‌, முருகக்‌ 
கடவுள்‌ துதி. 


திருக்கானத்திப்புராணம்‌. 3 


வந்துகட லோரேமழும்‌ வயிற்றடக்கிப்‌ * பொன்‌ முகரி 
முந்துதவத்‌ தாற்கொணர்ந்த மூனிவனடி முடிபுனைவாம்‌, (5) 
சிலந்தி, காளன்‌, அத்து. 
பொலங்குவட்டுத்‌ தென்கயிலைப்‌ புனிதனடிக்‌ காளாய 
சிலந்திதனைச்‌ சிந்தித்தே மெம்பிணியுந்‌ தீர்ந்தொழிந்தே 
நலந்திகழ்மா காளனென்றா னந்தியொற்றா ணண்ணு வேம்‌ 
வலந்தருசீ ரத்தியென்றால்‌ வானரசும்‌ வேண்டேமே. (19) 
கண்ணப்பநாயனார்‌ 
மண்ணிடந்து மணிவண்ணன்‌ மருவருஞ்சே வடியார்க்கு 
விண்ணிடந்து மறைக்கிழவன்‌ விரவரும்பொன்‌ முடியார்க்குக்‌ 
கண்ணிடந்து சாத்தியிரு கண்ணுக்குக்‌ கண் மூன்று 
பெண்ணிடங்கொண் டவரருளாற்‌ பெற்றவர்தான்‌ பெற்றிடுவாம்‌. (11) 
*சவகோரசர்‌. வேறு. 
கண்ணப்ப னொப்பதோ ரன்பின்மை யெனக்கழறி 
வண்ணச்சொன்‌ மாணிக்க வாசகர்வாக்‌ காற்புகழ்ந்த 
திண்ணற்கு தநிகராகச்‌ சிவபூசை செய்துமுத்தி 
நண்ணிக்கண்‌ களித்தசிவ கோசர்க்கு நாமடியேம்‌. (12) 
சமயாசாரியா்மூவர்‌, வேறு. 
தெளிந்தபுனற்‌ $ பொன்முகரிக்‌ கரையமர்ந்தார்‌ திருவருளா 
லுளங்குளிர்வா விக்கரையி லுமைமுலைப்பா லுண்டார்க்குங்‌ 
களங்கமின்றிக்‌ கடற்கரைக்கே கன்மிதப்பிற்‌ சேர்ந்தார்க்குங்‌ 
குளங்கரையின்‌ முதலைவாய்‌ மதலைததந்தார்க்‌ குங்குடிநாம்‌. (13) 
தஇருவாதவூரடிகள்‌. 
கருந்தடங்கண்‌ ஞானப்பூங்‌ கோதையொடுங்‌ //கல்லாலின்‌ 
விரிந்தநறு நீழலிடை வீற்றிருந்த பெருமானைக்‌ 
குருந்தமலர்த்‌ தண்ணிழற்கே குருவடிவா வருவித்துப்‌ 
பெருந்துறையி லுபதேசம்‌ பெற்றவர்தாள்‌ பெற்றிடுவாம்‌. (14) 


4 'பொன்முகலி' எனவும்‌ வழங்கும்‌. 

- "திவகோசரியார்‌' எனவும்‌ இவர்‌ கூறப்பெறுவர்‌. 

- கண்ணப்ப ஜனஊொப்பதோ ரன்பின்மை கண்டபமி, னளென்னப்ப 
னென்னொப்பி லென்னையுமாட்‌ கொண்டருளி, வண்ணப்‌ பணித்தென்னை 
வாவெள்ற வான்கருணைச்‌, சுண்ணப்பொன்‌ ஸீற்றற்கே சென்றாதாய்‌ 
கோத்தும்பி:' என்பது, இருவாசகம்‌, இருக்கோத்தும்‌ பி. 4. 
5பொன்முகரிக்கரையென்றதற்‌ கேற்ப, வாவிக்கரை, கடற்கரை, 
குளங்கரையென்று அமைத்திருக்குமழகு பாராட்டற் பாலது. 

// கல்லால்‌ - இந்த ஸ்தலவ்ருக்ஷம்‌; '*கல்லாவின்‌ கீழிருந்த காபாலிகாண்‌ 
காளத்‌இ, யானவனென்‌ கண்ணுளானே'' என்னுந்‌ தேவாரதீதாலுமுணர்க. 
இதுபற்றியே இருக்காளத்தி நாதரைக்‌ கல்லாலடிக்‌ கரும்பென்றும்‌, 
கல்லாலடியின்‌ 


கடவுள்‌ வாழ்த்து. 


நக்கீரத்தேவரா்‌ 
செந்தாது நறைதுளித்த செழுங்கமல மேயானும்‌ 
பைந்தாம நறுந்துழாய்ப்‌ படலைமுடிப்‌ பசியானு 
மந்தாதி காண்பரிய காளத்தி யண்ணலார்க 
*கந்தாதி கண்டவருந் தமிழ்ப்புலவர்க்‌ காளானேம்‌. (15) 
கன்னியரிருவர்‌ 
பொருகன்னி குமரிமுதற்‌ நீர்த்தமெலாம்‌ போற்றுகங்கை 
யொருகன்னி சடாமகுட மிசைவாழ வுலகேழுந்‌ 
தருகன்னி யுடன்வாழ்வார்‌ தம்பால்வாழ்க்‌ கைப்பட்ட. 
ஃவிருகன்னி மார்கமலச்‌ சீறடிக ளேத்துவாம்‌. (16) 
யாதவ வேந்தர்‌ 
கதியிலிபோற்‌ கல்லாலின்‌ கீழ்வதிந்த கண்ணுதற்கு 
மதிதவழ்பொற்‌ கோபுரமு மணிமதிலு மண்டபமு 
முதுசுடர்மா மாளிகையே முதலாய மற்றெவையும்‌ 
விதிமுறையே யமைத்தளித்த **யாதவவேந்‌ தினைப்புகழ்வாம்‌. (17) 
அ வபபபபபபபப ப ட்ட்ட்ப்ப்பய்யய்யயியயயயியயயயயயயயயயயய 
கனியென்றும்‌ வழங்குவதுண்டு; அது, ''கல்லா லடியிற்‌ கரும்பினிர 
தந்தன்னை, எல்லாருங்‌ கண்ணா லிணிதருந்தீர்‌' *, “ஆரென்றாள்‌ கல்லா லடிக்‌ 
கரும்பென்‌ றாரதனைத்‌, தாரு மெனக்கென்னத்‌ தாய்மாருங்‌ - காரிகையே, 
இத்தக்‌ கரும்பெவர்க்கு மெய்தாக்‌ கரும்புகாண்‌, அநீதவயன்‌ மாலுக்‌ கரிது 
தான்‌ - செந்தமிழ்சேர்‌, ஆலைவா யிற்பண்டு மாடுங்கா ணாடியுங்கல்‌, 
லாலையடைந்துமழி யாதுகாண்‌ - சாலவொரு, சற்றுங்கோ இல்லைக்காண்‌ 
சாற்றிலதிகங்காண்‌, சிற்றின்பர்‌ நாவிற்சே ராதுகாண்‌ - முற்றும்பே, ரின்பப்‌ 
பெருக்கங்கா ணிச்சை கடந்தேறும்‌, அன்பர்க்கோ ராரா வழுதங்காண்‌!', 
'“அஞ்சென்று கல்லா லடியிற்‌ கரும்பினுயர்‌, அஞ்சு கொழுந்தி னடிபாடி'", 
 கனியார்கல்‌ லாலின்‌ கனியார்‌ மடவார்க்‌, இனியா ரினியாரிங்‌ கென்பார்‌'' 
(திருக்காளத்திநாதருலா) என்பவற்றால்‌ அறியலாகும்‌. 
4 அந்தாதி - கைலைபாதி காளத்திபாதித்‌ இருவந்தாதி. 
௪. “இருகன்னிமார்‌” என்றது, மதுரையிலிருந்த மாணிக்கவல்லியென்னுங்‌ 
கணிகையின்‌ மகளிருவரை. இவர்கள்‌ வரலாற்றைச்‌ சீகாளத்திப்புராணத்துள்ள 
கன்னியர்கதைச்‌ சருக்கத்தாலுணர்க. 


-* யாதவ வேந்தராவார்‌. பண்டைக்காலத்தில்‌ நாராயண நகரத்தில்‌ அரசு 
புரிந்திருந்தவர்‌, இருக்காளத்திநாதர்‌, ஓரடியார்‌ வேடங்கொண்டு சென்று 
இத்தல விசேடங்களைக்‌ கூறி இவரை ஆட்கொண்டு பணிபுரியும்படி 
கட்டளையிட்டு மறைந்தருள, இவர்‌ அங்ஙனமே இத்தலத்திற்குரிய பலவகைப்‌ 
பணியும்‌ நலமுறப்‌ புரிந்து பின்பு முத்தி பெற்றனர்‌. இவை, 
கொளத்திப்புராணத்துள்ள விடசங்கமச்சருக்கத்தாலும்‌, சிலந்தி முதவியவற்றின்‌ 
முற்கதைச்‌, சருக்கத்தின்‌ 63-ம்‌ செய்யுள்‌ முதலியவற்றாலும்‌ அறியலாகும்‌; 
'*பாதவற்குத்‌ தால 


திருக்காளத்திப்புராணம்‌. 


ஒருபொன்முகரியின்‌ இருகரைவாழ் வோர்‌. 
அருந்தவர்க ணனிவேண்ட விருந்தமிழ்மா முனியழைப்பப்‌ 
பெருந்தரையி லுயிர்க்கெல்லாந்‌ தாயாகிப்‌ பெரிதுவந்து 
புரிந்தமிர்தப பாலூட்டி வளர்த்தருளும்‌ பொனமுகரி 
விரிந்தகரை யிருமருங்கும்‌ வதிந்தவரை மிகப்பணிவாம்‌. (18) 

மற்றச்சிவநேசச்‌ செல்வர்‌. 
முன்னாளி லிறையவன்றா ஸினிதடைந்த முதியோர்கள்‌ 
பின்னாளி லன்னவற்றைப்‌ பெறலுற்ற பெற்றியோ 
ரிந்நாளிற்‌ பெறுகின்றோ ரெனுஞ்சிவவே டத்தெவர்க்கு 
மந்நீர்மை வைதிகசை வத்தெவர்க்கு மடியேம்யாம்‌. (19) 
ஞானாசிரியர்‌. 


ஈசனைநீ பூசனைசெய்‌ யென்றுமையோ டினிதளித்து 

மாசிலா வருள்பொழிந்த வளர்ஞான சிகாமணியைப்‌ 

பாசமுதன்‌ மூன்றுணர்த்திப்‌ பிறப்பொழித்த பரஞான 

தேசிகனாஞ்‌ சத்தியஞா னியைப்பணிந்து சிந்தைசெய்வாம்‌. (29) 
தமிழாசிரியர்‌. வேறு. 

எழுத்தொடு சொற்பொரு ளுணர்த்தி யின்புற 

வழுத்திடு கவிதையும்‌ வருவித்‌ தாரையு 

மழுத்தியா தொன்றினை யறிவித்‌ தாரையும்‌ 

விழுத்தகு முவப்பொடு மிகவ ணங்குவாம்‌. (21) 

வடநூலை மொழிபெயர்த்தனித்த பெளராணிகர்‌. 

எண்ணிய விக்கதை மெமக்கு ணர்த்திய 

நண்ணிய சங்கர நார ணன்னெனும்‌ 

புண்ணியன்‌ வீரைவாழ்‌ புராணி கன்றனை 

வண்மைவே தியர்குல மணியை வாழ்த்துவாம்‌. (22) 





மிடுவாளைப்‌ புல்கிநீ்‌, போதியெனப்‌ போதுபோய்ப்‌ போந்தாளை - 
யாதவனுஞ்‌, சரளகங்‌ கொய்யத்‌ திரும்பிவந்து நைவாளைத்‌, தாரளகங்‌ கூடத்‌ 
தடவியே - பேரவென, வநீதாளைக்‌ கூந்தல்‌ வருவித்தா ராரென்னத்‌, தந்தாரைச்‌ 
சொல்லவிறை தாள்போற்றி - எந்தாய்‌, தலமே தெனக்கயிலைச்‌ சங்கமனா 
முன்னை, நலமேவப்‌ பண்ண நடந்தே - முலகில்‌, இரும்பெல்லாங்‌ கூட்டென்‌ 
றிரதவா ஞ்செய், தரும்பொனளகேச னாக்கித்‌ - திரும்பவுந்தன்‌, கோபுரங்கண்‌ 
மண்டபங்கள்‌ கோயில்‌ வலமேறு, மாபுரங்கொள்‌ வீதி மணித்தேர்கள்‌ - 
சோபனங்க,ளாகத்‌ திருப்பணிகொண் டந்ததீதி லேயவனை, யோகக்‌ 
கதவுதிறந்துட்‌ கொண்டோன்‌ ' (இருக்காளத்திநதாதருலா, 66 - 78) என்பதனாலும்‌ 
விளங்கும்‌. 


௦ கடவுள்‌ வாழ்த்து. 


நூலியற்றுதற்குக காரணம்‌. 
பொன்கொழிக்கும வெண்டரஙகப பொனமுகரி சூழ்போநத 
தென்கயிலை மாலவரையாயத திகழதிருககா ளத்திநகர்‌ 
நன்கதையை நான முறையே தெனமொழியி னடாத்துகென ப 
வன்பொடுசொற றனரெனனைச சநநிதிக்க ணமர்பெரியோர்‌. (1) 


தெரிசனப்பே நிம்மையிலே திருவருள்பா லித்ததெனப்‌ 

பெருகவுளங்‌ களிசிறந்தேன்‌ கவிதைநலம்‌ பெற்றறியே 
னுரைசெயுமா றென்கொலென வொல்கினே னானாலும்‌ 
பெரியவர்தந்‌ திருவாக்கு மறாமைபே றெனத்துணிந்தேன்‌. (2) 


அவையடக்கம்‌. 


வேதமுனி சூதமுனி மெயஞஞான சமபநதர்‌ 


காதலினா வுககரையர்‌ கணணான வாரூரர்‌ 

வாதவூ மாணிக்க வாசகனார்‌ நக்கீர 

ராதியசான்‌ றோர்புகழ்ந்த வததலத்தை யென்சொல்கேன்‌. 20) 
நானினையுஞ்‌ சொன்முழுது நாவாணா சொல்லாகும்‌ 

யானினியிங கென்செயகே னெச்சிலாய்ப்‌ போனவெலா 

மானதா லெச்சிலுமிவ்‌ வண்ணலார்க கமிர்தன்றோ 

*கானவன்ற னெச்சிலையுங்‌ கனியமிர்தாக்‌ கைக்கொளலால்‌, (2) 


மருபபடியும்‌ பைங்கடம்பன றழுவுபொன்மா£ பினில்வேடன்‌ 
செருப்படியும்‌ படப்பொறுத்த செய்தியாற்‌ றென்கயிலைப்‌ 
பொருபபடியில்‌ வீற்றிருக்கும புண்ணியற்கென்்‌ புன்சொல்லும்‌ 
விருப்படியா செஞ்சொலென விழுமியதாய்‌ விளங்குமால்‌. 5) 


தீயவிட வரவுமிழ்ந்த செஞ்சுடர்மா ணிக்கமதன்‌ 

வாயினில்வந்‌ ததுவென்னத்‌ தள்ளுவரோ மகிழ்ந்துகொள்வ 
ராயதனாற்‌ றூயதமி ழறியாத சிறியேன்்‌சொ 

னாயகன்றன்‌ சரிதமென நயந்துகொள்வர்‌ நல்லோரே. (4) 


நூல்‌ வரலாறு. 
வாய்ந்த பல்புரா ணந்தொறுங்‌ காளத்தி மகிமை 
யாய்ந்தி டும்பொழு தளப்பில வெனக்கவை யடங்கா 
காந்த நூலினுட்‌ டீர்த்தவை பவமெனுங்‌ கண்டத்‌ 
தேய்ந்த பொன்முக ரிக்கதை யிற்சில வெடுத்து. (1) 





* கானவன்‌ - கண்ணப்ப நாயனார்‌; ''கானவனுக்கருள்செய்தான்காண்‌ ' 
என்பது தேவாரம்‌. 


திருக்காளத்திப்புராணம்‌ 


சூத சங்கிதை தன்னிலு மியன்றவை தொகுதது 

மாதொ டைபபடக்‌ கூடடுபு வாசிட்ட லைங்கத்‌ 

தேத *மின்றிய சிலதெரிந்‌ திவற்றொடு மியைத்தே 

யாத ரித்தகா ளத்திமான்‌ மியமென வறைந்தேன்‌. (2) 


தலத்து மான்மியம்‌ வேறினிக்‌ காணினுந்‌ தமிழிற்‌ 

புலப்ப டூத்திடல்‌ வேண்டுமேற்‌ புலமையின்‌ வல்லோர்‌ 

நலத்த கும்படி பாடுக நானறிந்‌ துளதாய்ச்‌ 

சொலத்த குங்கதை கண்டதைக்‌ கொண்டியான்‌ சொற்றேன்‌. 63) 


மற்று நான்றொடைப்‌ படுத்திய புராணமூ வகைக்கு 

மூற்ற வத்தியா யங்களை யொருங்குற வுரைக்கிற்‌ 

பற்றி டஓும்பதி னெட்டொரு மூன்றுபன்‌ னிரண்டு 

மூற்று மோர்தொகைப்‌ படுத்துறின்‌ முப்பத்து மூன்றால்‌. (49) 
பரத்து வாசன்முன்‌ விசயனுக்‌ குரைத்ததோர்‌ பாற்றா 

மருத்து மாயவன்‌ மலரவன்‌ மாதவ ரூமைக்குக்‌ 

கரத்து மான்மழுக்‌ கடவுள்கட்‌ டுரைத்ததோர்‌ கதையாம்‌ 

விருப்பி னாலவன்‌ வசிட்டனுக்‌ குரைத்ததோர்‌ விதமாம்‌. (5) 


பதிகம்‌. 
சிறப்புடை வயருச்சுனன்‌ நீர்த்த யாத்திரை 
புறப்படு ஞான்றுபொன்‌ முகரிப்‌ பூம்புனற்‌ 
றுறைப்படிந்‌ திறைவனைத்‌ தொழுது மால்வரை 
மறைக்குலத்‌ தவரொடும்‌ வலஞ்செய்‌ காலையில்‌, (19 


பாங்கரில்‌ வதிந்துள பரத்து வாசனை 

யாங்கவன்‌ கண்ணுறா வடிப ணிந்தெனக்‌ 

கீங்குள சரிதைநீ யியம்பு கென்னலு 

மோங்கிய வருந்தவ னுணார்த்து மேல்வையில்‌. (2) 


ஒண்மறைக்‌ கிழவனு முரைக்கி ழத்தியு 

மெண்ணிலா வமரரு முனிவர்‌ யாவரும்‌ 

விண்ணவர்‌ மகளிரு மண்ணின்‌ வேந்தரும்‌ 

புண்ணியச்‌ சிலந்தியும்‌ பூசை செய்ததும்‌. ப 





*ு 'இன்றிய' என்னும்‌ சொல்லை இத்நூலிற்‌ பரக்கக்‌ காணலாகும்‌. இதில்‌ 
இங்ஙனம்‌ வரும்‌ சொற்கள்‌ இன்னும்சில,. 


ர க. 
பகுக்மய்‌. 


துததிவெம்‌ பொறிமணிச்‌ சுடிகைக்‌ காளனு 
மத்தமால்‌ யானையும வணக்களஞ்‌ செய்தது 
மத்தன துணமையு மதிக மாகியே 

யுத்தமத்‌ தலங்களா யவனுக்‌ குள்ளவும்‌. 
தலந்திகழ்‌ தீர்த்தமுந்‌ தவமுந்‌ தானமும்‌ 
பொலஞ்சுட சிலிங்கமும்‌ புதுமை யுள்ளவு 
மிலங்கிழை யுமையொடு. மிறைவன்‌ றொல்கிரி 
வலம்புரி கருணையு மற்றி யாவையும்‌, 


வெள்ளியஞ்‌ சுடர்க்கயி லாய வெற்பிருந்‌ 
தள்ளிலை மழுப்படை யண்ண லம்மையோ 
டொள்ளிய மழவிடை யும்பர்ப்‌ போந்துலாய்த்‌ 
தெள்ளுசீர்த்‌ தென்கயி லாயஞ்‌ சேர்ந்ததும்‌. 
மேவிவீற்‌ நிருந்துமை விழைந்து கேட்கவே 
தீவிரு மூன்றினு ளூள்ள செய்தியும்‌ 

நாவலந்‌ தீவினி னலமு நல்வினை 
பாவமென் நிருவகைப்‌ பகுதி யானவும்‌. 


நண்ணுமாச்‌ சிரமநாற்‌ குலத்தொ ழுக்கமும்‌ 
புண்ணிய வுயிர்க்கெலாம்‌ பொதுவொ முக்கமும்‌ 
தண்ணளி தழைத்தரு டான மேன்மையும்‌ 
எண்ணருஞ்‌ சுடர்ச்சிவ லிங்கத்‌ தோற்றமும்‌. 
இன்னுயிர்‌ துன்பமு மின்ப மும்பெற 

முூன்னுள காரண முறையு முத்திசேர்‌ 

நன்னல மாகிய ஞான யோகமும்‌ 

இன்னவை யுமையவட்‌ கிறைவன்‌ சொற்றதும்‌. 


வெண்ணிலாப்‌ பரந்தென விரிந்த பாயொளித்‌ 
தண்ணுலா நித்திலந்‌ தனைப்ப ரப்புறா 
விண்ணுலா நெடுந்திரை வீசுந்‌ தெய்விகப்‌ 
புண்ணியப்‌ பொன்முக ரிப்பொ லங்கரை. 


உத்தமத்‌ தலமிறை யரிக்கு ரைத்ததும்‌ 
பத்தர்க ஞாற்றொரு பத்தி ரண்டுபேர்‌ 
மெய்த்தகா எத்தியின்‌ ஞான மேயது 
முத்திசா தனமுமைக்‌ கரன்மொ ழிந்ததும்‌. 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


அருந்தவ வசிட்டன்மு னாண்டொ ராயிர 

மிருந்தவ மிழைத்தபின்‌ னவிறைவன்‌ றோன்றிடாப்‌ 

பரிந்தவன்‌ வினவிய படிக்கப்‌ பண்ணவன்‌ 

நெரிந்தனன்‌ முறைமுறை செப்ப லுற்றதும்‌. (12) 


உலகுடைத்‌ தோற்றமு முயா்த லங்களும்‌ 

பலபல விசேடமாப்‌ பயிலும்‌ பூசையு 

மிலகிய திருவெண்ணீற்‌ றியல்பும்‌ யாவரும்‌ 

பலனுறு மக்கமா மணியின்‌ பான்மையும்‌. (13) 


தாரக மந்திரத்‌ துண்மைத்‌ தன்மையும்‌ 

பாரினி னால்வார்கள்‌ பயிலொ முக்கமுஞ்‌ 

சீரிய *வருணிமுன்‌ னவர்கள்‌ செய்தியு 

மோருதற்‌ கரியநா லுகத்தி னுண்மையும்‌. (149 

தண்ணடை பொதுளிய தாரு காவினி 

னணணுமா தவர்க்கருண்‌ ஞான போதமும்‌ 

*-வெண்ணிறக்‌ கமலமேல்‌ வீற்றி ருந்தரு 

ளண்ணலுக்‌ கொருமக வளித்த செல்வமும்‌. (159) 

பரசிவ யோகியைப்‌ பணிந்த பண்பினால்‌ 

விரகுறு பின்னவன்‌ வீடு பெற்றதும்‌ 

வரன்முறை யிவையென வசிட்ட மாமுனிக்‌ 

குரைசெய்த காதையோ டொருங்கு செப்புகேன்‌. (16) 
ஆகத்திருவிருத்தம்‌, 49. 


முதலாவது 
அருச்சுனன்றீர்தீதயாத்திரையுரைத்த 
அத்தியாயம்‌ 


நறைகமழ்‌ பூந்தண்‌ சோலை நைமிசா ரணியந்‌ தன்னில்‌ 
அறுதொழில்‌ வளர்த்து வைகுஞ்‌ சவுனக ராதி யானோர்‌ 

உறுபுலப்‌ பகையை வென்றோ ரூுழையதட்‌ போர்வை மார்பர்‌ 
மறுவில்சீர்‌ முனிவர்‌ தீர்க்க சத்திர மரபிற்‌ செய்தார்‌. (1) 





சு வருணி - பிரமசாரி 

* ''சாமவெண்டாமரைமேலயனும்‌:'' (இருவக்கரைத்‌ தேவாரம்‌), “வெண்‌ 
மலரான்‌ பாற்கடலான்‌ செப்புவபோ, லெம்பெருமான்‌ றேவர்பிரானென்று... 
உரையாய்‌” (இருவாசகம்‌, திருத்தசாங்கம்‌, 1.) என்பவற்றால்‌, பிரமதேவர்‌ 
வெண்டாமரையிலும்‌ வீற்றிருப்பவரென்று விளங்குகின்றது. 


10 அருச்சுனன்றீர்த்த யாத்திரையூரைத்த அத்தியாயம்‌. 


செய்யுமக்‌ காலந்‌ தன்னிற்‌ சூதமா முனிவன்‌ செல்ல 

மையறு காட்சி மேலோர்‌ மற்றவன்‌ வரவு நோக்கி 

யையநீ யெம்பா லீண்டுப்‌ போந்தினி தணையப்‌ பெற்றே 

மெய்திய விந்நா என்றோ *வேலவு மினிய தென்றார்‌. (2) 


ஆதனத்‌ திருத்தித்‌ தூய வருக்கிய மாதி நல்கி 

யோதரு மகிழ்தூங்‌ குள்ளத்‌ துஞுற்றுநல்‌ லறத்தின்‌ மேலா 

மாதவக்‌ கிழவர்‌ யாரு மாங்கவன்‌ வதன நோக்கிச்‌ 

சூதநீ யெமக்கு முன்னாட்‌ சொற்றபல்‌ புராணந்‌ தம்முள. (3) 


கந்தவேள்‌ புராண நூலிற்‌ காளத்தி நகரின்‌ காதை 

முந்தநீ மொழிந்தா யின்னுங்‌ கேட்கவே -முறுகு காதல்‌ 

சிந்தையு ளமையா தம்ம தீஞ்சுவை யமிர்த முண்டே 

யுய்ந்தவர்‌ பின்னு முண்டா லுவர்க்குமோ வுவரா தென்றார்‌. (4) 
வேறு. 

அந்த ணாள ரிவையுரைப்ப வாலம்‌ பழுத்த மணிமிடற்றி 

னெந்தை பாத நினைந்துபுன லிருகண்‌ டுளிப்ப மயிர்பொடிப்பச்‌ 

சிந்தை யார்வங்‌ சுரைபுரளத்‌ தொழுது சூதன்‌ நிருநந்தி 

கந்தன்‌ வியாத னென்னுமிவர்‌ கமல பதமுங்‌ கருத்திருத்தி, (5) 

முழுதும்‌ வெண்ணீற்‌ றொளிபழுத்த முனிவர்க்‌ கததனைமொழிந்திடுவான்‌ 

பழுதில்‌ சூத னெதிர்நோக்கிப்‌ ஆபனவீர்‌ காணீர்‌ வினவுகதை 

யழகி தழகி தம்மவிது சால வினிய தனைவோர்க்கு 

மெழுதொ ணாத மறைச்சிரத்தி லிருக்குஞ்‌ சித்தி யளித்திடுமால்‌. (6) 

வினையைத்‌ துரக்க வல்லதிது மேனாட்‌ பரத்து வாசமூனி 

குனிவிற்‌ றடக்கை விசயனுக்குச்‌ சொற்ற துமக்குக்‌ கூறுகின்றா 

மனைய விதனை யெல்லீரு முள்ள மொருப்பட்‌ டாதரவா 

லினிது கேண்மி னென்றுரைத்தான்‌ புராண மெவையு மியம்பவல்லோன்‌.(7) 
வேறு. 

தண்ணளி தழைத்த வுள்ளத்‌ தருமனா தியரா மைவ 

ரெண்ணருங்‌ $ கரிபு ரத்தை யிகந்துகாண்‌ டவப்பி ரத்த 

நண்ணிமுன்‌ றந்தை யாண்டு நல்கிய பாதி நாடுந்‌ 

திண்ணிதிற்‌ கைக்கொண்‌ டாணை செலுத்தியாங்‌ கிருந்தா ரன்றே, (8) 

அந்நிலை யவரிருப்ப வவிர்சுட ராழி யானுந்‌ 

தன்னக ரடைந்தா னன்ன காலையிற்‌ றரும னாதி 

* ஏலவும்‌ - மிகவும்‌. ௯ பனவீர்காள்‌, நீர்‌, 


்‌ மீருகுகாதல்‌ - கடுகிமிகுத்த அன்பு $ கரிபுரம்‌ - அஸ்தினாபுரம்‌. 


திருக்காளத்திப்புராணம்‌. 


மன்னவ ரைவா தம்பான்‌ மாடக மகதி வீணை 
யின்னிசை தெளிந்த தெய்வ முனிவன்சென்‌ நிதனைச்‌ சொல்வான்‌. (9) 


காவியங்‌ கருங்கட்‌ செவ்வாய்‌ வெண்ணகைக்‌ கமழ்மென்‌ கூந்தல்‌ 
ஓவியம்‌ பொருவு மெய்யி னொருத்தியை யைவர்‌ தாமு 

மேவியீண்‌ டிருந்தீர்‌ மற்றோர்‌ வேலையில்‌ வேறு பாடாயத்‌ 
தேவியின்‌ பொருட்டு நும்மிற்‌ செற்றம்வா ராமற்‌ சொல்கேன்‌. (10) 


ஒவ்வொரு வருட கால மோரொரு வருக்குப்‌ பாங்கா 

வைவரும்‌ வேறு வேறிங்‌ கரிவையை முயங்கல்‌ வேண்டு 
மிவ்வகை யிருவர்‌ கூடி யிருக்கமற்‌ றொருவர்‌ காணி 

னவ்வள வவர்தாந்‌ தீர்த்த யாத்திரை யாக வென்ன. (119 
இம்மூறை நடத்திக்‌ கொள்வேம்‌ யாமென வியைந்து தம்மில்‌ 
அம்முறை நடத்துமாறு மருந்தவ னறியக்‌ கூறித்‌ 

தம்முளு மனைய வாறே தனித்தனி வகுத்துக்‌ கொண்டு 
கொம்மையங்‌ கொங்கை வஞ்சிக்‌ கொடியொடு மின்பந்‌ துய்த்தார்‌. (12) 


இன்னவா நொழுகு நாளி லவினையவர்‌ தேயந்‌ தன்னிற்‌ 
றுன்னுமோர்‌ மறையோ ஸில்லிற்‌ சுரபியைச்‌ சோரர்‌ கொண்டார்‌ 
அன்னபோ தவன்மற்‌ றேங்கி யரசறிந்‌ திடவே வாய்தன்‌ 
முன்னர்ப்போய்‌ *முறையிட்‌ டானை யருச்சுனன்‌ முகமன்‌ கூறி (13) 


கடிதெழுந்‌ துள்ளே சென்று களிற்றினை வீழ்க்கும்‌ வாளி 
அடுசிலை யுடன்கைக்‌ கொள்வா னாயுத சாலை நண்ணிச்‌ 
சுடர்கெழு மணிப்பூண்‌ மார்பிற்‌ றருமனுஞ்‌ சுணங்கு பூத்த 
தடமுலை யணங்கு தானுந்‌ தமியரா யிருத்தல்‌ கண்டான்‌. (149) 


. காண்டலுந்‌ திரும்பா னாகிக்‌ கவிழ்தலை யொடும்போய்க்‌ கைவில்‌ 
ஆண்டணைந்‌ தெடுத்து மீண்டு கள்வரை யடர்த்துப்‌ -பெற்ற 

௯. மீண்டன ஸாகிப்‌ போந்து வேதியற்‌ களித்துப்‌ போக்கிச்‌ 
சேண்டொடர்‌ மதியந்‌ தோயுந்‌ திருமணி மாடஞ்‌ சேர்ந்து. (15) 


முன்னவன்‌ றனக்குப்‌ பெற்ற மீட்டமை மொழிந்து முன்னாட்‌ 
சொன்னசொற்‌ றவறா வண்ணந்‌ தீர்த்தயாத்‌ திரையைச்‌ சொல்லி 
யன்னவன்‌ றாளில்‌ வீழ்ந்தே யருளுதி விடையென்‌ றோத 
மின்னவிர்‌ கழற்கால்‌ வெம்போர்‌ விசயனுக்‌ கவன்சொல்‌ வானால்‌. (16) 


ு 'முறையிட்டானை நோக்கி! என ஒருசொல்‌ வருவிக்க. 


* பெற்றம்‌ - பசுக்கள்‌. & மீண்டனனாகு - மீட்டு; மெலித்தல்‌.. 


11 


12 அருச்சுனன்றீர்த்த யாத்திரையுரைத்த அத்தியாயம்‌. 


மறையவர்‌ நிமிதத மாக வான்பசுப்‌ பொருட்டே யாக 

வறைவது பொய்யென்‌ றாலு மம்மொழி மெய்ம்மை யஈங்காண்‌ 
முறைமையீ தாத லாலே முந்துநா மொழிந்த சொற்குக்‌ 

குறைவிலை வாய்மை யாகக்‌ கொள்ளுதி குணத்தின்‌ மேலோய்‌. (17) 


மாநிலம்‌ புரக்கு நீதி மன்னவன்‌ றனது தேயத்‌ 

தானபல்‌ லுயிர்க்குத்‌ துன்ப மணைந்திடி னதனைத்‌ தீர்த்துத்‌ 
தானுயிர்‌ காவா னாயிற்‌ றவறுகா ணாத லாலே 

யூனமன்‌ றிதுதா னென்றான்‌ றனஞ்சய னுரைப்பான்‌ பின்னும்‌. (18) 


அறநெறி பலவு மாராய்ந்‌ தறிந்தபே ரறிஞ நீயே 

திறனல பகர லாமோ செப்பிய சபதந்‌ தன்னைக்‌ 

குறைவற நடாத்த லன்றோ குணத்தின்மிக்‌ கவர்கள்‌ கொள்கை 
யறைதரும்‌ வாய்மை பொய்ப்ப தழகிதோ வறிஞர்க்‌ கம்மா. (18) 


செப்பிய சபதத்‌ தாலே தீர்த்தயாத்‌ திரைக்குச்‌ செல்கை 

யொப்பல வெனத்த டுத்தோ ரொருசொலே நடத்தி னானென்‌ 
நிப்புவி தனில்வ ருத்த வல்லரோ விலையென்‌ நாலுந்‌ 

தப்புரை யாகா வண்ணஞ்‌ சபதமே நடாத்து கென்ன. (29) 


அன்னவை யியம்பி முன்னோ னனுமதி பெற்றே யன்னான்‌ 
மின்னவிர்‌ கழற்கால்‌ சென்னி மிசைகொண்டு விடைகொண் டேகித்‌ 
தன்னுடைச்‌ செலவி ஸுக்குந்‌ தருமஞ்செய்‌ வதற்குந்‌ தக்க 
பொன்னினை யுழைய ரானோர்‌ பொறுத்தனர்‌ புடையிற்‌ போத.(21) 
அருமறைக்‌ கிழவ ரோடும்‌ புரோகித ரமைச்சர்‌ சூழப்‌ 
பொருதிறற்‌ படைக்கை வீரர்‌ புடைதழீஇ யொருங்கு போதத்‌ 
திருநக$? ரெல்லை நீங்கி வழிக்கொடு செல்வோன்‌ றெண்ணீர்‌ 
விரிதிரை முத்தஞ்‌ சிந்துங்‌ கங்கைமா நதிக்கண்‌ மேவி. (22) 
வேறு. 

கங்கை சூழ்தரு காசி வளம்பதித்‌ 

திங்க ளஞ்சுடர்ச்‌ செஞ்சடை யண்ணலைப்‌ 

பங்க யப்பதந்‌ தாழ்ந்து பழிச்சினன்‌ 

பொங்கு தென்கடற்‌ றேயம்‌ புகுந்தனன்‌. (23) 

பரவு சீர்‌ நர சிங்கப்‌ பதிபுகாக்‌ 

குரைபு னற்றிரைக்‌ கோதா வரியடைந்‌ 





*% நரசிங்கப்பதி, 'ஸிஹ்மாசலம்‌' என்று இந்தப்பகுதியின்‌ முதனூலாகிய 
ஸ்வாணமுகரீமாஹாத்மியத்திற்‌ கூறப்பெற்றுள்ளது. 


திருக்காளத்திப்புராணம்‌. 13 


தரிய தெண்புன லாடி யளித்தனன்‌ 

சுருதி மேலவர்க்‌ கன்பொடு தூநிதி. (24) 
*கண்ண வேணி கடந்து நடந்தனன்‌ 

றண்ணி லாமுடிச்‌ சம்புவின்‌ றானமாய்‌ 

நண்ணும்‌ வாயில்க ணான்கு நலந்திகழ்‌ 

பண்ண வன்றன்‌ -* பருப்பதம்‌ போற்றினான. (25) 


வீங்கு தண்புனல்‌ அ.வேக வதிநதி 

நீங்கி வேங்கட நீனிற மாயவன்‌ 

வாங்கு தெண்டிரை வைய மளந்தருள்‌ 

பூங்க ழற்றுணை போற்றி யகன்றனன்‌ (26) 

$ வினையி ஸனீங்கி விளங்குந்‌ தமிழ்முனி 

நனித வஞ்செய்‌ தழைப்பவெஞ்‌ ஞான்றினு 

முனிவர்‌ சித்தர்‌ குழாங்கொடு மொய்ப்பதோர்‌ 

இனிய பொன்முக ரிக்கரை யெய்தினான்‌. (27) 
அருச்சுனன்றீர்த்தயாத்திரையுரைத்த அத்தியாயம்‌ முற்றிற்று. 

ஆகத்‌ திருவிருத்தம்‌, 76. 


இரண்டாவது 
பரத்துவாச தரிசனமுரைத்த 
அத்தியாயம்‌ 


பூவுல கதனிற்‌ றேவுல்‌ கெனலாம்‌ பொன்முக ரித்திரு நாடு 

தேவுல கதனிற்‌ நிருவுல கெனலாந்‌ திகழ்திருக்‌ காளத்தி மூதூர்‌ 
மூவுல குள்ளு முதலுல கிதுவே முருகவிழ்‌ நறியகற்‌ பகப்பூங்‌ 
காவுல கதனி லமராமாத்‌ திரையே கடவுளர்‌ யாவரு மிங்கே. (2.2 


ு கண்ணவேணி - கிருஷ்ணவேணி நதி... 

* பருப்பதம்‌ - ஸ்ரீசைலம்‌, இதிலுள்ள திருக்கோயிலில்‌ ,. 
நான்குவாயில்களுள்ளனவென்பது இதன்‌ முதனூலாலும்‌ தெரிகின்றது. 

௯. வேகவதி - காஞ்சியம்பதியைச்‌ சார்ந்த நதிகளேழனுள்‌ ஒன்று. 

$ இவர்‌ முதனூலாசிரியரென்பார்‌, ''வினையி ஸனீங்கி விளங்கிய வறிவின்‌, 
மூனைவன்‌'' (தொல்‌. மர.) என்னும்‌ சூத்திரத்தைத்‌ தழுவிக்‌ கூறினார்‌. 


10 பரத்தூுவாச தரிசனமுரைத்த அத்தியாயம்‌. 


* கனவரை யுலகு நெட்டிலைச்‌ சூலக்‌ காளிதன்‌ வாழ்க்கைய வுலகும்‌ 
பனிமலர்த்‌ தளவக்‌ காடுறை யுலகும்‌ படுதிரைத்‌ தீப்புன லுலகு 
நனைகமழ்‌ புன்னைப்‌ பெருமண லுலகு நவின்றிடிற்‌ குறிஞ்சிவெம்‌ பாலை 
யினிதமர்‌ முல்லை மருதமே நெய்த லென்றைந்து மிருகரை யியைவ. (2 


குறிஞ்சு. 

அருவரைச்‌ சந்துங்‌ -காரகின்‌ முருடு மளாய்வரு மருவிபா 
யொமழுக்கு, மருவிரு டூங்கும்‌ வறியவாய்‌ மூழையும்‌ வார்குவட்‌ 
டிறால்வயி றழிந்து, பரவுசெந்‌ தேற லிழிவது -மிறடிப்‌ பைம்‌ பெரும்‌ 
போர்விரித்துதறுங்‌,கருநிறக்$கழைவிற்குன்றவர்குழாமுங்கருந்தினைப்‌ 
பைங்கிளி கடிவோர்‌. (3/ 
கடுங்‌ /சழைத்‌ தட்டைக்‌ குன்றவர்‌ மகளிர்‌ காவலுவ்‌ கூரவையங்‌ 
கூத்துந்‌, தடஞ்சினை வேங்கைப்‌ பொற்றகட்‌ டலர்தாய்த்‌ தண்டையநீ 
தாளுடை மூருகற்‌, கடங்கருஞ்‌ சிறப்பின்‌ விழாவயர்‌ வுறலுங்‌ கானவர்‌ 
தொண்டகத்‌ தார்ப்‌பு, நெடுங்கழை மிடறு காய்நீதரற்‌ றுவது நீங்கிடா 
நலத்தது குறிஞ்சி. (4) 

பாலை. 

அங்கியங்‌ கடவு எரசுவீற்‌ நிருப்ப வாள்வழக்‌ கற்றவெங்‌ கானுஞ்‌, 
செங்கையா லள்ளித்‌ தெளித்தன போன்று சில்லிடைப்‌ புள்ளிநன்‌ 
னிழலும்‌, பொங்கெரி மேய்ந்து கரிபடு புலமும்‌ பொருநுதிச்‌ சிறுபரன்‌ 
மூரம்பும்‌, வெங்கதிர்‌ தெறலாற்‌ காய்ந்துடல்‌ வறநீத வெறியவா முதுமர 
நிலையும்‌. (5) 
நிலத்தலை ஒழித்த நெடுவிடர்ப்‌ பிளப்பு நெடிதுகாற்‌ றுருத்தெறி 
நிலனு, முலப்புற வுணங்கு வயிற்றுநெட்‌ டைப்பே$யுலறலு முயர்நீதகள்‌ 
விகளுந்‌, திலத்தினதளவு மூற்றுநீ ரில்லாச்‌ சேற்றுநீர்க்‌ கூவலின்‌ றிரளுங்‌, 
கலக்கழமுற்‌ றுழைக ஞணற்குநீ ரின்றிக்‌ கண்ணினீர்‌ சுவைப்பதும்‌ 
பாலை. (6) 


*குறிஞ்சி முதலியவற்றை உலகென்றது! “மாயோன்‌ மேய காடுறையு 
லகமும்‌ '' (தொல்‌. பொ. சூ.5.) என்பதைநோக்கி, இச்செய்யுள்‌ நிரனிறை. 
* “காழகில்‌' என்றும்‌ பாடம்‌ ௯. இறடி - இனை. 

$ கழைவில்‌ - மூங்கில்வில்‌. 

//கழைத்தட்டை - மூங்கிலாற்‌ செய்த தட்டையென்னுங்‌ கருவி; 
தினைப்புனங்‌ காப்போர்‌ இதனாற்‌ கிளியை ஓஒட்டுவர்‌; ''ஒலிகழைத்‌ 
தட்டை புடையுநர்‌ புனநீதொறுங்‌, கிளிகடி மகளிர்‌ விளிபடு பூசல்‌" 
என்பது, மலைபடுகடாம்‌, '328-09. 

$ “அலறலும்‌' என்றும்‌ பாடம்‌. 


திருக்காளத்திப்புராணம்‌ 15 


முல்லை. 

அரும்பறவெடித்தமுல்லையங்கானுமாம்பலந்தீங்குழலிசையுங், 
*குருந்திணர்க்‌ கண்ணி நெற்றியம்‌ பொதுவர்‌ கொன்றையந்‌ இங்குழ 
லிசையு, நிரந்தரம்‌ பதலை வெண்டயி ௬டைக்கு நெடுதிலை மத்தெறி 
முழக்கும்‌, பரந்திடுபுனிற்றாக்கனைகுரலொலியும்பாய்குழக்கன்றினார்ப்‌ 
௩ பரவும்‌. (7) 

வெண்டயிர்ப்‌ புள்ளி யாரமா லிகையாம்‌ வெம்முலை 
நெய்ம்முடைக்‌ கூந்த, லொண்டொடி மாத கஆரளைவிலை வாழ்க்கை 
யோகையு முடம்புகூன்‌ படலு, மண்டிய தாம்பு மெருத்துடைக்‌ களமு 
மன்றமு மானிலையொழுங்குங்‌, கண்டவருள்ளங்கவர்ந்திடும்‌வனப்பிற்‌ 
"களிசிறந்‌ துள்ளது முல்லை. (8) 

இநெய்தல்‌. 

அரிபடு பவள நெடுங்கொடிப்‌ பரப்பு மரில்வலை யுணங்குமுன்‌ 
றில்களு, மிரைதரு பரவை யெறிசுறாப்‌ பகடு மிளநிலா நிகர்மணற்‌ 
பரப்பும்‌, பரவையின்‌ றேவைப்‌ படர்கறாக்‌ கோட்டிற்‌ பரவுறு மிடமும்‌ 
பல்‌ பொருளும்‌, வரையறக்‌ கொணர்நீது கரையினிற்‌ சொரியும்‌ 
வண்மைபெபற்‌ றுளகரும்‌ படகும்‌. (9) 

கருங்கடல்‌ வயிறு கான்றவெண்‌ முத்துங்‌ கருங்கடற்‌ செங்கய 
லுணங்கு, மருங்கினி லளவர்‌ குரம்பையுவ்‌ கமஞ்சூல்‌ வளைதவழ்‌ 
கைதையங்‌ கானுங்‌, குரும்பையம்‌ பெண்ணைக்‌ கரும்புறத்‌ தனசெம்‌ 
பழங்களும்‌ புன்னையங்‌ குழாமு, மிருநீதுறைத்தாங்கு மியன்றதாவாயுங்‌ 
கழியுமாங்‌ கயைவது நெய்தல்‌. (10) 


மருதம்‌. வேறு. 
இந்நிலமற்‌ றொருநான்கும்‌ வேறுவே றியற்கையவா 
மந்நிலைமை திரிந்தனைத்துந்‌ தீம்புனனா டபதுபோலப்‌ 
பொன்முகரிக்‌ கால்வாய்க எளிருமருங்கும்‌ புடைதழீஇத்‌ 
$தென்னிலையின்‌ பகுதியெனத்‌ திசைமுழுதும்‌ பரத்தலால்‌, (119) 





*ு ' குருந்தம்பூங்கண்ணிப்பொதுவன்‌'” என்பது கலித்தொகை, 117. 

* அரவும்‌ - அரவழுமம்‌. 

அ. ''ஆய்மக, ளளைவிலை யுணவிற்‌ இளையுட ஸருத்தி:': என்பது 
பெரும்பாணாற்றுப்படை, 762. 

$தென்னிலை - தென்னையின்‌ இலை; '' பழங்கொடெங்கிலையெனப்‌ பரந்து 
பாய்புனல்‌, வழங்கமுன்னியற்றியகதைசெய்‌ வாய்த்தலை ''(2வக.20) என்பதில்‌ 
இவ்வுவமை அமைத்தஇிருத்தல்‌ காண்க. 


16 பரத்துவாச தரிசனமுரைத்த அத்தியாயம்‌. 


வேறாய விந்நான்கு மெனபாலாய்த்‌ தனையடைந்து 
சேறாரு மகன்கழனிச்‌ செந்நெலடர்‌ புலமாக 
வாறாருங்‌ கால்வாயு மணிபழன முந்திகழநது 
மாறாத விளையுள்பெற்று வயங்குவது தண்மருதம்‌. (12) 
வேறு. 
ஆற்றுநீர்ப்‌ படுக ரஞ்சிறை வாக மலம்புறு தொழுதியு மருகே, 
யூற்றிருந்‌ தொழுகு நறுமலர்ப்‌ பொதும்ப ரொண்சிறை வண்டினோ 
தைகளு, நாற்றிசைமருங்குநாளளவாளையுகண்டெழநதிகறங்குவதுஞ்‌, 
சேற்றிதழ்க்‌ கமலச்‌ செழும்புனற்‌ கழனி யுழவரோ தையுநீதின மடங்கா. 
(13) 
அளியின முரல்வ வரக்கிதழ்க குவளை யரும்பற 
வெடித்தசேதாம்ப, லொளியுமிழ்‌ நிலவு திரண்டன -புவினத்‌ தோலொடு 
தவழ்வன பணிலங்‌, களிமட வன்னம்‌ பெடையொடு மினிது கலந்து 
வீற்றிருப்பனகமலங்்‌, கிவியினம்‌ பூவைக்குழாத்தொடு மழலைகிளப்பன 
கெழுமணி மாடம்‌. (14) 


ன்‌ குலைகவி ழரம்பைப்‌ படப்பைக ளெங்குங்‌ கொழுமடற்‌ 
குலைக்கமு கெங்குந்‌, தலைவிரி குரும்பைக்‌ குலைபொறா தலையுநீ 
தடமுதற்‌ றாழைக ஸளெங்குங்‌, குலவுமுட்‌ புறத்த குடக்கனி முருகு 
கொப்புவித்‌ தெழுபல வெங்குங்‌, ஆகலைகடி யரவ மொழிவற வநீதீங்‌ 
கனிசொரி சூதங்க ளெங்கும்‌. (15) 

ஆர்க்கும்வெண்‌ டிரைக டூர்க்கும்வெண்‌ டரளத்‌ தறலெதி ரேறுவ 
கெண்டை, நீர்த்தடந்‌ துறையி லரில்வலை கீண்டு நிமிர்ந்தெழு 
வனவராற்‌ ௪கடு, போர்க்கடங்‌ காத வடுபடை மள்ளர்‌ போன்றெதிர்‌ 
பொருவன வாளை, கார்ச்சுரும்‌ பரற்றுங்‌ கடிமலர்த்‌ தேறல்‌ குதித்தெழப்‌ 
பாய்வன கயல்கள்‌. ப (16) 

மரகதப்‌ புழைதீதாணிமிர்ந்தசூறி்‌ கொண்டுவரம்‌ பெலாம்‌ வழியில 
வாகக்‌, குரகதமுகமாயொருங்குற நெருங்கிக்‌ கூன்பிடர்கொள்வனசாலி, 
விரைகமழ்‌ தேறல்‌ வாய்மடுத்‌ தறுகான்‌ மென்சுரும்‌ $பரிப்பன கன்ன, 
னிரைநிரை பவளக்‌ கொடியொரடு வல்லிக்‌ கொடிபடர்‌ 
இன்றன நெநடுங்கா. (17) 


*ு வாகம்‌ - சக்கரவாகப்‌ பறவை. 
* புளினத்து ஓலொடு - மணற்குன்றுகளில்‌ முழக்கத்துடனே. 
அ கலை - முசுக்கலைகள்‌. 


3 ''வண்டரிப்பவொண்கமலம்‌'' என்பர்பின்னும்‌; 44. 


ர்‌ பது ள்‌ ர 
திருக்காளத்திப்‌புராணம்‌. 


குடம்படு செருத்தற்‌ பால்வளஞ்்‌ சரக்கு நாகிள மேதிகள்‌ குண்டு, 
தடங்களிற்‌ படிந்து வள்ளைவாய்‌ குதட்டுநீ தண்பழ னம்புடை தழீஇய, 
நெடுங்கரை யலைத்துக்‌ 4கழையினை மாய்த்து நிறைகடுங்‌ கலுழிவாய்‌ 
நீத்த, மடங்குறாக்‌ கடலுஞ்‌ சுருங்கடப்‌ பெருகி யலைகருட்‌ 
டுவதுபொன்‌ முகரி. (78) 

வேறு. 

கழைக்க ணுடைக்குங்‌ கொழுஞ்சாறுங்‌ கவரிப்‌ பாளைக்‌ கமழ்தேனும்‌ 
பழுக்குந்‌ தேமாங்‌ கனிநறவும்‌ பசுந்தாற்‌ றரம்பைச்‌ செமுமதுவுங்‌ 
குழைக்கும்‌ வருக்கைக்‌ குடக்கனியிற்‌ குலவ நறாவுங்‌ குழீஇயொன்றாய்‌ 
வழுக்கும்‌ படிசெஞ்‌ சேறாகி வழிக டோறு மழிவனவால்‌. (19) 


வாளைக்‌ குழக்கன்‌ றெழத்தாவி வருக்கை போழ வளர்வபலா 
வாளைப்‌ பகடு விழிதூங்க மாறாப்‌ புனல்பாய்‌ வனமதகு 

வாளைக்‌ களிறு வாய்மடுப்ப வண்டீங்‌ கனிகள்‌ சொரிவனமா 
வாளைக்‌ கனறும்‌ வராற்‌ பகடும்‌ விளையாட்‌ டயர்வ வாவியெலாம்‌. (20) 


கணைக்காற்‌ பசிய செங்குவளை களிவண்‌ டலம்பக்‌ கட்டவிழ்வ 
துணர்ப்பூந்‌ துறையி னெறிமருப்பிற்‌ கயவாய்‌ மேதி மடிசுரந்து 
பணைத்தாள்‌ வழிதீம்‌ பாலிழியப்‌ பங்கே ருகத்திற்‌ பார்ப்பையிற 
கணைத்தே துயிலு மடவன்னத்‌ தருகே கிடந்து மூச்செறிவ. (21) 


செந்நெற்‌ காடு செழும்பவளக்‌ கொடிபோன்‌ மிடைந்த செழும்பழனங்‌ 
கன்னற்‌ காடு விளிம்புடுத்து வேலி யாகுங்‌ காட்சியன 
துன்னற்‌ காடாங்‌ கன்னற்குச்‌ சுற்றும்‌ வேலி சோலையெலாம்‌ 
பன்னற்‌ கரிய விவையனைத்தும்‌ பதிக ளெவைக்கும்‌ படர்வேலி. (22) 
வேறு. 

கண்ணகன்‌ கழனிக்‌ கடைசியர்‌ குரவை கலித்தெழு 
கம்பலையெங்குந்‌, தண்ணெடும்‌ புனலிற்‌ றடங்கரை யெங்குஞ்‌ சாற்றிடு 
இணையோலியெங்குந்‌, தண்ணிய காரேறுழக்கிடக்‌ களமர்‌ செயற்படக்‌ 
கருந்தொவி பழுக்க, வெண்ணிலாப்‌ பகடு நடாத்திடு முழவி னோதைக 
ஸிடையறா வெங்கும்‌. (23) 

கள்ளடு கின்ற நெடுஞ்சுடர்ப்‌ புகைகள்‌ கமழ்வன கழனிகளெங்கு, 
மள்ளர்தீங்‌ கருப்பம்‌ பாகடு புகைகண்‌ மணப்பமற்‌ றாலைகளெளங்கு, 
மொள்ளிய மறையோர்‌ மகப்புகை வாச முலாவுவ வொண்மனை 
யெங்குந்‌, தெள்ளுமா தவத்தோர்க்‌ கமுதடு புகைகள்‌ கமழ்வன திருமட 
மெங்கும்‌. (24) 





* கழையினை மாய்த்து - ஒடந்தள்ளுமூங்கிலை.மறைத்து; ''கழைமாய்‌ 
நீத்தங்‌ கல்பொரு தரங்க?” என்பது அகுதானூறு, 72. , 


8 ர 
்‌ பரத்துவாச தரிசனமுரைத்த அத்தியாயம்‌. 


வேறு. 
இன்ன வாகிப்‌ பொன்முகரிக்‌ கடவு ணதியி ஸனிருமருங்குத்‌ 
துன்னும்‌ பலசீர்‌ நகர்பலவுந்‌ துவன்று காவும்‌ பூந்தடமும்‌ 
பொன்னம்‌ புரிசைச்‌ சினகரமும்‌ புனிதன்‌ விழாவும்‌ வதுவைகளு 
மன்னுஞ்‌ சிறப்பின்‌ வளநாடு நோக்கிக்‌ கரையின்‌ வழிச்செல்வோன்‌. 
25) 


தருக்காளத்திநகர்‌. வேறு. 
இந்நதிக்‌ குணபா லேகி வடபாலி னெய்து மெல்லைச்‌ 
செந்நெறி நதிக்குக்‌ கீழ்பாற்‌ றென்கயி. லாயங்‌ கண்டான்‌ 
பன்னுபா ரதத்திற்‌ பாசு பதம்பெறப்‌ *பசியா னோடு 
மன்னுசீர்க்‌ கலுழன்‌ மீப்போய்‌ வடகயி லாயங்‌ காண்போன்‌. (26) 


வெண்டிரை நதியின்‌ வாளை விரைகமழ்‌ காவிற்‌ பாய 

வண்டமர்‌ காவிற்‌ பைந்தேன்‌ வந்துமா நதியிற்‌ பாயக்‌ 

கொண்டல்பொன்‌ மதிலி னாடுங்‌ கொடிநிழற்‌ றுஞ்சக்‌ கொண்டன்‌ 

மண்டலங்்‌ கடந்தப்‌ பாலும்‌ வளர்பொற்கோ புரங்கண டானால்‌. (279 
வேறு. 

பைங்கட்‌ கருப்பங்‌ காடுழக்கிப்‌ பவளச்‌ செந்நெற்‌ காய்கறித்துச்‌ 

செங்கட்‌ பணைத்தாட்‌. கருமேதி செருத்தற்‌ செழுந்தீம்‌ பால்பொழியா 

வங்கட்‌ கமலத்‌ தடநிரப்பிக்‌ கிடந்தாங்‌ குயிர்க்கு மகன்பழனச்‌ 

சங்கத்‌ தரள நிலவெறிக்குந்‌ தமிழ்க்கா ளத்தி நகர்கண்டான்‌. (28) 


கன்னி வாளைப்‌ பகடெழுந்து பசிய கமுகந்‌ தாறொடித்துத்‌ 

தென்னம்‌ பழத்தைச்‌ சிதறிநறுந்‌ தேமாங்‌ கனியின்‌ நிரள்சிந்தித்‌ 

துன்னும்‌ பலவின்‌ குடக்கனியைக்‌ கீண்டு துதைந்த கோழிலைய 

பின்னுங்‌ கதலிக்‌ குலைசாய்த்துப்‌ பழனத்‌ திடையே பெரிதுதிர்ப்ப. (29) 
வேறு. 

கூன்பழுத்த செழும்பவளக்‌ கொழுஞ்சாலிக்‌ கதிர்க்குலைக 

டேன்பழுத்த நெட்டிலைய வாழையின?றம்‌ பழத்தாறு 

கானபழுத்த தீஞ்சுவைக்கட்‌ கன்னலங்காட்‌ டொண்முத்தம்‌ 

வான்பழுத்த தாரகையி னுலகெனவே வயங்குவன. (30) 

ஊறுமதுச௪ சாடியென வண்டிரிப்ப வொண்கமல 

நாறுநடு கடைசியர்க ணறவினிது மாந்துதலால்‌ 

வேறுபடு சேதாம்ப லெனவிளர்ப்ப வெள்ளாம்ப 

றேறுமிரு பைங்குவளை யெனச்சிவப்ப செங்குவளை. (31) 


எலலாம அவகிலைக்கைைைய வாகன வள்வைகரைவ கைராத னவ கை கையைக்‌ ர களைக ககக ககைகைகைகாக ளை ககக ககக சை க அக்கதை மவைவைகைகைகை களை 
* பயான்‌ - கண்ணபிரான்‌ 


19 
திருக்கானத்திப்புராணம்‌,. 


மணமலிசே யிதழ்க்கமல மலர்ப்பொகுட்டின்‌ மடவன்னதந்‌ 
துணையினொடு மினிதமரச்‌ சூல்வளைய சங்குதவழ்‌ 
குணகரையி னடந்துதெய்வக்‌ குரைபுனன்மா நதியாடித்‌ 
தணிவரிய நன்னியதி மரபுளிசா லவுமுளுற்றி. (32) 
வேறு. 

கடியகல்‌ லறுத்து மிடைந்தகோ புரத்திற்‌ கவினுற நுடங்கு வெண்‌ 
கொடியி, னெடிதமர்‌ பகுவாய்‌ மகரமீ னீழ னிழற்றிய நெடும்புன லூடு, 
கொடியகோட்‌ சுறவச்‌ குழாமுமுள்‌ ளெயிற்ற விடங்கரு மூடற்றுகுண்‌ 
டகழி, புடைதழீஇ யுயர்ந்த பொன்மதில்‌ வாயில்‌ கடந்துமா நகரினுட்‌ 
புக்கான்‌. (33) 

மண்டலந்தன்னின்மற்றுநேரின்றிமனங்கவர்வனப்புடைத்தாகி, 
யெண்டிசை வளனு மொருங்குதொக்‌ ஊண்டி யெற்றைஞான்றினுநிலை 
யெய்தி, யண்டர்கோளரசு நடாத்துபொன்னகரு மனகையம்‌ பதியன்‌ 
தாகக்‌, கண்டதோர்‌ வறுவ்வின்‌ மல்கிவாழ்‌ வுறுதென்‌ சுயிலையா மநீநகர்‌ 
கண்டான்‌. 3 734) 

அளந்திட லரிய வரும்பெறல்‌ வளம்பெற்‌ றதிர்கடற்‌ பேரொலி 
மேவி, விளங்கிய*வடையாநெடுங்கடைமருவிவிண்டொடநிவந்தமே 
னிலங்க, ளொளிர்ந்திடு கனகப்‌ பொருப்பென வுயர்நீத வொழுங்குறு 
மாளிகை பலவும்‌, பளிங்கினி லிழைத்த மாடவா டரங்கும்‌ 
பைம்பொன்மே டைகளுநோகீ கஇனனால்‌. ; (35) 


ஆரணக்‌ கிழவர்‌ தோரண மறுகு மனுதினம்‌ டன்ன வீதிப்‌ 

பூரண கும்ப நிரைநிரை யமைத்த பொற்கபா டத்தவா யில்களுஞ்‌ 

சீரணி வதுவை தினமுமா றாது திளைத்திடு மின்பமுஞ்‌ சிறப்புங்‌ 

காரணி கூந்தல்‌ வயங்கிழை மகளிர்‌ காளையர்‌ களிப்பதுங்‌ கண்டான்‌. 
(38) 
எழுதுபொற்‌ சுவரிற்‌ றவளமா டதீதி லீரமழு மன்றலுங்‌ கொண்டு, 
குழவியந்‌ தென்ற றவழ்வுற விமையோர்‌ குழாமும்விண்‌ மகளிரும்‌ 
போன்று, விழுமிய மகர யாழிலே ழிசையை விற்றுவீற்‌ தெழுப்பிமெல்‌ 
லமுதை, யழகுறச்‌ செவியி லுகுத்தெனம்‌ பாட லயர்பவ ரிருக்கைகண்‌ 
டனனால்‌. (37) 
இளவெயிற்‌ குடுமிப்‌ பதுமரா கத்தி ர ணண்ன்ப்க்‌ கனகமா 
ளிகையிர்‌, றெளிதரு மறையின்‌ மூறைவழி வேள்வி செய்தருள்‌ 


ஈ* அடையாநெடுங்கடை - இரவலர்‌ முதலியோர்க்கு அடையாத நெடிய வாயில்‌; 
"அடையா வாயிலவ னருங்கடட”' (சிறுபாணாற்றுப்படை, 206), அடையா 
நெடுங்கடைய மஞ்சலென்த சொல்லு, முடையான்‌. கம்‌. யர்‌ வாக்கு] என்பவை 
இங்கே அறியற் பாலன. 


20 ்‌ 
பரத்துவாச தரிசனழமுரைத்த அத்தியாயம்‌, 


வைதிகமேலோ, ரொளிதிகழவிப்பாகங்கொள்பண்ணவரையொருங்குற 
மத்திர விதியாற்‌, கவளிசிறந்‌ தழைக்கு மோதைகள்‌ பலவுங்‌ கருணையி 
ணவிலைமையங்‌ கண்டான்‌. (38) 
இளங்கதிர்மணியாவிழைத்தமேனிலத்திவிழையொளிதுளும்‌ புதீ 
லத்தாற்‌, றுளங்குமா டரங்கிற்‌ பைம்பொன்மே டைகளிற்‌ சுடர்கெழு 
சாளர மருங்கில்‌, வளங்கெழு பசும்பொற்‌ பூவையுஞ்‌ செவ்வாய்‌ 
மழலையங்‌ கஇள்ளையின்‌ குழாமாங்‌, களங்கனி மிடற்றோ னருளுமா 
கமநரஷ்‌. கனிந்துபாட்‌ டயர்வன கண்டான்‌. (39) 
உலகமீக்‌ கூறும்‌ புகமுடை யதனி லுருவவெண்‌ டுகிறழ்கொடி 
நுடங்கி, யிலகுமா டரங்கி வின்னிசைச்‌ சுருதி யாழ்சதி முழவிசை 
யியைந்து, திலகவா ணுதலின்‌ சேயரிக்‌ கருங்கட்‌ செய்யவாய்ப்‌ பசிய 
பொன்‌ னோலைக்‌, கலவமா மஞ்ஞை மெல்லிய லுருத்ர கன்னிய 
ராடல்கண்‌ டனனால்‌. (40) 
நெடியமே னிலத்தஇ னேரிழை மகளிர்‌ நெறிகுமற்‌ கமழகிற்‌ 
புகையின்‌, படலமு மாங்குத்‌ தவழ்தரு மேக படலமும்‌ பாங்குறல்‌ 
பார்தீதா, ஈஎனுடைமணி கட்டி யொண்டுறார்‌ சிறுதே ருருட்டுபொன்‌ 
வீதிகண்‌ டுவநீதான்‌, கடையளந்‌ தறியாக்‌ கனநிதிக்‌ குப்பை யாவண 
மும்பல கண்டான்‌. (41) 
அண்ணலங்‌ களிநல்‌ யானைக ஞூலாவு மாடகக்‌ கொடிமதஇன்‌ 
மறுகுந்‌, திண்ணிய கவனப்‌ பாய்பரி நடாத்துந்‌ தெவ்வடு வீரார்வாழ்‌ 
தெருவும்‌, விண்ணுய ரம்பொற்‌ கொடிஞ்சியந்‌ தடந்தோர்‌ விழவறா 
வீதிகள்‌ பலவு, மெண்ணிலா வளங்கள்‌ யாவையுங் கண்ணுற்‌ நிறைவனர 
லயமடைந்‌ தனனால்‌. (22) 
வேறு. 
மணியினிற்‌ குயிற்று மம்பொற்‌ கோபுர வாயில்‌ புக்குத்‌ 
திணிசுடர்க்‌ கொடிக்கம்‌ பத்துச்‌ செங்கண்மால்‌ விடைமுன்‌ றாழ்ந்து 
பணைமுலை நறுமென்‌ கூந்தன்‌ ஞானப்பூங்‌ கோதை பாகத்‌ 
துணைவனைக்‌ கண்ணுற்‌ நாங்குச்‌ சூழ்ந்துமுன்‌ பணிந்து போற்றி. (43) 
தளையவிழ்‌ மலரால்‌ வாசத்‌ தண்ணறும்‌ புனலா ஸீடு 
மளவிலா வபிடே கத்தா லம்பொனா டையினா லன்பி 
னொளிசுடர்‌ மணிப்பொற்‌ பூணா லுறுசுவை நிவேத னத்தால்‌' 
வளரொளித்‌ தீப தூப மற்றுநல்‌ லுபசா ரத்தால்‌. (449, 


ஈ இவ்வடி, ''உடைமணி கட்டிச்‌ சிறுதே ருருட்டி யுலாத்தருமிந்‌, நடைமணி। 
(85] என்னும்‌ திருக்கோவையாரைத்‌ தழுவி வந்தது. 


திகருக்காளத்திப்பூராணம்‌. 23 


பாங்குடன்‌ வழிபா டாற்றிப்‌ பழமறைத்‌ துதிக ளாகி 

யோங்குமந்‌ திரத்தால்‌ வாழ்த்தி யுளமகிழ்‌ சிறந்து நாளு 

நீங்கரும்‌ பெட்பி னோடு நெக்குநெக்‌ குருகிப்‌ போற்றிப்‌ 

பூங்கழ றொழுது பின்னர்‌ விடைகொண்டு போத லுற்றான்‌. (459) 


தழைவுறு கருணை பெற்றுத்‌ தந்திரத்‌ தலைவ ரோடு 
மழைதவழ்‌ திருக்கா ளத்தி மால்வரை வலங்கொண்‌் டாங்கு 
விழுமிய சிறப்புக்‌ காண்பான்‌ விழைந்தன னாகி யம்பொ 
னழகினா லயமு நீங்கி நகரமு மகன்றா னப்பால்‌. (465) 
வேறு. 
ஆறுபா யருவி யாயிரம்‌ படைதீத வண்ணலங்‌ குவட்டனு தனமூ, 
மீறிலாவிறாவின்‌ றேனினையிருகோட்டிளமதியிழிக்கும்‌ வெற்‌ பெய்தி, 
மாறிலா வானத்‌ தரம்பையர்‌ திளைக்கும்‌ வார்சகுனை பூத்தபைங்‌ காவி, 
நாறுதண்‌ சோலைக்‌ குலவரைச்‌ சார ன்ண்ணினா ஸயதந்துகண்‌ 
ணுறலும்‌. (47) 
கல்லெனக்‌ கறங்குங்‌ கவிழ்தலை யருவி களிற்றுமும்‌ 
மதங்கமழ்சார, லெல்லையில்‌ கிறப்பிற்கற்றைவெண்கவரி யினிதுமேய்‌ 
வனபிவொரு பாலின்‌, மல்லன்மா ஞால வரைப்புமெண்‌ டிசையு மணங்‌ 
கமழ்‌ மறுவிலா நரந்த, நல்கியெம்‌ பரம னணித்திட வுதவு நாவிமேய்‌ 
வனவொரு பாலில்‌. (48) 
விரிசிறைப்‌ பைம்புள்‌ புலப்பகை கடிந்தோர்‌ மெய்த்தவப்‌ 
பாசடைப்‌ பள்ளி, யருகுசூழ்‌ போந்த தண்ணறும்‌ பொதம்ப ராயிடை 
வதிந்தவர்‌ பயிலுந்‌, தருமநால்‌ பலவுஞ்‌ செவிமடுத்‌ "துணர்வு சார்த்தினி 
தடங்கின *வேத, கிரியிடை வதிபுள்‌ ளெனவிரண்‌ டன்றி யாவையுத்‌ 
தவங்கெழீ மினவால்‌. ' (20) 
உளக்கணிற்‌ காணு முணர்வுடை மேலோ ருள்ளொளி யாமொரு 
பொருளைத்‌, துளக்கறக்‌ காண்பானேற்றிய ஞானச்‌ சோதிதாண்‌ டாவிளக்‌ 
காகி, விளக்கமாய்‌ மேன்மேற்‌ கொழுந்துவிட்‌ டெழுந்து விரிகடர்‌ 
பரப்பிவீடிலவா, லளப்பரும்‌ பெருமைக்காஞ்சிமாவடிக்£மம்மைதாண்‌ 
டாவிளக்‌ கது போல்‌. ன்‌ (20) 
பொறிவரியரவும்வயப்புலிப்போத்தும்‌ புவிபுகழ்தென்கயிலாயத்‌ 
துறைதரப்‌ பெற்ற வுயர்தவப்‌ பயனோ வுறுபுல னைந்தவித்‌ துள்ளோர்‌, 
முூறைமைரநூல்‌ கேள்விப்‌ பட்டதோரா்‌ நலனோ 


எட ந்த்‌ ப ப இப்ன. ப பதட்ட அல அ அச அதத எனனை கபட அது கப வத அக்‌ ஒடடப வலைகைக வப ற்கைகைகைவ த கைக்‌ னை பப்ளி 
*ு வேதகிரி - திருக்கழுக்குன்றம்‌. ் 


44 பரத்துவாச தரிசனமுரைத்த அத்தியாயம்‌. 


முழுச்சுடர்க்‌ கனகமன்‌ றதனு, எறிவுடை ஈமுனிவ ரிருவர்தம்‌ மறவா 
மமைதியோ வமைநீதடங்‌ கினவால்‌. (51) 
முூடங்குளை யரிமான்‌ மும்மதக்‌ களிற்றை முடுகுறா முதல்வனை 
வழிபட்‌, டடைந்ததற்‌ கனமென்‌ றெண்ணியோ வன்றி யடரினுஞ்‌ 
சிம்புளொன்‌ றந்நாண்‌, மடங்கலைத்தொலைத்த திவணுள தென்றோ 
வழுவையுமதனையஞ்சாது, கொடுஞ்சினக்‌ -களிற்றைக்குறுமுயறுரத்து 
வனங்கொலோ குலகரித்‌ தலமே. (52) 
களிமட மஞ்ஜை கறைமிடற்‌ றரவைக்‌ கண்ணெதிர்‌ காணினுங்‌ 
கவ்வா, தொளிமணிச்‌ சுடிகைக்‌ காளனுக்‌ கனமென்‌ றுன்னியோ வுரகமு 
மதற்குத்‌, தளர்வுறா திரண்டுந்‌ தம்மிலொன்‌ றாகிச்‌ சார்ந்தன தண்ணிலா 
மதியுந்‌, துளையெயிற்றரவு மொன்றிவாழ்சடிலன்றொல்கிரிமகிமையோ 
விதுவே. (23) 
புள்ளினஞ்‌ சிலம்பு சுனைகவிற்‌ செங்கேழ்ப்‌ பூங்கம லத்துவெண் 
பணிலம்‌, வள்ளையங்‌ குழையின்‌ நிருவொடுங்‌ கொழுநன்‌ வநீதன 
னிவணெனவழுத்தும்‌, வெள்ளையோதிமம்வெண்டாமரையொருங்கு 
விரவின வியன்மறைக்‌ கிழவன்‌, றெள்ளிய நாவின்‌ இழத்தியை யீண்டுச்‌ 
_ சேர்நீதன னெனுங்குறி செப்பும்‌, (54) 
மாடுறு பொய்கை நறைகமழ்‌ கழுநீர்‌ மலர்வன மலைமகண்‌ 
மலர்க்கை, நீடுறு குவளை நிகர்வமாவடியினிமலனுக்‌ கணிவன தேர்வ, 
நாடொறுஞ்‌ செவ்வி நனிமிகச்‌ சிறப்ப நான்கலர்‌ யாவுமம்‌ முறைய, 
வேடவிழ்ந்தினிதுமுப்பொழுதலர்வ.கூசெருத்தணிச்சுளைமல ரெனலா. 
(35) 

கிள்ளைகள்‌ காவிற்‌ கேழ்கிளர்‌ கமலக்‌ கெண்டையங்‌ கண்ணினா 
ளங்கை, விள்ளருங்‌ கிள்ளைமிழற்றுவ போன்று மிழற்றுவ மென்மொழி 
குயில்க, ளொள்ளிணர்‌ குழைத்து விண்டொட நிவந்த பொதும்பரு 
ளாலுவ வுயர்வே, டெள்ளிய $சின்னக்‌ குயிலினும்‌ பெரிய சிவன்றிருச்‌ 
செவிபுகு மொலியால்‌. (56) 


பலபல புட்க ளுயிர்க்கொலை தவிர்த்துப்‌ பைங்களி காய்முத னுகர்வ 
சிலசில பைம்பு எருந்தவர்‌ தனமுஞ்‌ செய்பலி மிசைவன சிலபுள்‌ 


*முனிவரிருவர்‌ - பதஞ்சலிமுனிவர்‌, வியாக்கிரபாத முனிவர்‌. 
* களிற்றைமுயல்துரத்திய வனம்‌ - காஞ்சி 

அ. செருத்தணி - இருத்தணிகைமலை 

$சின்னக்குயில்‌ - சின்னமாகிய குயில்‌, 


திருக்காளத்திப்புராணம்‌. 24 


விலகுதென்கயிலையிமையவர்நாதன்‌ சினகரத்‌ இனிதிடு பழுதினலமலி 
மிச்சன்‌ மிசைவன கூட னாரையி னறிவுநண்‌ ணினவோ. (57) 
தொழுதிக ளொழியாக்‌ குரீஇயினம்‌ பலவுந்‌ தாயநல்‌ லறிவின வாகி, 
முழுவதுந்தம்்‌மிலொன்றுபட்டமருமுறைமைய%வொன்றிலாதரனை, 
வழிபடாத்‌ துரந்து வலியனென்‌ ஹஜறொருபேர்‌ படைக்கல பறவையு 
ளெல்லாங்‌, கழிபடு காக்கை யடாமல்வெல்‌ கூடற்‌ கருங்குரு வியின்கள 
விலவால்‌. (58) 
மன்னுயி ரெவையுந்‌ தத்தமக்‌ குரிய மழவினுச்‌ இளமுலை சுரந்த, 
வின்னமு தருத்தி வளர்த்திடும்‌ பிறவற்‌ நிளங்குழ விக்குமூட்‌ நுவவோ, 
வுன்னுழியீண்டைவிலங்குபுள்‌ பிறவற்றொண்குழ விக்குமூட்டுவபால்‌, 
பொன்னெயிற்‌ கடம்ப வனத்த புல்‌ வாய்க்குப்‌ புலிமூலையவித்தபுண்‌ 
ணியம்‌ போல்‌, (59) 
- திகரியை யரவஞ்‌ சீறல விதுவுஞ்‌ செழு$மறை வனத்துழி 
நாம்பொன்‌, முகரியநீ துறைவற்‌ றொழுதென முூன்னாண்‌ முயன்றது 
பூசையென்‌ றுணர்ந்தோ, வகல்கிறைக்‌ கலுழன்‌ றானும்வா ளரவை 
யடுகல //வேடகந்‌ தனினாம்‌, பகவனைப்‌ பணிந்தாங்‌ கிங்கிது பரமறி 
பணிந்ததென்‌ றுணர்த்துள்‌ பரிவோ. ' (60) 
தண்ணறுஞ்‌ சாரற்‌ றவழ்முகிற்‌ படலஞ்‌ சாற்றுவ சதமகன்‌' வரவை 
வெண்மதி யுலவும்‌ விரைமலர்க்‌ காவின்‌ மிடைந்துள வானர வெள்ள 
நண்ணின ஸிராம னென்றுநா டுவதற்‌ கேதுவா நண்புறு முசுக்க 
ளண்ணலை முசுகுந்‌ தனும்வழி பட்ட தறிவதற்‌ கொருகுறி யாவ. (61) 
மனிதர்க ளறிவிற்‌ றாழ்ந்தவா எரவும்‌ ரவழுவையும்‌ வழிபட 
லாற்றற்‌, கனியநல்லறிவுபெற்றனவவற்றினிழிந்துள$சிலந்தியுமீங்கு, 
நனிதவப்‌ பூசை யிழைத்துள ததிலுந்‌ தாழ்ந்தவா நன்னிழற்‌ றருவுக்‌, 
கனியொடு தண்டேன்‌ கடிமலர்‌ சொரிந்து கடவுளை வணங்குகாட்‌ 
சியவே. (62) 
நற்றவத்‌ தண்ணர்‌ தங்குலத்‌ துதிக்க வருவதோர்‌ நன்மையை 
முந்திப்‌, பெற்றன ரெயினர்‌ தென்கயிலாய வரையினைக்‌ கண்டிடப்‌ 





*ு ஒன்றிலாது - ஒன்றுபடுதலின்றி; விரோதமுற்று 

- '*புலவிமுலை புல்வாய்க்‌ கருவினை போற்றி!” என்பது திருவாசகம்‌. போற்றித்‌ 
இருவகவல்‌, 207. இது ஸ்ரீ சோமசுந்தரக்‌ கடவுளுடைய இருவிளையாடல்களுள்‌ ஓன்று. 
2 திகறி - எலி. 

$ மறைவனம்‌ - வேதாரணியம்‌. //திருவேடகம்‌ - கருடன்‌ பூசித்த தலம்‌. 


ர வழுவை - யானை. 3'சிலம்பியும்‌' எனவும்‌ பாடம்‌ 


2 பரத்துவாச தரிசனழரைத்த அத்தியாயம்‌. 


பெறலா, னெற்றைஞான்‌ றுள்ளு மிறந்திடா இின்புற்‌ நிருக்குமார்க்‌ 
கண்டனுற்‌ பவிக்கப்‌, பெற்றிடும்‌ பேற்றை யவன்குடிப்‌ பிறந்தோர்‌ 


பெறலருந்‌ தவத்தினாற்‌ பெறல்போல்‌. 

வேறு. 
ஈங்கினி திவ்வா றாய விருஞ்சிலம்‌ பந்தண்‌ சாரற்‌ 
பாங்குறச்‌ செல்வோன்‌ வாசப்‌ பனிமலர்‌ நறவ மாந்தி 
யாங்குள மயர்ந்து சோரு மழுதுறழ்‌ மழலைத்‌ தீஞ்சொற் 
பூங்குழ லார்க ளோடுங்‌ கின்னரர்‌ பொவிதல்‌ கண்டான்‌. 
அரக்கிதழ்க்‌ காந்த ளங்கை யேற்புழி யலர்ந்த வேங்கை 
நிரைத்தபொன்‌ சொரியுஞ்‌ சார னெடுவரை முழையி ஞூடு 
விருப்பொடு வெறுப்பு மின்றி மெய்யுணர்ந்‌ தைய மில்லாக்‌ 
கருத்துறு சிவத்தி யான யோகிய ரிருத்தல்‌ கண்டான்‌. 
அகின்முரு டூுருட்டி வீழு மருவியஞ்‌ சிலம்பி லார்த்த 
முகிலினை யணையா தின்ற மும்மதக்‌ களிநல்‌ யானை 
யிகல்படு களிறென்‌ றெண்ணி யிடிபடப்‌ பிளிறி யேற்கும்‌ 
புகரில்சீர்‌ முழைக்கட்‌ *பன்ன போசனர்‌ தம்மைக்‌ கண்டான்‌... 
. அருவரைச்‌ செய்ய சாந்தங்‌ காரகி லளாவி வீசு 
மிரைபுன லருவி யார வடமென விமைக்குஞ்‌ சாரல்‌ 
விரிசுடர்‌ மணிகள்‌ சோதி விளக்கிடு முழையிற்‌ றெண்ணீர்‌ 


பருகியூண்‌ வெறுத்து வைகு மருந்தவர்‌ பலரைக்‌ கண்டான்‌. 


காரகிற்‌ புகையிற்‌ றோய்ந்து -கனமுடல்‌ வெதும்புஞ்‌ சாரல்‌ 
வார்புன லருவி பாய்ந்து மழைமதக்‌ களிநல்‌ யானை 
வீரவெண்‌் மருப்பின்‌ முத்தஞ்‌ சிந்திய வியன்பா றைக்க 
ஸணீரையு மறுத்து வாயுப்‌ பருகுநர்‌ நிலைமை கண்டான்‌. 
பரதீதுவாசாச்சிரமக்‌ காட்சி. வேறு. 
இரைத்தெழு மருவியஞ்‌ சிலம்பி லவின்னவை 
விருப்பினி னோக்கிய விசயன்‌ கண்டனன்‌ 
றிருத்தகு மவ்வரைத்‌ தென்பு றத்தினிற்‌ 
பரத்துவா சன்றவப்‌ பன்ன சாலையை... 
தேம்பொழி வாழையின்‌ நிரளுந்‌ தெள்ளமிர்‌ 
தாம்பசுங்‌ குரும்பைக ளடருந்‌ தாழையு 
மேம்படு வருக்கையி னினமு மென்சுவை 
மாம்பழக்‌ குவைசொரி தருவு மல்குவ, 


*% பன்ன போசனர்‌ - இலையை உண்பவர்‌. 4 கனம்‌ - ழேதம்‌ 


(53) 


(64) 


(65) 


(66) 


(67) 


(68) 


(69) 


(70) 


திருக்காளத்திப்புராணம்‌. 25 


பொன்னிதழ்ச்‌ சண்பகப்‌ பூந்த ருக்களுந் 

தன்னிகர்‌ சந்தனத்‌ தருவி னீட்டமுங்‌ 

கன்னியங்‌ கதலியங்‌ கான முங்குலை 

துன்னுபைம்‌ பூகதத்‌ தொகையுஞ்‌ சூழ்வன. பரப்‌ 


தாதவிழ்‌ பிண்டியுந்‌ தழைதக்‌ கோலமுந்‌ 

தீதில்சீர்ச்‌ சரளமுந்‌ தேவ தாருவும்‌ 

பாதிரி யீட்டமும்‌ பைங்க டம்புநீண்‌ 

மாதளை வருக்கமு மலிந்த வெங்கணும்‌. (72) 


இலங்குகுங்‌ குலியமு மிலவங்‌ கங்களுந் 

துலங்குபச்‌ சிலைகளுஞ்‌ சூழ்ம தூகமும்‌ 

பலம்படு நரந்தமும்‌ படர்சம்‌ பீரமு 

நலங்கிள ரின்னன பிறவு ஞாங்கரில்‌. (73) 


கற்பகஞ்‌ சூழ்தரு காம வல்லிபோற்‌ 

பொற்புறு தருக்கள்பூங்‌ கொடிபொ திந்தன்‌ 

நிற்பன மதுத்துளி நிரப்பு கின்றன 

பற்பல நறுமலர்‌ பரிம எிப்பன. (74) 


அரக்கித ழாம்பலின்‌ மடுவு மாயிடை. 

முருக்கிதழ்‌ மடந்தையர்‌ மூகம லர்ந்தென 

மருக்கமழ்‌ சேயிதழ்‌ வனச வாவியுந் 

திருக்கிளர்‌ காவியந்‌ தடமுஞ்‌ சேர்வன, வு 


அன்னமு *மகனறிலு மாடன்‌ மஞ்ஞையுந்‌ 

தன்னிகர்‌ கம்புளுஞ்‌ சக்ர வாகமு 

மன்னுகா ரண்டமு மழலைக்‌ கிள்ளையும்‌ 

பன்னுசொற்‌ பூவையுங்‌ குயிலும்‌ பாங்கெலாம்‌. (76) 


பண்டைநாட்‌ “கோதமன்‌ பன்ன சாலையில்‌ 

ஓண்டொடி யுமைசெலப்‌ புதுமை யுற்றென 

மண்டுமெவ்‌ வுயிர்களு மாற்ற மின்றிவாழ்‌ 

தண்டவப்‌ பள்ளியின்‌ வாய்தல்‌ சார்ந்தனன்‌. (77) 
* மகன்றில்‌ - நீர்வாழ்பறவைச்‌ சாதிகளுள்‌ ஒன்று; ''அன்னமு மகன்றிலு 
மணிந்து தாமரைப்‌, பன்மலர்க்‌ இடங்கு'' (வக. 7250), 
* கெளதமாச்சிரமத்தில்‌ உமாதேவியார்‌ எழுந்தருளியபொழுது உற்ற 
புதுமை - வனம்‌ கற்பகவனம்‌ போற்காணப்‌. பட்டமை. இத, 
அருணாசலபுராணம்‌, திருக்கண்புதைத்தசருக்கம்‌, 59 - ம்செய்யுள்‌ 
முதலியவற்றால்‌ அறியலாகும்‌. 
: மாற்றம்‌ - விரோதம்‌. 





26 பரத்துவாச தரிசனமுரைத்த அத்தியாயம்‌. 


பொருபடை வீரரைப்‌ புறநி. றுத்தினா 

னிருபுடை மறையவ ரினிது போதர 

விரிசுடர்‌ மணிக்கலன்‌ விளங்கு மார்பினான்‌ 

பரிவுடன்‌ புகுந்தனன்‌ பன்ன சாலையுள்‌ . (78) 
வேறா. 

மாசில்‌ செந்தழல்‌ வயங்கும்‌ வண்ணம்போ 

லாசில்‌ பேரொளி யழகு மெய்யினிற்‌ 

பூசு வெண்பொடிப்‌ புதுநி லாவொளி 

வீச வெள்ளிவெற்‌ பெனவி ளங்குவான்‌. (79) 


சுருதி யாவையுந்‌ தொல்பு ராணமு 

மிருதி யாவுமோர்‌ மேனி யாயுளா 

னரிய திப்பிய ஞான மானதற்‌ 

குரிய *சோபனத்‌ தான மொத்துளான்‌. (8095 


சதயிரி யம்பொறை யூவகை சாந்தியாங்‌ 

கயனெ டுங்கணார்‌ நாளுங்‌ காதலா 

லுயிரி னுஞ்சிறந்‌ துள்ள கொண்கனென்‌ 

றயர்வ தின்றிவந்‌ தடைந்த பெற்றியான்‌. (8619 
அழிவி வின்பமாங்‌ கமைந்த தன்மையான்‌ 

மூழுதொ ருங்குணர்‌ முதல்வன்‌ போன்றுளான்‌ 

கழிபெ ருந்தவக்‌ கருணை மாமுனிக்‌ 

குழுவ ளைந்ததோர்‌ குணக்குன்‌ றாயினான்‌. (82) 
இன்ன பான்மையா லிருந்த வன்றனை 

முன்னர்‌ நோக்கிப்போய்‌ முளரி யம்பதந்‌ 

தன்னில்‌ வீழ்ந்தனன்‌ றனஞ்ச யன்முனி 

யன்ன வன்றனை யங்கை யாலெடா. (83) 
ஆங்க வன்றனக்‌ கமைந்த பண்பினாற்‌ 

பாங்க ருக்கிய பாத்தி யங்கொடா 

வீங்கு வாவென விருத்தி யாதனத்‌ 

தோங்கு வாழ்த்தொடு முகம னோதினான்‌. (84) 





* சோபனத்தானம்‌ - சுபஸ்தானம்‌. 

* தைரியமுதலியவற்றைப்‌ பெண்பாலாகக்‌ கூறியது, வடமொழிமுறைமை 
பற்றி. தைரியம்‌ இருதியெனவும்‌ பொறை க்ஷ£ந்தியெனவும்‌ உவகை 
துஷ்டியெனவும்‌ முதனூலிற்‌ காணப்படுஇன்றன. 


திருக்காளத்திப்பூராணம்‌ . 27 


ஓது நன்மொழிக்‌ குத்த ரங்களாத்‌ 

தீதி னன்னயஞ்‌ செப்பி யொப்பிலா 

மாத வன்றனை மகிழ்வித்‌ தான்மலர்த்‌ 

தாத லர்ந்ததண்‌ டாம மார்பினான்‌. (85) 


தோமில்‌ காட்சியன்‌ றுறவின்‌ மேலையோன்‌ 

காம தேனுவைக்‌ கருத்தி லுன்னினான்‌ 

மாம கிழ்ச்சியால்‌ வந்த தாலது 

கோம கற்‌ *கனங்‌ கொடுத்தி யென்றனன்‌. (86) 


அனைய காலையி லறுசு வைப்பட 

வினிய வோதன மியற்றி யன்னது 

நனிய எித்திட நன்க ருந்தினான்‌ ப 
றனது சுற்றமுந்‌ தாணு மென்பவே. (8௭) 
துய்த்த சாலையின்‌ மீண்டு தொன்மறை 

வித்த கன்றனை மேவி நன்கதை 

யுத்த மன்சொல வுவந்து கேட்டன 

னத்த மிக்குமுன்‌ னாய போதெலாம்‌. (88) 


மாலை யம்பொழு தணைய மற்றவன்‌ 

சாலு மன்பினிற்‌ சந்தி செய்துபின்‌ 

வேலை வெந்தழல்‌ வேட்டு மீண்டனன்‌ 

பால்வெண்்‌ ஸணீற்றொளி பழுத்த மெய்யன்பால்‌. (89) 
முன்னி ருந்‌ஈதிரா முனிவன்‌ வாக்கினாற்‌ 

பன்ன ருங்கதை பலவுங்‌ கேட்டினி 

யிந்நெ டும்பதி யியல்பு கேட்பமென்‌ 

றுன்னி னான்றொலைந்‌ துளது கங்குலே. (90) 


பரத்துவாச தரிசனமுரைத்த அத்தியாயம்‌ முற்றிற்று 
ஆகத்திருவிருத்தம்‌, 166. 





ஈு அனமென்றது, உண்ணுதற்குரிய பொருள்களை 
* இரா - இராத்திரியில்‌. 


28 பாலருஞ்சிலந்தியம்‌ பூசிக்க அத்தியாயம்‌. 


மூன்றாவது ப 
பலருஞ்சிலந்தியும்‌ பூசித்த அத்தியாயம்‌ 


கங்குல்‌ புலரக்‌ கடிதெழுந்து காலைப்‌. பொழுதிற்‌ கடன்முடித்து 
மங்கு றவழு மலர்ச்சோலைத்‌ திருக்கா எத்தி மருங்கணைந்து 
தங்கும்‌ பரத்து வாசமுனி தன்பா லெய்தித்‌ தாள்வணங்கி 

யங்க ணிருந்து கேட்கலுற்றா னடுவெஞ்‌ சிலைப்போ ராண்டகையே. (1) 


சிரத்து வாச நறையிதழி மிலைந்த வானோன்‌ றிருவருள்சேர்‌ 
பாரத்து வாச முனிவரகேள்‌ யானே மிகவும்‌ பாக்கியன்காண்‌ 
பெருத்த காத றன்புதல்வ ரிடத்தே வைத்த பிதாவெனநீ 
கருத்தி ஸிறைந்த கருணையென்பால்‌ வைத்தே புரக்குங்‌ காரணத்தால்‌. 
்‌ நக 


நினது கருணை யென்னுழைநீ நிறைத்த வதனான்‌ ம்கிழ்தூங்கு 
மெனது மனநின்‌ வாக்கமுதை யினிது பருக வெண்ணியதால்‌ 
பனிவெண் குழவி மதிதவழும்‌ பவழச்‌ சடிலன்‌ பாவையுடன்‌ 

புனித நதிக்கண்‌ வதிந்துளவிப்‌ பொருப்பே கிறனைய தலமேது. (3) 
யாவ ரீண்டு வழிபட்டோர்‌ யாவ ரீண்டு வரம்பெற்றோர்‌ 

தேவ தேவன்‌ நிருமுன்னர்த்‌ தீர்த்த மேது பலனேது 

மூவர்‌ தமக்குண்‌ முதலாய முக்கட்‌ பகவன்‌ முகிறவழும்‌ 

*பூவர்‌ சோலை பொதிதருமிப்‌ பொருப்புற்‌ றதுவென்‌ புகலுதியால்‌. (49 
பத்தர்‌ மருங்கு தண்ணளியைப்‌ புரித லுனக்குப்‌ பரமெனலா 

லத்த விவற்றை யுணர்த்துவதற்‌ கமைந்தோ னீயென்‌ றவன்கூறத்‌ 
தத்து திரைவெண்‌ மணிகொழிக்குந்‌ தடம்பொன்‌ முகரித்‌ தண்டுறையெம்‌ 
மத்தன்‌ றிருக்கா எத்திமுத லனைத்து முரைப்பா னருமுனிவன்‌. (5) 
முரசு முழங்க மணிமுன்றின்‌ முத்த மாலைக்‌ குடைநிழற்றப்‌ 

பிரசந்‌ துளிக்கு நறுந்தொடையற்‌ புயத்தாற்‌ பாந்தட்‌. பிடர்ச்சமைகொண் 
டாசு புரியு முடிமன்ன ரளப்பி லாரை யறிவேம்யாம்‌ 

புரசை வயப்போர்‌ மால்யானைப்‌ பொருவிற்‌ றடக்கைப்‌ போரேறே. (6) 


குருமா மரபு தழைக்கவந்தோய்‌ கோடா வாய்மைக்‌ குலவேந்தர்‌ 
பெருமான்‌ றரும புத்திரன்ற னுடனே பிறந்த பெருந்தகாய்‌ 
கவ்யம்‌ மய யய வடபுல வைய வவ வை பட பட டட ன ட ட டட டட 


௬ யூவர்சோலை - பூக்களையுடைய சோலை; ஆர்‌, பகுதிப்பொருள்‌ விகுஇ; 
பூவர்‌ கோலை புகுவலென்‌ றெண்ணினான்‌?! (சீவக. 7328) என்பதனுரையால்‌ 
அறிக 


௪4 


திருக்காளத்திப்புராணம்‌ . 29 


தருமா தரவா. லொழுக்கத்தாற்‌ சாந்த குணத்தாற்‌ றயிரியத்தாற்‌ 
றிருமா நிலத்து மன்னவரி னீயே சாலத்‌ திண்ணியனே. (5 
சால வுயர்ந்து வழிவழியாய்த்‌ தழையுஞ்‌ செல்வந்‌ தயங்குகல்வி 
யேல வமைந்த பெருமைபெற்று மிறையுஞ்‌ செருக்கி லாதிருந்தாய்‌ 
சீல மிகுந்தா யாதலினா னினக்கிக்‌ கதையைத்‌ தெளியவே 
மேலை நாளெங்‌ குருவெமக்குச்‌ சொற்ற முறையே விளம்புதுங்கேள்‌. (8) 
வேறு. 

இத்த லத்தினின்‌ மான்மியம்‌ யாவரே பகர்வார்‌ 

உத்த மத்தினு முத்தமத்‌ தலமிஃ துலகில்‌ 

எத்த லத்தினு மிதற்கெதி ரொருதல மின்றால்‌ 

அத்த லந்தொழு பலனெலா மித்தல மளிக்கும்‌. (9) 

வேறு. 

உலகெலாம்‌ விதித்த நான்முக னுலகி லூரெலா முணர்பவ 
னல்னோ, வலகிலாத்‌ தலங்க ளெவற்றுஞ்‌ மிதுவே யதிகமென்‌ 
றறிந்ததாலன்றோ, மலருளோன்‌ றானு மனைவியோ டிங்கு வதிந்துமா 
தவமினிதாற்றிப்்‌பலனெலாம்‌ பெற்றான்௧ற்றைவார்சடையிற பாய்புனல்‌ 
சூடுமெம்‌ பரனால்‌. (10) 

*ு மறையெலாந்‌ தெளிந்த வியாதன்வை குண்ட மலர்மகள்‌ 
கொழுநனை வினவுங்‌, குறையினுக்‌ கவனும்‌ விடைதெரி யாது 
குழாதீ்தொடுங்‌ கயிலையிற்‌ குறுகி, பிறைவனைக்‌ கேட்ப வெவற்றையு 
முூணர்ந்தோனிவையென வவற்றினை யுணர்ந்தே, யறையு நாற்‌ பதியு 
ளார்க்கு மேலாய வரியுமிங்‌ கடைந்தன னம்மா. (11) 

தென்மலை முனிவன்‌ கொணர்ந்ததகண்‌ - பொருநை திரைபொரு 
காவிரி யுடனே, பொன்முகரியையு மொன்றெனப்‌ புணர்த்துப்‌ புகல்வது 
புகழ்மைய தன்றா, லுன்னருந்‌ தீர்த்த மான்றரைக்‌ கோடி யுள்ளமே 
லாமொரு கங்கை, மன்னுசீர்க்‌ கோதா வரியிதின்‌ மூழ்கி வரம்பல 
பெற்றுள வென்றால்‌. (12) 





ு இச்செய்யுளிற்‌ கூறப்பெற்ற வரலாற்றை இப்புராணத்தின்‌ 19ம்‌ 
அத்தியாயத்தாலும்‌, சூதசங்கிதையில்‌, சிவமான்மிய காண்டத்தில்‌ விமலன்‌ 
வாதநாராயணன்‌ முதலோர்‌ கங்கைதீர்த்த அத்தியாயத்தாலுயமூணா்க. 

* நாற்பதியாவன: காசி, திருக்காளத்தி, சதெம்பரம்‌, இருமுதுகுன்றம்‌. 

- பொருநை - தாம்பிரபன்னிநதி; இதனை அகத்திய முனிவா்‌ 
கொணர்ந்தாரென்பது பாபதாசபுராணத்தால்‌ அறியலாகும்‌. (டெ புராணம்‌, 
பார்வதி திருக்கல்யாணச்சருக்கம்‌, 28 ம்‌ செய்யுளையும்‌, அகத்தியர்‌ வரவுரைத்த 
சருக்கம்‌, 1௪ - ம்‌ செய்யுளையும்‌ திருமணக்கோலக்‌ காட்சி தந்த சருக்கம்‌ 78-ம்‌ 
செய்யுளையும்‌, தாமிரபன்னிச்‌ சருக்கத்தையும்‌ பார்க்க.) 


30 பலருஞ்சிலந்தியூம்‌ பூசித்த அத்தியாயம்‌. 

% இனையதோர்‌ நதியு மருந்தமிழ்‌ மூனிவ ஸிருந்தவ 
மிழைத்தழைக்‌ ததனாற்‌, புனிதன்வீற்‌ நிருக்குஞ்‌ சந்நிதிப்‌ படமுற்‌ 
புண்ணியம்‌ யாதுசெய்‌ ததுவோ, குனிகிலைத்‌ தடக்கைப்‌ பகீரதன்‌ 
றவத்தாற்‌ கொணர்ந்தவப்‌ ப£ரதி காசி, தனையடைந்‌ -தக௫லே சன்றிரு 
முூன்னஞ்‌ சார்ந்திடப்‌ பெற்றநற்‌ றவம்போரல்‌. (13) 

மறுவறு சிறப்பி னனைத்துல கமுமோர்‌ வடிவமாய்த்‌ தனக்கு 
வாய்த்துற்ற, சிறையளி முரலு நறைகமழ்‌ பதுமச்‌ செழுந்தவிசுவந்தவன்‌ 
றிருமெய்‌, பறுவகையாதாரங்களுளிதனையநாகதகமாமெனவறித்தோர்‌, 
குறையற வியம்புந்தகைமையாலிதன்சீர்கூறுதற்‌ கெளியதொன்றன்றே. (14) 

தண்ணிலா முடித்த வண்ணலார்‌ கமலத்‌ தாளிணை யருச்சனை 
செய்தோ, ரெண்ணிலா விமையோ ரெண்ணிலா முனிவ ரெண்ணிலாக்‌ 
கடவுளர்‌ யோக, ரெண்ணிலா வியக்க ரெண்ணிலா வேந்த ரெண்ணிலா 
வரமடந்தையர்க, ளெண்ணிலாரீண்டு வரம்பலபெற்றோரெண்ணிலார்‌ 
முத்தியெய்‌ தனரே. (15) 


அருந்தவச்‌ -சுவேத வச்சுவ தரனீ றாயநூற்‌ றொருபதோ டிருவர்‌ 
திருந்திய நீலை திகழ்மணி மான்முன்‌ ஸனியக்கர்க டிகழ்முசு குந்தன்‌ 
பெருந்திற லிராமன்‌ முதலிய வரசர்‌ பின்னரு மற்றுமற்‌ றெவருங் 
கருந்தடங்கண்ணிபாகனையீண்டுக்கடமலிணைவணங்கின ருய்ந்தார்‌. 
(36) 
பாயொளியெறிக்கும்‌ வெள்ளியம்‌ பொருப்பிற்‌ பண்ணவர்‌ 
யாண்டினின்‌ முன்னா, ளாயிரம்‌ யாண்டு காறருந்‌ தவமுற்‌ றருந்ததி 
கேள்வனூ ணகன்று, வாயுவைப்‌ பருகி யைந்தழ னாப்பண்‌ மாதவஞ்‌ 
செயமழவிடையேர,னீயுநந்திருக்காளத்தியிற்போதிநிகழ்கதிபெறுவதற்‌ 
கென்றான்‌. (17) 
பின்னவ னொருவன்‌ முன்னவனருளப்‌ பெற்றுள பேற்றையென்‌ 
சொல்கே, னன்னவன்‌ றன்பா லொருசிவ யோகி யருநெறி நடந்திளைத்‌ 
தணுகத, தன்மனைக்‌ கிழத்தி யொடுமவன்‌ மெய்யைத்‌ தைவந்து, 
தளர்வினை நீக்க, வுன்னருங்‌ களிப்புற்‌ றடைஇகா ளத்திக்‌ இதவளொரடு 
முய்தியென்‌ றேவ, (78) 
வந்தன னிங்கே யவளொடு நதியின்‌ மூழ்கினன்‌ வணங்கின 
யிந்திர னாகி யமரர்க டொழவீற் றிருந்தனன்‌ மறித்துமிங்‌ 
கய்‌ 


*ு இனையதோர்நதி - பொன்முகரியாறு. 
*்‌ அதிலேகர்‌ - ஸ்ரீ விசுவநாதர்‌, 


2 சுவேதவச்சுவதரன்முன்னாய” என்றும்‌ பாடம்‌' 


திருக்காளத்திப்புராணம்‌. 


31 


யெந்தையை வழிபட்‌ டிருந்தனன்‌ பின்ன ரிந்திர பதமும்விட்‌ டலர்மே 
லந்தண னாகி யவண்வதுந்‌ தப்பா லரும்பெறன்‌ முத்தியு மடைந்தான்‌. 


வடகயிலாயமகிமையாவையுமித்தென்கயிலாயமும்வாய்க்குங்‌, 
கடவுளர்முனிவர்சித்தர்க ளியக்கர்கந்தரு வர்கள்கணநாதர்‌, புடைதழீஇ 
யிருப்ப வுமையவ ளோடும்‌ புளிதனாங்‌ கமர்வது போல, விடைவிடா 
தெற்றை ஞான்றுமப்‌ பரிசே மீண்டு மெம்‌ மானினி திருப்பன்‌. (20) 


வேறு. 
இனைய மால்வரைப்‌ பெயர்திருக்‌ காளத்தி யென்பர்‌ 
வினவு தென்கயி லாயமென்‌ றும்பெயர்‌ மேனாட்‌ 
புனித னுந்திருக்‌ காளத்தி நாதனே புகலிற் 
றனிந கர்ப்பெய ருந்திருக்‌ காளத்தி தானாம்‌. 


குரைபு னற்றிரைப்‌ பவழமு முத்தமுங்‌ கொழித்துக்‌ 
கரைபு ரண்டபொன்‌ முகரிகா ணின்னதி கழநிற் 
பரமர்‌ சந்நிதித்‌ தீர்த்தம்யாம்‌ பகர்வதற்‌ கெளிதோ 
மருவு ருத்திர தீர்த்தமென்‌ றேபெயர்‌ வழங்கும்‌. 
இத்த டங்கிரிப்‌ புதுமைக ளளப்பில வென்றுஞ்‌ 
சித்தி பற்பல வளிப்பவாய்த்‌ தேவரி னமுதாய்த்‌ 
தத்து தீம்புனற்‌ றடஞ்சுனை சூழ்ந்துசந்‌ ததமுஞ்‌ 
சுத்த நற்றவ முனிவரர்‌ துவன்றினர்‌ வதிய. 

தேவர்‌ விஞ்சையர்‌ சித்தர்கந்‌ தருவர்க டிகழப்‌ 
பாவை பங்கினன்‌ பரஞ்சுட ரிலிங்கமாம்‌ படிவ 
மேவி யீண்டையின்‌ விளங்குகின்‌ றானிதன்‌ மேன்மை 


யாவர்‌ சொல்வரென்‌ றியம்புறத்‌ தனஞ்சய னிசைப்பான்‌. 


அருந்த வம்பெரி திழைத்துள வந்தணர்க்‌ கரசே 
திருந்து மிவ்வரை தென்கயி லாயமாந்‌ திருப்பேர்‌ 
பொருந்து காரண மினையதென்‌ றறைகெனப்‌ புகல 
விரிந்த மின்னென வவிர்சடை முனிவரன்‌ விளம்பும்‌. 


தேற லின்றுளி பிலிற்றுசெந்‌ தாமரைப்‌ பொகுட்டின்‌ 
வீறு நான்மறைக்‌ கிழவன்முன்‌ னாள்விரி சடைமேல்‌ 
ஆரறு சூடிய வாதியம்‌ பண்ணவ னருளான்‌ 

மாறி லாவினை தீர்ந்தனன்‌ பெற்றனன்‌ வரங்கள்‌. 


(21) 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


32 பலகுஞ்சிலந்தியூம்‌ பூசித்த அத்தியாயம்‌. 


பெற்ற நான்மறைப்‌ பெருந்தகை பின்னரும்‌ பிறைசேர்‌ 
கற்றை வார்சடைக்‌ கண்ணுத லண்ணலைத்‌ தொழுதே 
யெற்றை ஞான்றுமிவ்‌ வரையினி லேந்திழை யூடனீ 

சுற்று பல்கணத்‌ தொகையொடும்‌ வைகெனச்‌ சொற்றான்‌. 


சொற்ற வண்ணமே சுடர்விடு மழுவலான்‌ சொல்வா 
னிற்றை வைகறொட்‌ டென்றும்யா மினையமால்‌ வரையிற் 
கற்றை யங்குழ லுமையொடுங்‌ கணத்தொடும்‌ வதிவோம்‌ 
பெற்ற திவ்வரை தென்கயி லாயமாம்‌ பெயரே. 


என்ற வாய்மொழி யிருங்கடற்‌ புவிமுழு தியற்று 
மன்ற னாண்மலர்த்‌ தவிசின்மே லவனுக்கு வழங்கி 
யன்று தொட்டுமிங்‌ கமர்ந்தன னம்மைபங்‌ காள 
னென்று மிவ்வரை தென்கயி லாயமா யினதே. 


பூம கன்பெறு வரத்தினிற்‌ கிழத்தியாப்‌ புகன்ற 
நாம டந்தையு மிவ்வரை நண்ணியே நாதன்‌ 
றேம லர்ப்பத மருச்சனை செய்தன டேவர்‌ 
கோம கன்முதற்‌ றிசைபுரப்‌ பவர்களுங்‌ குழுமி. 


மலர்சொ ரிந்தனர்‌ வானவர்‌ தானவர்‌ தாமு 
மலர்பொ ழிந்தன ரமலனை வணங்கின ரமர 
ர௬ுலக மர்ந்தருள்‌ யோகினி நீலையென்‌ பவளுந் 
தலைவ ஸனம்புயத்‌ தாளருச்‌ சித்தனள்‌ சால. 


முழங்கு தெண்டிரைப்‌ பரவைசூழ்‌ நெடுநில முழுதுந்‌ 
தழங்கு தன்புக ழெறித்திடத்‌ தனிக்குடை நிழற்றி 
வழங்கு நூன்முறை நடாத்திய மாமுசு குந்தன்‌ 
விழைந்த காதலா லருச்சனை புரிந்தனன்‌ விசயா. 
ஆத ரந்திக பழக்கினிப்‌ பிரபனா மசுரன்‌ 

றாத விழ்ந்ததண்‌ மலர்கடூ யிறைஞ்சினன்‌ றலைநாண்‌ 
மாத வம்புரி வசிட்டமா முனிவனும்‌ வணங்கி 

யாதி யம்பர மன்றிரு வருளடைந்‌ தனனால்‌. 


அருந்த வம்புரி கோசிக னருச்சனை செய்தான்‌ 
பரந்த வைம்பொறி யெறிந்திடு மத்திரி பணிந்தான்‌. 
வருந்தி நோற்றுள கோதம மாமுனி யாய - 
பெருந்த வன்முத லோர்வழி பட்டனர்‌ பிரானை. 


(27) 


(28) 


(29) 


(30) 


(31) 


(32) 


(33) 


(34 2 


திருக்காளத்திப்புராணம்‌. 33 


துத்தி வெம்பொறிக்‌ கணபணச்‌ சுடர்மணிச்‌ சுடிகைப்‌ 

பத்தி தங்கிய பஃ்றலை யநந்தன்முற்‌ பாந்த 

ளித்த லந்தனி லிளம்பிறை சூடுமெம்‌ மிறையைப்‌ 

பத்தி யன்பொடும்‌ பணிந்தன வின்னமும்‌ பகர்வாம்‌. (35) 


வினையி ஸீங்கிய விளங்கிய வறிவுடை மேன்மைச்‌ 

சனக னாதிய யோகியர்‌ தாங்கள்பூ சித்தார்‌ 

இனிய சித்திர சேனன்முன்‌ னானயா ழிசையிற்‌ 

பனிவி சும்பிடைக்‌' கந்தரு வரும்பணிந்‌ தனரால்‌. (36) 


குறைவில்‌ சீர்மணி மான்முத லியக்கர்கள்‌ குழுமி 

நறைக மழ்ந்துதண்‌ டளையவிழ்‌ நாண்மலர்‌ பெய்தார்‌ 

சிறிய நுண்ணிடைக்‌ கனதனச்‌ சீறடிச்‌ செவ்வாய்‌ 

மறுவில்‌ வெண்ணகை யரம்பையா தியர்வணங்்‌ கினரால்‌. (35) 


பூத்த தண்ணறுந்‌ தொடைகமழ்‌ பொருசிலைத்‌ திணிதோட்‌ 

பார்த்த கேண்மதி சாலவோ ரதிசயம்‌ .பகர்வா 

நாத்த மும்பெழு மாரண னாரணன்‌ காணாப்‌ 

பார்த்தி பன்றனை யொருசிலந்‌ தியும்பணிந்‌ ததுகாண்‌. (38) 
வேறு. 

தன்னுத ரத்திற்‌ றோன்றுந்‌ தந்துவைத்‌ தனது வாயான்‌ 

முன்னுற விழைத்தே வான முகடுதோய்‌ கயிலை போன்று 

மின்னவிர்‌ பிறையொப்‌ பாகி விளங்குவெங்‌ கோட்டுச்‌ செங்கண்‌ 

மன்னிய வடுபோர்‌ வெள்ளை மழவிடை. வடிவம்‌ போன்றும்‌. (39) 


தண்டுளி நறவு கான்று தளையவிழ்‌ வாசப்‌, பொற்பூ 

வண்டினங்‌ கறித்த *தெய்வத்‌ தருநிழல்‌ வளமை போன்றுங் 
கொண்டலி னகடு போழ்ந்த குடுமியஞ்‌ சிகரம்‌ போன்று ன்‌ 
மண்டர்தம்‌ பெருமான்‌ கோயிற்‌ பிரதிமை யவையே போன்றும்‌. (40) 


இன்னவா வெள்ளி வெற்பி லெவையுள. பையத்‌ றெல்லாம்‌ 
பன்னுநுண்‌ ணிழையாற்‌ கோட்டிப்‌ பண்டுசெய்‌ தவத்தி னாலே 
முனனவன்‌ றாளி னேய முற்றியிவ்‌ வாறு பன்னாள்‌ 

டம்‌ பணிக ளாற்றி * வருத்லு மவற்றி லோர்நாள்‌. (419 


ஆங்கத னன்பை யார்க்கு மறிவித்தல்‌ வேண்டி யம்பொற்‌ 
கோங்குறழ்‌ .குவிமென்‌. கொங்கை ஞானப்பூங்‌ கோதை பாகன்‌ 
க ஸ்‌ ரன்‌ த , ்‌ 
*ுதெய்வத்தரு - கற்பகத்தரு. 


34 பலகுஞ்சிலந்தியூம்‌ பூசித்த அத்தியாயம்‌. 


றேங்குறு முவப்பி னாலே சிலந்திசெய்‌ துள்ள வெல்லா 
மோங்கொளித்‌ தீபம்‌ பட்டு வெந்திட வுஞற்றி னானே. (42) 


இழைந்திடு மிழையிற்‌ பன்னா எளியற்றிய பணிகள்‌ யாவுந்‌ 
தழைந்திடா தொருக ணத்திற்‌ றயங்கிய தீபத்‌ தால்வெந்‌ 
தொழிந்தது சிலம்பி காணா வுளநனி மிகவுஞ்‌ சோர்வுற்‌ 

றழுங்குறு துயர்பொ றாம லதுசெய்த தாரே சொல்வார்‌. (43) 


புழுவுடைக்‌ குரம்பை மின்னும்‌ பொறுத்துநா னிருப்ப தென்னே 
மழுவலான்‌ நிருத்தா என்றிப்‌ பிறவிநோய்‌ மருந்தொன்‌ றில்லை 
விழுமிய திதுவே யென்று விமலனை நினைந்து தீபத்‌ 

தழலிடை யுடல மெல்லா மாகுதி பண்ணிற்‌ றம்மா. (449 


பண்ணிய துணிவு நோக்கிப்‌ பவழமால்‌ வரைபோன்‌ மேனிக்‌ 
கண்ணுதல்‌ கருணை பொங்கிக்‌ கணங்களின்‌ றலைமை மீந்தான்‌ 
விண்ணவர்‌ தமக்கு மெய்தா வாழ்வது மேவிற்‌ றென்றாற்‌ 
புண்ணியப்‌ பயனால்‌ வந்த பூசையின்‌ பலன்யார்‌ சொல்வார்‌. (45) 


ஈங்கிது பெற்ற பேற்றை யார்சில ரினிது கேட்பார்‌ 
தீங்குமற்‌ றெவையு நீங்கிச்‌ சிவபர னருளி னாலே 
தூங்கிருள்‌ பருகிச்‌ சோதி கான்றெழு பரிதி சோம 
னாங்கவ ருள்ள காறு -மமருல்‌ கெய்தி வாழ்வார்‌. (46) 


சிறியதோர்‌ சிலந்தி யீண்டுச்‌ செய்தது பூசை யென்றால்‌ 

அறிவினா லுயர்ந்த ஞான யோகரை யறைவ தென்னே 

நறியபூந்‌ தருக்க டாமு நாண்மலர்‌ கனிக ணல்கி 

மறுவில்சீர்ச்‌ சார லென்றும்‌ வழிபடா நிற்கு மாதோ. (47) 


கற்பக நீழல்‌ வாழுங்‌, காவல னேவ லாலே 

பொற்பதி யமர்ந்த பெண்மைக்‌ கரும்பெனும்‌ பூவை நல்லார்‌ 
அற்புத நாத கீத முழவினார்ப்‌ பரவத்‌ தாலே 

சிற்பரற்‌ குறுகிச்‌ சேவை யுஞற்றுவார்‌ தினமும்‌ வந்து. (48) 
இம்மட மாதர்‌ சேவை யிசைப்பதென்‌ குறவர்‌ மாதர்‌ 

கொம்மைவெம்‌ முலையின்‌ வள்ளி குலத்துள நலத்தி னாலோ 


98-45 ''நெஞ்சிலந்தி வண்ணனே தித்தாவெனப்‌ போற்றிச்‌, செஞ்சிலத்ி 
நூலினாற்‌ செய்கோயில்‌ - பஞ்சிலங்கு, தீபம்‌ படவதுதன்‌ வன்‌ விடத்தோன்றி 
- நீபங்‌ கயத்தாளி னில்லென்றோன்‌”' - இருக்காளத்்‌இதாதருலா, 29, 24 
* அமருலகு - அமரருலகு; தேவருலகம்‌.  * 


திருக்காளத்திப்பூராணம்‌. 35 


செம்மணிக்‌ குன்றி பூண்டு பைந்தழை யாடை சேர்த்தி 

யம்மைபங்‌ காளற்‌ காண்பான்‌ சினகரத்‌ தணையப்‌ பெற்றால்‌. (49) 
அங்கண்மா ஞாலத்‌ துற்ற வரும்பெறந்‌ நீர்த்தம்‌ யாவுங்‌ 

கங்கையே யாதி யாய கடவுண்மா நதிகண்‌ முற்றும்‌ 
பொங்குவெண் டிரைகள்‌ வீசிப்‌ பொருகடன்‌ முழுது மீங்குத்‌ 
திங்களங்‌ கண்ணி வானோ ஸனருளினாற்‌ சேர்வ வென்றான்‌. (50) 


ஆகச்செய்யுள்‌, 216 


நான்காவது 


பிரமா வரம்பெற்ற அத்தியாயம்‌. 


என்றலும்‌ பரத்து வாச முனிவனை யினிது நோக்கி 
வென்றியஞ்‌ சிலைக்கை வெம்போர்‌ விசயனொன்‌ றுரைக்கு மேனாண்‌ 
மன்றலங்‌ கமலப்‌ புத்தேண்‌ மாதவ மிழைத்தா னென்றாய்‌ 
நன்றதை விரித்துச்‌ சால நவில்கென நவில லுற்றான்‌. (10 
வேறு. 
முன்னொர்‌ கால முகிழ்த்த நிலாவணி 
மன்னன்‌ மாயை மயக்குற நான்முகன்‌ 
பன்னெ டும்பகல்‌ பாரியொ டின்புறாத்‌ 
தன்ம றந்து தவிர்ந்தனன்‌ றன்செயல்‌. (2) 
இன்ன வாநிவ ஸின்புறு நாளினிற்‌ 
றுன்னு மூடர்‌ பிறர்மனை தோய்பவர்‌ 
உன்ன ருஞ்செருக்‌ குற்றுள மைந்தராய்‌ 
முன்னு தித்தனர்‌ முப்பதி னாயிரர்‌. (3) 
கடிய ராகி யுதித்தவக்‌ காமுகக்‌ 
கொடியர்‌ வந்து குழுமிக்‌ குரைகடற்‌ 
படியி னேர்படு பாவைய ரைத்தழீஇ 
முடிவி லின்ப முயக்கமுநற்‌ றாரரோ. (4) 
முயங்க லுற்ற முகிழ்முலை மாதர்பாற்‌ 
*கயங்கு நெஞ்சுடைக்‌ கண்டக ராய்ப்புவி 
நயங்கெ டுத்து நலிதரு ஈதீம்பரா 
மியங்கி ராக்கத ரெண்ணிலர்‌ தோன்றினார்‌. (5) 





ு குயங்கல்‌ - சுலங்கல்‌. - தீம்பார்‌ - இமையையுடையவர்‌. 


36 பிரமா வரம்பற்ற அத்தியாயம்‌, 


தோற்ற முற்ற வரக்கர்‌ தொகுதியான்‌ 

* மாற்ற முற்று மறிதிரை வையக 

மாற்ற ருந்துய ரெய்தி யலைவுறப்‌ 

போற்று வானவர்‌ கண்டு. பொறாமையால்‌. (6) 


கழியுங்‌ காமக்‌ கவலை மிகுந்துணர்‌ 

வழியுஞ்‌ சிந்தைய னாகி யடைந்துள 

பழியந்‌ தேறல னாகிய பன்மறை 

மொழியின்‌ பண்ணவன்‌ பான்முறை யிட்டனார்‌. (5 


முறையி டுந்தொனி கேட்டலு மூதுணர்‌ 

மறைவி ரிஞ்சனவ்‌ வஞ்சப்‌ புதல்வரு 

மறனி ழந்த வரக்கரு மாண்டிட 

_வுறுதி மைந்த -னொருவனைப்‌ பெற்றனன்‌. (2) 


பெற்ற போதப்‌ பெருந்திறன்‌ மைந்தனாற்‌ 

குற்ற மேவு கொடியரு மாங்கவர்‌ 

பற்றி னல்கிய பாலர்கள்‌ சார்ந்துளோர்‌ 

முற்று மொல்லை முடிந்து தொலைந்தனா. (89 
தொலைந்த பின்னைத்‌ தொடுகடல்‌ வையக 

நலந்த மைந்து சிறந்தது நாடொறு 

மிலங்கு சோதி யிமையவர்‌ யாவரும்‌ 

பொலஞ்சு டர்த்துறக்‌ கத்திடைப்‌ போயினார்‌. (16) 


புண்ட ரீக னதன்பின்‌ பொருக்கெனப்‌ 

பண்ட மர்ந்த வியற்கையைப்‌ பாற்றிமால்‌ 

கொண்ட தீங்கைக்‌ குறித்துப்‌ புணர்ச்சியை 

விண்டு எத்திடை நொந்து விளம்புவான்‌. 011.) 
இக்க டுங்கொலைக்‌ கையரை யாதுக்கு 

மக்க சென்று பயந்தனன்‌ மற்றியான்‌ 

மிக்க வங்கவர்‌ தங்களை மீளவு 

மொக்க யாதின்‌ பொருட்டுயி ருண்டதே. (12) 


கறங்கு தெண்டிரைக்‌ காசினிக்‌ கிங்கிவர்‌ 

பிறந்து துன்பம்‌ பெரிதும்‌ விளைந்ததால்‌' 

அறிந்த பின்ன ரவர்களுக்‌ ,கென்பொருட்‌ 

டிறந்து பாடுவந்‌ தெய்திய' 'தென்பவே.. , (13) 





ஷல்கி ட 


மாற்றம்‌ - மாறுதல்‌. * ஒருவன்‌, ச உக்இரன்‌., 


திருக்காளத்திப்புராணம்‌. 


இனைய பாதகம்‌ யானினி நீங்குறப்‌ 

புனித வெண்பிறை சூடும்‌ புரிசடைத்‌ 

தனிமு தற்பொரு டாளருச்‌ சித்தவ 

னினிய நல்லரு ளாலின்ப மெய்துவேன்‌. 

தன்ன டைந்தவர்‌ தங்கட்‌ குறுதுணை 

யன்ன வன்றனை யன்றிமற்‌ நில்லென 

விந்நெ டுங்கிரி யெய்தி யருச்சனை 

யுன்ன ருந்தவத்‌ தோடு முஞற்றினான்‌. 

மாசித்‌ திங்கண்‌ மகத்தொரு மைந்தனை 

நேசித்‌ திங்கொரு நீள்விர தத்தொடு 

*மாசைத்‌ திங்க ளவிர்சடை யண்ணலைப்‌ 

பூசித்‌ தன்பொடும்‌ போற்றின னாங்கவன்‌, 

வேறு. 

தேற்றுறு மெழுத்தோ ரைந்து மரபினிற்‌ செபித்துத்‌ தேவை 
நூற்றுட னிருநான்‌ காய வலஞ்செய்து நான மின்றி 
யேற்றுமத்‌ தொகைவி டாத வணக்கமு மியல்பி னாற்றிப்‌ 


போற்றினன்‌ றொழுது நின்றான்‌ பொருசுடாப்‌ புலவு வேலோய்‌, 


இம்முறை யருச்சித்‌ தேத்து மேல்வையி லெழுதொ ணாத 
வம்மறை யவனைச்‌ சால்‌ வகமிழ்ந்‌ தகில்‌ மீன்ற 


37 


(14) 


(15) 


(18) 


(17) 


கொம்மையங்‌ கொங்கைச்‌ செவ்வாய்‌ ஞானப்பூங்‌ கோதை யோடும்‌ 


வெம்மழ விடையென்‌ நாய வெள்ளியங்‌ கிரியின்‌ மீதே. 


சேட்டிளம்‌ பரிதி கோடி திரண்டெழுந்‌ தனைய சோதி 
யீட்டமாஞ்‌ செய்ய மேனிக்‌ கருமிடந்‌ ஜறிறைவன்‌ றோன்றிப்‌ 
பாட்டஸி முரலப்‌ பைந்தேன்‌ நுளித்தலர்‌ பதும மேலோய்‌ 
கேட்டவை யாவு மீவாம்‌ வேண்டுவ கிளத்தி யென்றான்‌. 


பற்றிய மோகத்‌ தாலே பழிபடு பாவஞ்‌ செய்தே 
,னெற்றுநீர்ப்‌ பரவை ஞால மிருவிசும்‌ பிகழ வென்பால்‌ ப 
உற்றுள பாவந்‌ தன்னை யொழித்தருள்‌ புரிதல்‌ வேண்டு 
மற்றிது வன்றி யின்னும்‌ வரமொன்று கேட்பன்‌ - மன்னோ, 


சொல்லரு மதியி னின்னோ டொத்திடுந்‌ தூயோ னாகி 
யெல்லையி லுலகுக்‌. கெல்லா மினிதுப காரி யாகி 


(18) 


(19) 


(29) 





ப ஜனசக்கடை வெல்க கூட்டிய பொன்போலுஞ்‌ சடையெனப்‌ பொருள்‌ 


கொள்க. 


38 பிரமா வரம்பெற்ற அத்தியாயம்‌. 


வல்லவோர்‌ புதல்வன்‌ றன்னை வழங்கிடல்‌ வேண்டு மற்றீ 
தல்லது வரமொன்‌ நின்னு மறைகுவ னமர ரேறே. (21) 


இத்திரு நகரி னின்னை யார்சில ரினிது போற்றிப்‌ 

புத்திரன்‌ வேண்டு மென்று புகன்றன ரனையர்க்‌ கெல்லா 

மத்திற மளித்தல்‌ வேண்டு மென்றன னகல்வி சும்புந்‌ 

தத்துநீர்‌ வரைப்பும்‌ யாவும்‌ விதித்தபூந்‌ தவிசின்‌ மேலோன்‌. (22) 


என்றிவை நவின்ற போழ்தி லினிதுவந்‌ திறையோன்‌ சொல்வான்‌ 
மன்றலங்‌ கமலப்‌ புத்தேண்‌ மற்றுநீ மயக்கத்‌ தாலே 

யொன்றுமிங்‌ குணர்வி லாம லுளுற்றிய பாவம்‌ போயிற்‌ 

நின்றருந்‌ தவத்தை யாற்றி மீண்டெமைப்‌ பணிந்த ஞான்றே. (28) 


மைந்தனை விழைவுற்‌ றெம்மை வலஞ்செய்து வணக்களஞு செய்தா 
யந்தண்மா மலரின்‌ மேலோ யாதலா லருண்மெய்ஞ்‌ ஞானஞ்‌ 
சந்ததம்‌ விளங்கி நாளுந்‌ தகைமைசா றவத்திற்‌ நூய 

புந்திமே லவனா யிங்கோர்‌ புதல்வன்மற்‌ றுனக்குண டாக. (24) 
வீசிலெண் டரங்க முத்தங்‌ கொழிக்குமிவ்‌ விரிநீர்‌ யாற்றின்‌ 

மாசிமா மகந்தொ டங்கி மற்றைமா மகத்தின்‌ காறு 

நேசமாய்ச்‌ சங்கற்‌ பித்து மகந்தொறு நெறியின்‌ மூழ்கி 

யாசிலா நியம சீல னாகியைந்‌ தெழுத்து முன்னி. (255 


உன்னருங்‌ காத லோடு வலம்வரா வுவந்து தாழ்ந்து 

தன்னுளத்‌ தியன்ற வாறு தயவொடு தானஞ்‌ செய்து 

மன்னுமிவ்‌ விரத மிவ்வா றிழைத்திட வல்லா னென்னி 
னன்னதோர்‌ வருடத்‌ தீற்றி லவற்குநன்‌ மகவுண்‌ டாக. (26) 


அரும்பெறற்‌ புதல்வ னாய வனையவ னதிக வாணா 

ணிரம்பிநல்‌ லுடம்பு பெற்று நீடிருஞ்‌ செல்வ மோங்கிப்‌ 

பெரும்புக ழெய்தி நாளுஞ்‌ சுகத்தினைப்‌ பெற்று வாழ்வ 

னிரும்புவி மதிக்க வென்ன மறைந்தன னிமையோர்‌ நாதன்‌. (27) 
அந்தணன்‌ றானு யிர்த்த புதல்வரை யடர்த்த பாவஞ்‌ 

சிந்தின னதன்பின்‌ னாகச்‌ சிவபர னருளி னாலே 

யந்தமில்‌ பரம ஞானி யாகவே ரிபூவென்‌ நாங்கோர்‌ 

மைந்தனைப்‌ பயந்தான்‌ சால வாழ்ந்தனன்‌ மகிழ்சி ஐந்தே. (28) 
குரைபுனற்‌ கங்கை வேணிக குழகன்‌ முன்‌ சொற்ற வாறே 
தரையினில்‌ யாவ ரேயித்‌ தலத்திலிந்‌ நோன்பு தன்னை 


திருக்காளத்திப்புராணம்‌. 39 


மரபுளி வழாம லாற்றி வணங்குந ரவர்க்கு வாய்ந்த 

வரியநற்‌ புதல்வர்‌ தாம்வந்‌ தவதரித்‌ திடுவ ரன்றே. (29) 
விசயகேள்‌ பரம ஞானம்‌ விளங்கிய ரிபுவு மேனாள்‌ 

வசையில்சீர்‌ நிதாக னென்னு மறையவன்‌ றனக்கு வந்திங்‌ 
கசைவிலா வனைய ஞான முபதேசித்‌ தருள்செய்‌ தேகத்‌ 

திசைபுகழ்‌ நிதாகன்‌ றானுஞ்‌ சனகனா தியர்க்குச்‌ செப்ப. (30) 


அன்னவா தாமும்‌ வானோர்க்‌ கருளுட னுணர்த்தா நிற்பச்‌ 

சொன்னவிம்‌ முறையே ஞானம்‌ வழிவழித்‌ தொடர்ந்து போந்த 

தின்னதோர்‌ பெருமைத்‌ தாய வித்தல மெவைக்கு மேலா 

முன்னருஞ்‌ சேவை செய்வார்க்‌ கெளிதினி லுய்தற்‌ பாற்றாம்‌. (319 

என்றிவை பாரத்து வாச ஸனியம்புறச்‌ செவிம டுத்த 

மன்றலந்‌ தொடையன்‌ மார்பின்‌ வரிசிலை விசயன்‌ சொல்வா 

னன்றுதென்‌ கயிலை யாகி யகலிரு விசும்பு தோய்ந்து 

நின்றது திருக்கா ளத்தி யாயதென்‌ ஸிகழ்த்து கென்றான்‌. (32) 

இன்னண முனிவன்‌ பார்த்தற்‌ கினிதறி வித்த காதை 

நன்னெறி யறியும்‌ வண்ண நைமிசா ரணியந்‌ தன்னின்‌ 

மன்னிமுப்‌ பொறியும்‌ வென்ற மாதவக்‌ கிழவர்‌ யார்க்குந்‌ 

தொன்முறை யுரைத்தான்‌ நூய சூதமா முனிவன்‌ மாதோ. 2 
ஆகச்செய்யுள்‌, 249, 


ஐந்தாவது 
காளன்‌அத்தி முத்தியடைந்த 
அத்தியாயம்‌. 


ஆதியே தென்கயிலை யாகியவிப்‌ பொலங்கிரியி லமர்த்த 
ஞானச்‌, சோதிதனைக்‌ காளனெனுஞ்‌ சுடிகைமணித்‌ துளையெயிற்றுத்‌ 
துத்தி நாகங்‌, காதலால்‌ வழிபட்ட தஞ்ஞான்றோர்‌ புகர்மூகத்த களிநல்‌ 
யானை, தீதிலா முற்றவத்தாற்‌ றானுமினி தருச்சித்துத்‌ இரிந்த தன்றே. 
அந்நிலையிற்‌ பைவிரிந்த கவர்படுநாப்‌ பகுவாய்வா எரவு நாளும்‌ 
பொன்னிலகு மிளஞாயிற்‌ றொளியினைவெல்‌ சுடர்மணியாற்‌ பூசைசெய்ய 
வுன்னரிய பிறைமருப்பிற்‌ றழைசெவிய மால்யானை யுரகஞ்‌ சாத்து 
மின்னவிர்செம்மணிபலவுந்தள்ளி நெடும்புழைக்கரத்துமிகவுங்கொண்டு. 


40 காளன்‌அத்தி முத்தியடைந்த அத்தியாயம்‌. 


தண்புனலை யினிதாட்டிதீ தளையவிழ்மென்‌ கமலமலர்‌ பலவுஞ்‌ 
சாத்தி, யொண்பரிவோ டருச்சித்த திம்முறைநாள்‌ சிலகழிய 
வொன்றுக்கொள்று, பண்புடைநற்‌ பூரனையை யழிக்கையாற்‌ 
பொறாதுகம்மிற்‌ பகைமை யெய்திமப்‌, புண்படுநெஞ்‌ சுடையவா 
யமையாத வெஞ்சினத்தாற்‌ புழுங்கிச்‌ சொல்வ. (3) 
என்பூசை யழித்தானை யாவனென வுணர்கிலே னென்னுங்‌ 
காளன்‌, றன்பூசை தடுத்தவன்றான்‌ யாவனென நினைந்தமழுங்குந 
தடக்கை வேழ, நன்பூசை சிதைத்த தமை யறியாதிவ்‌ வாறுசில நாள்‌ 
செல்‌ போது, பின்பூசை செயவொருநாட்‌ பிறையெயிற்று வாளராப்‌ 
பெரிதும்‌ போந்து. (4) 
ஏறித்தசுடாத்‌ திப்பியமா மணிகள்சொரிந்‌ தருச்சனையை 
பிழைத்துப்‌ பின்னர்க்‌, குறித்ததொரு நினைவதனாற்‌ நினந்தினம்பூ சித்த 
குரு மணிகள்‌ யாவும்‌, பறித்தெறிந்து பரஞ்சோதி திருமுடியிற்‌ 
பதுமத்தைப்‌ பல்காற்‌ சூட்டுங்‌, கறுத்தமனத்‌ தவனைநெெறி யில்லானைப்‌ 
பாதகனைக்‌ கண்ணிற்‌ கண்டு. (5) 
இன்றனவே மறலிவாய்கீ கிரையாக்கிப்‌ பின்னரியா னெனது 
பூசை, யொன்றியநற்‌ பயன்பெறுவே னெனத்துணிந்து பனைக்கரதீ 
தினுயர்வே மழத்தைப்‌, பொன்றுவித்தற்‌ பொருட்டாகப்‌ பொருவில்சிவ 
விங்கத்தின்‌ பின்னே போந்து, மன்றவுமால்‌ யானைவரும்‌ வரவுபார்த 
திருந்ததங்ஙுன்‌ வாள ராவே. (6) 
அவ்வேலை மேன்மேனற்‌ சிவபசை யிழைப்பமத வருவி பாயுங், 
கைவேழம்‌ வந்திலகுங்‌ கதிர்மணியாற்‌ செய்பூசை கண்ட போழ்தே, 
வெவ்வேகங்‌ கொதித்தெழுந்து கலங்கியுளம்‌ பதைபதைத்து 
விரையவெொன்று, செவ்வேதன்‌ ஸுூள்ளத்திற்‌ கூறிக்கொண்ட 
தடுசிலைக்கைத்‌ தெவ்வ ரேறே. (7) 
தன்னுயிரை வேண்டாத யாவனே யிழைத்தானிதக்‌ தவறு 
தன்னைப்‌, நன்னறவங்‌ கொப்புவித்த கமலத்தாற்‌ றண்கமுநீர்‌ நறுமென்‌ 
போதாற்‌, றுன்னியவென்பூ சனையைத்‌ துணிந்தழித்துக்‌ கடினமாய்ச்‌ 
சுமத்த லாற்றா, வன்மைமிகு நிலத்தரலைக்‌ கற்களாற்‌ சவபரனை 
மறைத்திட்‌ டானால்‌. (8) 
கல்லினான்‌ மறைத்தபொல்லாக்‌ கயவனைநா ஸனிக்கணமே 
கண்டு வீட்டி, நல்லதோர்‌ மகிழ்சிறந்து நாடியவென்‌ பயன்பெறுவே 
னன்கென்‌ றெண்ணி, வெல்லொணா வொருதுணிவான்‌ மிகவடங்கித்‌ 
திருமுன்னே விரைய நண்ணி, மல்கு குருச்‌ சுடர்மணிக டள்ளிநெடும்‌ 
புழைக்கரத்து மாநீ ராட்டி. (9) 


திருக்காளத்திப்புராணம்‌, [4 * | 


பூங்கமல நாண்மலரு மூகைவிண்ட செங்குவளைப்‌ 
போதும்பெய்து, தீங்கனியு மின்சுவைத்தா மரைக்கிழங்குந்‌ இருவமுது 
செய்வித்‌ தன்பால்‌, வீங்களமென்‌ முலையுமையா டழுவுதிரு 
மேனிதனை வேழந்‌ தானுந்‌, தாங்கரிய மகிழ்தூங்கு முளத்தினொடும்‌ 
புழைக்கரத்தாற்‌ றழுவிற்‌ றன்றே. (10) 
தழுவுகையிற்‌ றழலுமிழ்கட்‌ பேரரவஞ்‌ சிற்றுருவநீ 
தனளைக்கொண் டின்னே, வழுவையுயிர்‌ நீப்பனென வன்றடகீகை 
யுட்புகலு மருண்டு வேழ, மழிதுயர்கொண்‌் டுடன்பிஸிறி யாற்றரிதாய்தீ 
தலையுதறிற்‌ றனைய காலை, யெழுதுபொறி வரியரவநழ்‌ தலைகாறு 
நுழைந்துகுடைந்‌ திட்ட தம்மா. (17) 
குடைந்துகுடைந்‌ திடர்விளைப்பக்‌ குஞ்சரஞ்செஞ்‌ சடை.மவுலிக்‌ 
குழகன்‌ பின்னே, தடம்பொருப்பி னெடுங்குவட்டிற்‌ சாலவுந்தன்‌ 
றலைமோதத்‌ தலைமொரத்‌ துண்டு, நெடுங்கிரியும்‌ பொலங்குவட்டோ 
டலைந்துபெரும்‌ பாறைகளுஞ்‌ சிதறி நீங்க, வுடன்களிறுந்‌ தலைவிண்டு 
பரஞ்சுடரை நினைந்தாவி யொழிந்த தம்மா. (12) 
ஒழிந்திடலுந்‌ தலையறைந்த வலியினா லென்புதைத்தவ்‌ 
வுரகந்தானு, மழுநீதியுட னெருங்கியரு ளமலனடி நினைந்துடனே 
யாவி நீங்கி, விழுந்ததவை யோரிரண்டும்‌ விண்ணவர்நா யகன்றாய 
மேனியாகிக்‌, கொழுஞ்சுடர்க்க ஸணொருமூன்றுங்‌ குழவிமதி 
யவிர்சடையுங்‌ கொண்ட மாதோ. (13) 


வேறு. 
கொண்ட போதவர்‌ கண்டு சுழைவுற 
*வண்ட லம்பு மலர்க்குழ லாளொடு 
மண்டர்‌ நாயக னவ்விலிங்‌ கத்துணின்‌ 
றொண்டி றல்விடை யூர்ந்தெதிர்‌ தோன்றினான்‌. (14) 





7 - 73. ''கடுவரிக்கா ளன்மணியைக்‌ கல்லென்று தள்ளித்‌, தடமதக்கை 
நீராட்டித்‌ தந்தி - இடுமலரைச்‌, செற்றையெனப்‌ பாம்பிகழச்‌ செய்த்நாளின்‌ 
மற்றிரண்டு, மொற்றை யொருநாளுவாவரலும்‌ - புற்றரவம்‌, மூக்கிற்‌ புகுந்து 
மூடிகுடைய வெய்யவிடநீ்‌, தாக்கித்தலைமண்டை. தான்‌ கொண்டு - 
மாக்கிரியை, முட்டிநா கப்பெட்டி முத்துமா ணிக்கத்தின்‌, பெட்டிபோற்‌ 
கும்பம்‌ பிளந்திரண்டும்‌ - பட்டளவிற்‌, கைந்நாகம்‌ பைநீதநாக கங்கணம்பூ 
ணப்பொருமப்‌, பைநீநாகங்‌ கைநீதாகப்‌ பட்டுடுக்க - முன்னாகித்‌, .தாளிற்‌ 
கலந்தவற்றாற்‌ றன்பேருங்‌ கொண்டுருங்‌, காளத்தி யூராகக்‌ கற்பித்தோன்‌.:! 
திருக்காளத்திநாதருலா, 41 - 86. 

*  ““வண்டாருங்குழலா ஞமை பாகமகிழ்நீதவனே'்‌' என்பது 
துருக்காளத்தித்தேவாரம்‌. 


2 காளன்‌அக்தி முத்தியடைந்த அத்தியாயம்‌. 


ஆர ணன்றன்‌ னனத்தி னணைந்தன 

னார ணன்புள்‌ ளரசினி னண்ணினான்‌ 

பேர ணங்கொடும்‌ பெற்றத்‌ தமர்ந்தருள்‌ 

பூர ணன்றனைப்‌ போற்றிநின்‌ றார்புடை. 

கொள்ளை மும்மதக்‌ குஞ்சர மாமுகப்‌ 

பிள்ளை மூடிக மேல்வரப்‌ பெற்றன 

னள்ளி லைச்சுடர்‌ வேற்படை யங்கையின்‌ 

வள்ளி கொண்கனு மஞ்ஞையிற்‌ போந்தனன்‌. 

பிருகு மாதவன்‌ பீடுடை யங்கிராப்‌ 

பொருவி லத்திரி மாசில்‌ புலத்திய 

னருள்வ சிட்டன்முன்‌ னாய வருந்தவர்‌ 

சுருதி நூன்மனு வாற்றுதி செய்தனர்‌. 

மாதி ரங்கள்‌ பரிப்போர்‌ வசுக்களென்‌ 

நறோது மெண்மர்‌ பதினோ ருருத்திரர்‌ 

ஏத மற்ற விருவர்‌ மருத்துவர்‌ 

சோதி யாறிரு சூரியர்‌ சூழ்ந்தனர்‌. 

சித்தர்‌ சாத்தியர்‌ சேரத்‌ துவன்றினா்‌ 

தத்து பாற்கடற்‌ றண்ணமிர்‌ தின்சுவை 

யொத்த யாழினி லுள்ள முருக்கியே 

மொய்த்த கின்னரர்‌ செங்கை முகிழ்ததனர்‌. 

.. தேங்கு புட்கர மாதிய தீர்த்தமும்‌ 

வீங்கு வர்க்கட லாதிய வேலையு 

மோங்கு கங்கைமுன்‌ மாநதி யுள்ளவும்‌ 

பாங்கு ருக்கொடு போந்து பணிந்தன. 

வேறு. 

பருப்பத முதல வாய பனிவரை பலவும்‌ பைந்தேன்‌ 
மருப்பொழி தேவ தாரு வனமுதல்‌ வனங்கள்‌ யாவுந்‌ 
திருத்தகு காசி யாதித்‌ தெய்வமா நகருந்‌ தேவர்‌ 
விருப்புறு சோதிட்‌ டோம்‌ மூதலிய வேள்வி யாவும்‌. 
அரிதுணர்‌ வேத நான்கு மங்கமோ ராறு முள்ளத்‌ 
துரைசெய்மந்‌ திரமூ மாதி புராணமு மொருங்கு போந்த 
பொருவில்கந்‌ தருவர்‌ செங்கைத்‌ தாளத்தி னுடனே போத 
மருவுவிண்‌ ணிடியே றென்ன வானதுந்‌ துபிக எளார்த்த. 


(157 


(18) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


(22) 


திருக்காளத்திப்‌. புரா வம்‌ 43 


சுந்தரத்‌ தெய்வக்‌ கங்கை வெண்டிரைத்‌ துளிய ளாவி 
இந்திரன்‌ மலர்த்தண்‌ காவின்‌ வாடையோ டினிது கூடி 
அந்தரத்‌ தமர ரம்பொன்‌ விமானமேற்‌ கொடிய சைத்துச்‌ 
செந்தமிழ்‌ மணத்தி னோடு தென்றலங்‌ கன்று லாவ. (23) 
துன்னுமெண்‌ டிசைப்பா ரேந்துஞ்‌ சொரிமதக்‌ கலுழி நால்வாய்‌ 
மின்னவிர்‌ பிறைவெண்‌ கோட்டு வேழமா மதம்விட்‌ டோடிப்‌ 
பன்னரும்‌ பசுந்தேன்‌ மாந்திப்‌ பாட்டளி முரன்று பற்றப்‌ 
பொன்னிதழ்த்‌ தருவின்‌ வாசப்‌ பூமழை பொழிந்த வன்றே. (24) 
வேறு. 

குருந்த மலர்ந்து குளிர்ந்துள போதும்‌ 

விரிந்ததழு தண்மதி வெண்ணில வும்போற்‌ 

பரந்து விளங்கிய பானிற்‌ மெய்யுந்‌ 

திருந்தி யொளிர்ந்து சிறந்தகண்‌ மூன்றும்‌. (25) 

நயங்கெழு சோதி நகைமுக மைந்தும்‌ 

வியந்த*கட்‌ டங்கமுஞ்‌ சூலமும்‌ வேலும்‌ 

வயங்க பயம்வடி வாளுடன்‌ வாய்ந்து 

தயங்கும்‌ வலத்த தடக்கர மைந்தும்‌. (26) 

வெறிகம முற்பலம்‌ வெய்ய கணிச்சி 

யுறுகவை மாதளை யொண்கனி செங்கட்‌ 

பொறியர வக்க மணித்தொடை பூண்டங் 

கெறிசுடர்‌ வீசு மிடக்கர மைந்தும்‌. (27) 

படர்ந்தொளிர்‌ புன்சடை மீது பரந்த 

தடந்திரை யாலலை தண்பிறை தானு 

*முூடங்குளை யீரத ளாடையு மூசு 

விடம்பயி னாகமுந்‌ நூலும்‌ விளங்க. (28) 

கண்ணெதிர்‌ வந்தருள்‌ கண்ணுத லோனை 

யண்ணலை நாகழமு மத்திய மானோர்‌ 

மண்ணில்‌ விழுந்து விழுந்து வணங்கி 

யுண்ணிறை காத லுடன்புகழ்‌ கின்றார்‌. (29) 

4 இந்த இடத்தில்‌ முதனூலிற்‌ கட்வாங்கமென்னும்‌ பெயர்‌ 
காணப்படுகின்றது. 

- மூடங்குளையீரதளாடை - சிங்கத்தோலாகிய ஆடை; முடங்குளை 
- இற்கம்‌; இங்கத்தோல்‌ புனைந்தமை, '“அடையரி மாவொடு 
வேங்கையின்றோல்‌, புடைபட்‌ வரைமிசைப்‌ புனைந்தவனே'' என்னும்‌ 
தேவாரத்தாலும்‌ விளங்குகின்றது. 


4 காளன்‌அத்தி முத்தியடைந்த அத்தியாயம்‌. 


வேறு. 
உயர்வறு முழுதுல குடையாய்‌ சயசய 
மயிலியன்‌ மடமொழி மதிநுத லுமையவள்‌ 
கயல்விழி மலைமகள்‌ கணவா சயசய 
தயவுடை யடியவர்‌ தாயே சயசய. (39) 
நின்னொரு சத்தியி னிகழு மிராசத 
மன்னி யனைத்துல கங்களு மறைமுறை 
பொன்னி ஸிதழ்க்கம லத்தமர்‌ புங்கவ 
னென்ன விதித்தரு ளிறையவ சயசய. (31) 
ஏத்தரு நின்னுடை யிச்சையி லேயுயர்‌ 
சாத்துவி கங்கொடு தண்டுள வோனென 
வாய்த்திடு வடிவொடு மரபுளி யுலகவை 
காத்தினி தருள்பொழி கருணைய சயசய. (32) 


திருத்தகு நின்னொரு திருவரு ளாலுல 

கரித்திடு தாமத மதுகொடு யாவையும்‌ 

விரித்துணர்‌ ஞான மிகுந்து விளங்கிய 

வுருத்திர ரேயெமை யுடையவ சயசய. (33) 
*மூவகை யாகிய சத்தியின்‌ மூவுரு 

வாவை விகார மகன்றனை யுறுகதி 

மேவிலை யன்புற வெளிவரு வாயுனை 

நாவினி னெவ்வகை நவில்வது சயசய. (349) 


நீயே வினைமுத னீயே- கரணமு 
- நீயே காரண நீயே காரிய 
நீயே தருபவ னீயே- சான்றொரு 
நீயே யிவையினு ணீங்கினை சயசய. (20) 
மாயை கடந்தனை மாயையின்‌ வேறலை 
நீயுடல்‌ சேர்கலை யாகியு நின்றனை 
யாய்வுறு சாங்கிய $ரிருபதொ டைந்தினு 
மீயய ரொன்றென விழைகுவர்‌ சயசய. (38) 





ு மூவகையாகியசத்தி - இச்சாஞானக்‌ கிரியைகள்‌ 

* கரணம்‌ - இங்கேதுணைக்காரணம்‌ - சான்று - சாக்ஷி. 

$ இருபதொடைந்து - இருபத்தைந்து தத்துவங்கள்‌; ஞானேந்திரியங்கள்‌, 
2; கன்மேந்திரியங்கள்‌, 5; பூதங்கள்‌, 5; தன்மாத்திரைகள்‌, 5; அந்தக்கரணங்கள்‌, 
2; புருடன்‌, 1. 


திருக்காளத்திப்புராணம்‌. 5 


அருமறை நுண்பொரு ளாய்ந்து துறந்தவர்‌ 

விரிசக மாயையின்‌ விதமென விட்டுனைத்‌ 

தெரிவரு நல்ல சிதானந்த மாகிய 

வொருதனி யுயிரென வுணர்குவர்‌ சயசய. (332) 


உன்னரும்‌ யோகிக ளெண்வகை யோகினின்‌ 

மன்னிய வாயுவை வலிது தகைந்துனை 

நன்ன ருளத்திடை. நாடுவர்‌ நாடிட 

வந்நிலை யவ்வுரு வாகுவை சயசய. (38) 
மந்திரம்‌ வல்லவர்‌ மற்றவ்‌ வெழுத்தினின்‌ 

முந்துறு மங்க நியாச முடித்தே 

சிந்தனை செய்து செபிப்பர்‌ செபிக்கு 

* மந்திர வுருவென வருகுவை சயசய. (39) 


சைவர்க ளைவகை தங்கிய சுத்திசெய்‌ 

தைவகை யாவர ணத்தொ டருச்சனை 

யெவ்வகை செய்துனை யேத்துவ ரவ்வகை 

யூய்வகை யாவரு ளொருமுதல்‌ சயசய. (40) 


ஆய்ந்த -கணாதா்க எம்புயன்‌ முதலென 

வாய்ந்தபுல்‌ வீடிறன மருவுமெவ்‌ வுலகையு 

மேந்தலுன்‌ வடிவென வெண்ணுவ ரவ்வகை 

தோய்ந்தவர்‌ கண்ணெதிர்‌ தோன்றுவை சயசய, (41) 


மன்னிய தாரணி முதலிய வடிவினி 

னுன்னரும்‌ யாவு மொருங்கு வளைந்தனை 

நின்னுழை யாவு நிறைந்தன நின்னல 

தன்னியம்‌ யாதுள தறைகுதி சயசய, (42) 
இலையெனு மவர்க ளிடத்திலு முண்டென 

நிலையுறு மவர்கண்‌ மருங்கிலு நீயுளை 

பலவித வன்பர்கள்‌ பாவனைப்‌ படியுளத்‌ 

திலகுவை யவர்நினை வின்படி சயசய. (43) 





% '“மந்திரமுத்‌ தந்திரமு மாயவடி'', ''மநீதிரமுந்‌ தந்திரமு. 
மருந்துமாகித்‌, தீராநோய்‌ தீர்த்தருள வல்லான்றன்னை'' என்னும்‌ 
திருவாக்குக்கள்‌ இங்கே கருதற்பாலன. 

- கணாதர்கள்‌ - காணாதர்கள்‌; தார்க்க£கர்‌. இப்பாடம்‌ முதனூலிற்கு 
ஒத்தது; “கணாதிபர்‌: எனவும்‌ பாடம்‌. 


46 காளன்‌அத்தி முத்தியடைந்த அத்தியாயம்‌. 


தூங்கிரு ளல்லவ சோதியு மல்லவ 

வோங்கு புறத்துட னுள்ளிவை யல்லவ 

தாங்கு மசத்தொடு சத்தசத்‌ தல்லவ 

வீங்குனை யறிகுவ தெவ்வகை சயசய. (44) 
நுண்மையு மல்லவ நுவலுறு பருமையின்‌ 

வண்மையு மல்லவ வாண்மையின்‌ வடிவொடு 

பெண்மையு மல்லவ பேடியு மல்லவ 

வுண்மையை யெவ்வகை யுணர்வது சயசய. (45) 


வேறு. 
அரிய தீர்த்த யாத்திரையா லாக மெலிந்து பயனென்னே 
பெரிய யாக மினிதிழைத்துப்‌ பெறுதற்‌ கரிய பேறென்னே 
கரிய மிடற்று வெண்ணீற்றுக்‌ கருணைக்‌ கடலுன்‌ றிருநாம 
முரிய வுவப்பின்‌ வழுத்தவல்லார்க்‌ கெல்லாப்‌ பயனு முளவாமால்‌, (46) 


தண்ணஙி்‌ி கமலத்‌ தவிசிலுறை தலைவன்‌ றானும்‌ பசுந்துளவ 
வண்ணங்‌ கரிய திருமாலும்‌ வயிரப்‌ படைவேந்‌ தனுமுதலா 
வெண்ணுங்‌ கணிப்பி லுயிரெவையும்‌ பசுவாம்‌ பசுவுக்‌ கிறையவனீ 
யண்ண லதனாற்‌ பசுபதியென்‌ றறைவார்‌ நின்னை யறிந்தோரே. (47) 


கற்ப முடிவாங்‌ கடைநாளிற்‌ கணிப்பி லுயிர்க ளெவற்றினைய 
மற்கந்‌ தவிருன்‌ னிச்சையிலே யுரோதிப்‌ பிப்பா யாதலினாற்‌ 
பொற்கென்‌ நிலகுஞ்‌ சடைமெளலிப்‌ புனிற்று மதியெம்‌ போரேறே 
நிற்கண்‌ டுணர்ந்த முனிவருருத்‌ திரனென்‌ றுன்னை நிகழ்த்துவரே. (48) 


தீதி லாத கற்பத்தி னாதி தனிலே செம்பொனிதழ்த்‌ 

தாது கமழ்தண்‌ டாமரைமேற்‌ ழனிவீற்‌ றிருக்குஞ்‌ சதுமுகற்கு 

நாத வடிவாம்‌ வேதத்தை யுருதம்‌ பண்ணு நலத்தாலு 

மோத வரிய நின்னையுருத்‌ திரனென்‌ றுரைப்ப ரூயர்ந்தோரே. (49) 


ஓமென்‌ பதனுக்‌ குயிராகி யோங்கா ரத்தி னுருவமுநீ 

யாமென்‌ பதனா லருமறையின்‌ வடிவா யதனுக்‌ காவியுமாய்த்‌ 
தோமின்‌ நிலகு மெவற்றினையுந்‌ திராவம்‌ புரியுந்‌ தொழிலாலுங் 
காமங்‌ கடிந்தோர்‌ நின்னையுருத்‌ திரனென்‌ றுரைப்பர்‌ கண்ணுதலே.(56) 


உலகு முடலு முதலியவா மவற்றின்‌ றுயரைத்‌ திராவணஞ் செய்‌ 
யிலகு கருணை யாலுமுருத்‌ திரனென்‌ றுன்னை யினிதுரைப்பார்‌ 
தலைவா நின்னிற்‌ சிவதரமாம்‌ பொருள்வே நின்மை யாலுயிர்க்கு 
நலமே புரிகை யாலுன்னைச்‌ சிவனென்‌ நுரைப்பார்‌ நல்லோரே. (51) 


ர 


திருக்காளத்திப்புராணம்‌. (7 


யாவும்‌ பவிக்கு நின்னிடத்தே யெவற்றி னுழையு நீபவிப்பா 

யாவும்‌ பவிப்பிப்‌ பாய்நீயே யென்றும்‌ பவியா தேமிகுவாய்‌ 

பாவந்‌ தவிர யாருநின்னைப்‌ பாவித்‌ திடுவர்‌ பவங்கடந்து 

மேவும்‌ பொருட்டா தலிற்பவனென்‌ றுரைப்பர்‌ வேத முடிவுணாந்தோர்‌. (52) 


அளவி லுலக மெவற்றையுநீ யறுக்கின்‌ றதனாற்‌ சருவனென்ப 
ரளவில்‌ பிறப்பை யழித்துலகு மழிக்கின்‌ றதனா லரனென்ப 

ரளவி லுலகை யாள்கையினா ளலவி லுலகை யாள்வதனுக்‌ 
களவில்‌ பெருமை யுடைமையினா லளவு தலினா லீசனென்பார்‌. (53) 


வரம்பி லிமையோ ரிடத்திலொரு காலுந்‌ திரும்பா மகத்துவநீ 
நிரம்பு மதனான்‌ மாதேவ னென்பார்‌ நின்னை மறையீற்றிற்‌ 
பரம்புங்‌ கீரோ தாரகமோ பனிமால்‌ வரையோ பைம்புயலோ 

விரும்பு மவற்றொன்‌ றினிற்கிடந்து கிரிச னெனும்பேர்‌ மேவுதியால்‌. (54) 


அரிய பிருகத்‌ துவமுடையை யதனா லுன்னைப்‌ பிரமமென்பர்‌ 

விரிய யாண்டு நிறைந்திடலால்‌ விண்டு வெனவே விளம்புவர்கள்‌ 

பொருவி லொருவாச்‌ சுகமுண்டா வதற்கு நீயே பொருட்டெனலாற்‌ 
கருத வரிய சம்புவென வுயர்ந்தோர்‌ நின்னைக்‌ கட்டுரைப்பார்‌.(55) 


நின்னா மத்து ளசொருநாம நிகழ்த்தும்‌ பயனை நிச்சயித்துத்‌ 
தொன்னான்‌ மறையுஞ்‌ சொலமாட்டா வெம்போ னொய்யர்‌ சொல்வதெவ 
னன்னான்‌ மூகனு நாரணனு மறையுந்‌ தெரியா ஞானவுயிர்‌ 
என்னா நின்ற வுனைச்சடமாம்‌ யாமோ துதிப்ப மென்றார்கள்‌. (56) 
வேறு. 

என்றெதிர்‌ வழுத்திய விருவர்‌ தம்மையும்‌ 

பின்றிகழ்‌ வார்சடைப்‌ பிறைக்கொ ழுந்துடன்‌ 

கொன்றையந்‌ தொடைபுனை குழக னோக்குபு 

நன்றுற விவையிவை நவில்கின்‌ றானரோ. (57) 

அத்தியுங்‌ காளனு மாகு மன்பர்காள்‌ 

பத்தியின்‌ மகிழ்ந்தனம்‌ பாலர்‌ காளுமை 

யுத்தமக்‌ குணமுடை யுமக்கு வேண்டிய 

மெய்த்தநல்‌ வரந்தர விளம்பி டீரென்றான்‌. (58) 

என்னலு மிருவரூ மிறைஞ்சி யாரிணு 

மூன்னவ வெமக்குநீ முன்னின்‌ றாண்டனை 

நின்னுழை யடியரே நிகழ்த்தும்‌ வாய்மொழி 

யின்னரு ளூடனுவந்‌ தினிது கேட்டியால்‌. (58) 


46 


காளன்‌ அத்தி முத்தியடைந்த அத்தியாயம்‌ 


மன்னிய வருட்கட லேம கோதய 

தன்னிக ரில்லவ தவறு றாவகை 

யுன்னிடத்‌ தெங்களை ௬யுசுப்பித்‌ துக்கொள் வாய்‌ 

முன்னவ வெமக்கிது முந்து மோர்வரம்‌. (60) 


ஈங்கினிப்‌ பெறுவர மிற்றை நாண்முத 

றாங்குமித்‌ தென்கயி லாயந்‌ தன்னையே 

வாங்குதெண்‌ டிரைக்கடற்‌ புவியும்‌ வானமு 

மோங்குகா எத்திவெற்‌ பெனவு ரைக்கவே. (61) 
கொவ்வையங்‌ கனியிதழ்க்‌ கோதை பாககே 

ளெவ்வகை யுயிர்கண்மற்‌ றெனினு மீண்டையின்‌ 

வவ்வுறு முடல்விடி னனைய மன்னுயி 

ருய்வுற முத்தியிங்‌ குறுதல்‌ வேண்டுமால்‌. (62) 
இந்நதித்‌ தடங்கரை யினிது வைகிய 

நின்னைவா னவர்முத னிறைந்த யாவரு 

நன்னல முதவுகா எத்தி நாதனென்‌ 

றுன்னரும்‌ பெயரினி யுரைத்தல்‌ வேண்டுமால்‌. (63) 
நின்னடி வழுத்துற நிகரி லன்பினாற்‌ 

றுன்னுமிக்‌ கடவுளர்‌ தொகுதி யாவையுந்‌ 

தன்னிக ராயவித்‌ தலத்திற்‌ சந்தத 

மன்னிய வுவப்பொடு வதிதல்‌ வேண்டுமால்‌. (64) 
எறிதிரைப்‌ பரவையோ ரேழுங்‌ கங்கைமு 

னுறுசுவைக்‌ கடவுண்மா நதிக ளுள்ளவும்‌ 

பிறிதுள தீர்த்தங்கள்‌ யாவும்‌ பெட்பினான்‌ 

மறுவில்சீ ரிவ்‌வயின்‌ வதிக வைகலும்‌. (65) 
என்றவ ரிவையிவை யியம்ப வேடவிழ்‌ 

கொன்றையஞ்‌ சடைமுடிக்‌ குழகன்‌ கூறுவா 

னன்றுநீ ௬ுவந்தெமை வேண்டு நல்வர -' 

மன்றவு மனையவா றாகி வாய்க்கவே. (66) 
இலங்குசீர்த்‌ தென்கயி லாய மென்றவிப்‌ ன்‌ 

பொலங்குவட்‌ டண்ணலம்‌ பொருப்பிந்‌' நாண்முத 
னலங்கொள்கா எத்திவெற்‌ பென்னு நாமத்தா 
லுலம்புதெண் ட்‌ லுல்கி லோங்குக. (67) 


கக, டம்‌ ப] 





*யுசுப்பித்தல்‌ - சேர்த்தல்‌. 


திருக்கானத்திப்புராணம்‌, 3௦ 
நம்மையுங்‌ காளத்தி நாத னென்றபேர்‌ 

மும்மைநீ டுலகுளோர்‌ மொழிக யாமுமிச்‌ 

செம்மணிச்‌ சுடர்கெழு சிகரஞ்‌ சேணுய 

ரிம்மலை யதனுழை யென்றும்‌ வைகுதும்‌. (68) 


நந்தமைத்‌ தொழுதுட னணிய தேவரு 

முய்ந்திடு பழமறை யுணர்ந்து நாடொறு 

மந்தமி லருந்தவ மினிதி னாற்றிடுஞ்‌ 

சிந்தைகூர்‌ முனிவருங்‌ கடவுட்‌ டீர்த்தமும்‌. (68) 
மூருகவிழ்‌ நாண்மலர்‌ மொய்வ னங்களுங்‌ 

கரைபொரு நதிகளுங்‌ கறங்கு தெண்டிரை 

விரிதரு பரவையும்‌ வெற்பி யாவையு 

மரூமறை முறையினி தமைக்கும்‌ யாகமும்‌. (70) 


தத்தம துருவினிற்‌ றங்கும்‌ பேதத்தால்‌ 

இத்தலத்‌ தமர்கமற்‌ றெமதொ ராணையாற்‌ 

றத்துமித்‌ தீர்த்தமுஞ்‌ சகல தீர்த்தத்துள்‌ 

உத்தம தீர்த்தமா புலகி லோங்குக. (71) 
கங்கைவெண் டிரையொரு காசி யுங்கதி 

பொங்குதண்‌ புனற்பிர யாகை யும்புகழ்‌ 

தங்குகே தாரமுஞ்‌ *சயில மேமுத 

லெங்குள தலமுமிங்‌ கினிது வைகுக. (72) 


இன்பமுற்‌ றெவர்சில ரித்த லத்திலே 

தென்புலத்‌ தவர்கடன்‌ நீர்க்கின்‌ றாரவர்‌ 

மூன்புள கயைதனின்‌ முயன்ற வற்றினு 

நன்பலன்‌ சதமடங்‌ காக நண்ணுக. (73 


எரிசுடர்‌ யாகமு மிழைக்குந்‌ தானமு 

மரிதுசெய்‌ பூசையு மாதி யாகிய. 

வுரியநற்‌ கருமங்கள்‌ பலவு மோரமுறை 

பொருவிலித்‌ தலத்திடைப்‌ புரிந்த போதினில்‌. _ (745 
வேறு. 

எற்றுதிரை வார்கட லிரும்புவி யிடத்தின்‌ 

மற்றுமுள புண்ணிய தலங்களின்‌ மகிழ்ந்தே 


வைகை கைதை களி க  ம்ப்அ் னைக கைக க கைய கை ரை எனபன கமகாலை கை கனவை ய் வவ ாக ன வகை வகை கடத வத லையை வை? வை வைன்‌ வ 


4 சயிலம்‌ - ஸ்ரீசைலம்‌. 


50 காளன்‌அத்தி முத்தியடைந்த அத்தியாயம்‌. 


யுற்றவொரு கோடிவித மாமிவை யுஞற்றிப்‌ 
பெற்றிடு பலத்தையிவை பெற்றிடுத றிண்ணம்‌. (759) 


இப்பொழுது நீரெமை யிறைஞ்சியினி தேத்து 

மெய்ப்புகழை யாவனொரு வன்விழைவி னோதி 

யப்படி வழுத்துவ னவன்வினை யனைத்துந்‌ 

தப்பியிடு மின்பமொடு வாழ்வுக டழைக்கும்‌. (16) 


ஆதிமறை நான்குமுய ரங்கமவை யாறு 

மோதுறு பலத்தையவ ஸனுற்றொழிவி லாத 

நீதிவள மெய்திடுவ னித்தடீ துரைப்போர்‌ 

தீதுதவிர்‌ யோகிகள்‌ பலன்பெரிது சேர்வார்‌. (77) 


அருந்தவ மிழைத்தமுனி வோர்பயனு மார்வார்‌ 

பரிந்திதனை யாவனொரு வன்பகர்வ னாளும்‌ 

விரும்புமவ னிம்மையில்‌ விழைந்தவை நுகர்ந்து 

திருந்தமறு மைக்கணம தோருலகு சேர்வான்‌. (78) 


என்றருள்‌ புரிந்தருளு மெல்லையிரு பேரு 

மன்றவிமை யோர்முனிவர்‌ மற்றுமுளர்‌ காணப்‌ 

பின்றிகழும்‌ வார்சடைய பிஞ்ஞகன்‌ மெய்ஞ்‌ ஞானக்‌ 

குன்றனைய மேனியொடு கூடினர்‌ கலந்தார்‌. (79) 
வேறு. 

* தென்ற லம்புகழ்‌ தென்கயி லாயமால்‌ வரையு 

மன்று தொட்டருட்‌ காளத்தி வெற்பென லாகி 

நின்றி லங்கிய திறைவனை யாவரு நிறைவுற்‌ 

ஜொன்று மன்பொடு. காளத்தி நாதனென்‌ றுரைத்தார. (82) 


மாறி லாவுவப்‌ பெய்திய வானவர்‌ களித்துத்‌ 

தேற லூற்றிருந்‌ தொழுகுபூ மழைசித நினரால்‌ 

வேற வேறுமற்‌ றனைவரும்‌ வியப்புற வமையோ 

டாறு சூடினோ ஸனருட்சிவ லிங்கத்து எமர்ந்தான்‌. (81) 
இனைய விக்கதை யினிதுகேட்‌ கின்றவர்‌ யார்க்கும்‌ 

வினைய னைத்தையும்‌ வீட்டிடு மிகவுரைப்‌ பவர்க்குங்‌ 





* 79-ம்‌ - செய்யுளின்பின்‌, ஒரு பிரதியில்‌, ''தென்கயிலையாகிய செழுஞ்‌ 
சயில மன்றே, யன்பர்கள்‌ வணங்குகா எத்திவரை யாக, நன்பெயரா்‌ 
படைத்துலக நாளுமினி தேத்த, மன்புகழ்‌ தழைந்திட வயங்கியது மாதோ, 
என்து ஒரு பாடல்‌ காணப்படுகின்றது. 


திருக்காளத்திப்புராணம்‌. ௦21 


கனிய நெஞ்சொடு கேட்பவர்க்‌ குங்கதி யளிக்கு 

மனம்வி ழைந்துள மன்பெருஞ்‌ செல்வமும்‌ வழங்கும்‌. (82) 

என்றி வற்றினையப்‌ பரத்துவா சன்பெரி தியம்பிப்‌ 

பின்றை யேசிவ மான்மியம்‌ பேசுவா னெனவே 

மன்ற லம்பொழி னைமிசா ரணியமா தவர்க்கு 

நன்று சொற்றனன்‌ சூதமா முனிபின்னு நவில்வான்‌. (83) 
ஆகச்செய்யுள்‌, 332 





அழறாவது 
தவமான்மியமுரைத்த அத்தியாயம்‌. . 





வரிசிலைத்‌ தடக்கை வரையுறழ்‌ திணிதோள்‌ வார்கழற்‌ றனஞ்சய 
னுவப்ப, விரிசுடர்த்‌ தவள நீற்றொவி பழுத்த மேனிமா .முனிவரன்‌ 
விளம்பும்‌, பரிசுடைத்‌ தவத்தாற்‌ பரமயோ கத்தாற்‌ பயின்றதானங்களாற்‌ 
பாவக்‌, கரி௫னைத்‌ துடைப்பார்க்‌ இனிதுமூன்‌ ஸிற்குங்‌ கடவுள்கா 
ளத்திநா யகனே. (1) 


அன்னதோர்‌ தலத்தி லரும்பெறற்‌ நீர்த்த மாடியவ்‌ வருட்சிவ லிங்கந்‌ 
தன்னையா தரித்து வழிபட லுற்றார்‌ சதமொடு பத்துறழ்‌ புரவி 
நன்மக மவற்றைப்‌ பழமறை விதியி னனியிழைத்‌ திடவரும்‌ பயனும்‌ 
பன்னுமத்‌ தொகைய வாசபே யஞ்செய்‌ பயனுமிங்‌ கெய்துவர்‌ பார்த்த. (2) 


உவந்தருட்‌ சேவை புரிகையிற்‌ பயன்வே ஜறொன்றையும்‌ 
பெட்புறா துஞற்றி, னவந்தனி லழுந்தி யுளங்கவன்‌ றிரங்கு மழிதுயா்‌ 
தானும்விட்‌ டகன்று, நிவந்தொலிர்‌ பசும்பொற்‌ கற்பக தருவி னெடுநக 
ரின்பமு நிறையத்‌, தவழ்ந்துபன்‌ னெடுநா ணீந்தரும்‌ பிறவித்‌ தடங்கட 
றனையுநீந்‌ துவரே. (3) 
விரிதரு புவன மூன்றினிற்‌ கடவுட்‌ டீர்த்தங்கண்‌ மிகப்பல விளங்குந்‌ 
தெரிதரு மவற்றுட்‌ சிறந்தகா ளத்தித்‌ தலத்துள தீர்த்தமோ டிணையா 
: வுரைசெயுந்‌ தீர்த்த முன்னுள வாய வவற்றுளு முலகினி லினிமேல்‌ 
வருவன வாய வளங்கெழு தூய வார்புனற்‌ நீர்த்தத்து மிலையால்‌. (4) 

ஏந்தெழிற்‌ குடுமி பிலகுமிப்‌ பொருப்பி லெரிபுரை கற்றையஞ்‌ 


சடைமேற்‌, பூந்துண ரிதழி பொருஇரைக்‌ கங்கை புனிற்றிள மதஇபுனை 
புனிதன்‌, வாய்ந்தபே ரொளியாய்‌ வயங்கில ளனென்னின்‌ வன்பவப்‌ 


தற சிவமான்மியமுரைத்த அத்தியாயம்‌. 


பிணிப்பினால்‌. வருந்த, யாய்ந்துடு முூணர்வின்‌ மாநீதருகீ 
கெவ்வா றளவிலவெம்‌ பாவம்விட்‌ டகலும்‌. (3) 

ஆயுநுண்‌ மறைய மளப்பருஞ்‌ சோதி யங்கண்மா 
ஞாலத்திலெவர்க்குந்‌, தாயுமா யுயிர்த்த தந்தையு மாகித்‌ தணப்பருஞ்‌ 
சுற்றமுந்‌ தானாய்த்‌, தாயவின்‌ னருள்சேர்‌ குரவனு மாகித்‌ தொழுகுல 
தெய்வமு மாக, நேயமாய்ப்‌ புரக்குந்‌ தலைவனு மாகி நிரந்தர 
மிவணமர்ந்‌ தனனால்‌. (6) 

அறிவிலா மையினாற்‌ நுயருழப்‌ பவனா யாங்கிடை 
யூறுவந்தடையின்‌, மறுகியுள்‌ எழியு மனத்தனா யுடையோர்‌ மற்றொரு 
வருமில னா௫ிச்‌, சிறிதுமோர்‌ இளையி லாத்தமி யனுக்குத்‌ தெய்வநா 
யகன்றுணை யல்லா, லுறுதுணை பிறிதொன்‌ றநில்லைமற்‌ றநடநீதோ 
ளஞுமிழ்‌ சுடர்ப்‌ புலவுவே லுரவோரய்‌. (7) 

பல்குணங்‌ கடந்து விகாரமு மிகந்த பரசிவன்‌ குணத்தொடும்‌ 
பழகி, யெல்லையில்‌ விகார மெய்தியிவ்‌ வுலகை யினிதவிக்‌ குதுமென 
விரங்கிச்‌, சொல்லருநழ்‌ தனதோ ரிச்சையா லரிய கடர்ச்சிவ லிங்கமாய்த்‌ 
தோன்றி, மல்லன்மா ஞாலத்‌ தின்னுயி ருய்யும்‌ வகைவிளை யாடலுற்‌ 
றனனால்‌. (4) 


ஆங்கவன்‌ றனது மாயையொன்‌ நுளதா லளப்பிலா வுலகினுக்‌ கதுதா 
னீங்கரும்‌ பிறவி நிமித்தமா மதனா னீடுல கியாவையு மயங்கு மீங்கது 
பிறவிக்‌ குருடர்மற்‌ றறியா ரின்னவை மாயையின்‌ றன்மை யோங்கொரு 
பெயருந்‌ தனக்கில னாகி யொளியுரு வாகிய வொருவன்‌. (9) 


பல்பல பெயரும்‌ பரித்தவ னாகிப்‌ பல்வகை யுலகுமே விலனாய்த்‌ 
தொல்லைய வுலகிற்‌ றோய்ந்தவ னாகித்‌ தொழிற்படும்‌ வினையில 
னாகி யெல்லையில்‌ கரும நிரதனு மாகி யிருப்பனென்‌ றிருந்தவ 
னியம்ப வல்லியங்‌ கமல முகமலர்ந்‌ தினிதி னருச்சுனன்‌ விவனலுற்‌ 
றனனால்‌. ப (10) 


அருநீ்தவக்‌ கிழமை யந்தணர்க்‌ கரசே யமலனயா துருவமா 
யமர்வன்‌, நிருந்திய குணத்தோ டெவ்வகை சேர்வன்‌ சேருமக்‌ 
குணமெது தேவன்‌, விரிந்திடு மாயை யெவ்வகைத்‌ தாகும்‌ விரித்திவை 
விளம்புதல்‌ வேண்டும்‌, பரிந்தெனைப்‌ புரத்தல்‌ வல்லநீ யிவற்றின்‌ 
பகுதியெப்‌ படியினு முணர்த்தாய்‌. (11) 

என்றவ ஸிசைப்ப விருந்தவ முனிவ னியம்புவா ளெறுழ்‌ வலித்‌ 
தடந்தோள்‌, வென்றிவார்‌. சலைக்கை விசயகே ளனைய விமலன 
தியற்கையாம்‌ வடிவை, யொன்றுற யாரு முணர்வுற மாட்டா ராயினு 


திருக்காளத்திப் புராணம்‌. 53 


மூவந்துநங்‌ குரவ, னன்றெமக்‌ குணர்த்த நாமுணர்ந்‌ தவற்றை 
யறிந்தவா நவிற்றுவ முனக்கே. (72) 


நாதன துருவம்‌ வெலற்கரி தாகி ஞாதிரு ஜஷேயபா வகமா, 
யோதுறு மொழிக்கு மண்டரி தாகி யசைவில தாகியொற்‌ றுமையாற்‌, 
பேதமி லின்பப்‌ பெரும்பெருக்‌ி காகு மின்னதோர்‌ வடிவுடைப்‌ 
பெம்மான்‌, சேதன வடிவ னாகியா வைக்கும்‌ விளக்கமே செய்யலுற்‌ 
றனனால்‌. (12) 


எண்ணுறுமு ப்பத்‌ தாறின்மே லாய விறைவனை யாவரே யறிவார்‌, 
பண்ணரு நுண்மை தனிலுநுண்‌ மையனாய்ப்‌ பருமைதன்‌ ஸனினும்பரு 
மையனா, யண்ணுறு மெவையு மாய்நிலை பெற்ற வவன்றனை 
மனமொடு மொழிய, நண்ணுற மாட்டா வென்னினிங்‌ கவனை 
பென்னென நவிற்றுது நாமே. (14) 


நித்தமாய்‌ விழைவும்‌ வெறுப்புமின்‌ றாகி நீக்கரி தாயளப்‌ 
பரிதாய்ச்‌, சுத்தஞா னத்தா லுணர்வதாய்க்‌ குணத்திற்‌ றோய்விலாப்‌ 
பொருள்சிவ னவன்றான்‌, புத்தியு மல்லன்‌ மனமுமே யல்லன்‌ 
பொறியலன்‌ பூதங்க ளல்லன்‌, மொய்த்திடு மிருளோ டொனளியல 
னதனாந்‌ குணத்தினைக்‌ கடந்தவன்‌ முதல்வன்‌. (15) 


புந்தியை விதித்த கருத்தனா மவனைப்‌ புந்தியு 
ளடங்கினானென்று, சிந்தைசெய்‌ துரைப்பர்‌ சிலருணார்‌ வில்லோ 
ராங்கவ ரத்திறஞ்‌ செப்ப, லிந்தனஞ்‌ சுடுவ தென்றுரை செய்து மெரிதழ 
விந்தன மதனான்‌, வெந்திடப்‌ பட்ட தென்றுமே விளம்பும்‌ விரகலா 
லன்றிவே றன்றே. (16) 


அணியனே யா யுள்வினுட்‌ சிறிது மமைத்திடப்‌ படாதவனாகித்‌ 
துணிவறு நினைவு எடங்கிடா தவனாய்த்‌ தொல்குணங்‌ கடந்தவனாகி 
யிணையிலி யாய வன்னவன்‌ றன்னை யுணர்விலா ரெய்துட மாட்டார்‌ 
வினைமுதலன்றாய்‌ மறைக்கவொண் ணாத விரிசுட ராய்விளங்‌ குற்றான்‌. 

(17) 


இன்னவன்‌ றன்னை ,யறிவிலா தவர்தாம்‌ யாவைக்குங்‌ 
கருத்தனென்‌ நிசைப்பர்‌, மன்னிய வொட்டை மாத்திரை யாகி 
வயங்குவ னென்பர்மற்‌ றவன்றா, னின்னதை யிழையென்‌ றேவுவா 
னல்ல னிழைத்திடே லென்பவ னல்லன்‌, மன்னுமெவ்‌ வினைக்குஞ்‌ 
சான்றவ னென்று மதியுளோ ரவன்றனை மதிப்பார்‌. (78) 


குணந்தனை யிகந்தா னென்னினு மொருகாற்‌ குணத்தொடுங்‌ 
கூடுவ னுயிர்க, டணந்திடா திழைக்குஞ்‌ செய்வினை விழைந்து. 


54 சிவமான்மியமுரைத்த அத்தியாயம்‌. 


சகத்திலவ்‌ வயிர்களைப்‌ புரப்பா, னுணர்ந்துள தனதோ ரருளினாற்‌ 
குணத்தோ டுற்றிடி னொண்சுடர்ப்‌ பவிங்கிற்‌, நறிணிந்தொளிர்‌ புனித 
மேனி தண்‌ மதிபோற்‌ றிருமூக மண்டலநீ திகழ்ந்து. (19) 


குழவியந்‌ இங்க டவழ்சடை மவுலி கூர்றநுதி மழுப்படை 
மறிமான்‌, றழுவிய விருகை வரதமோ டபயத்‌ தங்கிய தடக்கைமாத்‌ 
தறுக, ணஹுழுவையின்‌ புள்ளி யதளுூ£டை யுரக வொண்சுடர்ப்‌ 
பூணிவையொளிர, விழுமிய ஞான சுந்தரி யோடும்‌ விளங்குவன்‌ 
பங்கயத்‌ தவிசில்‌. (207 


பல்பல வாகப்‌ பண்ணவர்‌ தவத்தர்‌ பழிச்சின ரருச்சனை பண்ண, 
மல்குசீர்‌ வித்தேச்‌ கரர்முதற்‌ கணத்தோர்‌, மாதிரம்‌ பரிப்பவர்‌ சுலவ, 
வெல்லையில்‌ கருணை பொழித்தினி தமர்வ னிவன்பிர விருத்தியை 
யெண்ணிற்‌, சொல்லருங்‌ குணத்திற்‌ றோய்குவ னிவிர்த்தி விழைவுறிற்‌ 
குணத்தொடுந்‌ தோயான்‌. (21) 


படைத்தபல்‌ விதமாய்ப்‌ பரந்தவிவ்‌ வுலகம்‌ பரியதோ ௬ுருவவன்‌ 
றனக்குக்‌, கிடைப்பரு நுண்மை யுருவமுன்‌ வனெடுதீதுக இளத்திய 
நாமமும்‌ வடிவுந்‌, துடைத்திடு வியோம வடிவமாய்‌ விளங்கும்‌ வரியளி 
துதைந்துபாட்‌ டயர, வுடைத்தெழு பசுந்தே னஸூந்றிருநீ 
தலா்தாருரனுடைத்‌ தஇிணிதடந்‌ தோளாய்‌. (22) 


குணங்கடந்‌ தவனாய்த்‌ தன்னுட ஸனிரண்டாய்க்‌ கூறுதற்‌ 
கொருபொரு வின்றி, யிணங்கருஞ்‌ சிறப்பி ஊொருவளனாய்த்‌ தான்மற்‌, 
றியாதினும்‌ விழைவில னாகித்‌, துணிந்தொரு வகைக்குங்‌ காரண மின்றி 
யிருப்பினுந்‌ தொல்லுயிர்க்‌ கெல்லாந்‌, தணந்திட லரிய மலத்தினைத்‌ 
தவிர்ப்பன்‌ றவிர்ப்பது மியல்பவன்‌ றனக்கே. (22) 


அற்றமி லுயிர்கள்‌ யாவையுந்‌ தத்தம்‌ வினனயினான்‌ மாயையி 
லகப்பட்‌, முற்றதோர்‌ பிணிப்புண்‌ டுழலுமாங்‌ கதனை யுஞற்றினா 
னவனென வுரைப்பர்‌, சொற்ற வம்‌ மாயை யின்னதென்‌ றளந்து 
சொல்லொணாச்‌ சத்திகள்‌ பலவாய்‌, முற்றுமே மறைத்து நின்றிகு 
மதுவுமொழிவறி னவன்வய மாகும்‌. (24) 


காரியத்‌ துடனே காரணம்‌ விரும்‌.பிற்‌ கலக்குவன்‌ மாயையைக்‌ 
கலக்கி, னாரியன்‌ கருணை யடைந்துளார்‌ தம்மை யாங்கதன்‌ சத்திவிட்‌ 
டகலும்‌, பாரிய வுலகோ டிருப்பினு மவர்கள்‌ பன்னிறம்‌ பத்திபாய்ந்‌ 
தாலுஞ்‌, சீரிய படிகந்‌ தன்னிறந்‌ திரியாத்‌ தெளிவெனத்‌ தெனித்த௫ந்‌ 
தையரே. (25) 


அங்கவன்‌ மாயை யவத்தைமூன்‌ றாக யாற்றுமுத்‌ தொழிலினுக்‌ 
கிடமா, , மிங்குமுத்‌ தொழிலி லழிவுசெய்‌ கருத்தா வெனுமவன்‌ 


திருக்காளத்திப்பூராணம்‌, 55 


காலமென்‌ பதுவே, பொங்கொளி வடிவாய்க்‌ கொள்பவன்‌ போன்று 
பொலிகுவ ஸியற்கையாம்‌ புனிதன்‌, மங்குலி னிறத்துக்‌ காண்டிவத்‌ 
தடக்கை மடங்கலே றனையமன்‌ னவனே. (26) 


தாளொடு திங்கள்‌ வருடமே கற்ப முதலிய வளவையை நண்ணி 
நீளுமக்‌ கால மளவுகோல்‌ போன்றுநிகழமற்‌ றதனிமித்‌ தமதாய்‌ 
மூளுறு மவ்வவ்‌ வளவையி னுலக' முழுவது முயன்றிட வுளவாய்‌ 
மீளவு மழிக்கப்‌ பட்டன வதனால்‌ யாவரு மவன்வயம்‌ விசய. (27) 


அன்னவ ஜெனொருத்தர்‌ வயத்தினு மாகா ளளவிறோற்‌ பாவையாட்‌ 
டயர்வோன்‌, பின்னிய நாணிற்‌ பிணித்தினி தாட்டும்‌ பெற்றிபோற்‌ 
பிரானும யையினான்‌, மன்னுமிர்‌ முழுது நரைதிரை மரண வகையினா 
லாட்டுதல்‌ வல்லான்‌, மின்னவிர்‌ கழற்கா லள்ளிலை யொள்வே 
லடுபடை விரவல ரேறே. (28) 


உன்னரும்‌ பவனே சருவனே யொப்பி லுருத்திர னுக்கிரன்‌ வீமன்‌ 
மன்னிய சிறப்பிந்‌ பசபதி மீசன்‌ மாதேவ னெனும்‌ பெயர்‌ முறையே 
துன்னுமைம்‌ பூதம்‌ பரிதிவெண்‌ டிங்கள்‌ சுடரிய மான*னென்‌ வடிவா 
மன்னின .னிதனை மதித்தருச்‌ சிக்க வல்லவன்‌ மற்றவன்‌ றானே. 
(29) 


தழைவுறு முவப்பின்‌ யார்சில ரவன்றன்‌ சத்தியோ சாதமுன்‌ 
னாய, விழுமிய வைந்து பிரமமும்‌ பகுத்து விரித்துணர்‌ கன்றவ 
ரன்னோ, ரழிவிலாப்‌ பரம முத்தியை யடைவ ரவன்றிருப்‌ பெயரளப்‌ 
பிலவாம்‌, வழிபடு குணத்தான்‌ மருவிய வவற்றை மறைவலோர்‌ 
தெருண்டுவாழ்க்‌ துவரால்‌. (30) 


ஆங்கவ னிச்சை ஞானமே கிரியை யாயதன்‌ சத்தியென்‌ றவற்றா 
லோங்குவை பவமு மொழிவில்சம்‌ பத்து முடையனா குவனவன்‌ சரித 
மீங்களந்‌ தறிதற்‌ கரியன தொல்லோ ரேத்துவ வதிசயித்‌ திசைப்ப 
பாங்கினி லவற்றைப்‌ பன்னுவன்‌ கடைநா ளாடல்கண்‌ டுமையவள்‌ பழிச்ச.(31) 


எண்ணிலா வுலக முழுவது மேகப்‌ பிரளய மாக்கிமற்‌ றேவ, 
னண்ணுதன்‌ மாயை யான்மயங்‌ குற்ற நாரண நான்முகர்‌ தங்கட்‌, 
கொண்மைய சிவலிங்‌ கத்தனி வடிவா யுவத்துிருந்‌ துணர்வினை யுதவி, 
யண்ணுற வெவையு மவர்க்கினி துரைத்தா னன்னவன்‌ குணத்தொடு 
ம்மைந்தோன்‌. (32) 





எ “எண்வடிவாய்‌ ' என்றும்‌ பாடம்‌. 


56 சிவமான்மியமுரைத்த அத்தியாயம்‌. 


சேயிதழ்க்‌ கமலப்‌ பொகுட்டில்வீற்‌ நிருக்குந்‌ திசைமூககீ 
கடவுள்பாற்‌ நிரும்பத்‌, தூாயதன்‌ னுழைய தொன்மறை யனித்துதீ 
துகளில்‌ 2 ரவன்றனைத்‌ தாண்டி, மாயிரும்‌ புவன நிற்பன நடப்ப வாகிய 
மன்னுயிர்‌ வடிவ, மீயுய ரருளால்‌ விதித்திடு வித்தா னெவனவன்‌ 
குணத்தொடு மேயான்‌. (33) 
அரியதொன்‌ மறையும்‌ புராணமூ மிருதி யாயது மென்றிவை 
யனைத்தும்‌, விரியவாய்ந்‌ துணர்ந்து வியனுல கதனிற்‌ றருமதீதை 
விதிமுறை நடாத்தற்‌, குரியகற்‌ பகநாட்‌ டரையனா தியரை முனிவரை 
மனுக்களை யுதவிம்‌, பெரிதுமின்‌ னருளைப்‌ புரிந்தவன்‌ யாவ 
னாங்கவன்‌ குணத்தினைப்‌ பெற்றோன்‌. (34) 
மிகுந்ததோர்‌ கருணைச்‌ சுவேதனே யென்றும்‌ விளங்கிய 
லகுளியே யென்றுஞ்‌, சகந்தொழ வுணர்த்துஞ்‌ சாந்தனே யென்றுஞ்‌ 
சைவதே சிகர்வடி வாகி, யுகந்தொறுஞ்‌ சைவத்‌ திப்பிய ஞான 
முஞற்றிமன்‌ னுயிர்களுய்ந்‌ திடுவான்‌, மகிழ்ந்தினி தளிக்க வல்லவன்‌ 
யாவன்‌ மற்றவன்‌ குணமரு வினனால்‌. (35) 
களங்கனி வண்ண ஸிழைத்த பூசனையிற்‌ கமலமா மலரொன்று 
குறைய, வுளங்கனி வெய்தித்‌ தனதுகண்‌ ணகழ்ந்தங்‌ கொருங்குதண்‌ 
மலரொடும்‌ வளைய, வளங்கெழு பரிதி விரிசுடர்‌ மட்க வயங்குபே 
ராழியம்‌ படையைத்‌, துளங்குசீர்‌ நெடுமாற்‌ கவிதீதவன்‌ யாவ 
னனையவன்‌ குணத்தினைத்‌ தோய்நீதான்‌. (36) 
நறையிதழ்க்‌ கமலை கொழுநனா ணைக்கு நனையவிழ்‌ கற்ப 
நீழ, லுறைதரு தேவர்‌ தங்களா ணைக்கு மொல்குறா துலகம்யா 
வைக்கு, மிறுதியை விளைத்துத்‌ திரைக்கட னாப்ப ணெழுதரு 
கடுவினை யெழுதா, மறையவன்‌ வழுத்த மிடற்றினி லமைத்தோ 
னெவனவன்‌ குணமரு வுற்றான்‌. (97) 
அலங்குளைப்‌ புரவி யருமறை யாக வகனில மாழியந்‌ தேராப்‌ 
பொலஞ்சுடார்ப்‌ பரிதி மதியுரு ளாகப்‌ பூமகன்‌ பாகனே யாக 
விலங்குபொற்‌ குவடு வரிசிலை யாக விந்திரை கொழுநனம்‌ பாக 
நலம்பெறச சாதித்‌ தடுபடை வீர னானெனத்‌ தேரினை நடாத்தி. (38) 
மீமிசைத்‌ திருவிற்‌ கோலமே கொண்டு மற்றடம்‌ புயத்துவில்‌ 
லேந்திக்‌, காமர்வில்‌ லாளி யாகியுங்‌ கரித்துக்‌ கடிதெழுப்‌ பியகொடுங்்‌ 
கனலாற்‌, றாமத மின்றி யிமைக்குமுன்‌ கொடிய தடமதின்‌ மூன்றையும்‌ 
யாவன்‌, றோமில்சீர்‌ வலியார்‌ நுகள்படுத்‌ தினனாங்‌ கனையனே 
குணத்தொடுந்‌ தோய்ந்தான்‌. (29) 


திருக்காளத்திப்பூராணம்‌. ர. 7 


தண்டுழாய்‌ மார்பன்‌ புலோமசை கேள்வன்‌ சபைபயினிற்‌ 
றலைவரா யிருப்ப, மண்டுமோ தாக்கண்‌ மரீகுமுற்‌ பதின்மர்‌ 
வாய்ப்பமற்‌ றாணையைக்‌ கடந்து, மிண்டினாற்‌ றக்கன்‌ விதித்துள 
வேள்வி சிறிதெவன்‌ வெகுளஞுமுன்‌ விரைந்து, நுண்டுக னா 
யொருத்தரா னிறுத்தா விறுதியை நொடிக்குமுன்‌ னடைந்தா. (40) 


அற்றிடு தலையு முடைந்தபொன்‌ முடியு மாயின ராயிடைச்‌ 
௪ல்லோ, ரிற்றிடு கரமு மிழந்திடு பதழு மெய்தினர்‌ சிலர்‌ சிலர்‌ மூக்குந்‌, 
துற்றவெள்‌ ளெயிறுஞ்‌ சுழல்கணுந்‌ தோற்றுத்‌ துடித்தனர்‌ 
சிலர்சிலரிவையபோன்‌, முற்றுமங்‌ கழிந்தார்‌ யாவரு மிறந்தா 
சவன்குணந்‌ தழுவிய முதல்வன்‌. (47) 


வேதமா ஞமலி விரைநீ்துபின்‌ றொடர விண்ணவர்‌ 
வெங்கணதாத, ராதியா மவரோ டருவனத்‌ தடையே யடுதிறல்‌ வேடுவ 
னாகிப்‌, போதவிழ்‌ நறுமென்‌ புரிகுழற்‌ றுவர்வாய்ப்‌ பொறிசுணவ்‌ - 
கிளமுலைப்‌ பொருப்பின்‌, மாதுமோர்‌ கிராதி யாய்மருங்‌ கணைய 
வரிசிலைவயயொடுவனம்‌ புகுந்து. (22) 


முூள்ளுடை மூல முண்டக முதல்வன்‌ முூயங்குவான்‌ புதல்வியை 
மூடுகப்‌, புள்ளிமா னாகிப்‌ புதல்வியோ டலுந்தான்‌ புரிமருப்‌ 
பிரலையாய்த்‌ தொடர்ந்து, தெள்ளிய வுணர்வு நிறைபொறை சால்பு 
சிலைமதன்‌ பகழியாற்‌ றேம்பக, கிள்ளினா னன்னோன்‌ றலையினை 
யாவ னனையவ னேகுணங்‌ கெழீஇயோன்‌. (23) 


வரியர வணிந்து மூவிலை வைவேல்‌ வரையுறழ்‌ திணிபூயத்‌ 
தேந்திக, குரைபுனல்‌ புலராச்‌ சடையொடுங்‌ குறுகிக்‌ குழுமிய வானர 


மகஸிர்‌, தஇரைகட லுலக மடந்தைய .ரசுரத்‌ தெரிவையர்‌ 
செங்கண்வாளரவ, வரிவையர்‌ குழாங்கொண் டிடுபலி யுவந்தா 
ஜனெவனவன்‌ குணத்தினை யடைந்தோன்‌. (42) 


மைவரை புரைய மறலியை வெருவி மலர்க்கழறி 
சிந்தனையோடுங்‌, கைவரு பூசை நிலைபிடித்‌ துளமார்க்‌ கண்டனை 
முூண்டகன்‌ முதலா, வெவ்வெவ ருள்ளு மிணையிலா இருப்ப 
விவன்மிருத்‌ துஞ்சய னெனவைத்‌. துய்வகை யமனைத்‌ துரந்தவன்‌ 
'யாவ னாங்கவன்‌ குணத்தொடு முற்றோன்‌. (25) 

சேயிதழ்க்‌ கமலத்‌ திருவடிப்‌ பூசைத்‌ திடமுறு சுவேதனென்‌ 
றியம்பு, நேயமன்‌ னவனை நெட்டிலைச்‌ சூல நெருப்புமிழ்‌ செங்கண்‌ 
வெள்‌ ளெயிற்றுக்‌, காய்சின மறலி பிணித்தடக்‌ கொணர்ந்த கயிற்றினம்‌ 


58 சிவமான்.மியமுரைத்த அத்தியாயம்‌, 


மறலியைத்‌ தானே, யாயிடைச்‌ சிக்க வெவன்பிணிப்‌ பித்தா னாங்கவளன்‌ 
குணத்தொடு மமர்ந்தோன்‌. (46/ 

திவ்விய வடிவின்‌ நிகழொளவி விளங்கத்‌ தென்றிசைத்‌ திருமுக 
நோக்கி, வெவ்வினை யொருவி யாற்றருந்‌ தவத்தை விதியினி 
னிழைத்தவே தியரா, மெவ்வமின்‌ முனிவாக்‌ கினியஞா னத்தை 
யெதிரிருந்தருளியாங்‌ குணர்தீதிச்‌, செவ்விதிற்‌ கருணை பொழிந்தவன்‌ 
யாவனங்கவன்‌ குணத்தொடுஞ்‌ சேர்ந்தோன்‌. (47) 

எற்றைஞான்‌ நினுந்தான்‌ யாவன்மற்‌ றொருவ ஸிச்சையிற்‌ 
செய்வன செய்து, பொற்றகட்‌ டிதழின்‌ பொகுட்டுறை புத்தேண்‌ 
முதலிய புங்கவர்க்‌ கெய்தாப்‌, பெற்றிமை யொடுந்தன்‌ வடிவினைதீ 
தானே பெரிதுணர்ந்‌ தழிவிலா னந்த, முற்றுநித்‌ தஇியனா யுயிர்க்குயி 
ராகி யுவமையற்‌ றெவற்றையு மூடையோன்‌. (48) 


இனியவெப்‌ பொருளு மிருந்திட வூர்தி யெருதுதன்‌ னிருப்பிடஞ்‌ 
சுடலை, கனல்விழிப்‌ பகுவாய்க்‌ கட்செவி பணியூன்‌ கழியும்வெள்‌ 
ளென்புகண்‌ மாலை, நனிபடை. பூத மதளுடை நீறு நறியசாந்‌ தூண்பஸலி 
யாயுந்‌, தனையடைந்‌ தவர்க்கெவ்‌ வாழ்க்கையுந்‌ தருவோ னெவனவன்‌ 
குணத்தினைச்‌ சார்ந்தோன்‌. (49) 

மனமொழி யிகந்த வனையவன்‌ சரிதம்‌ வாய்மையிற்‌ பற்பல 
வகைய, வினையவென்‌ றவற்றை யாவரே தெளிவா ரீண்டவன்‌ 
பெருமையை யளந்து, நனிமிக வுரைக்க வல்லரு மூளரோ நாடரும்‌ 
பழமறை தவில்வ, தனையவ ஸனளப்பி லாளனந்த நிலையை யருத்திர 
வத்தியா யத்தில்‌. (5௦) 
எண்ணில வாய விலங்கொளி வதன மெண்ணில வாகிய நயன 
மெண்ணில வாய தடம்புய நோன்றா ளிவற்றொடு கூடியெம்‌ மருங்குந்‌ 
தண்ணளி வடிவிற்‌ றயங்குறு மவனைச்‌ சகத்துளும்‌ புறமுமானவனென்‌ 
றுண்ணினைந்‌ துணரு மறிஞனே பிறவி யொழிந்தவ னன்றியா ரொழிவார்‌.(51 9 


தங்களங்‌ கடவுள்‌ செஞ்சுடர்ப்‌ பரிதி தெண்புனல்‌ சேயுயர்‌ 
விசும்போ, டங்கண்மா ஞால, மாடகப்‌ பசும்பொ னமருல காள்பவன 
ழல்வாய்ப்‌, பொங்கொளிச்‌ சுடிகைக்‌ கணபணச்‌ சேடன்‌ பொருந்திரைக்‌ 
கருங்கடல்‌ வண்ணன்‌, பங்கய னெனப்பேர்‌ படைத்துருப்‌ பலவா 
யுலகெலாம்‌ பறிக்குந னவனே. (53) 

இன்னண மளவில்‌ பெருமைய னாக கவெழுதொணாப்‌ 
பழமறையீற்றிற, சொன்னதோர்‌ ஞானச்‌ சுடர்வடி வாகக்‌ குடிலையித்‌ 
ஜொல்பொரு னாய, வன்னவ னில்லை யெனுமவர்க்‌ இல்லை ய்வனுள 


திருக்காளத்திப்‌புராணம்‌. 50 


னென்பவர்க்‌ குளனே, தன்னையெவ்‌ வண்ண மன்பர்க ணினைவர்‌ 
தானுமவ்‌ வண்ணமாரய்ச்‌ சாரும்‌. (53) 

இன்பமா கின்ற யாவையும்‌ விழைந்தோர்க்‌ கஇனிதளித்‌ தீறொடு 
பிறவித்‌, துன்பமிங்‌ கொழிக்கு மவன்விளை யாட நூயமெய்ஞ்‌ ஞானவா 
தனைபெபற்‌, ஜறொன்பதி னான்கு தத்துவங்‌ கடந்த யோகரெப்‌ 
பொழுதிலுன்‌ னுவா்க, என்புட னப்போழ்‌ தவார்நினைந்‌ துள்ள 
வவ்வுருக்‌ கொண்டருள்‌ புரிவான்‌. (24) 

ஆதலா லவன்றன்‌ றிருவரு ளாலே யவன்றிரு மேனியை நன்மை, 
காதலிப்‌ பவர்கள்‌ கருதுவர்‌ நின்பாற்‌ கனக்கதநாம்‌ விருப்பம்வைத்‌ 
ததனா, லீதெலாஞ்‌ சொற்றே மிச்சிவ ஞான மிச்சையால்‌ வைகலுங், 
கேட்டிங்‌, காதரித்‌ துணர்ந்து தினஞ்சிவ போத மடைபவ ரவனடி 
யடைவார்‌. (55) 


ஆகச்செய்யுள்‌, 387. 


ஏழாவது 
*பஞ்சாக்கரமகிமை தீர்த்த விசேட 
முதலிய உரைத்த அத்தியாயம்‌. 


இன்னு மற்றொரு மறையுள மொழியியம்‌ புதுங்கே 

ளன்ன தோர்மொழி நன்மைக ளனைத்திற்கு முதலா 

யுன்ன ரும்பரி பூரண ஞானத்தை யுதவு 

மின்னி லங்கிய கனைகழற்‌ சுடரிலை வேலோய்‌, (1) 
ஆதி யேநம வென்பதாய்ச்‌ சிவாயவென்‌ றந்த 

மோது மைந்தெழுத்‌ துரைப்பருங்‌ குடிலையோ டேனுஞ்‌ 

சோதிஃ-மா யையின்‌ வீசமோ டென்னினுந்‌ தொடரிற்‌ 

நீதி லாறெழுத்‌ தாமிது சிவன்றிரு மேனி. (2) 
இனைய தோர்திரு மேனியி லினிதுள முவந்து 

மூனைவன்‌ வைகுவ ஸிதுபிரா சாதமே முதலா 

மனுவை யெண்ணுறிற்‌ பலபல வகையவாய்‌ வயங்குங்‌ 

கனக வெற்புறழ்‌ திணிபுயக்‌ கதிர்மணிப்‌ பூணாய்‌. (3 





* தீர்த்தவிரத பஞ்சாக்கர மகிமையுரைத்த அத்தியாயமென்றும்‌ பிரதி 
பேதமுண்டு. *- மாயையின்‌ வீசம்‌ - மாயாபீசம்‌. 


॥ 


60 பஞ்சாக்கரமகிமை தீர்த்த விசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌ 


முன்னர்‌ மாதிரு காநியா தந்தனை முடித்துப்‌ 

பின்ன ரக்கர நியாதமே செய்ததன்‌ பின்றைப்‌ 

பன்னு மங்கமோ ராறையு நியாதங்கள்‌ பண்ணி 

யுன்னு மைந்துடன்‌ பிரணவ முறச்செப முஞற்றின்‌. (49) 
குருந்த லாரந்திடு கொழுமலர்‌ வண்ணமுங்்‌ குளிர்ந்து 

விரிந்த தண்மதி வண்ணமும்‌ போன்றொளிர்‌ மெய்யு 

மரிந்த கூர்மழு மான்மறி வரதமோ டபயம்‌ 

பொருந்து கைத்தல நான்கும்வெம்‌ புலியத ளூடையும்‌. (55) 


மூன்று நோக்கமு முளைமதி யவிர்சடை முடியு 

மான்ற வின்னருள்‌ வாணகை முகிழ்த்தவா னனமுந்‌ 

தோன்று நல்லெழி லிலக்கணம்‌ யாவையுஞ்‌ சுடர 

வீன்ற தாயினு மினியனை நினைக்கவவ்‌ வேல்வை. (6 


மாயை வீசமோ டைந்தெழுத்‌ தின்செபம்‌ வருத்திற்‌ 

றூாய வெண்பிறை மெளலியுஞ்‌ சுடர்முக மைந்தும்‌ 

பாய பேரொளித்‌ திருக்கரம்‌ பத்துமப்‌ படையு 

நேய மாகிமுற்‌ சொற்றவா றொழிந்தவு நிலவ. (7) 


நறவு பில்கிய நனையவிழ்‌ நளினவா தனத்திற்‌ 

பிறைநு தற்றுவர்‌ வாயுமை யெதிர்தொழப்‌ பெற்று 

நிறையு மின்னரு ணன்னகை நீணிலா முகிழ்ப்ப 

மறைமு தற்பொரு எினிதுவீற்‌ நிருப்பது மதிக்க. (8) 


செவ்வி திற்பிரா சாதமுன்‌ னானமந்‌ திரங்கட்‌ 

கவ்வ வற்றுநூ லறைந்துள வடிவமா யழகா 

யெவ்வி லக்கணத்‌ தொடுமியைந்‌ திருப்பதா யெதிரே 

கொவ்வை யங்கனி வாயுமை தொழுவதாக்‌ கூறிக்க, (9) 


செவமு டிந்தபின்‌ மறைவழிச்‌ செந்தழ லோம்பித்‌ 

தவறி லன்பொடு தருப்பணம்‌ புரிந்துசந்‌ ததமு 

முவம மின்றிய வவ்வவ நூன்முறை யொழுகிப்‌ 

பவம கன்றிடு பூசனை பரிவொடும்‌ புரிக. (10) 


ஓது மிம்முறை யருச்சனை யாதியா வுஞற்றி 

மாத வங்களை யிழைத்திட வல்லவன்‌ மனத்தில்‌ 

யாது யாதுதான விழைந்தனன்‌ விழைந்தவா றினிது ! 
பேத மின்றிமற்‌ றன்னதை யன்னதைப்‌ பெறுவான்‌. (11) 


திருக்காளத்திப்பூராணம்‌, 


இன்ன பான்மைய மந்திர மறைகளை 'யாவன்‌ 

பன்னி யீண்டுணர்‌ விப்பவ னவன்றனைப்‌ பாரின்‌ 

மன்னு மானிடத்‌ தொருவனென்‌ றெண்ணினோன்‌ மலரோன்‌ 
றுன்னு கற்பஞான்‌ றளவும்வெந்‌ நரகிடைத்‌ துயர்வான்‌. 


இங்கி யார்சில ரிம்முறை யாகவைந்‌ தெழுத்தும்‌ 
பொங்கு பெட்பினாற்‌ கருத்துற வருஞ்செவம்‌ புரிவ 
ரங்க வர்ககுமை யவளொடு மரனகப்‌ பட்டுப்‌ 
பொங்கு சீர்திகழ்‌ வாழ்வொடு வீடருள்‌ புரிவான்‌. 


இன்ன மந்திர மொருமுறை செபித்தவ ரெழுதாப்‌ 
பன்னு நுண்மறை முழுவதும்‌ பயின்றுள பயனு 
முன்னி யெவ்வகை யாகமுஞ்‌ செய்பயன்‌ முற்றுந்‌ 
துன்னு வாரவர்‌ முழவுறழ்‌ திணிதடந்‌ தோளாய்‌. 
வேறு. 
செந்திரு மார்பினனுந்‌ தேமலர்‌ மேயானு 
மந்தமில்‌ வானவரு மரிதுணர்‌ சித்தர்களு 
முந்திய கந்தருவர்‌ முற்று மிராக்கதரு 
முயந்த சனற்குமர னாதிய யோகிகளும்‌. 
மாதமிழ்‌ நன்முனியும்‌ வாய்ந்த விராகவன்முன்‌ 
னோதிடு மன்னவரு மேனைய வுத்தமரு 
நாத னடிக்கமல நன்கு நினைந்திதனை 
நீதியி னாற்செபியா நீள்கதி பெற்றனரால்‌. 


ஞான வருட்குருவு நாடு மெழுத்தைந்துந்‌ 

தேனலர்‌ பொன்னிதழித்‌ தேவர்க டேவனுமொன்‌ 
றான வரும்பொருளென்‌ றாய்ந்து தெளிந்தொருவன்‌ 
றானனி யன்புசெமின்‌ வாழ்வெவை யுந்தழைவான்‌. 
தண்மதி வார்சடிலச்‌ சம்புவை யுண்ணினையு 
முணமைய பாவனைக ளுூணரு முயாயவகை 
திண்மைய வாகவுரை செய்தன மிதுகேட்போர்‌ 


61 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


(17) 


வண்மையி ஸனாற்பெறுவார்‌ வேண்டிய வாழ்வென்றான்‌. (18) 


என்றலும்‌ விசயன்றா னிவ்வரை புடைசுூழ்ந்து 
துன்றிய மாதீர்த்த மெத்துணை தொழுதெய்வ 
மன்றவு மமர்கோட்ட மெத்துணை மற்றிங்ங 
ஊ௯ன்றுசெய்‌ விரதங்க ளெத்துணை நவில்கென்றான்‌. 


(19) 


62 பஞ்சாக்கரமகிமை தீர்த்த விசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌ 


தேந்தொடை மணிமார்பா தெவ்வடு போரேறே 
யேந்தெழி லுயர்கோட்டி னிவ்வரை யிடமாக 
வாய்ந்துள மாதீர்த்தம்‌ பண்ணவர்‌ வாழ்கோட்ட 
மாய்ந்தினி துரைசெய்வா முந்துற வவைகேண்மோ. 
இக்கிரி வடபாலே யிரைபுனல்‌ யாற்றுக்கு 
மிக்குயர்‌ கீழ்கரையில்‌ விண்டொடு பொலங்கோட்டு 
மைக்குல வரைமீதே பகவதி வாழ்கோட்டந்‌ 
தக்கவர்‌ புகழ்தீர்த்த மொன்றுள தாலங்கண்‌. 
அங்கதி ஸனீராடி யாயிழை யவள்பூசை 
கொங்கவிழ்‌ மலராலே கோதற வினிதாற்றி 
மங்கையை வழிபட்டோர்‌ வயிணவ யாகங்க 
ளிங்கொரு நூறுசெய்தோ ரெய்துறு பயனடைவார்‌. 
அன்னத னிடைமூழ்கி யாயிடை வதிவற்ற 
மின்னவிர்‌ சடையோனை யுமைதனை மிகமோனந்‌ 
தன்னொடு பூசித்துத்‌ தாள்பணி பவர்நூறு 
துன்னிய பரிமேதப்‌ பயனவை தோய்குவரால்‌. 
இந்திர கிரியுளதா லிவ்வரை யின்கீழ்பா 
லிந்திர நாதனெனா விலகுமொர்‌ சிவலிங்க 
மிந்திரன்‌ வெம்படையாற்‌ பாறையை யெதிர்கீள 
வந்துள தொருதீர்த்தம்‌ வச்சிர தாரையெனா. 
அப்புன லூடுபடிந்‌ தாயிடை யமர்கின்ற 
செப்பிள முலைபாகத்‌ தேவர்கள்‌ பெருமானைக்‌ 
கைப்புது மலர்தூவிக்‌ கமலிணை தொழுவோர்கண்‌ 
மெய்ப்பரி மகநூறு தருபயன்‌ மேவுவரால்‌. 
உரைதரு மதன்வடபா லோங்கரு வித்தாரை 
யரகர வெனின்வீழு மரகர தீர்த்தமெனாச்‌ 
சுரர்முனி வரர்சொற்றார்‌ தோய்வுறி னொருநூறு 
மருவிய *சோதிட்டு மகப்பலன்‌ வருமென்பார்‌. 
வேறு. 
மழைதவழ்‌ திருக்கா எத்தி வரைமிசை மயூர தீர்த்தம்‌ 
விழுமிய தீர்த்தம்‌ யாவுந்‌ தருபயன்‌ மிகவு நல்கு 
மூழுகவல்‌ லவக்க ஹணூறு பரிமக முயன்ற செல்வந்‌ 
தழைகுவ ரென்று விண்ணோர்‌ முனிவரர்‌ சாற்ஜி னாரால்‌. 


*சோதிட்டுமகம்‌ - சோதிட்டோமம்‌. 


(29) 


(21) 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


(27) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


பொருதிரை கறங்கு தெய்வப்‌ பொன்முக ரிக்குக்‌ கீழ்பா 
லருள்பொழி திருக்கா ளத்தி யண்ணறன்‌ நிருமுன்‌ னாக 
வுரியபே றெவையு நல்கு முருத்திர தீர்த்த மோங்கும்‌ 
விரிதரு புவன மூன்றுக்‌ கேற்றிய விளக்குப்‌ போன்று. 


அன்னதி னறுமென்‌ கூந்த லனநடை யமிர்தத்‌ தீஞ்சொன் 


மின்னிடைக்‌ குவவுக்‌ கொங்கை வெண்ணகைப்‌ பசிய சர்யற்‌ 


பொன்னிதழ்க்‌ கமலச்‌ செய்ய சீறடிப்‌ பொருப்பின்‌ மாதோ 
டுன்னரும்‌ புராரி மூழ்க வுருத்திர தீர்த்த மென்பார்‌. 
அங்கதி னானஞ்‌ செய்வோ ராயிரம்‌ புரவி மேதம்‌ 
பொங்குபன்‌ னூறு சோதிட்‌ டோமங்கள்‌ புரிந்தோ ரொப்ப 
ரிங்கிதற்‌ கைய மில்லை யாவனோர்‌ மனிதன்‌ மூழ்கித்‌ 
திங்களங்‌ கண்ணிவானோன்‌ றிருவடி தொழுது மீள்வான்‌. 


அன்னவன்‌ பிறவி யாவு மகல்வனென்‌ றலரின்‌ மேலா 
மன்னவன்‌ சொற்றான்‌ நூய மாகத்தின்‌ மகத்தில்‌ வந்து 


பொன்னொடு துகிரு முத்துங்‌ கொழிக்கும்பொன்‌ முகரி யாறு 


மின்னவிர்‌ திருக்கா ளத்தி வெற்பினை யடைந்த தன்றே. 


அனையதோர்‌ வேலை தன்னி லாதியம்‌ பகவன்‌ சோதிப்‌ 


பனிமதி வதன வேற்கட்‌ பணைமுலைப்‌ பசிய வேய்ததோட்‌ 
கனிதரு துவர்வாய்த்‌ தீஞ்சொற்‌ கனங்குழைக்‌ கருணை மேனி 


வனிதைதன்‌ னுடனே போந்து மஞ்சன மாடினானால்‌. 


ஆதலிற்‌ றிருக்கா எத்தி யண்ணலம்‌ பொருப்பைச்‌ சேர்ந்த 
சீதநுண டிவலை வீசுந்‌ தெய்வப்பொன்‌ முகரி தன்னை 
யாதொரு தீர்த்தத்‌ துள்ளு மீங்கிது பெரிதென்‌ றெண்ணித்‌ 
தீதெறிந்‌ தினிது நோற்ற செழுந்தவ முனிவர்‌ சொற்றார்‌. 
ஆங்கதிற்‌ ஜிருவா றாட லாதியாந்‌ தீர்த்த வேளைப்‌ 
பாங்கம ர௬ுமையா ளோடும்‌ பனிமதிச்‌ சடிலன்‌ மூழ்கிற்‌ 
றாங்களு மொருங்கு மூழ்கத்‌ தக்கவர்‌ யாவ ரன்னோ 
ரோங்கொளி வடிவ மாமவ்‌ வொருவன துருவஞ்‌ சேர்வார்‌. 


அன்னது தனக்குத்‌ தென்பா லருண்மணி கன்னி யென்னா 
முன்னெடுந்‌ தீர்த்த மொன்று மூவகை யுலகை நாளு 
மன்னிய புனித மாக்கு மணிகன்னி கேச னென்றோர்‌ 
தன்னிகர்‌ சோதி லிங்க மாயிடைத்‌ தயங்கு மாதோ. 


௦9 


(28) 


(29) 


(39) 


(31) 


(32) 


(339. 


(34) 


(35) 


61 பஞ்சாக்கரமசிமை தீர்த்த விசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌ 


ஆதரித்‌ தந்நீ ராடி யப்பரஞ்‌ சுடரைப்‌ போற்றிக்‌ 

காதலித்‌ திறைஞ்சிற்‌ றோற்ற மீறிவை கடக்க லாமத்‌ 

தீதறு தீர்த்தத்‌ தென்பாற்‌ நிருநதி தனக்குக்‌ கீழ்பான்‌ 

மீதுயர்‌ கரையி ஸனிற்கும்‌ விண்டொடு நீல வெற்பில்‌. (349 
முத்தலை வேற்கைக்‌ கால வயிரவ முதல்வன்‌ வைகு 

மத்தலைப்‌ புனித மான வயிரவ தீர்த்த மாடிக்‌ 

கைத்தலங்‌ கூப்பிக்‌ கால வயிரவற்‌ றொழுவோர்‌ தாங்கள்‌ 
பைத்தலை யுலகி னூறு பரிமகப்‌ பயன்பெற்‌ றோரே. (3௭) 


கங்குலிற்‌ சென்றுகால வயிரவன்‌ கனகக்‌ கோயிற்‌ 

றங்குசா தகர்விண்‌ மாதர்‌ தனிநட மினிது காண்பா 

மங்குலி னுருமே றென்ன வானவர்‌ மூழவி னோதை 

யங்கிரு செவியுங்‌ கேட்ப வாரவா ரிக்கு மன்றே. (38) 


காயுமூத்‌ தலைவேற்‌ கால வயிரவன்‌ கருணை பெற்றோர்‌ 

தாயநல்‌ லணிமா வாதி சித்தியோ ரெட்டுந்‌ தோய்வர்‌ 

மீயுயார்‌ நீல வெற்பில்‌ விளங்குமே னிலத்து மீதே 

யாயிர விலிங்க மாக வாதியெம்‌ பரமன்‌ வைகும்‌. (3சூ) 


ஆங்கவன்‌ றொழுது தன்னை யடைந்தவர்‌ பிறவி தீர்ப்ப 
னோங்குமத்‌ தலத்து மேனா ஸளூறுபுலப்‌ பகையை வென்று 

தீங்ககன மூனிவ ரோரா யிரர்தவஞ்‌ செய்த காலை 

யீங்குநல்‌ வரங்க ணல்க வாயிர விலிங்க மானான்‌. (40) 


ஆயிடை மயிடற்‌ காய்ந்த வணங்கினி தமர்வா டன்னை 

நேயமுற்‌ நிறைஞ்சி னோர்க்கு நீங்கருந்‌ துயர நீக்கி 

மேயவெப்‌ பயமும்‌ போக்கி வேண்டிய: வரங்க ணல்கித்‌ 

தூய்நல்‌ யோகர்‌ போற்ற வதிவளத்‌ துர்க்கை யாங்கு. ... (419) 


அவ்வுழி விளங்குந்‌ தீர்த்த மடைந்தினி தாடி யாங்குச்‌ 

சைவமா முனிவ ரேத்துஞ்‌ சகத்திர- விலிங்கந்‌ தன்னை 

வெவ்வழற்‌ றிகிரி யேந்து மின்னொடுந்‌ தொழுவோர்‌ நூறு 
தெய்விக ராய சூயஞ்‌ செய்ததோர்‌ பயனைச்‌. சேர்வார்‌, (42) 


விண்ணுயர்‌ நீல வெற்பின்‌ றென்றிசை யதனின்‌ மேன்மை 
நண்ணிய மூக தீர்த்த நாடொறு மிலங்கு மங்க 

ணண்ணலி னரு எளான்‌ மூழ்கி' னதிராத்ர நூறு செய்த 

புண்ணிய மடைவ ரம்மா பொருசுடர்ப்‌ புலவு வேலோய்‌. - (43) 


திருக்காளத்திப்‌பூராணம்‌. 65 


அடைந்தவர்க கருளை வைப்பா னழற்பொலி சூல மேந்துந்‌ 
தடங்கிரித்‌ திணிதோட்‌. கால வைரவன்‌ றயங்கு மாங்கே 
தொடர்ந்தவன்‌ றன்னைப்‌ போற்றிற்‌ சுடர்த்தழல்‌ வேள்வி யாவு 
நெடுங்கடல்‌ வரைப்பிற்‌ செய்த நிறைபலன்‌ பெறுவர்‌ மாதோ. (449 
நேசமார்க்‌ கண்டன்‌ றன்பேர்‌ நிகழ்சிவ லிங்க மங்ஙன்‌ 

பூசனை செய்தா ஸனாங்குப்‌ புனல்படிந்‌ ததனைப்‌ போற்றின்‌ 

வாசபே யங்க ஹூறும்‌ வாம்பரி மகங்க ஹூாறு 

மாசிலா தினிதி ழைத்த வரியபே றெளிதி னாமால்‌. (45) 


ஆங்குமூ வருடம்‌ வைகி யைம்பொறி யடக்கி யன்பிற்‌ 

பாங்குற வந்நீ ராடித்‌ தானமும்‌ பரிவிற்‌ செய்து 

தீங்கிலா நியமத்‌ தோடுந்‌ திரியம்ப கப்பேர்‌ பெற்ற 

வோங்குமந்‌ திரத்தை நாவி னுறச்செபித்‌ தோமஞ்‌ செய்து. (46) 


நித்தமு மினைய வாறே நிகழ்த்திமூ வருட நீங்கு 

மத்தினத்‌ தினைய நோன்பை முடித்தவ ரார்க்குந்‌ தோலா 
முத்தலை வேற்கைக்‌ காலன்‌ றன்னையு முடுகி வெல்வர்‌ 
கைத்தவெம்‌ பிணிகள்‌ யாவுங்‌ கடந்துளங்‌ களிசி றப்பார்‌. (47) 


பாய்மதக்‌ கலுழி நால்வாய்ப்‌ பணைமருப்‌ பியானைக்‌ கஞ்சார்‌ 
காய்கனற்‌ செங்கட்‌ சீற்றக்‌ கடும்புலி தனக்கு மஞ்சார்‌ 

தீயினுங்‌ கொடிய கள்வர்‌ தங்களுக்‌ கஞ்சார்‌ சிந்தை 

மேயவா றிறுதி யெய்தி விண்ணவர்‌ வணங்க வாழ்வார்‌. (48) 


ஈண்டுமற்‌ றுள்ள தீர்த்தம்‌ யாவையு மினிது மூழ்கி 

னாண்டவை தமக்குச்‌ சொற்ற வவ்வவப்‌ பேற எளிக்குஞ்‌ 
சேண்டொட. நிவந்த செம்பொற்‌ சிகரநீ டிருக்கா எத்தி 

வேண்டிய தீர்த்தந்‌ தம்முட்‌ சிலசில விளம்பி னேமால்‌. (49) 


பனிவிசும்‌ பகடு தோய்ந்து பாயொளிப்‌ பதும ராகந்‌ 
தனிவெயி லெறிக்க வோங்குஞ்‌ சாரலின்‌ றலங்க ளெங்கு 
மனைவரு முணர்த றேற்றா வடிக்கடி தீர்த்த மாகு 
மினையவென்‌ றளக்க வொண்ணா வினிவிர தங்கள்‌ சொல்வாம்‌. (50) 
வேறு. 
எவர்சிலர்‌ நல்வள னினிது பெற்றுளா 
ரவர்சிலர்‌ விரதமீண்‌ டாற்ற வல்லரேற்‌ ்‌ 
சிவனடித்‌ தாமரை சேர்வ ரன்னவாந்‌ 
தவறிலா விரதம்யாஞ்‌ சாற்றக்‌ கேட்டியால்‌. (51) 


06 


பஞ்சாக்கரமகிமை தீர்த்த விசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌ 


பாயிருள்‌ சீத்தெழு பரிதி வானவன்‌ 
நூயதோர்‌ மகரமா தத்திற்‌ றோன்றுநாண்‌ 
மீயுயர்ந்‌ திலங்குகா சத்தி வெற்பினை 
நாயகன்‌ வலமுற நண்ணு வானரோ. 


நண்ணுமப்‌ பொழுதுதா னகுவெண்‌் டிங்களை 
விண்ணுயர்‌ பரிதியை யராவி முங்குமப்‌ 
புண்ணியப்‌ போழ்தினும்‌ பொலிவிற்‌ றாமதி 
லண்ணலோ டுடன்வரி னவனு ருக்கொள்வார்‌. 


அனையதோர்‌ காலையி லகில நாயக 
னனையவிழ்‌ வாசிகை நறவு கான்றொளிர்‌ 
பனிமல ரிண்டைதண்‌ சுருக்குப்‌ பைந்தொடை 
வனைதரு சூட்டிவை வாச மல்கவே. 


மழைதவழ்‌ குவட்டுயர்‌ மலயச்‌ சந்தனம்‌ 
விழுமிய சாந்தமென்‌ களப மேதகு 
கொழுவிய காரகிற்‌ சூழம்பு குங்குமம்‌ 
புழுகுபொன்‌ ஸனம்பர்பூ வம்பர்‌ பொங்கவே. 


விரிசுடர்‌ மணிமுடி வெயிலெ நித்தெழப்‌ 
பொருனைநித்‌ திலவடம்‌ புதுநி லாவெழ 
வெரிகதிர்‌ நீலமா லிகையி ௬ண்டிட 

மரகத மணிக்குழை பசுமை வாய்க்கவே. 


இன்னண மிறையவ ஸனினிது போதர 
வந்நிலை நாரத னருள கத்தியன்‌ 
பன்னரும்‌ வசிட்டனத்‌ திரிப ராசரன்‌ 
மன்னுசீ ரருந்தவர்‌ மற்றி யாவரும்‌. 
பொற்றுணர்‌ முகையவிழ்‌ புதிய நாண்மலர்‌ 
துற்றிய வரியளி துதைந்து பாட்டயா்‌ 
கற்பக நறுநிழற்‌ கனக நாடருஞ்‌ 

சிற்பர னொடுவலஞ்‌ செய்து போதர. 


அரும்புறழ்‌ வெண்ணகை யன்ன மென்னடைச்‌ 
சுரும்பமர்‌ புரிகுழற்‌ றொண்டை யஞ்செவாய்க்‌ 
குரும்பையங்‌ குவிமுலைக்‌ கொடிநு சுப்புரை 
கரும்பெனு முருத்திர கணிகை மாரெலாம்‌. 


(52) 


(53) 


(54) 


(55) 


(56) 


(57) 


(58) 


(59) 


திருக்காளத்திப்பூராணம்‌. ஷர 
அம்பொனி னாலவட்‌ டங்கள்‌ கைக்கொளப்‌ 

பைம்பொனி னடைப்பைகள்‌ பாங்கர்‌ நண்ணுறச்‌ 
செம்பொனின்‌ களாசியு மருங்கு சேர்வுற 

வம்பவிழ்‌ குழலியா ச்சுருள்கண மல்கவே. (69) 


அரும்றைப்‌ புகழ்ச்சியா லமரர்‌ மாதவர்‌ 

பரவுறு வாழ்த்தொலி திசைப ரம்புற 

முரசொடு பெருங்குட முழவ மாதியா 

யுருமொலி கடலொலி யொப்ப வோலிட. (61) 


சுரும்பினு மினியமென்‌ சுருதி கூடிய 

நரம்புளர்‌ மகரயாழ்‌ நாத தகீதமு 

மொருங்குமத்‌ தளமொடு சதிய மொத்தெழ 

வரம்பையர்‌ நடத்தினு மாடல்‌ வாய்த்திட. (62) 


களங்கனி வார்குழற்‌ கலச மென்முலை 

விளங்கிழை மகளிர்கள்‌ விரக வாடவ 

ருளங்கனி வினோதமோ டொண்செஞ்‌ சீறடித்‌ 
துளங்குபொற்‌ பரிபுரத்‌ தொனியுந்‌ துற்றிட. (63) 


குவளையுண்‌ கண்ணியர்‌ கவரிக்‌ கொத்தெழப்‌ 

பவளநன்‌ குடைவரப்‌ பதும ராகத்தாற்‌ 

றிவளுமொண்‌ குடைவரத்‌ தெண்ணி லாவிரி 

தவள நுண்‌ கவிகையுந்‌ தாம்பொ திந்திட. (64) 


நெட்டிலை யரம்பைக ணிறைய விண்ணினைத்‌ 

தொட்டுயர்‌ மகரதோ ரணந்து தைந்திடக்‌ 

கட்டெழிற்‌ கரும்புகள்‌ கவினக்‌ காவணப்‌ 

பட்டுடை விதானமும்‌ பரம்பப்‌ பாங்கெலாம்‌. (65) 


பொன்னெழுத்‌ தெழுதுசே றாடி பொற்புற 

மின்னழுத்‌ தியதெனப்‌ பதாகை மீதெழ 

மன்மதக்‌ கடவுளைத்‌ தொலைத்த வாகைபோன்‌ 

முன்மக .ரக்கொடி முழுது மொய்ப்பவே. (66) 


மாமணிக்‌ குப்பைகண்‌ மரக தக்குவால்‌ 

காமரு வச்சிரங்‌ கதிர்வெண்‌ ணித்தில 

மேமுறு செந்துகி ரிந்தர நீலமிங்‌ 

காமவை பரப்புற வாவ ணம்மெலாம்‌. (67) 





ள்‌ சுருள்கள்‌ - வெற்றிலைச்‌ சுருள்கள்‌. 


்‌ த 
68 பஞ்சாக்கரமக்மை தீர்த்த உிசேட முல்லிய உரத்த அத்தியாயம்‌ 


கனககுண்‌ டலமணிக்‌ கடகந்‌ தோள்வளை 

புனைசுட ராழிபொன்‌ னாரம்‌ பொங்கொளி 

வனையுநித்‌ திலவட மற்று மாணிழை 

யினிதினிற்‌ பரப்புற வெங்கு மெங்குமே. (68) 


வீரபா ஸஜிதப்படாம்‌ வெண்பட்‌ டாடைநற்‌ 

சீருலாம்‌ பசியபட்‌ டாடை செம்படாஞ்‌ 

சூரியப்‌ படாஞ்சுடர்‌ பொன்னெ ழுத்திவை 

யேர்பெற விரித்திட வெங்கு மெங்குமே. (69) 
வாசநீர்ப்‌ பந்த்கள்‌ வழியின்‌ வைக்குந 

ராசிலா வறுசுவை யடிசி லீகுநா்‌ 

வீசுபா ளிதமொடு பாகு வெள்ளிலை 

நேசமாய்‌ வழங்குநர்‌ நிறைய நீணெறி. (79) 


அறிவினி லுயர்ந்துளோ ராகி நல்லற 

நெறியினி லுஞற்றுவோ ராகி நீண்மழு 

மறிதிகழ்‌ கரத்தினான்‌ மலர்ப்ப தத்திலன்‌ 

புறுதியுள்‌ ளவர்மிடைந்‌ தொருங்கு போதர. (71) 


இன்னன விருஞ்சிறப்‌ பிரும ருங்கினுந 
துன்னுற விமையவர்‌ மாந்தர்‌ துற்றிட 
மின்னுற ழவிர்சடை வெண்ணி. லாவணி 


மன்னவன்‌ வலம்வரும்‌ வளமை யார்சொல்வார்‌. (72) 


ஆற்றருந்‌ தவங்களு மளிக்குந்‌ தானமு 

மாற்றரும்‌ விரதமு மகங்கள்‌ யாவையும்‌ 

போற்றுமிப்‌ பொருப்பினிற்‌ புரிவ லங்களி 

லேற்றிய வொன்றினுக்‌ கிணையன்‌ றென்பரால்‌, (73) 


என்றியா மறிந்தவ ரியம்பக்‌ கேட்டன 

மன்றவு முணார்வினி லுயர்ந்த மாட்சியோர்‌ 

கொன்றையஞ்‌ சடைமுடிக்‌ குழகன்‌ றன்னொடு 

மன்றுதா மும்புடை சூழ்வ ரக்கிரி, (74) 
அன்னவ ரொருவலஞ்‌ செய்தங்‌ காயிரம்‌ 

பன்னரும்‌ பரிமகப்‌ பயனை யெய்துவர்‌ 

துன்னிய நூறுபல்‌ சோதிட்‌ டோமமு - 
முன்னிழைத்‌ திடுபயன்‌ முழுதுங்‌ கொள்வரே. (75) 


திருக்கானத்திப்‌ புராணம்‌. 69 


யாவனே யாயினு மியாண்டு தோறுமிப்‌ 
பூவல யம்புகழ்‌ பொருப்பைச்‌ சூழ்வனேன்‌ 
மூவிலை வேற்படை முதல்வன்‌ றன்வடி 
வாவன்மற்‌ றவனிதற்‌ கைய மில்லையால்‌. (ரல்‌ 
வேநு. 
தென்புலத்தார்க்‌ கீ்ண்டொருவன்‌ செயற்குரிய செய்கின்றா 
னன்பினொடு மவர்பிண்ட மிடுகின்றா னவனுடைய 
நன்பிதிரா யினர்பரிதி நாண்மதியி னாள்வரையு 
மின்பமொடு வீற்றிருப்ப ரினிதுநுகர்‌ போகமுடன்‌. (71) 


விழைதகுநல்‌ லுணவினதாய்‌ வெண்டிீம்பால்‌ பொழிசேதா 
வழகுபெற வலங்கரித்து மழவிளங்கன்‌ றதனோடு 

மொழமுகியநல்‌ லொழுக்கமொடு முணர்வுதனி லுயர்ந்தவனாஞ்‌ 
செழுமறையோன்‌ றனக்கீண்டுத்‌ தானமாச்‌ செய்தக்கால்‌. (78) 


செய்யமவன்‌ கரைபயொருவெண் டிரையெறிதண்‌ பிரயாகை 
மையறுசீர்த்‌ தலத்திடையா யிரம்புனிற்றா வழங்கியது 
மெய்யுணர்ந்த வைந்தவித்தார்‌ வீற்றிருக்குங்‌ காசியின்௧ 

ணையமற வயதநிரை யருள்பயனும்‌ பெறுதன்மெய்யே. (789) 
இத்தலத்தி லெவனொருவ னெழுதரிய பழமறைதே 

ரூத்தமனுக்‌ கொருமுழமா யினும்பூமி யுவந்தளிப்பிற்‌ 
பைத்தலைக்குச்‌ சுமையாய பார்முழுதும்‌ பாலித்த 

வித்தகன்‌ பெற்‌ றிடுபயனை யெளிதிலவன்‌ மேவுவனால்‌. (80) 


மல்லல்வளஞ்‌ சிறந்தோங்கு மிந்நகரின்‌ மாகம்வரு 

மெல்லைதனி லெறிதிரைநீ ரினிதாடிக்‌ குளிர்பொறா 
நல்லொழுக்கந்‌ தலைநின்ற வுத்தமாக்கு நனிவளர்த்திட்‌ 
டொல்லையழல்‌ காய்வித்தோ ரொழியார்விண்‌ ஹூலகின்பம்‌. (81) 


மூன்றுநாண்‌ மாகத்தின்‌ முக்குறும்பு மெறிந்துள்ள 

மான்றதோர்‌ தூய்மையொடு மலையெறிதண்‌ புனல்படிந்தோர்‌ 
மான்றல்கூர்‌ மதியுடையார்‌ தாங்கடக்க மாட்டாத 

தோன்றுதுயர்ப்‌ பிறவிநெடுங்‌ கடல்கடப்பர்‌ சுடர்வேலோய்‌." (82) 


நல்லறத்தி னிருப்பிடமாய்‌ நதலந்திகழ்கா எத்தியெனுந் 
தொல்லைநெடும்‌ பதியதனின்‌ மாகநா டொடங்குற்ற 
வெல்லைதொடுத்‌ ததனிறுதி .வரையுமுழு கிடுமொருவ 
னொல்லும்வகை யாற்றின.மு முதவுறுதா. னமுமுரைப்பாம்‌. (863) 


ர பஞ்ச £க/கரமசிமை தீர்த்த விசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌ 


ஆதியாந்‌ திதியொன்றி னவிரொளிய பைம்பொன்னுங்‌ 

கோதிலிரண்‌ டாந்திதியிற்‌ கொழும்பவளச்‌ சாலிகளு 

மோதுமூன்‌ நாந்திதியி லுறுசுவைக்கன்‌ னலின்பாகு 

நீதியினான்‌ காந்திதியி விலவனைய வெள்ளுப்பும்‌. (84) 


ஐந்தாய திதிதன்னி லதிசீத சந்தனமு 

நந்தாத திதியாறி னறியவிரை நாண்மலரு 

முந்தாய திதியேழின்‌ மூதிர்பாகும்‌ வெள்ளிலையும்‌ 

பைந்தாம மணிமார்பா திதியெட்டிற்‌ பசுநெய்யும்‌. (85) 


பரவுதிதி யொன்பானிற்‌ பசுந்தோட்டுச்‌ சாகினியு 

மருவுதிதி யொருபத்தின்‌ மாச்சுக்குந்‌ துவர்க்கடுவும்‌ 

விரவுதிதி பதினொன்றிற்‌ சேதாவெண்‌் டீம்பாலுங்‌ 

கருதுதிதி பனிரண்டிற்‌ கனிந்தசுவை மோதகமும்‌. (86) 


ஏற்றுதிதி பதின்மூன்றி லின்னமிர்தாம்‌ வெண்டயிரும்‌ 
போற்றுதிதி பதினானகிற்‌ பொங்கொளிய பசும்பொன்னுஞ்‌ 
சாற்றுதிதி பதினைந்தி லிடைமுரியாத்‌ தண்டுலமுந்‌ 
தேற்றுமதி பரிதியைச்சேர்‌ திதியதனிற்‌ சிறுதிலமும்‌. (87) 
இன்னமுறை மறையவர்கட்‌ கினிதளித்து மாதீர்த்தந 
தன்னிடைத்தோய்ந்‌ தினையதொரு தருமத்தை மூடிக்கவல்லோர்‌ 
பொன்னினிதழ்ப்‌ பொலந்தருவிற்‌ பூநிழலி லமரர்தொழ 
மின்னவிர்வச்‌ சிரத்தடக்கை வேந்தனென வீற்றிருப்பார்‌. (884) 
வேறு. 

இத்த லத்துழி நல்லற னேதுவா 

மைத்த டங்கிரி யேறி மடிவதுர்‌ 

தத்து நீரிடை யாவி தணப்பதுஙு 

கொத்து வெவ்வழ லூடு குதிப்பதும்‌. (89) 


ஒன்று தானு முணவு கொளாமலே 

மன்ற வுங்கிடந்‌ தாருயிர்‌ மாயப்பது 

மென்ற நான்கினு ளொன்றா லிறப்பஉர்‌ 

நன்று கூர்சிவ மாய்நனி வாழ்வரே (9௦) 


பாகு நேோர்மொழிப்‌ பாவைபங்‌ காளனா 

மேகன்‌ வாழ்திருக்‌ காளத்தி யென்பதின்‌ 

மாக மாதம்‌ வருபூ ரணைத்தொடுத்‌ 

தாகு நோன்பினி தாற்றுதல்‌ கேட்டியால்‌. (919 


திருக்கானத்திப்புராணம்‌ 


ஒப்பில்‌ வண்மை யுருத்திர தீர்த்தமா 
மப்பு னற்படிந்‌ தன்பி னடங்குறாத்‌ 
தப்பில்‌ சீர்ப்புண்ணி யாகமுந்‌ தந்துபின்‌ 
செப்பு மவ்விர தத்தினைச்‌ சிந்தியா. 
தண்டு லம்மொரைஞ்‌ ஞாழி தயங்குநுண்‌ 
பிண்டி யாக்கியப்‌ பிண்டியிற்‌ பீடமு 
மண்டர்‌ போற்று மருட்சிவ லிங்கமுங் 
கண்டு வப்பக்‌ கவினொ டியற்றுறா, 


அலங்க ரித்ததை யம்பொற்‌ சிவிகைமே 
லிலங்க _வேற்றி யிறைவன்‌ சினகரம்‌ 
வலங்கண்‌ மும்முறை வந்துள்‌ புகுந்தருட்‌ 
பொலஞ்சு டர்ச்சிவ லிங்கம்‌ பொருந்திட. 
பீட மீமிசைப்‌ பெட்புடன்‌ வைத்தபின்‌ 
றேடு. பூசையா மந்தொறுஞ்‌ செய்துநல்‌ 
லாடல்‌ பாட லணிமுழ வாதியாற்‌ 

பாடுட தோத்ர புராண படனத்தால்‌. 


கங்குற்‌ போழ்து கழித்துப்‌ புலரிவா 

பங்குப்‌ பூம்புன லாடி யகமகிழ்‌ 

பொங்கித்‌ தாய நியதி புரிந்துவெண் 
டிங்கட்‌ கண்ணியஞ்‌ செஞ்சடை வானவன்‌. 


பூனிதச்‌ செம்பொற்‌ சினகரம்‌ புக்கதி 
வினித மர்ந்த விலிங்க மிரண்டையும்‌ 
பனுவல்‌ சொற்ற பரிசு வழாவகை 
தனிய ருச்சனை செய்து தயாவுடன்‌. 


முத்தி வேண்டினும்‌ வாழ்க்கையை முன்னினும்‌ 
பத்தி யாலப்‌ பயன்பெற வேண்டினோர்‌ 

புத்தி லிங்க மதனைப்‌ பொருளொடு 

மத்தன்‌ கையி லளிக்கநற்‌ றானமா. 


அருளும்‌ வேலை யருமறை யந்தணர்‌ 

இரவ லாள ரிளைத்தவர்‌ பங்கினர்‌ 

மருவு மந்தர்‌ வெதிரர்மற்‌ றேனையோர்க்‌ 
குருகு முன்ளமொ டொல்லும்‌ வகையினால்‌, 


71 


(92) 


(93) 


(54) 


(95) 


(96) 


(97) 


(58) 


(99) 


பஞ்சாக்கரமகீமை தீர்த்த விசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌ 


72 


முல்லை வெண்முகை போன்ற முதிர்சுவை 
நல்ல வுண்டி நவையறு மென்றுகின்‌ 

மல்ல லோங்கு நிதியும்‌ வழங்குபு 

மெல்ல வுண்மகிழ்‌ வித்து விடுத்தபின்‌, 
சுருதி மேலவர்‌ தம்மொடுஞ்‌ சூழ்வுறு 

பரிச னத்தொடும்‌ பைம்பொன்‌ மனைபுகா 
வருகி ருத்தி யறுகுவை யோதனம்‌ 

பரிவு தன்னொடு பாரணம்‌ பண்ணுக. 


அனைய நோன்பையவ்‌ வாறு முடித்தவன்‌ 
புனித கங்கைப்‌ புரிசடை வானவன்‌ 
றனது நல்லருள்‌ பெற்றுத்‌ தணந்திடா 
வினிய செல்வமுற்‌ நின்புற்‌ நிருந்துபின்‌. 
வேறு. 
மன்னுயிர்‌ தணந்திடின்‌ வயங்குகண நாதன்‌ 
றன்னுருவ மாகிமயி றாங்குபு குலாவு 
மின்னொளிர்‌ விமானமிசை மேவின ஸனுருத்ர 
கன்னியாக ளாடலொடு பாடலவை காணா. 


நெஞ்சமகிழ்‌ தூங்கநிக ரின்றிய வுருத்ரர்‌ 
விஞ்சையர்கள்‌ கந்தருவர்‌ மேவினர்‌ வழுத்தக்‌ 
கஞ்சமல ரிற்கடவுள்‌ கற்ப நிழற்கீழ்‌ 

அஞ்சுட ரடற்குலிச பாணிமுத லானோர்‌. 
பற்பலர்‌ மருங்குற நெருங்கினர்‌ பழிச்ச 
நற்கனக மானமிசை யெங்கணு நடந்தோர்‌ 
கற்பமள வுங்கருது மின்பமவை கண்டு 


சிற்பரம தாகிய சிவத்தினொடு சேர்வார்‌. 


மல்லல்வள மோங்குநெடு வானுலகில்‌ வாழ்வோர்‌ 
தொல்லைமறை யின்றுறைகள்‌ போயதுற வோர்கள்‌ 
செல்வம்வளர்‌ கின்னர ரியக்கரொடு சித்தா 
எல்லையில்‌ வளம்பெரிது மெய்தினரிந்‌ நோன்பின்‌. 
பலபல வெடுத்தினி யுரைப்பதெவன்‌ பல்கா 
னலனுற நினக்குறுதி நாமிக வுரைத்தே 

முலகினி லிதற்குநிக ரோர்விரத மில்லை 
சிலைகெழு புயத்தினுயர்‌ தெவ்வரட லேறே. 


(106) 


(101) 


(102) 


(103) 


(1049) 


(105) 


(10௦65 


(107) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


இழைத்திடு தவங்களி னிளைத்திடுவ தென்னே 
யழற்பொலி மகம்பலவு மாற்றும்வகை யென்னே 
செழித்தபல தானமவை செய்யும்வகை யென்னே 
விழுத்தகைய தீர்த்தம்விழை கின்றவறி வென்னே. 


இத்தகைய நோன்பினை யிழைக்கினெளி தாக 
வத்தகைய புண்ணிய மனைத்துமுற லாகு 
மெத்தலமு மிவ்விரத நோற்றிடுத லேற்கு 
முத்தம மிகப்பெரிது மித்தல முஞற்றின்‌. 
மற்றிதனை யிம்முறையின்‌ மாகமதி யல்லால்‌ 
உற்றபதி னொன்றினு முளுற்றுதல்‌ சொலக்கேள்‌ 
ஒற்றையட லாழியை யுருட்டியூல கெங்குங் 
கொற்றமதி வெண்குடை நிழற்றரசர்‌ கோவே. 


பங்குனியி லத்திதியின்‌ முன்சொல்படி மாவிற்‌ 
றிங்களணி யண்ணலொடு செங்கணெடு மாலைப்‌ 
பொங்குமொரு பீடமுறு பொற்பினி லியற்றி 
யங்கவ ரிரண்டுருவு மப்பரி சளிக்க. 


மமுமறி தரித்தகரம்‌ வரதமப யங்க 

டழுவுகர மாகிய தடக்கையொரு நானகும்‌ 
விழிகளொரு மூன்றுமொளிர்‌ வெண்பிறையும்‌ வேணி 
யழகும்வரி வேங்கையத ளாடையு மமைக்க. 


சங்கொடு. பொலந்திகிரி தண்டைநற வீசுஞ்‌ 
செங்கமல மேந்திய திருக்கையொரு நான்கும்‌ 
பொங்குமணி மாமவுலி பொன்னினுடை மார்பந்‌ 
தங்குறு கவுத்துவ மிவற்றொடு மமைக்க. 


சித்திரையி லிங்கிவரொ டுந்திசை முகத்தோ 
னத்திரு வுருத்தனை யமைக்கமுடி நான்கு 
மெய்த்தசெப மாலைமிளிர்‌ குண்டிகைமெய்ஞ்‌ ஞான 
முத்திரையி னோடபய கைத்தல முயன்றே. 


சீரியவை காசியுயர்‌ தெற்குமுக நோக்கு 
மாரியனை யாடரவ மாகியமுந்‌ நூலும்‌ 
வீரிய மிகுந்தவரி யாதனமும்‌ வீறு 

மேரியலு மாலநிழ லெய்திய விருப்பும்‌. 


72 


(308) 


(109) 


(119) 


௫535 


(342) 


(1139 


(114) 


(1150 


பஞ்சாக்கரமகிமை தீர்த்த விசேட முதலிய உரைத்த அத்தியாயம்‌ 74 


முளைமதியின்‌ வார்சடையு முக்கணு முழந்தா 

ணளினமிசை யட்டிய விடப்பதமு நல்ல 

குளிர்நகையு மக்கமணி முத்தமொடு கோத்த 

வொளிவடமூ மொள்ளழலு முற்றவிரு கையும்‌. (116) 


புத்தக மமைத்தகர மும்புனித ஞான 

முத்திரை மலர்க்கரமு முத்தமிழ்‌ தெளித்த 

வித்தகன்‌ முன்‌ னானவர்செய்‌ சேவையு மிகப்பால்‌ 

ஒத்ததிரு மேனியு முளஞுற்றியருள்‌ செய்க. (117) 


ஆனிதனி லம்பொன்மணி மன்றுளினி தாடும்‌ 

ஞானவடி வானவனை ஞான்றசடை யோடு 

மேன்மையொ டெடுத்தபதம்‌ வீசுகர மாகத்‌ 

தானுரு வமைத்தனைய தன்மையி னளிக்க. (118) 


ஆடிதனி லம்மையொரு பாகமுற வம்பொற்‌ 
பாடக மணிந்தவடி பட்டுடை பசும்பொற்‌ 
சூடக மலர்க்கைசுருள்‌ வார்குழல்‌ கயற்கட்‌ 
கோடனைய கொங்கையொ டமைத்தெதிர்‌ கொடுக்க. (119) 
வேறு. 
தொல்லா வணியிற்‌ கங்காள வேடஞ்‌ சூல கபாலமொடு 
நல்லார்‌ புகழுங்‌ கட்டங்க நவ்விக்‌ கரமு நகைமுகமுஞ்‌ 
செல்லா நடையும்‌ விழிமயங்குந்‌ தேவர்‌ மகளிர்‌ முதலாய 
வெல்லா ர௬ளமுங்‌ கவர்பாட லிசைவு மியற்றி யினிதளிக்க. (120) 


வடுவில்‌ சிறப்பிற்‌ புரட்டாசி கிராத வடிவை வலிகெழுதோட்‌ 
கொடுவிற்‌ குழைத்துக்‌ கூர்ம்பகழி கோத்த தடக்கை யொடுங்கூடி 
யடலிஜ்‌ பொருத்துச்‌ சரசரத்த வுரோமத்‌ தகன்ற தசைமார்புஞ்‌ 
சுடர்விட்‌ டெறிக்குங்‌ கருநிறமுங்‌ கொடிய நோக்குந்‌ தோற்றுவிக்க (121) 
அளவில்‌ சிறப்பி னைப்பசியிற்‌ கால கால னவ்வடிவை 

முளைவெண்‌் மதிபோன்‌ முடங்கியவெள்‌ ளெயிற்றால்‌ வெருவந்‌ திடுமுகமும்‌ 
வளர்வெஞ்‌ சினத்தான்‌ மூவிலைவேன்‌ மறலி யுடல்கோத்‌ தெடுத்தகையு 
மொளிருங்‌ கணிச்சி கட்டங்க மடமான்‌ கரங்க ளொருமூன்றும்‌. (122) 
நீண்ட பவளப்‌ படர்சடையு நிலவெண்‌ மதியு நெடுவிசும்பை 
மூண்ட சினத்தி னோக்குகின்ற நோக்க மூன்று முனிவர்விண்ணோர்‌ 
ஆண்டு வெருவந்‌ தடியிணைக்கீ ழெொதுங்கிப்‌ பரவு மந்நிலையும்‌ 
பூண்டு வகுத்துப்‌ புதுமலரா லருச்சித்‌ தன்பு புரிந்தளிக்க. (123) 


திருக்காளத்திப்புராணம்‌. 75 


நன்கார்த்‌ திகையின்‌ மழவிடைமே னயன மூன்று நகைமுகமு 
மின்கான்‌ நிலகு சடைமுடியும்‌ விளங்கு மழுமா னிருகரமுந்‌ 

தன்கா தலியைத்‌ தழுவுமிரு கரமும்‌ பால்போற்‌ றவளமெய்யு 
மின்கா தலினா லமைத்தருச்சித்‌ தனைய விதியா லினிதளிக்க. (124) 


மாசில்‌ சிறப்பின்‌ மார்கழியில்‌ வயங்குந்‌ தவள மதிநிறமும்‌ 

பூசல்‌ வரிவண்‌ டரற்றுதொடைப்‌ புரிமென்‌ கூந்தற்‌ பொருகயற்கட்‌ 
டேசு திகழுந்‌ திதலைமுலைச்‌ செவ்வாய்ப்‌ பசிய தேறலொடு 
மாசில்‌ வடிவேற்‌ குமரனொடு மமர்ந்த வடிவ மமைத்தளிக்க. (125) 


தையிற்‌ பெரிதாஞ்‌ சிவலிங்கந்‌ தனிவெள்‌ விடைமுன்‌ ஸுறத்தந்து 
பையிற்‌ பொறிகொள் வெள்ளெயிற்றுப்‌ பகுவாய்ப்‌ பாந்தட்‌ பள்ளியணை 
மையிற்‌ சுடரு மணிவண்ணன்‌ வனசப்‌ பொகுட்டு மறைக்கிழவன்‌ 
மெய்யிற்‌ கீழ்மே லேனமன மாகித்‌ தேடல்‌ விதித்தளிக்க. (126) 


இன்ன முறையி னிந்நோன்பை யினிதி னிழைத்தோ ரிவ்வுலகிற்‌ 
றுன்னும்‌ விசும்பிற்‌ றொலைவிலாப்‌ பலனை யடைவர்‌ தூநிதியந்‌ 
தன்னிற்‌ குறைவு வாராமற்‌ றிங்க டோறுந்‌ தனித்தனியே 

மன்னு சிவலிங்‌ கமும்பிறவு மொருங்கே வகுத்து வரன்முறையால்‌, (127) 


திங்க ளீரா றினும்பூசை செய்து சிவலிங்‌ கமழும்பிறவு 

மங்கை பாகற்‌ கினிதளித்தான்‌ மற்றங்‌ கவன்றன்‌ வடிவாவன்‌ 
செங்கட்‌ பசிய கடவுள்வெள்ளை யன்ன வூர்தி செழுங்குலிசத்‌ 
தங்கண்‌ விசும்பி னரசிமையோ ரவனைப்‌ பூசித்‌ தாதரிப்பார்‌. (128) 


புனிதன்‌ மொழிந்த வாகமத்திற்‌ புராண மவற்றிற்‌ புகன்றமுறை 
வினவி விரதந்‌ தானங்கள்‌ விசேடித்‌ தீண்டுப்‌ புரிந்திடுக 
பனிவெண்‌் டிங்கட்‌ கொழுந்தணிந்த பரமன்‌ நிருக்கா எத்திநகர்க்‌ 
கினிய வுலக மூன்றுள்ளு மெக்கா லத்து மிணையின்றால்‌. (129) 


இன்ன முறையா லித்தீர்த்த வளமை குறையா தியம்பினேந்‌ 
துன்னும்‌ விழைவோ டிக்காதை துணிந்து கேட்டோ ரந்நிலையே 
முன்ன மிசைத்த பூசனையின்‌ பயன்கண்‌ முழுது மடைந்திடுவர்‌ 
பொன்னங்‌ கழற்கான்‌ மழைத்தடக்கைப்‌ பொருவே லரசர்‌ போரேறே. (130) 


முந்தோர்‌ காலத்‌ தித்தலத்தின்‌ முற்றா முலையின்‌ முகிழ்நகையிற்‌ 
பைந்தார்‌ நறுமென்‌ சுருளளகப்‌ பவளக்‌ கனிவா யுமைகேட்பக்‌ 
கொந்தா ரிதழித்‌ தண்படலைப்‌ பவளச்‌ சடிலக்‌ குழகனென்று 
நந்தாப்‌ பிறவி கடப்பதற்குப்‌ பரம ஞான நவின்றனனால்‌. (131) 


7௨. தீவுகளின்‌ இயல்பு கூறிய அத்தியாயம்‌. 

அன்ன காலை யனையதொரு பரம ஞானஞ்‌ சனற்குமரன்‌ 
முன்னாம்‌ யோகர்‌ தாமுமுடன்‌ கேட்டார்‌ முன்னைத்‌ தவப்பயனாற்‌ 
பின்ன ரதனைச்‌ சனற்குமர னுயர்நா ரதற்குப்‌ பெரிதுரைத்தா 
னன்னா ரதன்பா லங்கிரா வுணர்ந்தா னவன்பா னாமறிந்தேம்‌. (132 


என்று பரத்து வாசனினி தியம்ப வவனை யெதிர்நோக்கி 

யன்று பரமன்‌ மலைமகளுக்‌ கருண்ஞா னத்தைக்‌ கேட்பதற்கு 

நன்றும்‌ விழைந்த தென்னுள்ள மதனை யெனக்கு நவிற்றுகென்றான்‌ 

மன்றல்‌ கமழ்தே ஞூற்றிருந்து வரிவண்‌ டுழுத மலர்த்தாரான்‌. (133) 
ஆகச்செய்யுள்‌, 509. 


எட்டாவது 


தீவுகளின்‌ இயல்பு கூறிய அத்தியாயம்‌. 


சிலைகுழைத்து வைந்நுதிய பகழி கோத்துத்‌ தெவ்வேத்தா்‌ 
கடற்றானை சதெறி யோட, மலையுறழ்திண்‌ டோன்வலியால்‌ வாகை 
சூடு மறங்கெழுபோ ரருச்சுனனுண்‌ மகிழ்ந்து கேட்ப, வுலகமெலா 
மீன்றவிக்குந்‌ தாயாய்‌ ஞான வொளிவடிவா முமையவளுக்‌ குர3வோன்‌ 
சொற்ற, பலர்புகழமு ஞானத்தை யியம்ப லுற்றான்‌ பழமறைநூன்‌ 
மூழுதுணர்ந்த பரத்து வாசன்‌, (1) 

மறிதிரைய கடலுலகின்‌ மாந்தர்‌ யாதோர்‌ மாக்கதைகேட்‌ 
டந்நிலையே மறுவின்‌ ஞானம்‌, பெருகுவரக்‌ கதையைநினக்‌ கறைத 
லுற்றாம்‌ பிறைக்கொழுந்து தவழ்சடையெம்‌ பிரானைமுன்னா, 
ணறுநுதன்மென்‌ சுருளளகக்‌ குவளை யுண்க ணகைமதிவாண்‌ 
மூகத்துமையா ணயந்து வேண்ட, விறையவனங்‌ கவளோரடு மகழ்தரங்‌ 
குள்ளத்‌ தினியவருள்‌ பொழிந்துபுவிக்‌ கெய்தி னானால்‌. (2) 


மலர்தலைய நிலவுலக மடைவே காண மலைமகட்கு 
வானுயர்மால்‌ வரைகள்‌ காட்டி, யலர்கமழ்நீது தேன்றுளிக்கும்‌ 
வனங்கள்‌ காட்டி யலையெறிதண்‌ புனற்கடவு ணதிகள்‌ காட்டிம்‌, 
பலவளஞ்சேர்‌ தேயங்களினிது காட்டிப்‌ பாவையொடுந்‌ தவழுனிவர்‌ 
பாங்குசூழ, விலகுதிருகீ காளத்தித்‌ தலத்தி லெய்தி யினிதமர்ந்து 
வீற்றிருந்தா னிறைவன்‌ மாதோ. (3) 


செந்துகிரும்‌ வெண்முத்தும்‌ பசிய பொன்னுந்‌ திரைகொழிக்கும்‌ 
பொன்முகரித்‌ தென்றல்வீசப்‌, பைந்தொடியோ டுவந்திருந்த வேலை 


திருக்காளத்திப்‌.பூராணம்‌, 
77 

தன்னிற்‌ பரமனவண்‌ மூகநோக்கிப்‌ பகர லுற்றான்‌, சுந்தரஞ்சேர்‌ 
கருணையுமெய்ஞ்‌ ஞானந்‌ தானுந்‌ தூாயதொரு வடிவாய தோகா யீங்கு, 
வந்துபுவி காண்பகற்கு விருப்ப மான மற்றுனக்குக்‌ காண்பித்தே மரபின்‌ 
யாவும்‌. (4) 


எண்ணரிய வுத்தமமாம்‌ பூமி முற்று மிருவிசும்பு தொடுகுவட்டு 
வரைகள்‌ யாவும்‌, புண்ணியவா ரணியங்கள்‌ பலவும்‌ பொங்கிப்‌ 
பொருதிரைத்தெண்‌ கடல்பலவும்‌ புனித மாகி, நண்ணியமா நதிகளுநற்‌ 
றேயம்‌ யாவு நலங்கொள்‌ புரஞ்‌ சூழ்நகரப்‌ பதியு நாளும்‌, பண்ணரிய 
பஃறொழில்சேர்‌ மாந்த ரோடு பசுமுதற்பல்‌ விலங்கு புள்ளும்‌ 
பார்த்தாய்‌ மாதோ. (5) 


இனிநினக்குக்‌ கேட்கவேண்‌ டியதி யாதொன்‌ றீங்கதனைக்‌ 
கேண்மோவென்‌ நிறைவன்‌ கூறப்‌, பனிமதிவா ஸணூதலங்கை 
கூப்பியன்பிற்‌ பணிந்துளத்தி லற்புதமாப்‌ பகரா நின்றா, டனிமுதல்வ 
வித்தரணி யெவ்வா றாகுந்‌ தரணியினா வலந்தீவின்‌ றன்மை யேது, 
நனியதனில்‌ வருடங்க ளெனைய வங்ங னரர்முயலுந்‌ தொழில்யாவை 
நவிற்று கென்றாள்‌. (6) 

என்னலுமே யுமைகேளா யுயிர்யா வைக்கு மினிதுநன்மை 
வேண்டுமென விச்சை கூர்ந்து, பன்னரிய வருளின்வடி வான நீதான்‌ 
பரிந்துவினா யதுசொல்வாம்‌ பரவு மிப்பார்‌, துன்னுமெழு தீவுடனே 
கூடி யைந்து தொல்பூத குணங்கட்கு மிருப்பா யெல்லா, மன்னுயிர்க்குத்‌ 
தாரகமாய்‌ நம்ம தாணை மற்றொன்று மேகளைக ணார வைகும்‌. (7) 


உவரி யொடு மினியகன்ன றேற னெய்யே யுறுசுவைவெண் 
டயிர்‌ தீம்பா லுவந்த நன்னி, ரிவையேழு கடல்சூழ்வ தப்பா ரேழுக்‌ 
கிடையிடையோ ரொன்றாக வேழு தீவுண்‌, டவைநாவ லிறலிசான்‌ 
மலித ர௬ுப்பை கிரவுஞ்சஞ்‌ சாகம்புட்‌ கரமென்‌ றாகுந்‌, தவறரம 
லெழுகடற்கு மப்பாற்‌ பூமி தண்புனலின்‌ வடிவமாய்த்‌ தயங்கு மாதோ. (8) 


தண்புனலின்‌ வடிவாய வெட்டாம்‌ பூமி தன்னுழையே 
மன்னுயிர்மற்‌ றில்லை யப்பா, லொண்கெழ்ச்சக்‌ கரவாள சயிலஞ்‌ சூழு 
மோரயுக யோசனைகா றகன்றே யோங்கு, வண்பரிதி மதிக்‌இரகம்‌ 
வானமீன்கண்‌ மற்றிவற்றின்‌ சோதிதன்னுள்‌ வயங்க நிற்குந்‌, திண்புறமற்‌ 
றவவண்ண மிருளா மப்பாற்‌ றிகழண்ட பிதஇகைபார்‌ பொதிந்து 
சேரும்‌. (9) 

கருதினித னுட்பட்ட பூமி யைம்பான்‌ கோடியோ சனையண்ட 
கபாலத்‌ தோடு, மருவுமிது மறிகடலும்‌ வயங்குந்‌ இவு மால்வரையு 


78 தீவுகளின்‌ இயல்பு கூறிய அத்தியாயம்‌. 


மாநதியு மூடைத்தாய்‌ வைகும்‌, பெருகொளிய மணிகட்குக்‌ 
கருப்பையாகப்‌ பிறங்குவசுந்‌ தரையென்னும்‌ பெயராற்‌ றுன்னி, 
விரிசெடிக்கும்‌ பைம்பயிர்க்குங்‌ கொடிக்கு நீடி மிடைதருவுகீ 
கும்பிறப்பு விளைக்கு மாதோ. (10) 


இப்புவியி லேதோன்ற லிருத்தன்‌ மாய்த விலகுமுத்தி 
பெறலிவற்றா லிதனை யாருஞ்‌, செப்புவர்கண்‌ மக௫ியென்று நாவற்றீவு 
இகழிலக்க யோசனையி னகலஞ்‌ சேரு, முப்புததி யும்மனைய விரிவிற்‌ 
றாகு மூயர்நாவற்‌ நீவுமுத லோரேழ்‌ தீவுந்‌, தப்பரிய வொன்றுக்கொன் 
றிரட்டி யாகித்‌ தாம்விரியுங்‌ கடல்களுமித்‌ தகைய வாமே. 3 


நன்புனல்சே ராழிக்கும்‌ பாலா ழிக்கு நடுவேபுட்‌ கா த்தா நண்ணு 
மாங்கே, தன்பெயர்தான்‌ மானசோத்‌ தரமென்‌ றோது தடம்‌ பொருப்பு 
வட்டமாய்ச்‌ சகடக்‌ கால்போல்‌, வன்புவியைப்‌ பகந்துகொடு நிற்கு 
நன்னீர்‌ மறிகடற்கு மனையமால்‌ வரைக்கு நாப்ப, ணின்பம்வளர்‌ மாவீர 
வருடம்‌ வைகு மினியபோ கந்தருவ ததுதா னென்றும்‌. (12) 


மானசோத்‌ தரகிரிக்கும்‌ பாலா மிக்கு மத்தியத்திற்‌ றாதகயாம்‌ 
வருட மங்களன்‌, மேனிவந்த வவ்வரையே யன்றிப்‌ பார வியன்கரிகள்‌ 
வேறில்லை வெற்பிற்‌ றோற்ற, மானநதி தானுமின்று மறையோ ராதி 
யாயவரு ணமுமின்று கடவுட்‌ பூசை, தானுமின்று புட்கரத்தீ வியல்பு 
சாற்றிற்‌ றரையலகிற்‌ பொன்னுலகாய்த்‌ தயங்கு மன்றே, (22) 


ஆயிடையின்‌ வதிகின்றோ ராயுள்‌ சொல்லி னயுதவரு டஞ்‌ சுகமே 
யமர்வ ரிப்பாற்‌, நூயபா லாழிக்குந்‌ ததியவே லைக்குந்‌ துலங்குநடுச்‌ 
சாகத்‌ வதனைச்‌ சொல்லின்‌, மேயவெழு வருடமெழு வெற்பு மேவும்‌ 
வியன்சலசங்‌ குமாரமொடு சுகுமா ரந்தான்‌, பயமணீசகங்குசோத்‌ தரஞ்ச 
மீகம்‌ படர்துரும மெழுவருடம்‌ பகருங்‌ காலே. (74) 


தனியுதயஞ்‌ சலதார மிரறரைவ தஞ்சீர்ச்‌ சாமமம்போ 
கிரியாம்பிகேயஞ்‌ சிங்க, மினியவெழு வருடத்து மிலகும்‌ வெற்போ 
ரேழிவை யாஞ்‌ சுகுமாரி குமாரி யென்றும்‌, புனிதமுறு நளினிவே 
ணுகையேயிக்குப்‌ புகழ்தேனு கைகபத்தி புகன்ற வேழு, மனையவெழு 
வருடத்து நதிக ளாகு மாங்கமருஞ்‌ சாதுவகை யறையக்‌ கேட்டி. (75) 


மாசிலா மாயர்மா கதரே தூய மானதர்மநீ தகர்மறையோ 
ராதிநால்வர்‌, பூசையிழைப்‌ பார்பரிதிப்‌ புத்தே டன்னைப்‌ புகல்வருட 
மொன்பதினா யிரமா மாயுள்‌, வீசியவெண் டயிர்க்கடற்கு 
நெய்யாழிக்கு மிகுநாப்பட்‌ கிரவுஞ்சத்‌ தீவு மேவும்‌, பேசிலெழு 
வருடமிதிற்‌ பிறங்கு ஞானப்‌ பேரொளியாந்‌ திருவுருவப்‌ பேதை 
கேளாய்‌, (16) 


இ க 


திருக்கானத்திப்புராணட்‌ 79 


தொல்குசல மருணம்வெம்மை பீவ ரந்தான்‌ நுன்னுமந்த 
காரமுூனி துந்து பிப்பேர்‌, வல்லவெழு வருடமிவை கிரவுஞ்‌ சஞ்சேர்‌ 
வாமனகம்‌ வளருமந்த காரம்‌ வாய்த்த, வெல்லொளிய மணிவரையே 
திவாக ரத்தோ டெழிற்புண்ட ரீகந்துந்‌ துபியிவ்‌ வேழு, நல்லைவா 
மவ்வருட மேழி னுள்ளு ஞாங்கரோங்‌ கஇயவரைக ளாகி நண்ணும்‌. (17) 


இருங்கவுரி குமுத்துவதி சந்தி யைமற்‌ நிராதீதிரியே 
மனோசெவையே யிசைக்கி யாதி, யரும்புண்ட ரீகைநதி யாக வேழா 
மந்தணாமுன்‌ னால்வரையு மறையக்‌ கேளாய்‌, தரும்புகழ்சேர்‌ 
புட்கராபுட்‌ கலர்களோடு தன்னியரே மாணவகர்‌ சாதி நான்காம்‌, 
விரும்பியவெண்்‌ ஸணாயிரமாம்‌ வருட மாயுள்‌ விளங்கிழாய। 
நமைப்பணிவர்‌ விழைவுற்‌ றின்னோர்‌. (18) 


தத்துதிரை நெய்க்கடற்கு மதுவே லைக்குந்‌ தயங்குநடுகீ 
குசத்தவத்‌ தீவு தன்னிற்‌, சுத்தமுறு முற்பிதமே வேணு மத்துத்‌ துவிரதமே 
யிலம்பனமே இருதி தானே, வைத்தபிர பாகரமே கபிலமேயேழ்‌ 
வருடமிவை வித்துருமம்‌ வயங்கு மேம, மெய்த்துதிமான்‌ புட்பவான்‌ 
குசேச யத்தோ டரிதகமந்‌ தரமிவையேழ்‌ வெற்பு மோங்கும்‌. (19) 


அருந்தாத பாபைசி வை பவித்தி ரைப்பே ராறுமிகு சம்மதையே 
வித்துத்‌ தம்பை, திருந்துமகி யிவையேழு கடவுள்‌ யாறு தெமிகரொடு 
சுண்மிகளே சிநேகர்‌ செல்வம்‌, பொருநீதியமந்‌ தேகரிவை சாதி 
நான்காம்‌ புகலினிவர்‌ திசைமூகனைப்‌ பூசை செய்வர்‌, கருந்தடங்கண்‌ 
ஞானப்பூங்‌ கோதை கேளாய்‌ கணித்திடிலே ழாயிரம்யாண்‌ டிவர்கள்‌ 
காலம்‌. (20) 


செந்தேற லாழிக்குங்‌ கன்னற்‌ சாற்றுத்‌ திரைக்கடற்கு நடுவேசான்‌ 
மலித்தீ வாகு, நந்தாத சுவேதமரி தஞ்ச மூத நண்ணுமுரோ கிதநலஞ்சேர்‌ 
வயித்து தந்தான்‌, முந்தாய மானசஞ்சுப்‌ பிரப மென்று மொழிவருட 
மேழ்குமூத மூன்ம தஞ்சீர்‌, வந்தேறு பலாககமே துரோணங்‌ கங்க 
மக௫டமொடு ககுத்துமான்‌ வரைக ளேழாம்‌. (21) 


பரவுமதி தோரயமைவிதி ரிணையே சந்தீரை பாங்குறுசுக 
இலைவிமோ சனியே பாரம்‌, விரிதிரைநீர்‌ நிவிருத்தி மிருதி யேழும்‌ 
வியனதியாங்‌ கபிலரரு ஊர்களே பீதர்‌, மருவுகண்ணர்‌ மறையவர்முன்‌ 
வருண தான்கா மற்றிவர்கீகா றாயிரமே வருடம்‌ வாணாள்‌, கருதினிவர்‌ 
வாயுவையே யாரா இப்பார்‌ கருணையோரு வடிவான கயற்கண்‌ மாதே. 


(22) 


த சம்புக்தீவின்‌ இயல்புரைத்த அத்தியாயம்‌. 

இரைகருப்பங்‌ கடலுக்கு முவரா மிக்கு மிடையிறலித்‌ 
தவதிற்சாந்‌ தபய மின்ப, மருவுசிசி ரம்மகோ தயமா னந்த 
மகிழ்ச்சிவங்கே மகநீதுருவம்‌ வருட மேழு, விரிசுடர்க்கோ 
மேதகஞ்சாந்‌ திரமே லோங்கி விண்டொடரு நாரதந்துந்‌ துபிமா 
மேன்மை, பொருவில்சோ முகஞ்சுமனம்‌ வைப்பிராசம்‌ புகல்‌ வருட 
மேழிலெழு பொருப்பு மாதோ. (23) 


தெழித்தபுன லனுதத்தை சிகிவி பாபை இருதிவைச€ீ ரக்கிலமை 
யமிர்தை செம்பொன்‌, கொழித்துவரு சுகர்தைநதி யேழு சாதிகூறிடினா 
சாரியர்கள்‌ குரவர்‌ தாய்மை, யழுத்தியசீர்‌ வித்தியர்பா விதராமாயு 
ளையாரி ரம்மதியை யாரா இப்பர்‌, மழைக்குலஞ்சேர்‌ பொலங்கு வட்டு 
நறுந்தண்‌ சாரன்‌ மலையரச ஸினிதுயிர்த்த மஞ்ஞை போல்வாய்‌. (24) 


இன்னமுறை யியம்பிவநற்த வாறு தீவு னியம்பாத 
வகைமுமுதுமெடுத்துக்‌ கூறிற்‌, றுன்னுமலர்க்‌ காவுசூ ழந்தண்‌ சாரற்‌ 
நாங்கருவி வீங்குபுனற்‌ சுனைப்பைங்‌ காவி, மென்மலர்ச்செநீ 
தேறல்பொழி சிறிய வெற்பும்‌ வெண்டிரைமா நதியும்விரி புனலின்‌ 
காலு, மன்னவையா வையுமயுத முளவித்‌ தீவு ளனைவோரு 


மொருவர்போ லமர்வர்‌ மாதோ. (25) 


ஆகச்செய்யுள்‌, 545. 


ஒன்பதாவது 
சம்புத்திவின்‌ இயல்புரைத்த 
அத்தியாயம்‌. 


கார்பூத்த சுருளளகக்‌ கருந்தடங்கட்‌ கனிவாயா 

யேர்பூத்த வுவர்க்கடல் சூழ்ந்‌ தித்தீவு கட்கிடையே 

்‌. சீர்பூத்த நாவலந்தீ வுளதாலத்‌ தீவினடு 

நீர்பூத்த செழுங்கமலக்‌ கண்ணிகையோன்‌ மேருநிற்கும்‌. (1) 
பலவகைய வானவரு மருந்தவரும்‌ பயில்வரதில்‌ 

அலகுமெண்ணீ ராயிரயோ சனைநிலத்தி னிடைத்தாமு 

நலமலியு முன்னதமெண்‌ பத்துநா லாயிரமாந்‌ 

தலைவிரிவு முப்பத்தீ ராயிரந்தா ளதிற்பாதி. (29 


திருக்கானத்திப்பூராணம்‌. 


தங்கத்தின்‌ விரிசுடராற்‌ றயங்குமணிச்‌ சோதியால்‌ 
அங்கண்விசும்‌ பினைவிளக்கு மறுபதினா யிரம்‌ வரைகள்‌ 
இங்கிதனைச்‌ சூழ்ந்துளவா லிலகுமஞ்சு வான்கங்கம்‌ 
பொங்குதிரி கூடமுரு சகநான்கு பொலங்கிரியும்‌. 
குணதிசையே முதலாகக்‌ குலவுதிசை நான்கினிற்குந்‌ 
தணிசுபக்கஞ்‌ சிசிரமொடு சங்ககூ டம்விருட 
மிணையிலா விந்நான்கு மீரிருகோ ணத்திலகு 
மணிதிகழிவ்‌ வரையெட்டு மழகியகே சரமாக. 


வருடங்கள்‌ புறவிதழா மாநிலந்தா மரைமலராப்‌ 


57 


(3) 


(4) 


பொருவில்சுடர்‌ மேருவரை பொற்பொகுட்டாப்‌ பொலிந்திலங்கும்‌ 


பரவுறுகீழ்த்‌ திசைமுதலாப்‌ பைங்கடம்பு நன்னாவல்‌ 
விரைகமழ்தொன்்‌ மரம்போதி விதிமூறைநின்‌ நிடுமாதோ. 


மந்நிமுறை யருணமே மானதமே பத்திரமே 
யெற்றுபுனநற்‌ நிரோதமே யெனுநான்கு தடஞ்சூழுஞ்‌ 
சொற்றமுறை சயித்ரரதந்‌ தோடவிழ்பூ நந்தனஞ்சீ 
ருற்றிடுசா வித்திரம்வைப்‌ பிராசமென வுளபொழில்கள்‌. 


பக்கவரை நான்கினிற்கும்‌ பைம்பொன்மே ருவின்வடபாற்‌ 
றிக்கினுயர்‌ நீலகிரி சுவேதகிரி சிருங்கவா 

னிக்கிரிகள்‌ குணகடலும்‌ குடகடலு மியைந்துநிற்குந்‌ 
தெக்கிணத்தம்‌ முறைநிடத மேமமிம கிரிசேரும்‌. 


அம்பொன்மே ரூவின்்‌குணபான்‌ மாலியவா னெனுமசல 
மும்பரூயர்‌ நீலநிட தங்களைத்தொட்‌ டோங்கிநிற்குஞ்‌ 
செம்பொன்வரை யதன்மேல்பாற்‌ கந்தமா தனசிகரந் 
தம்பமா யம்முறையே மயிருபாலுந்‌ தழீஇநிற்கும்‌. 


இந்நிலைய வித்தீவி லெய்திடுமொன பான்வருட 
மன்னவற்றின்‌ பாகங்க ளறைகின்றா மணங்கரசே 
மின்னுசுடர்ச்‌ சிருங்கவான்‌ வெற்பினுக்கு முவர்க்கடற்குந்‌ 
துன்னுநடுக்‌ குருவருட மெனுங்கண்டஞ்‌ சுடருமால்‌. 


ஆங்கதனில்‌ வதிவார்க்கு நீலநிற மவருணவு 
பாங்குடைய தீஞ்சு£ வப்பால்‌ பதினாலா யிரம்வருட 
மோங்குமவ ராயுளெமை யுவந்துபணி வாரனையோ 
ரீங்கினிக்‌கேள்‌ சிருங்கவான்‌ சுவேதநடு விரணியவான்‌. 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(19) 


82 சம்புக்கீனின்‌ இயல்புரைத்த அத்தியாயம்‌. 
அன்னதோர்‌ கண்டத்தி லமர்வார்நல்‌ லுத்தமர்கண்‌ 
மின்னுறுசெம்‌ பொன்னனைய மேனியராய்‌ விளங்குறுவர்‌ 
மன்னுசம்பீ ரக்கனிகண்‌ மாந்துவர்மற்‌ றவராயுள்‌ 
பன்மூவா யிரத்திருநூ றருச்சிப்பார்‌ பகலோனை. 


நீடுசுவே தந்தனக்கு நீலநெடு வரைக்குநடு 
நாடிலிர மியவருட நண்ணுமவர்‌ நிறம்வெள்ளி 
பீடுகெழு தண்சினையா லம்பழமூண்‌ பெருங்கடவு 
ளாடலழல்‌ பதினோரா யிரத்தைஞ்ஞா றவராயுள்‌. 

வேறு 
நிவப்பின்மா லியவான்‌ கந்த மாதன நிடத நீலத்‌ 
திவற்றிடை மேருச்‌ சூழ விளாவிர தங்கா ணங்க 
ணுவப்புடன்‌ வதிவார்‌ நாவற்‌ கனிதின்ப ௬டலம்‌ வெண்மை 
யவா்க்குவெண் மதியே தெய்வம்‌ பதின்மூவா யிரவாண்‌ டாயுள்‌. 


நிடதநீ லக்குன்‌ றுக்கு நீடுமா லியவா ஸுக்கும்‌ 

படுகுண கடற்கு நாப்பண்‌ பத்திரா ௬வமாங கண்ட 
மடைபவர்‌ படிக வண்ண மாங்கனி நுகர்வ ராயூ 
டொடர்வுறு மயுத மாகும்‌ வாயுவைத்‌ தொழுவ ரன்னோர்‌. 


மேல்கட றனக்கு நீல வெற்பொடு நிடதத்‌ திற்கும்‌ 

வாலிதி னுயர்ந்த கந்த மாதன வரைக்கு நாப்ப 

ணேலுறு கேது மாலங்‌ கருமையாங்‌ கிருப்போர்‌ வண்ணஞ்‌ 
சாலவு மயுத மாயுள்‌ வருணனே தலைவ ஸனாமால்‌. 
இலங்கொளி நிடத வெற்போ டேமகூ டத்தி னாப்பட்‌ 
டுலங்கரி வருடத்‌ துள்ளோர்‌ தூநிறம்‌ பொன்மை யாகு 
நலந்திகழ்‌ கன்னற்‌ சாறு நாடொறு முணவு தெய்வம்‌ 


வலம்புரித்‌ தடக்கைப்‌ புத்தேண்‌ மற்றவர்க்‌ கயுதம்‌ வாணாள்‌. 


இருவிசும்‌ பகடு தோய்ந்த வேமவெற்‌ பிமய நாப்பண்‌ 
மருவுகிம்‌ புருட மாங்கு வதிபவர்‌ வண்ணம்‌ பொன்மை 
யரியநல்‌ லிறலி யந்தீங்‌ கனியுண வயுதம்‌ வாணாண்‌ 
முருகவிழ்‌ கமல பீடப்‌ பழமறை முதல்வன்‌ றெய்வம்‌. 


பனிவரை வடபா லுள்ள பாங்குறு வருட மெட்டு 
மினிதமார்‌ தெய்வ பூமி யாங்கவற்‌ றிடையே வாழ்வோர்‌ 
தனிவிசும்‌ புலகில்‌ வாழு மிமையவர்‌ தம்மை மொப்பப்‌ 
புனிதவுள்‌ எத்த ராகி நன்மையிற்‌ பொலிவர்‌ யாரும்‌. 


(11) 


(12) 


13) 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


திருக்காளத்திப்புராணம்‌, 


55 
இன்னன கண்ட மெட்டி னிருங்குல வரைக என்றி 
மின்னவிர்‌ குவட்டி னோங்கு வேறுபல்‌ வெற்பும்‌ யாறு 
மன்னிய சிறப்பின்‌ மல்குந்‌ தெய்விக வனங்க டாமும்‌ 
பன்னருமட்‌ புகழி னீடிப்‌ பலபல வாகி மல்கும்‌. (1௭) 


மற்றவண்‌ வதிவார்க்‌ கெல்லா மனைவாழ்க்கை முயற்சி யாதி 
யுற்றிடு கவலை யில்லை யொண்குல வொழுக்க மில்லை 
யெற்றைஞான்‌ றினும்பொ றாத குளிர்வெம்மை யிரண்டு. மில்லை 
பற்றிய தத்த மிச்சைப்‌ படிபயன்‌ றுய்ப்போ ராகி. (20) 


மாந்தரு மகளிர்‌ தாமு மனத்தினுக்‌ கியைந்த வாறே 

பூந்தரு நீழற்‌ கண்ணும்‌ பொலங்கிரி முழையி னூடு 

மேந்தெழிற்‌ குவட்டின்‌ மீது மிருள்படப்‌ பொதுளுஞ்‌ சோலை 
வாய்ந்ததண்‌ சாரற்‌ கண்ணு முயங்கினர்‌ வதிவர்‌ மன்னோ. (21) 


இலங்கிழை மகளி ரென்று மெண்ணிரு பிராயம்‌ புக்க 

நலங்கெழு செவ்வி மிக்கோர்‌ நவையறு சிறப்பின்‌ மாந்தர்‌ 

வலந்திக ழிருபத்‌ தைந்து பிராயம்புக்‌ கவராய்‌ வைகிக்‌ 

கலங்குத லின்றி யூக்கம்‌ வலியுடன்‌ களித்து வாழ்வார்‌. (22) 


பொறியர வவமி ருத்துப்‌ புன்கணோ யச்ச மில்லைத்‌ 

தெறுசின மழுக்கா றில்லைச்‌ சிந்தையின்‌ கலக்க மில்லை 

மறுகுறு தீன மில்லை வலிவலி யின்மை யில்லைக்‌ 

குறைவதி கங்க ளாதி வேறுமோர்‌ குறைபா டில்லை. (23) 


அவ்வவ வருடத்‌ துள்ளோ ராருமோர்‌ செயலு மின்றிச்‌ 
செவ்விதிங்‌ கிருந்து தத்தங்‌ காலங்கள்‌ சிதையுங்‌ காறு 
மெவ்வமற்‌ நியல்பின்‌ வாழ்வ ரிமவரை வடயா லாய 
வவ்வுறு வருடம்‌ யாவும்‌ வகுத்துரைத்‌ தனங்காண்‌ மாதே. . (24) 
பாரத வருடத்‌ துள்ள பரிசினைப்‌ பகரக்‌ கேட்டி 
சீரிய விமவா னுக்குந்‌ தென்கட றனக்கு நாப்ப 
ணேர்பெற வதுதான்‌ வைகு மியற்றுமெக்‌ கருமங்‌ கட்கு 
மோரிருப்‌ பிடமா மன்ன தொன்பது கண்ட மாகும்‌. (25) 
வேறு 
அன்னவற்றொவ்‌ வொன்றுக்குப்‌ பதினெண்‌ ஈடீவுண்‌ டாய்வி ளங்கு 


மிடையிடையே யாழி மேவும்‌, பன்னதிக எளங்கங்கே யுள்ள 


*தவென்பது தேயமென்னும்‌ பொருளில்‌ வந்தது. 


54 சம்புத்தீவின்‌ இயல்புரைத்த அத்தியாயம்‌. 


வாகு மிநீதிரமே கசேருகமே தாம்ப்ர பன்ன, மன்னியசீர்க 
கபத்திமானாகம்‌ வண்மை வாய்த்தசவு மியம்வளர்கந்‌ தருவத்‌ கோடு, 
துன்னுறுவா ரணமே %ஈபாரதமொன்‌ பானுஞ்‌ சொற்றநவ கண்டத்தின்‌ 


றொகுதியாமே. (26) 


இங்கிவற்றுட்‌ பரதகண்டந்‌ தன்னி னாளு மிலகுமல 
யஞ்சுத்திமானே விநீதநீ, தங்கியசீர்‌ மகேந்திரமே பாரியாதிரநீ 
தகுமிருக்கவான்சைய மிவைதா மேழும்‌, பொங்குமணி களுநீதாது 
மருந்தி யாவும்‌ பூத்திடுமற்‌ றையபொருப்புப்‌ பலவுஞ்‌ சூழுங்‌, 
கங்கைநதி யமுனைததி யிரேவை யாறு கவுதமிபா ரதிகண்ண வேணி 
சிந்து. ப (27) 


எண்ணியவிந்‌ நதியேழு மற்றி யாறு மெண்ணிலாப்‌ புள்‌ 
விலங்குக்‌ இடமே யாகத்‌, தண்மலர்கள்‌ பலவகையாய்‌ மலர்ந்த 
தெய்வத்‌ தருமிடைநீத வாரணியம்‌ பலவுஞ்‌ சாரு, நண்ணியமால்‌ 
வரைவனங்கணகிகள்‌ சால நடுநடுவே நகர்பலவு தண்ணி வைகு, 
மொண்ணுதலே பரதகண்டத்‌ துள்ள வாகி யோங்குசன பதங்கடமை 
யுரைப்பக்‌ கேண்மோ. (28) 

வேறு. 

்‌ கருதுறு மங்கம்‌ வங்கங்‌ கலிங்கமோ டிலாடங்‌ காதன்‌ 
மருவுகூரச்‌ சரங்கு ருச்சீர்‌ வாய்ந்த மாளவந்‌ தெலுங்கம்‌ 
திரவிடங்‌ ௧ருந டங்கோ சலந்திகழ்‌ குந்தளத்தோ 
டுரைசெய்த விவையு மனறித்‌ தேயங்கள்‌ பிறவு மோங்கும்‌. (29) 
பரம்புமித்‌ தேயம்‌ யாவும்‌ பலபல பொருள்க சோடு 
நிரம்பிடு மறையோ ராதி நிகழ்த்துபல்‌ வருணங்்‌ கட்கும்‌ 
விரும்பிடு வாச மாகி வேந்தராற்‌ பரிப்ப வாகி 
வரம்பில்பல்‌ வளனுந்‌ துன்னு மலையர சுயிர்த்த பாவாய்‌. (39) 


பழிப்பில்சீர்ப்‌ பத்தி ராசு வத்தொடு பார தஞ்சீர்‌ 

விழுத்தகு கேது மாலங்‌ குருவென விரிந்த கண்டத்‌ 

தழற்பொலி திகிரி மாய னடுபரி வதன மாமை 

வழுத்திடு கேழன்‌ மீன வடிவமாய்‌ முறையின்‌ வைகும்‌. (31) 


இலகுசீர்ப்‌ பாரத கண்டத்‌ தினிதமர்‌ மாந்தர்‌ மேனிப்‌ 

பலபல நிறத்தோ ராகிப்‌, பலபல கடவுட்‌ போற்று 

நலமுறு மன்ப ராகிப்‌ பலபல வுணவு நண்ணிப்‌ 

பலபல வருத்த முற்றுப்‌ பலபல செயலுஞ்‌ செய்வார்‌. (32) 





*பாரதமென்றது பரதகண்டத்தை. 


கிருக்காளத்திப்பூராணம்‌ , ஒத 


ஆயுளும்‌ வருட நூறா யமர்வரிப்‌ பார தந்தான்‌ 

மேயதோர்‌ கரும பூமி யாமிதில்‌ வினைக்கீ டாகக்‌ 

காயம தெடுப்போர்‌ துய்ப்பர்‌ சுபாசுப மவர்க ருத்துந்‌ 

தூயநல்‌ லறம்பா வங்கட்‌ கொத்ததாயத்‌ துணிவு சேரும்‌. (33) 


ஆங்கவ ரினைய கண்டத்‌ தப்பய னுகாதற்‌ காய 

தீங்கிலாப்‌ புந்தி யோடுஞ்‌ சேர்க்கையாங்‌ கிளைஞ ரோடும்‌ 
பாங்குறு தொழிலி னோடுங்‌ கூடியக்‌ கருமம்‌ பற்றி 

நீங்கிடா வனும வத்தின்‌ மகிழ்ச்சியை நெடிதும்‌ வைப்பார்‌. (34) 


இன்னணந்‌ தொழிலை மேன்மே லீட்டியத்‌ தொழிலுக்‌ கேற்ற 
பின்னமில்‌ பயனைப்‌ பெற்றுப்‌ பிறந்துதும்த்‌ திறந்து பின்னு 
மன்னவா நிறுதி தோற்ற மளவின்றித்‌ தொன்று தொட்டுப்‌ 
பன்னருந்‌ துயரு ளாழ்ந்து பவக்கடல்‌ கடக்க மாட்டார்‌. (35) 


இத்தடம்‌ புவியிற்‌ செய்தி யாவையும்‌ விரித்திமப்‌, போது 

மைத்தடங்‌ கண்ணாய்‌. சொற்றோ மற்றினி யாது கேட்கப்‌ 

புத்தியின்‌ விழைந்தா யென்னாப்‌ பொருசுடர்‌ மழுவ லான்சீ 
ருத்தமிக்‌ கிமம்ப வன்னான்‌ றனக்கிவை யுரைக்க லுற்றாள்‌. (386) 
இங்கிவர்‌ தொழில்கள்‌ யாவை தொழில்களி னியற்கை யேது 
சங்கையற்‌ றுணரு மாறு சாற்றுதல்‌ வேண்டு மென்னத்‌ 

திங்களங்‌ கண்ணி வானோன்‌ நிருவருள்‌ பொழிந்து சாலப்‌ 
பொங்கிய வுவகை யெய்தி யாங்கவை புகல லுற்றான. (37) 


ஆகச்செய்யுள்‌, 582 





பத்தாவது 
கன்மநிரூபணமுரைத்த அத்தியாயம்‌. 





தாமம்‌ புனையு நறுங்கூந்தற்‌ சாந்தம்‌ புனையுந்‌ தடங்கொங்கைத்‌ 
தேமென்‌ கிளவிப்‌ பசுங்கிளியே திரைநீர்‌ ஞாலத்‌ தின்னுயிர்க 
டாமிங்‌ கிழைக்குங்‌ கருமங்க டருமம்‌ பாவ மென்றிரண்டா 
மாமென்‌ றுணர வவையிரண்டு முள்ள முறையி னறைகூவாம்‌. (1) 


கொல்லா மைமெய்‌ கள்ளாமை பிரம சரியங்‌ குலவுதெய்வ 

நல்லா தரநற்‌ பூசையரு ணட்பின்‌ விழைவு மனவடக்க 

மல்லா லுவகை குலவொழுக்க மமராச்‌ சிரம .வடைவீகை'- ' 
யொல்லா நிற்கும்‌ பரலோகக்‌ கருத்தைம்‌ பொறியு மொடுக்குறுதல்‌. (2) 


26 கன்மநிருபணமுரைத்த அத்தியாயம்‌. 


காமம்‌ வெகுளி முதலியவை கடிதல்‌ கருத வரியதவந 

தோமில்‌ பிறர்க்கு நன்றிழைத்தல்‌ பயனல்‌ லவற்றைத்‌ தொகுத்தறித 
லாமிங்‌ கிவற்றைப்‌ புண்ணியமென்‌ றருமா மறைவல்‌ லவரறைவா 
தூமென்‌ சிறைவண்‌ டறைநறவந்‌ துளிக்குங்‌ கமழ்பூஞ்‌ சுரிகுழலாய்‌, (3) 


கொலையும்‌ பொய்யுங்‌ கொடுங்களவும்‌ பிறரை வருத்துங்‌ குணக்கேடு 
மிலகுங்‌ கடவுட்‌ பழிப்பதுவு மியார்க்கு மிடும்பை யெண்ணுவது 
முலைவில்‌ பிறனில்‌ விழைவதுவு மொன்று முதலா திவறுதலுங் 
கூலநல்‌ லொழுக்கந்‌ தவறுதலு மறுமை யின்மை கூறுதலும்‌. (4) 


பொறிகண்‌ முழுது மைம்புலனிற்‌ போக விடுக்கும்‌ புல்லறிவஞ்‌ 
சிறிதென்‌ நறத்தை யெள்ளுவதுளஞ்‌ செய்யா வொழுக்கள்‌ செய்வதுவு 
மறையின்‌ வரம்பு கண்டவர்க ளிவற்றைப்‌ பாவ மெனவகுப்பர்‌ 
நறவு பொழிந்து நனையவிழ்பூந்‌ தாமக்‌ கூந்த னன்னுதலே. (55 


தீய செயலெத்‌ துணையிழைத்தான்‌ சேரும்‌ பழங்க ணத்துணையுந்‌ 
தூய செயலெத்‌ துணையிழைத்தான்‌ றொடரு மின்ப மத்துணையு 
மாய வழிச்செல்‌ பவர்தமக்குக்‌ கள்வ ர௬ுழுவை யாதியச்ச 

மேயு முறையபோற்‌ பாவி கட்கு மெய்து மிழைத்த பவப்பயனே. (6) 


அறத்தை யாற்றி னவர்தமக்கு மவ்வா றடையு மதன்பயனென்்‌ 
றெறிக்குஞ்‌ சுடர்வெண் குழவிமதி தவழுஞ்‌ சடில னியம்புதலுங் 
கறுக்குங்‌ கமஞ்சூற்‌ கொண்டல்புரை நறுமென்‌ கூந்தற்‌ கருந்தடங்க 
ணறைக்குங்‌ குமத்தண்‌ களபமுலை ஞானக்‌ கொழுந்து நவின்ஜிடுமால்‌, (7) 
வையத்‌ தெனினுஞ்‌ சேண்விளங்கு வானத்தெனினு மற்றினிமேல்‌ 
எய்தக கடவ பவத்தெனினு மிழைத்த வினையின்‌ பயனையுயி 
ரையப்‌ படாம லடையுமென வருள்செய்‌ தனையாங்‌ கதுதன்னைச்‌ 
செய்திப்‌ படுத்தித்‌ தெளித்தியென்றா டேவர்‌ பெருமா னருள்செய்வான்‌. (8) 
மழலைக்‌ குழவி வேட்பவரம்‌ மகத்தை யாற்றி யுயிர்ப்பதுபோல்‌ 
விழையப்‌ பட்ட பொருளனைத்துந்‌ தவங்க ளிழைத்து மேவுதல்போற்‌ 
பழுதி லுயிர்தம்‌ வினைப்பயனிப்‌ பவத்தி லெனினும்‌ பனிவிசும்பிற்‌ 
றழுவு முடம்பி லெனினும்வரு பிறப்பி லெனினுந்‌ தாமடையும்‌. (8) 


போகம்‌ பலவுஞ்‌ சிலர்வெறுத்துத்‌ தானமுதல புண்ணியஞ்செய்‌ 
தாகும்‌ பயனை வருபிறப்பி லடைவ ரதுபோற்‌ நீவினைகண்‌ 
மோகந்‌ தன்னா லவிழைத்தவரு மவற்றின்‌ பயனை முயங்குவர்கா 
ணேகுந்‌ தகைத்தோ புசித்தன்றி வினையின்‌ பயன்றான்‌ £வர்க்கும்‌. (1௦) 


கிருக்காளத்திப்‌ புராணம்‌ . 


81. 
யாவ னொருவ ஸனிந்திலத்தி லெடுத்த பிறப்பிந்‌ நானிழைத்த ப 
வோவில்‌ கரும நன்றெனினுந்‌ தீய தெனினு முஞற்றியவா 
றாவி தணந்த பின்றையவ னனைய பயனை யருந்திடுவன்‌ 
வாவு திரைநீர்‌ ஞாலமல்லா வுலகி லிருந்து வாணுதலே. (119 


எழுதா மறைதேர்ந்‌ திருடிகட்கும்‌ யாக மிழைத்தே யிமையவர்க்கும்‌ 
வழுவா மகவாற்‌ பிதிரர்கட்கு மகிழ்ச்சி யூதவு மதியுடையோர்‌ 
தொழுதா தரித்தே யரமகளிர்‌ துவன்றிச்‌ சூழந்து சேவைசெய 
வழகார்‌ துறக்க நீடுலகி லளப்பில்‌ கால மமர்குவரால்‌,. (22) 


சுரபி யிடையூ றெய்திடினுஞ்‌ சுருதி மறையோர்‌ துயருறினும்‌ 

பரிவி ணொடுந்தம்‌ மூயிர்விடுத்துப்‌ பாது காத்த பண்புடையோர்‌ 
பொருவில்‌ குலிசப்‌ படையாளி முதலா மமரர்‌ பூசிப்பத்‌ 

தருவி னுலகிற்‌ பன்னெடுநா எளிருந்து போகந்‌ தனிநுகர்வார்‌. (13) 


யாவ ணனொருவன்‌ புனிற்றாவை யினிது வனைந்து பூசுரர்க்குத்‌ 
தாவி லுவப்பி னொடும்வழங்கு மதனு ரோமங்‌ களிலொன்றுக்‌ 
கோவி லோரா யிரமடங்கு பருவ மாக வொளியுமிழ்பொற் 

றேவ ருலகில்‌ வீற்றிருப்பன்‌ செவ்வாய்ப்‌ பசிய தெள்ளமுதே. (149 


பழைய மறையு மிருதிகளும்‌ பகர்ந்த வொழுக்கம்‌ வழாதொருவ 
னொழுகி நிலைநின்‌ நிடினன்னோ ஸுவப்புற்‌ நிமையோ ரருச்சிப்பத்‌ 
தழைதண்‌ ணறும்பா சடைபொதுளித்‌ தண்டேன்‌ றுளிப்ப வண்டரற்று 
மழகு திகழ்பொற்‌ றருநீழற்‌ பன்னா ளமர்வ னாரணங்கே. ஸு 


மறையைப்‌ புரக்க வானவரை யுவப்பித்‌ திடநன்‌ மன்னுயிரை 
முறையி னளிப்பத்‌ தருமங்கண்‌ முழுது முலகிற்‌ நாபிக்க 

நறைகொப்‌ புளிக்கும்‌ பொற்றகட்டு நளினப்‌ பொகுட்டு தான்முகத்தி 
னிறைவன்‌ விதித்த வந்தணர்க்கு வேண்டு மவற்றை மினிதளித்து. (1 6) 
உள்ளங்‌ களிப்பப்‌ பலபோக நுகர்வித்‌ தவரை யோம்புமவன்‌ 
றெள்ளும்‌ புகழ்சேர்‌ பொன்னாட்டிற்‌ பன்னாள்‌ செல்வந்‌ திளைத்திருப்பன்‌ 
பள்ளங்‌ குலவு திரைக்கடல்சூழ்‌ பாரிற்‌ புனல்வேட்‌ டவர்க்களித்தோன்‌ 
றுள்ளும்‌ பசிக்கங்‌ குணவளித்தோன்‌ சொல்லும்‌ வசனந்‌ தவறாதோன்‌.( 1 7) 
சிந்தா மணியாற்‌ நிகழ்கின்ற சிமையப்‌ பொருப்பிற்‌ புத்தேளிர்‌ நந்தா 
வனத்தில்‌ வினோதித்து நனிவீற்‌ றிருப்பன்‌ றன்மனைவி சந்தார்‌ 
கொங்கை நலந்துய்ப்ப தல்லாற்‌ பிறரைத்‌ தழுவாதோன்‌ கொந்தார்‌ 
குழல்வா னரமகளிர்‌ குழுமித்‌ தொழவிண்‌ குலவுவனால்‌. (18) 


கன்மநிருபணமுரைத்த அத்தியாயம்‌. 
5௧5 ்‌ 


வேறு. 
யாவர்‌ தாஞ்சிலர்‌ வைகலு மன்னையை யீன்றதா தையைத்தம்முன்‌ 
மேவினோன்றனைத்‌ தேசிகர்‌ தங்களை விழைவொடும்‌ வழிபட்டார்‌ 
பூவர்‌ கற்பகக்‌ காவுசூழ்‌ பொன்னகர்ப்‌ பொலஞ்சுடர்‌ விமானத்திற்‌ 
றேவர்‌ பூசனை யாற்றிடச்‌ சென்றுநற்‌ செல்வமுற்‌ நிருப்பாரே. (19) 


பிணியு ழப்பவ ருய்குவான்‌ மருந்தினைப்‌ பெட்பொடு மளித்தந்நோய்‌ 
தணிய வேபுரந்‌ தளிப்பவ ரெவரவர்‌ தடங்கடன்‌ முகட்டிற்போந்‌ 
திணையில்‌ செங்கதிர்‌ பரப்பிய வோருரு ளெழுபரித்‌ தேரேறி 
நணுகு வானவ னுலகிடை. வேண்டிய திருவொடு நனிவாழ்வார்‌. (20) 


பிறர்ப ழங்கணை யாவர்நீக்‌ குநரவர்‌ பெரிதுள மகிழ்தூங்க 

வெறிசு டர்ப்படைக்‌ குலிசவேந்‌ துலகிடை யினிதுவீற்‌ றிருப்பார்கள்‌ 
வறிய வேதியர்க்‌ கிருநிதி தானியம்‌ வழங்குபு மகிழ்வித்தோர்‌ 
குறைவில்‌ பன்னெடுங்‌ காலமேழ்‌ முனிவர ர௬ுலகினிற்‌ குடியாவார்‌. (219 


நாளும்‌ வெந்தழல்‌ வேள்வியை யினிதுற நடாத்தலுற்‌ றிடுநல்லோர்‌ 
மூளு மன்பினின்‌ மூவெழு சுற்றமு மெழுவகை முனிவோர்கள்‌ 
ஆளு நல்லுல கத்தினி லேற்றியே யன்னவர்‌ தாமும்போய்‌ 

நீளு மிந்திர பதமுதற்‌ பதங்களி னெடிதுவாழ்‌ குவர்மாதோ. (22) 
பைம்பொ னல்குவோர்‌ திலத்தினை யளிப்பவர்‌ பசுவினை வழங்குற்றோர்‌ 
தம்ப மாம்புவி யுதவின ரிவைமுதற்‌ நறானங்கள்‌ பலசெய்தோர்‌ 

கம்ப மும்மதக்‌ கலுழிநால்‌ வாயுயர்‌ களிநல்யா னையிற்போது 
மும்பர்‌ வேந்தென வும்பர்வாழ்த்‌ துறவம ருலகினி லுறைவாரால்‌. (23) 


இனைய பண்பினால்‌ வைகலு நல்லறத்‌ திச்சையா யொழுகுற்றோ 
ரனைய புண்ணியப்‌ பேற்றினா லடைந்திடு மரும்பெறற்‌ றநிருவோடு 
நினைவ ரும்பெருங்‌ களிசிறந்‌ தெங்கணு நிலவிநா டொறும்வாழ்வர்‌ 
புனித நல்லறம்‌ யாவையு மிழைத்துள புண்ணிய வடிவொப்பாய்‌. (24) 


ஈண்டு ரைத்தவிம்‌ முறைகளிற்‌ றவறியே மறுமைவே நிலையென்று! 
வேண்டு காமமே முதலிய குணங்களில்‌ வீழ்ந்தவர்‌ மிகுதுன்பம்‌ 
பூண்ட மாரவு ரவமுத னரகிடைப்‌ புழுங்குவர்‌ பிறர்கட்சூ 

மூண்டி டுந்துயர்‌ விளைத்தவர்‌ கொதிக்கொளுந்‌ தயிலமூழ்‌ கினாவேவர்‌.(25) 
அனைய ரின்னுயி ராற்றருந்‌ துயரினா லகன்றிடும்‌ பலகாலுந் 
துனைய வந்திடு மிம்முறை துயர்வர்நற்‌ றொன்மறை யிகழ்கின்றோ 
ரெனைய ரன்னவர்‌ நாவினைப்‌ பன்முறை பிடுங்கியே பமதூதர்‌ 
நனிய ரிந்திடு வாரவர்‌ படுதுயர்‌ நவின்றிடு தகைமைத்தோ. (28) 


திருக்காளத்திப்புராணம்‌. 
89 
சாது வாமவர்‌ தங்களை யார்சிலர்‌ காரணந்‌ தானின்றி 
வாதை செய்குநர்‌ வயிர்த்தவள்‌ எத்தராய்‌ மந்றவர்‌ வானின்றும்‌ 
போத வேயொழிஈபொருபடை மழைகளாற்‌ புலாலுடை.த்‌ தம்மேனி 
நோதன்‌ மீக்கொள வெள்ளெளா யரிபட்டு நுண்டுக ளாவாரே. (27) 


உளங்க வர்ந்தமெய்‌ வனப்பினா விளமையா லுண்மதர்ப்‌ புடன்யாவர்‌ 
களங்க ஸிச்சுரு ளோதியிற்‌ பிறர்மனைக்‌ கலவிவேட்‌ குநரன்னோர்‌ 
துளங்கு மாண்குறி மரிந்தரிந்‌ தேயம்‌ தூதராங்‌ கவர்வாயில்‌ 

விளங்கி டம்டடி பன்முறை கவ்வுவித்‌ திடுவர்வெஞ்‌ சீற்றத்தால்‌. (28) 
தந்‌ைத யானவன்‌ முனிவொடு நோக்குறிற்‌ றானுமங்‌ கஞ்சாமன்‌ 
மைந்த னாமவன்‌ வெகுண்டெதிர்‌ பார்த்திடின்‌ மற்றவன்‌ விழிதன்னில்‌ 
வெந்த நுண்மணல்‌ சொரிந்திட வழுங்குபு வெந்நர கினைப்பல்கா 
லந்த மின்றிய துயரொடு மடைவனங்‌ கவனிடர்‌ சொலற்பாற்றோ. (29) 


யவ னோரறி வில்லவன்‌ ஐன்னொரு கூரவளை யெண்‌ணாமற்‌ 
போவெ னுஞ்சொலாற்‌ கடியினு நீயெனப்‌ புன்மொழி புகன்றாலு 
நாவை யந்தகன்‌ நூதுவ ரெள்ளெளா யரிகுவர்‌ நாடோறும்‌ 

பால காரிக ளிம்முறை ரவுரல மாதியிற்‌ படிவாரே. (395 


அந்த ணன்கொலை கள்ளுணல்‌ பொற்கள வருளுடைக்‌ குருதற்பஞ்‌ 
சிந்தை செய்வினை மிலற்றைமா பாதக மென்பர்சீ ரியமேலோர்‌ 
வந்து மற்றிவர்‌ தம்மொடுங்‌ கூடுபு மகிழ்ந்துண்டு துயில்கொண்டு 
சந்த தம்மொராண்‌ டிணங்குத லோடுமா பாதகந்‌ தாமைந்தாம்‌, (31) 


ஈங்கி வற்றினை விழைத்தவஒ சிறந்தபி செண்ணரு நெடுங்கால 
மாங்கு வெந்நர கடைகுவ ரடைந்தபி னுண்புழு வவையாகி 
யோங்கு பல்விலங்‌ காதியா யுதிப்பர்கள்‌ பின்னரு முலப்பெயதி 
நீங்க ரூங்கொடுந்‌ துயரினை நிறைத்திடு நிரயம தடைவாரால்‌. (32) 


ஈண்டி வர்க்கொரு பிரமகற்‌ பத்தள வின்னண மிடரல்லால்‌ 
யாண்டு மூய்வழி யில்லைமற்‌ நிவற்றுட னெதிர்சொலத்‌ தகுபாவ 
மூண்டு சூற்றிய விழுதையர்‌ சாலவு முடிவில்வெந்‌ துயரெய்தி 
யாண்ட தற்கதற்‌ கியைநர்தவெந்‌ நிரயமே யருந்துவ ரெனச்சொற்றான்‌. (83) 
சொற்ற வாய்மொழி கேட்டவென்‌ னம்மைதன்‌ றுணைவளனை 
யெதிர்நதோக்கி, மற்ற வற்றினுண்‌ மறையவன்‌ கொலைக்குேர்‌ 
வருகின்ற தொருபாவ, மெற்றெ ஸப்புகன்‌ நிடுதலு மியம்புவா 
னிள்திலாத்‌ தவழ்சோதிக்‌, கற்றதை வார்சடை நெற்றியங்‌ கண்ணுடை 
௮யாற்றை வெண்‌ குழைக்காதன்‌. (34) 


( 


90 கன்மநிருபணமுரைத்த அத்தியாயம்‌. 
அழிபெ ரும்பசி யந்தணர்க்‌ கடிசில்யா னளிப்பன்வா வெனளச்‌ 
சொல்லி, மொழியை நம்பியாங்‌ கவன்செலச்‌ சென்றபின்‌ முனிந்துண 
விலையென்றோன்‌, பழுதில்‌ வேதியற்‌ செகுதீதவ னிகர்தரு பாதக 
னெனச்சொல்வ, ரழக னைத்துமொன்‌ தாய்தீதிரண்‌ டனையதோ 
ரமூதினு மினியாயே. (357 
கல்வி யாவையுங்‌ கற்றநுண்‌ ணறிவுடைக்‌ கருதரு மறையோன்றன்‌ 
செல்வம்‌ யாவன்மற்‌ றபகரித்‌ தானவ னந்தணற்‌ செகுந்தோனாஞ்‌ 
சொல்ல வேதுவொன்‌ நின்நிய மூனிவினாற்‌ றொல்புர நகர்தூய 
நல்வ னந்தழ லூட்டினோன்‌ றானுமந்‌ நலமிலிக்‌ கொப்பாவான்‌. (96) 


தாக மாகிவந்‌ தானினந்‌ தண்புனல்‌ பருகுறிற்‌ றகைதீர்முன்‌ 

னாகு லப்பட வவற்றினைத்‌ துரந்தவன்‌ றானுமங்‌ கவன்போல்வான்‌ 
மோக நல்லெழில்‌ விஞ்சைமெய்‌ யிளமைமா முதுக்குறை வொழுக்கத்த 
னாகு நன்மறை யவன்றனக்‌ களித்திடா தரும்பெறன்‌ மகடன்னை. (37) 


குணமு மின்றிநல்‌ லொழுக்கமூ மின்றியே குலத்தினு மிழிந்தானா 
யுணர்வி லாவொரு வன்றனக்‌ கிச்சையி னுதவினோ னவற்கொப்பான்‌ 
றணிவில்‌ கண்ணிலர்‌ வெதிரர்கள்‌ பங்கினர்‌ தம்பொருள்‌ விழைவற்றுத்‌ 
துணிவொ டுங்கவர்‌ கின்றவ னெவனவன்‌ றானுமுற்‌ சொற்றொனே. (88) 
மூறையி கந்ததோர்‌ செயலினாற்‌ பொய்மையான்‌ மூதுணர்‌ 
மறையோர்க்குப்‌, பொறைய ருந்துய ரிழைப்பவ ரெவரவர்‌ பூசுரற்‌ 
செகுத்தார்தா, மறைய வன்கொலை தநிகர்சில பாவங்கள்‌ வகுத்தன 
மற்றின்னு, மறைகு துஞ்சில பாவங்கள்‌ வேறுள வாற்றரி 
தவைகேட்்‌ பின்‌. (39) 
கொடிய பாதக மெவற்றுளு மந்தணன்‌ கொலைகொடி ததுவேயபோ 
லொடிவி லாவற மெவற்றுளும்‌ பரிமக முயர்ந்ததா முமையேகேள்‌ 
வடுவி னற்குல வொழுங்கினுக்‌ குரியதா மரபுறு செயலாற்றி 
னெடிது மன்னதே தானம்யா கந்தவ நிறைபயன்‌ றருமாதோ. (49) 


மன்னு யிர்த்துணை யாகிய வருணவாச்‌ சிரமங்கள்‌ வழுவுற்றோர்‌ 
துன்னு மெவ்வகைப்‌ பாவமுந்‌ தருபயன்‌ றுய்ப்பர்தொல்‌ லுலகத்தை 
நன்ன லம்பெற வளித்திடச்‌ சிருட்டியி னாதியி னாஞ்சொற்றா 
மூன்னு நல்லொழுக்‌ கந்தரு பத்ததி யுந்தியி லுதித்தோற்கே. (41) 
உந்தி மாமல ருதித்தவ னுணர்த்துற நாரத னுயர்குற்சன்‌ 

செந்த மிழ்க்குறு முனிவரன்‌ வசிட்டனத்‌ திரிமனு முதலாய 

வந்த மின்றிய பெரியவர்‌ தாமுணர்ந்‌ தந்நெறி நிலைநின்றார்‌ 

முந்து மிவ்வரு ணாச்சிர மத்தொழின்‌ முயன்றினி திழைத்தோர்தாம்‌. (42) 


கிருக்காளத்திப்புராணம்‌. 


இம்மை தன்னிலு மறுமைதன்‌ ஸனிலுமழி விவ்றிய பேரின்ப, 
மம்ம வெய்துவ ரிருவினை மூறைமையை வின “வினை 
யவைசொற்றா, நம்மை யீண்டினிக்‌ கேட்பதி யாததை நவிலென 
நவில்கின்றாள்‌, கொம்மை வெம்முலைக்‌ கொடியிடைப்‌ பிடி.நடைக்‌ 
குமின்மொழி மயில்‌ போல்வாள்‌. (43] 


சங்க வெண்குழைக்‌ காதுடை யிமையவர்‌ தலைவவார்‌ சடைமீது 

திங்க ளங்கதிர்க்‌ குழவியை மிலைத்தவ செப்பிய வருணத்தி 

னங்க மாகிய வொழுக்கமு மாச்சிர மங்களு மவாவுற்றே 

னிங்கி யம்புதி யென்றனள்‌ யாவையு மீன்றவெம்‌ பெருமாட்டி. (44) 
ஆகச்செய்யுள்‌ 626. 


பதுனொன்றாவது 
வருணாசாரமுரைத்த அத்தியாயம்‌ 


பனிமால்வரை தருபைந்தொடி பதுமத்திரு வதனந்‌ 

தனிமான்‌ மழ விடையூர்தரு தலைவன்னெதிர்‌ நோக்கி 

யினிதாகிய குலநான்கினுக்‌ கியைவுற்றிடு மொழுக்கங்‌ 

கனிவாய்மலர்ந்‌ துரைசெய்குவன்‌ கருணைக்கடன்‌ மன்னோ. (1) 
வேறு. 

அந்தணர்‌ செய்தி வேள்வி மாற்றுத லாற்று வித்தல்‌ 

சந்தமா மறைக ளோத லோதுவித்‌ திடுத றக்கார்‌ 

சிந்தனை யுவப்்‌ப வீத லேற்றிட லாறுஞ்‌ செப்பிற்‌ 

புந்தியின்‌ மிக்கோ ரன்னோர்‌ தொழிலெனப்‌ புகன்றிட்‌ டாரே. (2) 


முண்டகத்‌ தவிசின்‌ மேலோன்‌ முழுதுல்‌ களித்து நாளுங்‌ 
கொண்டிடு மொழுக்கந்‌ தன்னைத்‌ தாபித்தல்‌ குறித்துத்‌ தூய 
பண்டரூ மறையைத்‌ தந்து மறையினை நிலைமை பண்ண 
மண்டலந்‌ தன்னிற்‌ றூய மறையவர்‌ தமயையுந்‌ தந்தான்‌. (3 


மாமறை யவர்கள்‌ யார்க்கு மூய்வகை புணர்த்த வல்லோர்‌ 
தோமில்சீ ரனையர்‌ தம்மை நன்மையுஞ்‌ சுகமு மற்றுங்‌ 

காமுறு பிறவம்‌ வேட்டோ னெஞ்ஞான்றுங்‌ கருத்தி னோடு 

மேமுற வழிபா டாற்றி யினிதுவீற்‌ நிருப்பன்‌ மன்னோ. (45 


02 அ ருணாசாரமழரைத்த அத்தியாயம்‌. 


கழிபெருந்‌ துன்ப மெய்திக்‌ கவலுநர்‌ தமக்குஞ்‌ சால 
வொழிவரும்‌ பிணியின்‌ மூழ்கி யழல்பவர்‌ தமக்கு நீங்காப்‌ 
பழிபடு பாவஞ்‌ செய்து பரிபவர்‌ தமக்கும்‌ பார்க்கிற 
செழுமறை யவரே யுய்யுந்‌ திறத்தினைத்‌ தெரித்துக்‌ காப்பார்‌. 


புட்கர மாதி யாய புனிதநற்‌ நீர்த்தம்‌ யாவுந்‌ 

தட்பமார்‌ கடவுட்‌ கங்கை முதலிய நதிக டாமு 

நுட்பமெய்‌ யுணாவின்‌ வேத நுவல்பவர்‌ நோன்றாண்‌ மண்ணு 
மட்கலில்‌ புனலி னாளு மருவுறா வைகு மாதோ. 


பழமறை யவர்க்கொப்‌ பாய பண்ணவ ரிலலைப்‌ பாரில்‌ 
விழுமிய வவர்க்கு நேராய்‌ விளங்குதே சிகரு மில்லை 
வழிபடு மவரின்‌ மிக்க துணையில்லை மனிதர்‌ காறோ 
வழிவிலிந திரன்முன்‌ னோர்க்கு மருச்சித்தற்‌ குரிய ரன்னோர்‌. 
முடியுடை வேந்தர்‌ செய்தி முத்தழ லோம்ப லோதல்‌ 
கொடைபுரிந்‌ திடுத றேயம்‌ புரந்திடல்‌ குரைக டற்பா 
ரடையுமன்‌ ஸனுயர்க ளுள்ள முவப்புற வரசு செய்த 

நிடமுறு மனுநதூ லாய்தல்‌ செருவினிற்‌ புறங்கொ டாமை. 


மதித்திட வுயர்த னல்ல மந்திரச்‌ சூழ்ச்சி மான 


(5) 


(6) 


இ) 


(2) 


முதுக்குறை விவைபார்‌ வேந்தர்‌ முறையின்னு மொழியக்‌ கேட்டி 


விதிக்குமெக்‌ கருமத்‌ துள்ளுமடியின்றி மிகவும்‌ புத்தி 

யிதத்தநற்‌ புரோகி தத்துக்‌ கினியரைத்‌ கமக்கொப்‌ பாக்கி. 
விளங்கிட வைத்து நன்மை வேண்டிய வேந்த னன்னோ 
ர௬ுளங்குளிர்ந்‌ துவப்ப யாவு முதவுக வனையோர்‌ தாழும்‌ 


(6) 


வளங்கொள்சாந்‌ திகமுன்‌ னாய கருமத்தின்‌ மனம்வைத்‌ தோராய்க்‌ 


களங்கமின்‌ மனத்தி னோராய்க்‌ கடவுட்டன்‌ மையர்க ளாகி. 


நீதிநூ லாய கண்க ளூடையராய்‌ நினைக்கிற்‌ பாவம்‌ 
யாதுமில்‌ லவராய்‌ நுண்மை யியலுணர்ச்‌ சியுமுள்‌ ளோராய்‌ 
மூதுணர்‌ பழையோ ராகி யிருப்பினம்‌ முதியோ ராய 
வேதியர்‌ தம்மை மந்த்ர விசாரத்தின்‌ விடுக்க வேந்தன்‌. 


தூயரா யடங்கி னோராய்‌ நிபுணராய்த்‌ துணிய முள்ளத்‌ 
தாய்தலொத்‌ துளரா யொத்த வமைச்சரை யடுபோர்‌ தன்னி 
வியகையிற்‌ பொருள்க ஸீட்டு மீட்டத்தி லிவைமுன்‌ னாய 
மேயபல்‌ வினையி ஸுள்ளும்‌ விடுத்துச்சோ திக்க வேந்தன்‌ , 


(10) 


(110) 


(327 


கிருக்காளத்திப்புராணம்‌, 


93 
கள்ளஞுணல்‌ காமஞ்‌ சூது கடுங்கொலை வேட்டை நீதி 
தள்ளிவிட்‌ டொறுக்குந்‌ தண்டஞ்‌ சாற்றருங்‌ கடுஞ்சொற்‌ சாற்ற 
நெள்ளிய நிதியந்‌ தன்னை யளவின்றிச்‌ செலவி னுய்த்த 
லொள்ளிய ரிவையோ ரேமும்‌ வியதன மெனவு ரைப்பர்‌, (13) 


மாற்றுக விவற்றை வேந்தன்‌ மாநில வரைப்பி னீதி 

யாற்றிடி னுயிரை யெல்லாம்‌ வளர்ப்பிக்கு மதுவே யன்றி 
யேற்றதோர்‌ செல்வத்‌ துக்கு மேதுவா மிதனா ஸனீதி 

போற்றுக புகழும்‌ வாழ்வும்‌ பொலிவும்பெற்‌ றுயர்தல்‌ வேண்டின்‌. (14) 


அறத்தினிற்‌ நிறம்பா வேந்தன்‌ வழக்கினை யாராய போது 
திறத்தினைத்‌ தெரிவோ னாகித்‌ தெளிதரு மமைச்ச ரோடு 
மறைக்குலத்‌ தவர்க ளோடு மாராய்க வடுச்செய்‌ தோனை 
யொறுத்திடா ததுஞ்செய்‌ யானை யொறுப்பதுஞ்‌ செய்வா னென்னின்‌. (15) 


பழிமொழி யிம்மைக்‌ கெய்தி மறுமைக்கும்‌ பழங்கண்‌ டீரா 

விழுநர கடைவன்‌ வேந்தன்‌ விழைவினா லச்சந்‌ தன்னால்‌ 
வழுவுறு மிவற றன்னான்‌ மற்றிவற்‌ றொன்றா லேனு 

மொழிவிலா வறங்க ளுக்கு மாறதா யுயிர்க டம்மை. (16) 


ஒறுத்தவ னதற்கி ரட்டி யுறுகணுற்‌ றிடுவ னொத்த 

திறத்தினா னிகழ்கா லத்துச்‌ செய்தியுந்‌ தெரிந்து கண்டு 

மறப்பிலா நண்பர்‌ கண்ணு மாற்றமா யுள்ளோர்‌ கண்ணும்‌ 
வெறுத்திடுங்‌ கொடியோர்‌ கண்ணும்‌ விழுத்தகு நல்லோர்‌ கண்ணும்‌. (117) 
சிறந்துள பெரியோர்‌ கண்ணுஞ்‌ சிறியவர்‌ கண்ணுஞ்‌ செல்வ 
நிறைந்திடு தனத்தோர்‌ கண்ணு நிலையிலா வறியோர்‌ கண்ணு 
மறந்திகழ்‌ சோரர்கண்ணும்‌ வழாமலா ராய்ந்து பின்ன 

ரறந்தவா தொறுத்தல்‌ செய்க வறனழித்‌ தொறுப்ப னாயின்‌. (18) 


அறிவிலா தவனு மாகிப்‌ பாவியு மாவன்‌ வேந்தன்‌ 

மறுவில்கா ரியம்யா வைக்கு மந்திர மூல மென்னு 

முறுதியால்‌ வருத்த முற்று மமைச்சரை யோம்பல்‌ வேண்டு 
நிறையுடை மனத்தி னொன்றைத்‌ தமியனாய்‌ நினைந்தா னேனும்‌. (19) 


பின்னரூ மொருவன்‌ றன்னோ டுசாவுக பிறரொ ருத்தர்‌ 

உன்னருஞ்‌ சூழ்ச்சி தன்னை யறிவுறா துசாவல்‌ வேண்டு 

மன்னிய ராய வேந்தர்‌ செய்தியு மாராய்‌ விக்க 

நன்னினை வொருத்தர்‌ காணா வொற்றினை விடுத்து நாளும்‌. (20) 


௦3 வருணாசாரமுரைத்த அத்தியாயம்‌. 
நாளினைக்‌ கடிகை யாக்கி யவ்வந்நா ழிகைத னக்கா 

மான்வினை யோடு மாற்றுஞ்‌ செயலினை யசாவா னாகி 

நீளுறு மூசித மாக நெறிவழா தியற்றல்‌ வேண்டும்‌ 

வாளொளித்‌ துறக்கம்‌ பூமி பாதல மதிக்க வேண்டின்‌. (21) 


கரைகளனிப்‌ பொருளுந்‌ தன்றே யத்துள கரமுங்‌ காதல்‌ 

விரவுபவ்‌ வியமா யுள்ள விற்பதுங்‌ கொளலு மாய 

விருநிதிக்‌ குவையுங்‌ காவி லிருங்குல வரையிற் காட்டிற்‌ 
நிரைகடன்‌ முதல வாய தலங்களிற்‌ சேர்ந்த பொன்னும்‌. (22) 


தேயதே யத்து வேந்தர்‌ செலுத்திடுந்‌ திறையுந்‌ தெண்ணீ 

ராயதி னிலத்தி லுள்ள கனகமு மழகார்ந்‌ தோங்குள்‌ 

சேயிழை யாடை. நல்குஞ்‌ சுற்கத்தில்‌ வருசெம்‌ பொன்னுந்‌ 

தூயதா னியவ கைக்கண்‌ வருவதுந்‌ தொகுத்துக்‌ கண்டு. (23) 


அப்பொரு ணாற்கூ நாக்கி யாங்கவற்‌ றொருகூ றேனு 

மொப்புறு பாதி யேனு மூன்றுகூற்‌ றொருகூ றேனு 

மெய்ப்பொருள்‌ பகிர்ந்து நன்கு மதிப்பதாம்‌ விடப்ப டாதாய்ச்‌ 
செப்புதற்‌ கினிய தாய செலவினிற்‌ செலுத்தல்‌ செய்க. (245 


பெருங்கொடை யுடைய ஸாயி ஸிருநிதிப்‌ பெருக்க மின்றிச்‌ 
கருங்குவன்‌ மறத்தல்‌ சோம்பன்‌ முதலாகத்‌ தொடர்ந்த குற்றம்‌ 
வருந்துவ பிறவு முள்ள வெவையவை தவிர்க மன்னன்‌ 

நிருந்துநால்‌ வருணத்‌ துள்ளோ ரொழுக்கமுங்‌ காத்தல்‌ செய்வோன.(25) 


மல்லலஞ்‌ சிறப்பி னோங்கு மன்னவ னாத லாலே 

நல்லவை தமக்கெஞ்‌ ஞான்றும்‌ வேண்டினோர்‌ நனியு மஞ்சி 
வெல்லருந்‌ தானை வேந்த னாணையுண்‌ மிகந டக்க 

வல்லது செய்யிற்‌ றங்கட்‌ கழிதுயர்‌ விளைத்துக்‌ கொண்டோர்‌. (28) 


நரபதி யுலகுக்‌ கெல்லா நாதனா நார ணன்றன்‌ 

றிருவுரு வெனவே யாரு மனையவற்‌ சேவை செய்க 

விரவறு கீர்த்தி செல்வம்‌ வேண்டிய வேந்தன்‌ றானு 

மருமறை யவரே யெல்லாத்‌ தேவுமென்‌ றாரா திக்க. (27) 


இன்னவா றரச யெழுதரு மறையி னோடு 

பன்னரு மிருதி தானும்‌ பகருமிப்‌ பகர்ந்த பண்பி 

னந்நெறி யொழுகும்‌ வேந்த னிம்மையி னதிக நன்மை 

துன்னுவன்‌ மறுமைக்‌ கண்ணுந்‌ தொலைவிலா வின்பந்‌ துய்ப்பன்‌. (28) 


திருக்காளத்திப்புராணம்‌, 95 
வணிகர்தஞ்‌ செய்தி கூறின்‌ மகவினை யாற்ற லோதல 
உணர்வுடை யவர்க்குத்‌ தான முதவல்வே ளாண்மை யோம்ப 
றணிவில்வா ணிகத்தா லீட்ட லானினந்‌ தழையக்‌ காத்த 
றுணிவுறு மிவைமற்‌ றன்னோர்‌ செய்தொழி றோகை யன்னாய்‌. (29) 


கொள்வன கொடுப்ப வாய செயல்களிற்‌ கொண்டு வில்லா 
ரெள்ளொடு கந்த மும்பா னெய்முன்னா மிரதந தாமுந்‌ 
தள்ளொணா வுழவிற்‌ செட்டிற்‌ றானியந்‌ தனங்க எீட்டும்‌ 
வள்ளியோன்‌ றன்னை நன்கு மதிப்பர்கண்‌ மற்றி யாரும்‌. (36) 


பின்னவர்‌ செய்தி பேசிற்‌ பீடுசான்‌ மறையோ ராதி 

முன்னவர்‌ மூவர்‌ தம்மை முறையினா தரித்தன்‌ மூவர்‌ 

சொன்னவை முடித்த லென்றுந்‌ தூநிதி விதியி ஸீட்டி 

யன்னதை யறத்தி னீத லவர்க்குமுத்‌ தொழிலா மன்றே. (315 


வேதிய ராதி யானோர்‌ யாதொன்று விதித்தா ராங்கு 
நீதியி னதுவ ழாம லிழைக்கவந்‌ நிலைமை தன்னால்‌ 
ஆதரித்‌ திடுவ ரன்னோ ரவர்தமை யடைவே நான்கு 
சாதியி னொழுக்கஞ்‌ சொற்றாந்‌ தனித்தனி பிரித்துச்‌ சால. (32 


ஈண்டினி தியம்பக்‌ கேட்டி யினையநால்‌ வர்க்கு மொப்பாய 
வேண்டிய பொதுவொ ழுக்கம்‌ விளம்புறின்‌ மெய்யின்‌ றூய்மை 
மாண்டதோர்‌ பொறைமை யாதி *வருணியின்‌ முறைமை வாய்மை 
காண்டகு விழைவி னோடும்‌ விருந்தெதிர்‌ கொண்டு காத்தல்‌, (33) 


விழுத்தகு பருவ மாதி காலங்கள்‌ விடுத்துப்‌ போக்கி 

யொழித்துள காலந்‌ தன்னின்‌ மனைவிதோ ளுறுத லாய 

பழிப்பிலா விவையா வர்க்கு மிசைவன பாவை நல்லாய்‌ 

வழுக்குறா தினிமே னான்சூ வருணவாச்‌ சிரமஞ்‌ சொல்வாம்‌. (34) 
என்றிவை யிசைத்தான்‌ மன்னோ வெறிசுடர்க்‌ கமிலை போன்ற 
மின்றிகழ்‌ பிறைவெண்‌ கோட்டு வெள்விடைப்‌ பாகன்‌ மேருக்‌ 
குன்றுறழ்‌ குவவுக்‌ கொங்கைக்‌ கொடிபுரை நுசுப்பிற்‌ றீஞ்சொன் 
மன்றலங்‌ கருமென்‌ கூந்தன்‌ மலைமக டனக்கு வாய்ப்ப. (35) 


ஆகச்செய்யுள்‌, 66... 


வலதுகை ளை சனை கைக கைக கைக கை தகை கக சை 0 வைகை ை வக கைள ணக காக மல்லாக வானவ கண்கைள ளைத்‌ கவனிக்காது வாவி வைங்க டவுட்டு ைலைைககைை 


எ வருணி - பிரமசாரி. 


நால்வகையாச்சிரமழரைத்த அத்தியாயம்‌, 


பன்னிரண்டாவது 
நால்வகையாச்சிரமமுரைத்த 
அத்தியாயம்‌. 


மழைமதர்த்‌ தடங்கண்‌ வாணுத லுமைகேள்‌ வருணவாச்‌ சிரமத்து 
மரபைப்‌, பழுதில்சீர்ச்‌ சாத கருமமுன்‌ னாய பலவகைக்‌ கருமழமு 
மறையோர்‌, விழைவொடு மிழைப்பர்‌ வெம்பிணி வரினும்‌ வேறிடை 
யூறுவந்‌ துறினு, மொழிவுறுங்‌ கருமம்‌ பின்னராற்‌ றுவதோ டொருங்குற 
வுஞற்றுதல்‌ வேண்டும்‌. (1) 


ஈன்றவ ஞூதரத்‌ தஇருந்தயாண்‌ டாதி யாயினு மீங்கிவ ஸூயிர்ப்பத்‌, 
தோன்றிய யாண்டு தொடங்கியே யெனினுந்‌ தொழுகுலத்‌ தவர்‌ தமகீ்‌ 
கஇிருநான்‌, கான்றநற்‌ பிராயத்‌ தரியதன்‌ சாகைக்‌ கமைந்தவா றவிரொளி 
முநீநா, றான்றரித்‌ திடுக விம்முறை வேந்தர்‌ தரிப்பராண்டொருபதி 
னொன்றில்‌, (2/ 


இந்நிலை வணிகன்‌ றரிக்கவீ ராறி லிச்செய லிழைத்தபின்‌ வருணி 
தன்னருட்‌. குரவன்‌ றனையடைந்‌ தன்னான்‌ சார்வுழி வைகலுஞ்‌ சார்ந்தங்‌ 
கன்னவ னேவ லிழைத்தரு மறையு மங்கமு மதிகரித்‌ திடுக 
பன்னருங்‌ கலைமா ஸுரிவையுந்‌ தரிக்க பலாசுயர்‌ தண்டமும்‌ பரிக்க, (39 


முறையினிற்‌ சவுச௪ முயலுமா சமன முதலிய கருமங்கண முடித்து 
நெறியின்வை கறைமுன்‌ னாகிய பொழுது மூன்றினு நீரினிற்‌ படிந்து 
மறைவழிச்‌ சந்தி வந்தனை புரிந்து மாலையுங்‌ காலையும்‌ வழாது 
பொறநியழல்‌ வேள்வி சமிதையி ஸனாற்றிப்‌ புகன்மறை நாத்தமும்‌ பேற.(49) 
பயிலுதல்‌ புனிதஞ்‌ செய்வன வுணர்தல்‌ பகர்ந்திடு மளவினிற்‌ றுய்த்தல்‌ 
செயிரிலா வடக்க மூடைமைதே மலர்க்‌ டிகழுமேற்‌ பூச்சொடு தீர்த 
லயிலுறு மிலைபா கொழிந்திடல்‌ காம மகன்றிட லுரத்தசெர்‌ வின்மை 
நயனிலா மூர்க்கத்‌ துவந்தணந்‌ திடுத னற்பய னில்லன தவிர்தல்‌, (5) 


குரவனுக்‌ கென்றுஞ்‌ சமிதைய மலருங்‌ குசையொரடு 
கொணர்ந்துவந்‌ தவித்த, லருளுடை யன்னான்‌ மொழிவன வாற்ற 
லன்னவன்‌ புறப்படி னவன்பின்‌, மருவலுற்‌ றேக லாங்கவ ஸிற்பின்‌ 
வணங்குபு நிற்றன்மற்‌ ' றவன்முன்‌, னுரியவா தனத்தி லிராமைய 
னவன்யா துரைப்பினு முரைகட வாமை. ௬ (6) 


திருக்காளத்திப்‌பூராணம்‌. 97 


வேதமோ டங்கம்‌ விழுத்தகு புராணம்‌ விதிவழிக்‌ கேட்டுணாந்‌ ததற்பின்‌ 
நீதறு விரதந்‌ திடமுடை யவனாய்த்‌ தேசிகன்‌ நிருவரு ளதனா 
லேதமி நீர்த்த யாத்திரை யாக வேகுக தருமமற்‌ றெவைக்கு 
மாதியிப்‌ பிரம சரியமா தலினா லறிவுளோ ஸனாற்றுக விதனை, (7) 


இனையவாச்‌ சிரம மினிதுள மடங்கி யாவன்மற்‌ நிழைப்பனங்‌ 
கவனேழ்‌, முனிவர ர௬லக மடைந்துவாழ்‌ குவனிம்‌ முறையினிவ்‌ 
வொழுங்கினை முடித்து, மனையினில்‌ வாழ்க்கை மியற்றுதல்‌ வேண்டு 
மாசிலா மதியுடை யவனா, யனையதை யுஞற்றி னழிவில்‌ பொன்‌ னுலக 
மாங்கவற்‌ கடையலா மதுகேள்‌. (8) 


தருசிராத்‌ தத்தாற்‌ றென்புலத்‌ தவருந்‌ தயங்குமுத்‌ 
தழலின்வானவரு, மருமறைப்‌ பயிற்சி யாலருந்‌ தவரு மடிசிலால்‌ 
விருந்தினர்‌ தாழும்‌, பரிவுறு பவியாற்‌ பல்லுயிர்க்‌ குழாமும்‌ பகர்வுறு 
மின்சொலா லெவருங்‌, கருதுசீர்‌ மகவாற்‌ , கமலமே லவனுங்்‌ 
கருணையாற்‌ கணிப்பிலெவ்‌ வுலகும்‌. (9) 


இனிதுவப்‌ புறவில்‌ வாழ்பவ ஸியற்றல்‌ வேண்டுமெப்‌ 
பொழுதினு மொழுக்கம்‌, புனிதமா முூள்ளத்‌ தன்புட னிலைமை 
பூண்டுசெய்கின்றவ னாக, நனிமிக வவன்றான்‌ வைகலு மிழைக்கு 
நற்கரு மங்களை நவிலிற்‌, றுனையவை கறைக்க ணெழுநீதுமற்‌ 
ஜெமையு மேனைவா னவரையுந்‌ தொழுது. (10) 


காசியம்‌ பதிமுன்‌ னாகிய தலங்கள்‌ கங்கைமுற்‌ கடவண்மா நதிகள்‌ 
ஆசற. நினைந்து விழைவொடும்‌ வழுத்தி யமைத்திடு நகர்ப்புறத்‌ தேகி 

மாசறு மூடம்பு தூய்மைசெய்‌ ததற்பின்‌ மாநதி தன்னில்வார்‌ தடத்தி 
லேசறு தந்த சுத்தியை யியற்றி யிருள்புலர்‌ புலரிநீ ராடி. (119 


சந்திவந்‌ தனையை மரபுளி யியற்றித்‌ தயங்குகா யத்திரி 
மனுவைச்‌, சித்தையுட்‌ செபத்தாற்‌ செஞ்சுடர்ப்‌ பரிநதிச்‌ செல்வனைச்‌ 
சேவைசெய்‌ தொளிசேர்‌, வெந்தழல்‌ வேள்வி யியற்றுபு கடவு 
ளருச்சனை விழைவுடன்‌ முடித்துச்‌, சந்தமா மறைகண்‌ மிருதிநூல்‌ 
புராணஞ்‌ சாலவும்‌ பயின்றுநண்‌ பகலில்‌. (12) 


கதண்ணறல்‌ படிவுற்‌ றந்நிலைச்‌ சந்தி தகமுடித்‌ தைவகை வேள்வி, 
பண்ணிய பின்றைத்‌ தனக்கியன்‌ றுள்ள பரிசினின்‌ வைகலும்‌ பரிந்து, 
நண்ணுநு விருந்தோ டருந்துதல்‌ வேண்டு நலனிலா யாவனோ ரிழுதை, 
யண்ணுறு விருந்தை வெள்ளுவ னவன்முன்‌ னறங்களு 
ிழநீதழிகுவனால்‌. (13) 


98 நால்வகையாச்சிரமமுரைத்த அத்தியாயம்‌. 

விருந்தினர்‌ விழைவோ டடுத்தவர்‌ இளைஞர்‌ மிசைந்திடு 
மேல்வையின்‌ மேவி, ஸனருந்திடு மடி௫சில்‌ பகிர்ந்தனை வர்க்கு 
மளித்துப்பின்‌ றானுமார்ந்‌ திடுக, பரிந்துபின்‌ றரும கதைகள்பா ராட்டிப்‌ 
பகற்குறைப்‌ பொழுதினைக்‌ கழிக்க, விரைந்தமேல்‌ கடலிற்‌ பரிதியஞ்‌ 
செல்வ ஸிழிவுறிற்‌ சந்திசெய்‌ தடுக. (14) 


ஆங்கதற்‌ பின்ன ரங்கியின்‌ கரும மாற்றுக வதன்பின்ன ரடிசில்‌ 
பாங்குட னயின்று பஞ்சணை படுத்த பள்ளியி வினிதுகண்‌ படுக்க 
தூங்கிரு ஞூவாவிற்‌ றருப்பையெள்‌ ரூடனே தூயதென்‌ புலத்தவர்‌ பிண்ட 
மீங்குநன்‌ களிக்க வடட்டகை யாய காலங்க ளியல்வெதீ பாதம்‌ (15) 


திங்களின்‌ மூதனா டிகழய னங்கண்‌ மற்றைய புண்ணிய திவச, 
மிங்கிவை வரினே தென்புல வாணர்க்‌ இனியபூ சனையிழைகத்‌ இடுக, 
பொங்கொளி மிகுத்து விளங்குறு தேவர்‌ போற்றரு முனிவர்தென்‌ 
புலத்தோர்‌, தங்கரு மங்கண்‌ மூன்றினு முந்நூல்‌ வலமிட நடுவுறத்‌ 
தரிக்க. (16) 


வாய்நீதசீர்‌ வதுவை முதலிய ௧௬ம மரபினி லிழைத்திடின்‌ 
முன்னஞ்‌, சாந்திக மோடு பவுட்டிக நாந்திச்‌ சிராத்தமா மிவற்றினைத்‌ 
தந்து, போந்தநற கருமம்‌ பண்ணுக வறிவில்‌ புல்லியர்‌ மயக்கமுற்‌ 
றெனினு, மாய்நீதிடா தயரீவுற்‌ றென்னினு மஇழ்வுற்‌ நாயினுந் 
தென்புலத்‌ தவர்க்கு. (17) 


சொல்லிய கரும மிழைப்பதன்‌ மூன்னந்‌ தூயநற்‌ கருமங்க டொடங்கி 
னல்லலி ஸனுயர்ந்த வருநர கதனை யளப்பறு காலமாங்‌ கடைவர்‌ 
செல்லுறத்‌ தினமு மிழைத்திடு செயலும்‌ விசேடமாச்‌ செய்திடுஞ்‌ செயலு 


நல்லவக்‌ காலங்‌ காலம்யார்‌ செய்வர்‌ நான்முக னாள்வரை யனையோர்‌.(1 8) 


விண்ணவர்‌ வழுத்தப்‌ பண்ணவ ராகி விளங்குவர்‌ 
யரார்க்கும்வ்வேண்‌ டுூதவி, பண்ணுமில்‌ லொழுக்கம்‌ பகர்ந்தனம்‌ 
வனத்தன்‌ பரிசினிப்‌ புசுன்றிடக்‌ கேண்மோ, தண்ணிய வுணர்வின்‌ 
மைதநீ்தாபான்‌ மனையின்‌ வாழ்க்கையைப்‌ பரித்திடச்‌ செலுத்திப்‌, 
புண்ணிய மனைவி யருங்கிளை யிவர்பாற்‌ பொருந்துறு விடைகொடு 
போகி. (19) 


வனத்திடைப்‌ புகுந்து வார்சடை கட்டி வற்கலை தரித்துமு.ப்‌ 
பொழுதும்‌, புனற்படிந்‌ தடகு இழங்குநன்‌ பழங்கள்‌ புசித்துள 
பொழுதினைக்‌ கழிக்க, நினைத்தினி தொருவ ருழுதுவித்‌ தாதங்‌ 
குரித்துள நெல்லினை யுகிராற்‌, றனித்தனி பொறுக்க யாறிலொன்‌ 
நரசன்‌ றனக்குவிட்‌ டொழிந்ததா னியத்தை. (20) 


திருக்காளத்திப்புராணம்‌. 
99 
ஓதன மாக்கி யும்பர்தென்‌ புலத்தோ ருணவொடு விருந்தையு 
மோசம்பித்‌, ததறு சேட. மருந்துக கடவு எருச்சனை செந்தழல்‌ வேள்வி, 
யாதரித்‌ துதவு பலியுட னைய மதிதியூ ணவித்தடைந்‌ தவரைப்‌, போதவு 
முவப்புற்‌ றீண்டையி னீவிர்‌ போதுதி ரென்றுபூண்‌ டழைத்து. (21) 


இருப்பிட மலித்தல்‌ வனத்துள தைல மிடுதல்‌ £ தளமொடு 
வெம்மை, வருத்துதல்‌ பொறுத்த லொருபொழு துண்டல்‌ பகலினித்‌ 
கண்படை மாற்றல்‌, கருத்துற வுணருந்‌ தத்துவ சிந்தை மறப்பினை 
மடியினைக்‌ களைத, றிரப்படு பிரம சரியமோ டிருத்தல்‌ செபித்திடல்‌ 
பார்மிசைத்‌ துயிறல்‌. (22) 


மேவுமிவ்‌ வொழுக்கம்‌ வழுவிடா இயற்றி விழைவொடும்‌ 
வனத்திடை வதியின்‌, யாவர்க டமக்கும்‌ பெறலரு நன்மை யேய்க்குமவ்‌ 
வனத்தனுக்‌ கென்று, மோவிலா விழுப்பம்‌ பெற்றநான்‌ 
முகத்தினொருதனிக்‌ கடவுள்பே ௬லக, மாவது பயன்மற்‌ றவ்வகை 
யுள்ள மடங்கியைம்‌ பொறிகளு மவித்து. (23) 


பரபதம்‌ விழைவோன்‌ மூழுவதுந்‌ துறக்குத்‌ துறவினைப்‌ பற்றுக 
பற்றிற்‌, கருமகற்‌ பிதமு மொருவிமெய்க்‌ குரவன்‌ கற்பனை யாயமார்கீ 
கத்தான்‌, மருவுதத்‌ துவவாக்‌ கியப்பொரு ஞுணர்ந்து மழித்தலுஞ்‌ 
செய்துமா தண்டந்‌, தெரிவுறு குறியாத்‌ தரித்துமுப்‌ பொழுதுநீ 
தெண்புனன்‌ மூழ்குதல்‌ செய்து. (24) 


ஒழிவறு தியான யோகநன்‌ ஸனிலைபெற்‌ றுலப்பிலாப்‌ 
பராயணனெனவே, முழுதொருங்‌ குணர்நீத முதல்வனை யடைக 
மொழிதருங்‌ குடிலையெப்‌ பொழுதும்‌, பழகினன்‌ செபிக்க மடிதவிர்ந 
இடுக பலகருமங்களின்‌ பயனை, விழைவது விடுக கடினம்விட்‌ டிடுக 
விழாவுடன்‌ நீர்த்தமும்‌ வேறும்‌. (25) 


காண்பது தவிர்க நண்பகற்‌ பொழுது கழிந்தபி னில்லொழுக்‌ கத்திற்‌ 
பூண்பவர்‌ முதலோ ரயின்றபின்‌ சாந்தம்‌ பொருந்துமா மறையவர்‌ புக்கி 
லூண்பலி வாங்கி யுண்கவா லயமு- வனமும்விண்‌ ஸுறுதரு நிழலு 
மாண்புறு நதியின்‌ கரையுமென்‌ நிவற்றுண்‌ மனிதரின்‌ நியதல மருவி.(26) 


கலங்குறா வுளத்த னாகியா ர௬ுடனுங்‌ கலத்தலற்‌ றொருதமி யாகிப்‌ 

பொலஞ்சிலை யோடு பொருவுசிந்‌ தையனாயப்‌ புலப்படு சகமுத லனைத்து 
மிலங்கிய பரம சிவவடி வெனவே யெண்ணியுள்‌ ளுவப்பொடு மிதயம்‌ 
விலங்குறு திரிவில்‌ புந்திய னாகி மெய்ப்பொரு எளினைமிக நினைந்து. (27) 


பொதுவொழுக்கங்கூறிய அத்தியாயம்‌. 

100 

சாலவெப்‌ பொழுதுந்‌ தாரக மனுவே தனிச்செபித்‌ திடுகசந்‌ 
ததமும்‌, வாலிய பரம சிவன்றனை வழுத்தி மனத்திடை யவன்றனை 
வைக்க, வேலவு மவனைக்‌ கணப்பொழு தெனினு மிடையறா 
தெண்ணுக வெதிர்ந்து, மேல்வரு மாகா மியமுதா டாமற்‌ கழிந்தது 
மீளவெண் ணாமல்‌. (25) 

ஒருபொரு டனையும்‌ பிரார்த்தனை பண்ணா தூழ்‌ முறை 
இடைத்ததி லுள்ளம்‌, பரிவுற நிறைவு பண்ணுக வுண்மைப்‌ பரமவா 
னந்தமே யாப்‌, பொருவிலா துயர்ந்த தற்பர மாகிப்‌ பொலிவுள 
பரசிவப்‌ பொருளைப்‌, பெரிதுமொற்‌ றுமையா லிரண்டற நினைத்து 
பிரிவரும்‌ பெற்றிய னாகி. (29) 

எண்ணிலா வுலகம்‌ யாவையு மாயை யியற்றுகா ரியமென 
விகழ்நீது, நண்ணிய வுடம்பு பொறிமுத லெவையு நானலே னெனமிக 
நாடி, உண்மைகொ ஸளெதிதான்‌ சாந்தமா யொழிவில்‌ பேரின்ப 
மேதன துருவா, யண்ணுறு மகமென்‌ றுரைத்தசொற்‌ பொருளா யமர்சிவ 
மினிதடை குவனால்‌. (30) 

வருணவாச்‌ சிரம மரபுளி யுரைத்தா மற்றினி யாதுகேட்‌ 
பதுவென்‌, றிருண்மணி மிடற்றுச்‌ செய்யமெய்‌ வெண்ணீற றெறுழ்வலி 
நாற்றடம்‌ புயத்துத்‌, தருணவெண்‌ பிறைதோய்‌ பவளவார்‌ சடிலத்‌ 
தறுகண்வெம்‌ புலியத ளாடைக்‌, கருணையங்‌ கடன்மற்‌ நியம்பின 
னிம௰யக கனவரை யுயிர்த்தகா ரிகைக்கே. (21) 

ஆகச்செய்யுள்‌, 692. 


பதின்மூன்றாவது 
பொதுவொழமுக்கங்கூறிய 
அத்தியாயம்‌. 


துவளு நாலிடைத்‌ தோகையஞ்‌ சாயன்மைக்‌ 

குவளை யுண்கட்‌ குலவரை மாமக 

டவள நீற்றொளி தான்பழுத்‌ துள்ளதோர்‌ 

பவள மேனிப்‌ பரமனை நோக்குறா. (1) 


மூன்று போது முயன்றிடு நற்றொழி 
“ லான்ற நால்வகை யாச்சிர மங்களுக் 
்‌ கேன்றி டும்பொது வாயெவர்க்‌ குஞ்செயத்‌ 
. தோன்றி டுந்தரு டீம்மெது சொல்லென்றாள்‌ . (2 


ட 


௩ 


திருக்கானத்திப்புராணம்‌. 


வள்ளை வார்குழை மாழையொண்‌ கண்ணுடைக்‌ 
கிள்ளை மென்மொழிக்‌ கிஞ்சுக வாய்மதிப்‌ 
பிள்ளை வாணுதற்‌ பெண்ணமிர்‌ தேயபொது 
வுள்ள வான வொழுக்க முரைசெய்வாம்‌. ப 


நலந்த ருந்தகைத்‌ தாகிநன்‌ ஸீதியி 
னிலங்க லுற்றிரு மைக்கு மிதத்ததாயப்‌ 
பொலிந்த நல்லுல குக்குப்‌ பொருத்தமாய்‌ 
விலங்கு றாமறை நூலின்‌ விதித்ததாய்‌. 


எவ்வெ வர்க்கும்‌ பொதுவா யிணங்கிய 
வவ்வ ஐத்தை யறிதி கடவுளை 

வவ்வ லுற்ற பசுவை மறைபயி 

றெய்வ வந்தண ரைத்தே சிகர்தமை. 


ஆத ரித்து வலஞ்செய்‌ தகலுக 

யாதுந்‌ தன்னைப்‌ புகழா திருக்கமற்‌ 
றேதி லாரை மிகழ்ந்துரை செய்யற்க 
பாத கங்காண்‌ பழிமொழி சொல்லுறின்‌ . 


உள்ள மான தடக்க முடையனாய்‌ 
வெள்ளைப்‌ போது புனைந்துதன்‌ மேனியில்‌ 
வெள்ளைப்‌ பூச்சின னாகி விளங்குக 
வள்ளி தான மருந்து மணிகளும்‌. 


ஆதி யாய பிறவு மனுதினங் 

காத லோடுவைத்‌ தோம்புக கையுகிர்‌ 
சேத னப்படச்‌ செய்யற்க மீசையை 
மீது கொய்யந்க வெண்ப லராவற்க. 


ஆர்ப்ப ரித்து நசூத லறிவிலா 

மூர்க்க ரோடு மருவுதன்‌ மொய்பிணி 
தீர்க்க மானவர்‌ தம்மொடுஞ்‌ சேர்ந்திடல்‌ 
யார்க்கு நீதியன்‌ றங்கொழுக்‌ கங்கெடும்‌. 
உண்மை யாகி யுவப்பா யிதத்ததாய்‌ 
வண்மை யார்மொழி சால வகையறநிந்‌ 
தொண்மை யாக வுரைசெய்க கேட்பவன்‌ 
வெண்மை யன்றி விளங்கு மறிவனேல்‌. - 


101 


(3) 


(4) 


(5) 


(8) 


(8) 


(8) 


(59) 


(30) 


102 போது வொழுக்கங்கூறிய அத்தியாயம்‌. 


அல்ல னேயெனின்‌ மோன மடைகமற்‌ 
ஜொல்வ தாம்வினை யோர்ந்துசெய்‌ யாதவ 
ஊல்லல்‌ பின்ன ரடைகுவ னாதலின்‌ 
வல்ல வன்மதி யாதுசெய்‌ யானரோ,. 


குலத்தி னால்விஞ்சை யானிதிக்‌ குப்பையால்‌ 
வலத்தி னாற்பிறர்‌ மாட்டுச்‌ சிறிதுமோர்‌ 
அலக்கண்‌ செய்யற்க வாங்கது செய்வனேற்‌ 
நொலைக்கு மேயொருள்‌ யாவுந்‌ துகள்பட. 


கடவுள்‌ பாலிற்‌ கணத்தைக்‌ கழித்துமற்‌ : 
நிடைவி டாது முயற்சிகொ டெய்துக 
வடையுங்‌ கங்குலுக்‌ காவ பகற்கணே 
கடிது தேடிச்‌ சுகிக்கநற்‌ கங்குலின்‌. 


மாரி நாளைக்கு வேண்டுவ மற்றெலாஞ்‌ 
சீ தாகிய வேனிவிற்‌ றேடியே 

மாரி நாளிற்‌ சுகத்தொடும்‌ வைகுக 
வோரு முள்ளத்‌ துணர்வுடை யோர்கடாம்‌. 


இளமை யாய பருவத்‌ திருநிதி 

வளமை யாவினி தீட்டிவைத்‌ தேமிக 
வுளமெ லிந்த முதுமைக்க ணோம்பியோர்‌ 
தளர்வு மின்றித்‌ தழைக மகிழ்வொடும்‌. 
இம்மை தன்னி லறத்தை யியற்றிவைத்‌ 
தம்மை தன்னி லடைகவின்‌ பத்தினைத்‌ 
தம்ம னத்தி லெவைக்குமித்‌ தன்மைபோற்‌ 


செம்மை நல்லறி வோர்தேர்ந்து கொள்வரால்‌. 


மனைவி தன்னொடு மைந்தர்க டம்மொடு 
மினிது சேோரந்தொரு தோணியி னேறற்க 
நினையின்‌ மாநதி நீந்தற்க தேவெதிர்‌ 
வினவி வேறொரு தேவை வியவற்க. 
கறங்கு தெண்டிரை மாநதிக்‌ கண்ணெதிர்‌ 
பிறங்கு வேறொரு தீர்த்தமும்‌ பேசற்க 
வறங்க ரைந்த வருமறை யெள்ளற்க 
துறந்து டன்பிறந்‌ தோர்தூரம்‌ போய்விடின்‌. 


(31) 


(12) 


(18) 


(14) 


(15) 


(16) 


(17) 


(௩8) 


திருக்காளத்திப்புராணம்‌ . 


தேடி யேகுதல்‌ செய்யல்‌ செழுங்குல 
நீடு மாதினை நிந்தை யறாவகை 
நாடொ றநுந்தன்‌ னுயிரினு நன்றிழைத்‌ 
தாட நீர்த்திட்‌ ஓவந்தினி தோம்புக. 
மின்னெ னத்தகு செல்வழு மெய்யல 
துன்னு மிவ்வுட றுன்ப நிமித்தமா 
முன்னம்‌ போயதை மீட்டு முூயன்றிடல்‌ 
பின்ன ரேவரு கின்றதும்‌ பேசிடல்‌. 


நலம தேனு நலமில தேனுமிவ்‌ 

சபுலகி னிற்பலர்‌ செய்வ துளுற்றுக 

பலரொ டும்பகை கொள்ளல்‌ பகைகொளின்‌ 
வலியி ழப்ப வருத்துமவ்‌ வான்பகை. 


பழுத ளித்திடு காலத்தி னும்பல 
னொழியுங்‌ காலத்து மூக்கத்தைக்‌ கைவிடல்‌ 
முழுது மூக்க முறாத முழுமக 

னழிவ தாவ தளந்தறி யானரோ. 


பொருப்பிற்‌ றோன்றும்‌ பொருதிரை மாநதி 
யரைச்கு ரோசத்‌ தகனக ரில்லெடுத்‌ 
திருக்க தீமை யெழுவற்‌ கடத்தினுஞ்‌ 
சுருக்க மாகிய துன்பந்‌ தவிர்க்குமால்‌, 
இனிய நீரு மெரிசுட ரங்கியு 

நனியு மில்லில்வைத்‌ தோம்புக நாடொறு 
மெனைய தோரிடத்‌ தேவெயி லில்லதா 
மனைய தோர்பா லமர்ந்து துமில்கவே. 


ஓத னத்துக்‌ கூரிய தொருபொருள்‌ 

யாதுண டன்னதை மித்துணை நாளைக்குப்‌ 
போது மீதென்‌ நளந்து பொருத்துக 

தீதி நானிய மோம்பக சீர்பெற. 


உலக்கை தன்னொ டுலூகல்‌ மென்றதைக்‌ 
கலக்க வோருழைக்‌ கங்குவில்‌ வைத்திட 
னலத்த வில்லிஐ்‌ றிரண நனியெரித்‌ 
திலக்கு மவ்வொளி தன்னி லிருந்துணல்‌. 


108 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


10.4 பொதுவாழுக்கங்கூறிய அத்தியாயம்‌, 


ஓதின்‌ மற்று மொழிந்தநற்‌ காரியம்‌ 

யாதுஞ்‌ செய்ய லிருகாத்‌ தாற்றலை 

மீதி னிற்சொறி யன்மென்‌ றுகிலிலா 

தேத மில்புன லூடே யிழிந்திடல்‌. (27) 


துரும்பு கிள்ளுற றூவெள் ளுகிரினால்‌ 

அரும்பு வித்தலங்‌ கீற லழுக்கடைந்‌ 

திருந்தி டன்மற்றி யாரு மிகழ்வுறப்‌ 

பெரும்ப கற்கண்‌ டுயில்வது பெற்றிடல்‌. (28) 


கரைக்குஞ்‌ சொல்லிற்‌ களிம்புறு சேட்டையிற்‌ 

சிரிப்ப தாய கருமங்கள்‌ செய்திட 

றரைக்கு ளெவ்வகை யாற்பிறர்‌ தற்புகழ்ந 

துரைப்ப ரவ்வகை யாற்றி யுயர்கவே. (29) 


வாழ்வு வேட்டவ னைந்து மயிடமுந் 

தாழ்வில்‌ பெற்றமோர்‌ மூன்லுந்‌ தயங்கு௬குண்‌ 

டேழுங்‌ -கோளியோ ராறு மிரண்டுசெம்‌ 

மேழ கங்கள்வெள்‌ ளாடொன்றும்‌ வேண்டிடல்‌. (39) 
இளைய வர்க்கு மிளைத்தவர்க்‌ கும்பிணி 

விளைஞ ருக்கும்‌ விருத்தருக்‌ கும்மறை 

யளைப வர்க்கு மரசருக்‌ குஞ்சுமை 

யுளவ வர்க்கும்‌ வழிவிட்‌ டொதுங்குக. (31) 


ஈத லெவ்வகை வாழ்வுக்கு மேதுவா 
மாத லாற்றனக்‌ காம்வகை யாற்றின 
மோது முள்ள மடக்கி யுவப்பொடும்‌ 
போத மூள்ளவன்‌ றானம்‌ பரிகவே. (32) 


நல்லொ முக்கமெஞ்‌ ஞான்று நடாத்துவோ 

னொல்லு மாறுவந்‌ தீத லுளனெனிற்‌ 

செல்லுந்‌ தீர்த்தந்‌ திகழ்விர தந்தவம்‌ 

வெல்ல ருந்தழல்‌ வேள்விகொண் டென்பயன்‌, (33 
யாவ ருக்கு மியைந்த வொழுக்கத்தைக்‌ 

காவி யந்தடங்‌ கண்ணி: கழறினாம்‌ 

நீவி ழைந்துள தேது நிகழ்த்தெனத்‌ 

தேவ தேவனைத்‌ தேவி வினவுவாள்‌. (349) 





* ஆண்குதஇிரை. * பெண்குதிரை. 


திருக்காளத்திப்புராஸம்‌, 


105 
தருமம்‌ யாவுளுந்‌ தான முயர்ந்ததென்‌ 
றுரிமை யாக வுரைத்தா யவற்றினுட்‌ 
பெருமை யாகிய தானம்‌ பிரித்தவற்‌ 
ருமை காண வறைகுதி பவென்றனள்‌. சல 


ஆசச்செய்யுள்‌, 727, 


பதினான்காவது 


தானமகிமையுரைத்த அத்தியாயம்‌. 


சேட்டிள மதிதவழ்‌ செய்ய புன்சடை 

நாட்டமோர்‌ மூன்றுடை ஞான நாயகன்‌ 

மோட்டிளங்‌ கதிர்முலை முத்த வாணகை 

வாட்டடங்‌ கணணியின்‌ வதன நோக்குறா. (1) 


தேனினு மினியசொற்‌ றேவி கேளினித்‌ 

தானமென்‌ றுள்ளது சாற்றற்‌ பாலதோ 

மாநல மளித்திடு மனமுந்‌ தூயதா 

மானவுத்‌ தமகததி யதுவு மாகுமால்‌,. (2) 
ஆதலி னன்னதை யறங்கள்‌ யாவுளு 

மீதுய ரூத்தம மெனவி எம்பலாம்‌ 

பேதைகேண்‌ மானிடப்‌ பிறப்பும்‌ பெற்றுநற்‌ 

போதமு முடையனாய்ப்‌ பொருளு மேவியே. (3 


ஈதலில லவனெனி னுயிரோ டெய்தினுஞ்‌ 

சாதலுற்‌ றவனவன்‌ நானம்‌ யாவுளு 

மேதக வுயர்ந்தவை விளம்பக்‌ கேளினித்‌ 

தாதவிழ்‌ நறுமலாத்‌ தாமக்‌ கூந்தலாய்‌. (4) 


தொல்லைய நூல்களிற்‌ றுதிப்ப தாய்மிகப்‌ 

பல்பலர்‌ விழைவறப்‌ பட்டுச்‌ சேடமற்‌ 

றெல்லையி னற்பொருள்‌ யாவு மீபல 

னலலகா ணத்தினா னண்ணு வானரோ. (55) 


இருநிதி யளித்திடிற்‌ பலன்கள்‌ யாவையுந்‌ 

தருமது வாய்மையே யாயு ஸசூந்தருங்‌ 

கருதுதூய மையுந்தரூங்‌ கரண சூத்தியு 

மருவுவித்‌ திடுமதன்‌ மாட்சி யார்சொல்வார்‌. (6 


106 தானமகீமையுரைத்த அத்தியாயம்‌. 
எண்ணிலா வீகைமற்‌ றெவற்று ளுஞ்சுவைத்‌ 
தண்ணற லீகையே சால நன்றென 
நண்ணிய வுணர்வுளோர்‌ நாளு நன்புன 


லுண்ணென வேட்டவற்‌ குதவ வேண்டுமால்‌. 


மேலுல கின்பமே யெய்த வேண்டினோன்‌ 
சாலவு நிரந்தரந்‌ தடாகங்‌ கூவல்கள்‌ 
பால்புரை வாவிகள்‌ சரசு பாரினி 

லேலவும்‌ வருந்தியு மியற்றல்‌ வேண்டுமால்‌. 


யாவன்மற்‌ றொருத்தனிங்‌ கிழைத்த வாவிகள்‌ 
கூவலா தியினிடைக்‌ கூர்ந்த தாகமுற்‌ 
றாவின முதலபல்‌ லுயிரு மண்ணுறிஇத்‌ 
தாவறல்‌ பருகினத்‌ தருமம்‌ யார்சொல்வார்‌. 
அன்னதோர்‌ புண்ணிய மவன்றன்‌ சுற்றமாயத்‌ 
துன்னிய யாரையுந்‌ துகளில்‌ சீருடைப்‌ 
பொன்னுல கேற்றுமிப்‌ புவியில்‌ யாவனோர 
தன்னுடைமப்‌ புனற்கரை தன்னிற்‌ பல்லுயிர்‌. 
அடைந்துநீர்‌ படிந்திடல்‌ பருக லாதியால்‌ 
உடம்பொடு முளங்குளிஈ்ந்‌ துவகை பூத்திடத்‌ 
தடம்புனல்‌ வேனிலிற்‌ றருவித்‌ தானவன்‌ 
மடங்கியோர்‌ ஞான்றினும்‌ வருந்து றானரோ. 


நறியநீர்ப்‌ பந்தர்முன்‌ னான நல்லறந 
தெறுதரு கோடைநாள்‌ விசேடித்‌ துச்செயி 
னிறைபய ஸனளித்திடு நெய்வ ழங்குறி 
னெறிசுடர்த்‌ தழலினுக்‌ கமரர்க்‌ கின்பமாம்‌. 


சீதமென்‌ புனல்கொளச்‌ சிரகஞ்‌ சிந்தையி 
னாதரித்‌ தளித்திடி னனைய நீரினால்‌ 
வேதியர்‌ தூய்மையை மேவிச்‌ செய்யற 
மேதகு மாறிலொன்்‌ நிவனை மேவுமால்‌. 


நிறைதரு குளிரினை நீக்க வாயினு 
முறுபசிக்‌ கடிசின்மற்‌ றூளுற்ற வாயிணுங் 
குறைவுறா திந்தனங்‌ கொடுக்கி னிம்மையு 
மறுமையு மகிழ்சிறந்‌ திருப்பன்‌ மற்றவன்‌. 


(7) 


(8) 


(9) 


(19) 


(11) 


(12) 


(13) 


(14) 


திருக்கானத்திப்பூராணம்‌,. 


தானமிங்‌ கெவற்றுளு மன்ன தானமே 
மேன்மைய த௲னையீண்‌ டிழைத்த வித்தகன்‌ 
வானவர்‌ வளநகர்‌ வாழ்வெஞ் ஞான்றினு 
மானவ னவன்பெறு மின்ப மார்சொல்வார்‌. 
அழிபசி தாகமோ டதிதி யண்ணுறின்‌ 


விழைவொடு மவன்றனை யாவன்‌ வெம்பசி 
யொழிவுறு வித்தவ னவனு றும்பலன்‌ 


றழுவியித்‌ துணையெனுஞ்‌ சங்கை மில்லையே. 


விருந்தினர்‌ தென்புல வாணர்‌ விண்ணவ 
ரொருங்குள முவப்புற வொருத்தன்‌ றான்மிக 
வருந்தியீட்‌ டியநிதி வகைவ கைப்படத்‌ 


திருந்திடப்‌ பகுந்தனன்‌ செலுத்த வேண்டுமால்‌. 


தென்புலத்‌ தவருளங்‌ களிசி றந்திட 
வன்புடன்‌ நிலத்தினை யளிக்க வன்னதால 
வன்பெரும்‌ பாதக முதல வான்றுயர்‌ 
தன்புடை. யணுகுறா வகைத டுப்பனால்‌. 


புனிதமா மறையவன்‌ றனக்குப்‌ பொற்புற 
வினியதண்‌ கவிகையை நிழலுக்‌ சீவனே 
லனையவ ஸிம்மையிற்‌ செல்வ னாகிமேற்‌ 
பனிவிசும்‌ புலகினும்‌ பயில்வ னின்பமே. 


வேதியன்‌ றாளினை தொடவி ருப்பினாற்‌ 
பாதுகை யளிப்பவன்‌ பாரி விம்மையின்‌ 
மோதுவெம்‌ பகையெலா முருக்கி யம்மையி 
லோதருஞ்‌ செல்வம்வா னுலகி லெய்துவான்‌. 


விழுமிய தானமத்‌ றெவைக்கு மேலதா 
மழவிடைச்‌ சகடமா தான நெய்யினாந்‌ 
றொழுதகு கடவுண்முன்‌ சுடர்வி எக்கிடா 
முழுதிரு ளகற்றின்வேண்‌ டியமு டிப்பனால்‌. 
உய்ந்திடு தானமற்‌ றெவற்று ளூம்முவந்‌ 
தந்துகி லளிப்பதே யதிக மந்தணார்‌ 

முந்துவா னவர்கடென்‌ புலத்தர்‌ மூவர்கள்‌ 
சந்தத முவப்பரத்‌ தானஞ்‌ செய்திடின்‌, 


107 


(15) 


(18) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


(22) 


108 தானமகிமையுரைத்த அத்தியாயம்‌. 


நன்னில மளித்திடல்‌ விஞ்சை நல்குதல்‌ 
பன்னருஞ்‌ சிறப்புடைப்‌ பசுவ ழங்குதல்‌ 
கன்னிகை யுதவிடல்‌ கவிகை யாவுளு 


மின்னவை யயர்ந்தவென்‌ நிசைப்பர்‌ மேலையோர்‌. 


இன்சுவைத்‌ தீங்கனி யினிது நல்குறிற்‌ 
றென்புலத்‌ தவர்மகிழ்‌ சிறப்பர்‌ தேமலர்‌ 
நன்கொடை பண்ணவர்‌ நயப்பர்‌ நீழலா 
லன்புறு வழிச்செல்வோ ருவகை யாவரால்‌. 


முதுவழி முதலிய தலத்தின்‌ மொய்த்தொளிர்‌ 
மதுமலர்‌ பொதுளியே மதுர மென்கனி 
யுதவுறு பலதரு வொழுங்கின்‌ வைத்திடி 
னதிகநல்‌ லறங்களு ளதிக மாமது. 
ஈங்கிவை யாவரு மியைந்தி மைத்திடப்‌ 
பாங்கினிநற்‌ பொதுப்படப்‌ பகர்ந்த தானமாம்‌ 
வாங்குத லரியமா தானம்‌ வேறுள 
வாங்கவை சொல்லுது மமர்ந்து கேட்டியால்‌. 
வேறு. 
மாற்ற ரும்பிர மாண்டதா னத்தினை வழுவா 
தாற்றி னுத்தம முன்னையா யிரம்பிறப்‌ பளவு 
மேற்றி யீட்டுபா வத்திர ளனைத்தைய மிகப்பன்‌ 
சாற்றி ஓடும்படி யெளியதோ வன்னதோர்‌ தானம்‌. 


நெளிதி ரைக்கனை கடல்களு நிகழ்பல தீவும்‌ 
வளைவ பெற்றுள வனப்புடன்‌ வயங்குபல்‌ லுலகு 
மொளித ழைக்கவுள்‌ சூடையதா யுயர்பிர மாண்ட 
மளவில்‌ காஞ்சனத்‌ தாலினி தியந்றியாங்‌ கதனை. 
மரபி னால்வரு மறையவர்க்‌ குவப்புட்ன்‌ வழங்கு 
நரரு ஞூத்தம னளப்பிலாப்‌ பவந்தொறு நாளும்‌ 
விரவு மெவ்வகைப்‌ பாவமுந்‌ தணந்துவெண் மதியம்‌ 
பரிதி தாரகை நாள்வரைப்‌ பொன்னகர்‌ பதிவான்‌. 


ஏத்த ரும்புகழ்ப்‌ பிருதிவி தானமற்‌ றெளிதோ 

வாய்த்த தீவொடு மால்வரை பலவொடு மருவிச்‌ 
சோத்த பொன்வரை திகழ்வதாய்‌ மரபினிற்‌ சிறப்பத்‌ 
தாத்தி ரிப்பெரு வடிவினைப்‌ பைம்பொனாற்‌ சமைத்து. 


(23) 


(24) 


(25) 


(268) 


(27) 


(28) 


(29) 


(30) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


தூய வேதியர்க்‌ களித்திடு முத்தமன்‌ றொன்னான்‌ 
மேய பல்பவத்‌ தீட்டிய வினையெலாம்‌ வீட்டி 

யாயு நுண்மறைத்‌ திசைமுகன்‌ கற்பநா எளவுஞ்‌ 
சேய மெய்யொளி திகழ்வுறப்‌ பொன்னகர்‌ சேர்வான்‌. 


தான மும்பல விரதமுஞ்‌ செயற்கருந்‌ தவமுந் 
தூநல்‌ வேள்வியுந்‌ தருபயன்‌ யாவையுந்‌ தொகுத்து 
மாந லந்திகழ்‌ பிருதிவி தானமே வழங்குந 

தேன லம்புதண்‌ மலா்க்குழற்‌ செந்துவா வாயாய்‌. 


ஆயி ரம்பசு விதியினி லளித்தவ னனைய 

மாயி ரும்புவி யருள்பய ஸனிற்பதின்‌ மடங்கு 

தூய நன்பயன்‌ பெறுவனெப்‌ பொருள்களுந்‌ துவன்ற 
மேய சீர்கெழு மாளிகை வேய்ந்துவே தியர்க்கு. 


உவந்து பொன்னுட ஸினிதளித்‌ துள்ளவ ஸனும்பர்‌ 

நிவந்த பொன்னுல கடைந்தர மகளிர்நின்‌ றேத்தக்‌ 
கவின்கொாள்‌ பேரொளி நவமணி குயிற்றுபு கனகங் 
குவிந்த மானிகை தனிலொரு கற்பம்வை குவனால்‌. 


சேய பொன்னினாற்‌ நிலத்தினாற்‌ நிகழ்ந்தகார்ப்‌ பாச 
மாய தாற்குளிர்‌ சந்தன மாதிய வவற்றாற்‌ 

நூய தேனுவின்‌ வடிவம்‌ திழைத்தருட்‌ சுருதி 

மேய சீர்கெழு விழுப்பமார்‌ விப்பிரர்க்‌ களித்தோன்‌. 
பல்ப வத்தினு மீட்டிய பாவசஞ்‌ சிதத்தை 

யொல்லை நீக்கியோர்‌ கற்பநாள்‌ வரைவிழை வுற்ற 
வெல்லை யில்வள மினிதுபெற்‌ றின்பமுற்‌ நிருப்பன்‌ 
மல்ல லஞ்செழும்‌ பொன்னகர்‌ தன்னிடை மருவி. 


எவனொ ருத்தன்மற்‌ றேதொரு பொருளினை விழைவ 
னவன்வி ழைந்துள வப்பொரு ளஎவன்றனக்‌ களித்தோன்‌ 
புவனி யெங்கணும்‌ வென்றிடு விறல்கெழு புயத்தாந்‌ 
கவன வெம்பரி மகம்புரி பயணுறுங்‌ கடிதின்‌. 


அளப்பி றானமற்‌ றெவற்றுளு மபயமா தானங்்‌ 

கிளப்பி னன்னது நாவினாற்‌ கீர்த்திப்ப தரிதால்‌ 
விளக்கும்‌ வேள்வியுந்‌ தானமுந்‌ தீர்த்தமு மிகவுங்‌ 
கொளத்த கும்பயன்‌ முழுவது மினையதாற்‌ கொள்வன்‌. 


109 


(31) 


(32) 


(33) 


(34) 


(35) 


(38) 


(37) 


(58) 


110 தானமகிமையுரைத்த அத்தியாயம்‌, 


சீத மென்றுழாய்ப்‌ படலையந்‌ திருமறு மார்பற்‌ 
காத ரத்தொடு சினகர மழகுற வமைத்துப்‌ 

போத வெங்கணுந்‌ தவளநுண்‌ களபமேற்‌ பூசித்‌ 
தாத விழ்ந்தநந்‌ தனம்பொழி றடத்தொடுஞ்‌ சார. 
யாவ னல்குவ னன்னவ ஸனினியவெப்‌ பொருளு 
மேவி மல்கியே திவ்விய மாய்விழை வனவாய்க்‌ 
கோவை வாயர்‌ மங்கைய, குழாங்கொளக்‌ குலாவு 
தூவி யன்னமா மயின்முதற்‌ சுமப்பன வாகி. 


இழைத்த பன்மணிப்‌ பாயொளி பரந்திள வெயிலை 
யொழிக்க வல்லவாய்ச்‌ சித்தர்சா ரணர்கள்யா முடையோர்‌ 
வழுத்து நாதகீ தந்தெழிக்‌ கின்றவாய்‌ வயங்கும்‌ 

விழுத்த குஞ்சுடர்ப்‌ பலவிமா னத்திடை விளங்கி. 

உலகம்‌ யாவுளு மினிதுலாய்த்‌ தன்னுயர்‌ கிளையா 

விலகு மூவெழு சுற்றமு மொருங்குகொண் டேகி 

யலகில்‌ வைபவ முடையநம்‌ முல்கினை யடைவன்‌ 

கலவ மஞ்ஞையஞ்‌ சாயலிற்‌ கடலமிர்‌ தனையாய்‌. 


தயங்கு பேரொளி தழைத்தசா எக்கிரா மந்தான்‌ 

வயங்கு சீர்கெழு துவாரகைச்‌ சக்கர வகைதா 

னியைந்த ஞானமா யிலங்கொளிச்‌ சிவலிங்க மென்றான்‌ 
பயன்கொ ளெவ்வகை யுபகர ணத்தொடும்‌ பரிந்து. 


விதிவ ழாவகைச்‌ சாந்தரா யுயர்ந்தவே தியர்க்கு 

முதிய செய்யபொன்‌ றன்னொடு முகனமர்ந்‌ தளித்தோன்‌ 
றுதிகொ ஹணூல்பகர்‌ தானம்யா வுந்தருந்‌ தூய 

வதிக நன்பலன்‌ றம்மினுளஞ்‌ சதமடங்‌ காய, 

பலனை யெய்துவ னிற்பன நடப்பன பலவு 

மிலகு சீர்ப்பிர மாண்டமோ டெவையுநம்‌ மிருவர்‌ 

மலரு நல்லித யத்தினு ளடங்கியே வைகு 

மலகி லாதநா மிருவரு மவற்றடங்‌ குவமால்‌. 


இனைய வற்றினை யளித்ததா னத்தினா லிசைத்த 
வனைய தாபர மாதிய வளப்பிலெவ்‌ வுயிரு 

நினைவ ரும்பிர மாண்டமு மளித்தநீள்‌ பலன்கள்‌ 
வினவி னெத்துணை யத்துணைப்‌ பலனுமே விடுமால்‌, 


(39) 


(40) 


(41) 


(42) 


(43) 


(44) 


(45) 


(48) 


திருக்காளத்திப்புராணம்‌,. 


இங்கிம்‌ மூன்றுதா னங்களுந்‌ தருபய னிமய 

மங்கை கேளுனக்‌ சூண்மையாய்‌ மொழிந்தன மற்றோர்‌ 
சங்கை வேறிலை சதுமுக னுலகமுன்‌ னாய 

பொங்கு பல்லுல கத்தினும்‌ விழைந்துள போகம்‌. 


தழையு மூவெழு குலமுறை யோடுதான்‌ நுய்த்து 
விழுமி தெங்கணுஞ்‌ செல்விமா னத்தின்மேற்‌ கொண்டு 
கழிபெ ருங்கிளைக்‌ குழாத்தொடுங்‌ கற்பநாண்‌ முடிவில்‌ 
அழிவி லாதள விறந்தவா னந்தம தடைந்து. 


நலந்தி கழ்ந்திடு நம்பர மூத்தியு நாளுந்‌ 

துலங்கு சீர்நெடு மால்பர முத்தியுந்‌ தோய்வ 
னிலங்கொ ளிச்சிவ லிங்கதா னத்துட னிணையாய்ப்‌ 
பலன்கொ டுத்திடு தானம்வே றொன்றிலை பகரின்‌. 


அறிவ ருஞ்சிவ லிங்கபூ சனைக்கிணை யாகப்‌ 

பிறிது பூசையு மில்லைகாண்‌ பெட்புற விழைத்த 
வெறிசு டர்ச்சிவ லிங்கநற்‌ பதிட்டையோ டிணையா 
வறைய வல்லதோர்‌ பதிட்டையும்‌ வேறிலை யணங்கே. 


உள்ள மெண்ணிய தெவ்வுரு வவ்வரு வுஞற்றித்‌ 
தெள்ளி திற்புரி பூசனையி ஸுஞ்சிவ லிங்கத்‌ 
தெள்ள லின்றிய பூசனை மேயெமக்‌ கினிது 
தள்ள ருஞ்சிவ லிங்கபூ சனைதரு பயனை. 


பிறிது வேறுபா யத்தினாற்‌ பெறுவதிங்‌ கரிதா 
னறைது ளித்ததண்‌ மலரய னாரணன்‌ மகவா 
னெறிசு டர்க்கதிர்‌ வெண்மதி யிவர்முத லாய 
ம்றுவில்‌ வானவர்க்‌ கதிபரு மற்றையர்‌ யாரும்‌. 


சாற்ற ருஞ்சிவ லிங்கபூ சனையினாற்‌ நாமே 
யாற்றல்‌ சான்றுள வழிவிலாப்‌ பதவிக ளடைந்தார்‌ 
தேற்று மன்படன்‌ சிவலிங்க தாபனஞ்‌ செய்யி 
னேற்ற முப்புவ னங்களுந்‌ தாபித்த தெனலாம்‌. 


இனிது தாபன மானவவ்‌ வருட்சிவ லிங்கந்‌ 

தனின்ம கிழ்ச்சியை நிறைக்கின்முப்‌ புவனங்க டமக்கு 
நனிநி றைத்ததா நற்சிவ லிங்கமு நல்கிக்‌ 

கனிய மன்புடைப்‌ பூசுரர்‌ தமக்குப கரித்தால்‌. 


(47) 


(48) 


(49) 


59) 


(51) 


52) 


(53) 


(54) 


112 தானமகிமையுரைத்த அத்தியாயம்‌. 
அன்ன தாகிய தானமிங்‌ களித்திடும்‌ பயனை 

யின்ன தென்றளந்‌ தியம்பிட வொண்ணுமோ வெவர்க்கு 
நன்னர்‌ சாலவு மிருமையு நண்ணுற வேண்டின்‌ 

மன்னு சீர்ச்சிவ லிங்கதா னஞ்செய்க வல்லோர்‌. 


தான மொன்றினாற்‌ பெற்றிடாப்‌ பேறுதா னுளதோ 
வான புண்ணிய காலமே யரியநற்‌ றலமே 

மாந லப்படு பாத்திர மேயெனும்‌ வகையு 

ளீன மின்றிவந்‌ தொன்றுநேர்‌ படினுமாங்‌ கீக. 


ஈதல்‌ வேண்டிய நல்குமா தானஞ்செய்‌ யிடத்துந்‌ 
தீதி றென்புலத்‌ தவர்கடன்‌ நீர்ததலசெய்‌ யுழியும்‌ 
வேதம்‌ வல்லரை மிகவுமா ராய்ந்திடல்‌ வேண்டு 
மாத ரத்தினா லதற்கியைந்‌ தாரெனி னளிக்க. 


மறுவில்‌ பண்ணவர்‌ தங்களை வழிபட லுறினு 

மறுசு வைப்படு மன்னதா னத்தினு மடைவோர்‌ 
முறைமை யாதெனச்‌ சோதனை செய்திடார்‌ முதியோர்‌ 
பெறல ரும்பயன்‌ பெற்றெனப்‌ பேணியேற்‌ நிடுப. 


வேதி யன்குலத்‌ துயர்ந்தவ னென்னினு மேன்மைச்‌ 
சாதி யல்லவ னென்னினுந்‌ தன்னொழுக்‌ கத்தி 
னீதி யில்லவ னென்னினு மையுற ஸீங்கி 

யாத ரிக்கமற்‌ றன்னதா னத்தினி லவனை. 


தனது தேயமும்‌ புண்ணிய காலமுஞ்‌ சால 
வினிய பாத்திரந்‌ தானுமங்‌ கொருங்குவந்‌ தெய்தி 
னனைய போதிலே வளம்பட விழைவுறி னறிந்த 
மனித னானவன்‌ செய்கதா னங்களை வல்லே. 


ஈதல்‌ செய்திட னமருல கின்பமு மெய்து 

மீதல்‌ செய்திடி னிழைத்தநல்‌ வினைப்பய னியையு 
மீதல்‌ செய்திடின்‌ யாவையுந்‌ தன்வய மாகு 

மீதல்‌ செய்திடி னெப்பகை ஞரையும்வென்‌ நிடலாம்‌ 


ஈத லேற்றுள மறையவ ரேத்திடப்‌ பெற்றோன்‌ 
மோது வெய்யபா வத்திரண்‌ முழுவது முருக்கிப்‌ 
பூத லத்தொடும்‌ பொன்னுல கிற்புகழ்‌ நிறைவன்‌ 
யாதி னும்மவ னிறையுமோ ரரந்தையெய்‌ திலனால்‌, 


25) 


(56) 


(57) 


(58) 


(59) 


(60) 


(61) 


(62) 


ம ப பதம ்‌ 
திருக்காளத்திப்புராணம்‌. ச 

ஈய்கை யில்லவன்‌ பழிமொழி தன்னையு மெய்தி 

மாயி ரும்புவி தன்னிலும்‌ விசும்பிலும்‌ வருந்து 

மேய வீகையே புண்ணிய கதியினை விளைக்கு 

மாய வன்பினிற்‌ காத்திடு மன்னையபோ லவனை. (63) 

மனித ருக்குநற்‌ புகலிடம்‌ வயங்குசீர்ப்‌ புகழே 

யினிய செல்வம்வந்‌ தெய்துதற்‌ கேதுவு மிதுவே 

யனைய தன்மையா லீதலே யனைத்திற்கு மூலம்‌ 

வினவி னன்னதாற்‌ பெறுதன்மற்‌ றொன்றினான்‌ மேவா. (64) 

மாந்தர்‌ தங்களி லுத்தமன்‌ மரபினி ஸீட்டி 

யேய்ந்த வந்நிதி யினியநல்‌ லறத்தினி லீந்து 

வீயந்தி டாதவெப்‌ பாவமும்‌ வேரற வீட்டிப்‌ 

போந்து பொன்னக ரழிவிலின்‌ பத்தொடு பொலிவன்‌. (65) 

ஈய முத்தமன்‌ பெருமையு மினியநல்‌ வளனு 

நோயில்‌ யாக்கையு மருத்தசித்‌ தியுநுவ லருஞ்சீ 

ராயு ணீடிய மைந்தரு நற்கதி யாகி 

மேய யாவையு மெய்தியே விளங்கிவீற்‌ றிருப்பன்‌. (68) 

நல்ல றத்ததா னங்களை நவின்றனஞ்‌ சிறிது 

சொல்ல வேண்டுறின்‌ யாதினித்‌ தோகைகே ளென்ன 

வெல்லை யின்றிய பரம்பொரு னியம்பலு மிமய 

வல்லி யாயவென்்‌ னம்மைமற்‌ நிம்மொழி வழங்கும்‌. ௫) 

மாற்ற ருஞ்சிறப்‌ புடையதோர்‌ மாசிவ லிங்கத்‌ 

தேற்ற பூசனை யதிகமென்‌ நியம்பினை யிறைவ 

சாற்றி னன்னதன்‌ றோற்றமுந்‌ தன்மையும்‌ பிறவுந்‌ 

தேற்ற மாகவிங்‌ குணர்த்துதி யென்றுசெப்‌ பினளால்‌. (685 
ஆகச்செய்யுள்‌, 795 


பதினைந்தாவது 
சுவலிங்கத்‌ தோற்றமுரைத்த 
அத்தியாயம்‌. 
ஆதி கற்ப மூடிந்த வெல்லையி லவிர்சு டர்ப்படை யாழியா 
னோது மூன்றுல கங்க ளுந்த னிடத்த டங்க வொடுக்குறாப்‌ 


போத வெங்கணு நீத்தம்‌ வந்து புகுந்து யாவு மறைத்திட 
மோது வெஞ்சின வாள ராவணை மீது செங்கண்‌ முகிழ்த்தனன்‌. (1) 


1104 சிவலிங்கத்‌ தோற்றமுரைத்த அத்தியாயம்‌. 


அங்க தற்பி னளப்பில்‌ கால மகன்றி டக்களி யளிகள் சூழ்‌ 

பங்க யத்தன்‌ மனச்செ ருக்கொ டெழுந்து பாம்பணை மீமிசைப்‌ 
பொங்கு வெள்ள நடுத்து யின்றிடு பூவை வண்ணனை நோக்குறர்‌ 
விங்கெ வன்னிறு மாப்பி னோடு படுத்தி ருப்பவ னென்றுடன்‌. (2) 


அருக ணைந்து விரித்த கைகொ டவன்றொ டைக்க ணடித்தனன்‌ 
விரைய வங்ஙன்‌ விழித்து ளான்றனை வெங்க னற்பொறி சிந்திடப்‌ 
பெரிது நோக்கி மதர்ப்பி னோடு பொறாமை வந்து பெருத்துற 
மருவி மூண்டெழு வெஞ்சி னத்தொடு மற்றிவ்‌ வாய்மொழி சொற்றனன்‌. (3) 
யாவ ஸனீபெயர்‌ யாது நின்செயல்‌ யாதி யம்புதி யாவையும்‌ 

வீவ வாகவு நீயொ ருத்த னிருந்த வாறெவன்‌ மிக்கநா 

னாவி யாய வெவைக்கு மூலம தாயு திப்பது மழிவது 

மோவி யேதுவு மின்றி வைகின னென்னை நோக்கியு மொருவனீ. (4) 


மனச்செ ருக்கு விடாதி ருத்திநின்‌ வன்மை யாதுகொன்‌ மற்றிது 

நினக்கு வந்த மருட்சி யோவென நீனி றத்த ஸனிகழ்த்துவா 

னனைத்து யிர்க்கு மியான்௧க ருத்த னனைத்து மென்னுடை மாயையிற்‌ 

சனித்த வெவ்வல கும்ப டைத்தவை காத்த ழித்திடு தலைவன்யான்‌. (59 
வேறு. 

யாரு மெனது பெருமைசிறி துணரா ரினிய நரருடைய 

நார மதனி லயனமுற்ற வென்னை நாரா யணனென்றே 

யோரு மறைகள்‌ யாவுமிக வழுத்தா நிற்கு முவந்துநா 

னாரும்‌ விழையக்‌ குணத்தையுறி னெனக்குப்‌ பெயர்க ளளப்பிலவாம்‌. (6) 

அனைய வாய பெயர்பலவு மருமா மறையின்‌ முடிவுணர்ந்தோ 

ரினிதி னுணர்வர்‌ யான்பிறர்மற்‌ றறியா மகிமை யியைந்துள்ளேன்‌ 

வினவின்‌ முதலு மீறுமிலேன்‌ யானே கருத்தன்‌ மிகவெவைக்கும்‌ 

புனித மாமென்‌ னியற்கைவடி வரிய மறைக்கும்‌ புகலரிதால்‌. (7) 

என்னா லிறுதி யாமுலகோ டொருங்கே யிறவா தெவ்வண்ணந்‌ 

தன்னா லுய்ந்து நீயிருத்தி யாதுன்‌ னாமஞ்‌ சாற்றுதியா 

னின்னா லுஞநற்றுஞ்‌ செயல்யாது நின்னை யுணர்வான்‌ விழைந்தேனென்‌ 

றந்நா ரணன்மற்‌ நிவையுரைப்பக்‌ கமலப்‌ புத்தே ளறைகுற்றான்‌..(8) 

மற்றென்‌ பெருமை யுணர்தற்கு நீயார்‌ மனமும்‌ வாய்மொழியு 

மிற்றென்‌ றென்னை யுணராவா லெனது படைப்பிற்‌ சகமண்ட 

முற்றுந்‌ தோற்ற மாயினகாண்‌ முதிய சனகன்‌ முதல்யோக 

ருற்றிங்‌ கென்னை யேயொருவா றுணார்வார்‌ பிறருக்‌ கொண்ணுமே. (9) 


கீருக்காளத்திப்புராணம்‌, 175 
மகதத்‌ துவத்தின்‌ வருவிக்க வருதத்‌ துவங்கள்‌ யாவையினு 

மிகவும்‌ பூரி விபவமா விளங்கு வேனைச்‌ சிவமெனவே 

பகாவுற்‌ றனாமா யோகிகள்யான்‌ பணிப்பக்‌ கலக்கு மாயைதனிற்‌ 
றுகளற்‌ நிலகு மகங்கார மூன்று விதமாய்த்‌ தோன்றிற்றால்‌, (199 


மற்றிங்‌ கதுபூ தாதியென்று வளர்தை சதம்வை காரிகமென் 

றுற்றிங்‌ கடைவே யுளவாகி யுளவா யவற்றி னோர்முறையே 
பற்றிந்‌ திரிய மீரைந்தும்‌ பதிந்து நிலைமைப்‌ படாமனமுந் 

துற்றுந்‌ தன்மாத்‌ திரைகளும்வந்‌ தவற்றைம்‌ பூதந்‌ தோன்றுறுமால்‌. (11) 


தோன்று மவற்றி லனைத்துலகுந்‌ தோன்று முயிர்தம்‌ வினைக்கீடா 
யான்ற விமையோர்‌ கந்தருவ ரவுண ரரக்கர்‌ பிதிரரொடு 

மேன்ற மனித ரெனவுமுட லெடுத்தவ்‌ வுலகந்‌ தொறுமியங்கி 
மான்ற மலத்தா லிவ்வகையே தோற்ற மீறு மாறாவே. (12) 


அனைய வகைக்குக்‌ - காரணமா யழிவற்‌ நிருத்த லாலென்னை 
வினையி ஸீங்கு மயனென்று மநந்த னென்றும்‌ வியாபியென்று 
நினைத லரிய வீசனென்று நினைவுற்‌ நினிது நீயுணர்தி 

துனைய வினியுன்‌ னாணவத்தை யெல்லாம்‌ விடுத்துத்‌ தொழுதேத்தி. (139) 


பயந்தென்‌ னாணை யுண்ணடத்தி யெனவே பதுமத்‌ தயன்பகர 
வியந்து நகைத்து மணிவண்ண ஸீயார்‌ மேலா னவன்யானே 
யுயாந்த வுலகுக்‌ கிறைவனும்யா னுனக்கு மிறைவன்‌ யான்றானே 
நயந்தி டென்னி லுயாந்தோரமற்‌ றில்லை யெவைக்கு நான்முதல்வன்‌. (14) 


என்றிம்‌ முறையே பலபலசொற்‌ நிகலி, யொருவர்க்‌ கொருவாதம்மின்‌ 
மன்ற மதித்துத்‌ தஞ்செல்வ வளமைப்‌ பெருக்கான்‌ மருள்வார்க்குச்‌ 
சென்று நாப்ப ணுலகெவைக்குந்‌ திகழோ ரொளியா யிரகோடி 
துன்று பரிதி மதியங்கி யொன்றாய்த்‌ திரண்டு சுடர்வனபோல்‌. (15) 


புக்க தொருபே ரொளியாகிப்‌ பொருவில்‌ சிவலிங்‌ கத்துருவாய்‌ 
மிக்க வெம்மை குளிர்மையன்றி வெண்மை கருமை பொன்மையன்றித்‌ 
திக்கும்‌ புவியுஞ்‌ சேண்விசும்பும்‌ யாண்டு நிமிர்ந்து தெரிப்பரிதாய்த்‌ 
தக்க வேனை யொளிமுழுதுந்‌ தள்ளித்‌ தானே தனிவிளங்க. (16) 
இருவர்‌ தாமு மதனையெதிர்‌ நோக்கி யிறும்பூ தெய்தினரா 
யொருவர்க்‌ கொருவர்‌ தாந்தம்மி லுரையா நிற்ப ரீதொன்று 

பெரிது நமது நடுத்தோன்றிப்‌ பேச வரிய விம்மிதத்தைத்‌ 

தருவ தாயிற்‌ நிதன்வடிவு தனைநா முணரா திருந்தக்கால்‌. (17) 


116 சிவஸிங்கத்‌ கோற்றமுரைத்த அத்தியாயம்‌, 


நமக்குப்‌ பெருமை யெவ்வாற்றா லுளதாம்‌ வாளா நாமிருவே 
மமைத்தற்‌ கரிய விகலெய்தி யாவ தென்னே யளப்பரிதா 

யிமைக்கு மிதற்கு மூதலெனினு மிறுதி யெனினு மெவர்காண்பா்‌ 
தமக்கு நிகர்வே றொருவரில்லாத்‌ தலைவ ரவரே சரதமிது. (18) 


என்று மொழிந்து முதலளப்ப வியைந்து மாயோ னேகினா 

னன்று மூடிவு காண்பனென நளினப்‌ பொகுட்டு நான்முூகத்தோன்‌ 
சென்று வருந்தி னானளப்பி லுகங்க ளிருவர்‌ தேடலுற்று 

மொன்று மதற்கு முதலிறுதி யுணரார்‌ மிகவு முளம்வியந்து. (19) 


மீளஞுற்‌ றவர்பே ரொளியாகி விளங்கா நின்ற வதையணாவான்‌ 
மூளுற்‌ றிடுவேட்‌ கையராகித்‌ தம்மி லிதனை மொழிகுவார்‌ 

நீளுற்‌ நிடுமிவ்‌ வொளியினைநா மூன்கண்‌ டநியே நெடுவிசும்பில்‌ 
வாள்விட்‌ டிலகி யளப்பரிதா யாண்டு மாகி வயங்கியதால்‌ (26) 


நோக்குந்‌ தோறும பயமளித்து நோன்மை நமக்கில்‌ லாதபடி 

யாக்கு மிதனா னம்வயத்த ரல்லே மானே மாதலாற்‌ 

காக்குந்‌ தலைவ னொருவனைநா மூடையே மானேங்்‌ கருதின்மெய்யாய்‌ 
மேக்குங்‌ கீழுந்‌ தொடர்ந்தவிது நம்மாற்‌ பணிதல வேண்டுமால்‌. (21) 


இதுதா னமக்குக்‌ கருணைசெய்யா திருந்தாற்‌ பயத்துக்‌ கேதுவென 
வதுதா முணர்ந்து விழைவுற்ற கருமநன்மை யாவேண்டின்‌ 

மதியா லறியப்‌ படுபொருளும்‌ வணங்கும்‌ பொருளு மிதுவேயென் 
றுதியா நின்ற கருத்தினராய்த்‌ துணிந்து நமதோ ரொளிவடிவை.(22) 


பாரின்‌ கண்ணே முடிதாழ்ந்து பரிவற்‌ றுள்ள மொன்றாகிச்‌ 

சேருங்‌ களிப்பை யளிப்பதாய்த்‌ திரையி னமிர்திற்‌ நீஞ்சுவைத்தாய்க்‌ 

கூறும்‌ புகழ்ச்சி யினிதெடுத்துக்‌ கூறா நிற்பா ராயினார்‌ 

காருங்‌ கடலு நிகர்ப்பானும்‌ விசும்பு திலனுங்‌ கண்டானும்‌. (23) 
வேறு. 

நின்னுட்‌ னிருவ ராக நிகழ்த்தவே நறொருவ ரில்லா 

முன்னவ போற்றி யீறு முதனடு வில்லாய்‌ போற்றி 

யுன்னருஞ்‌ சிவாய போற்றி யொழிவினி லடைவாய்‌ போற்றி 

மன்னுசீரப்‌ பரம போற்றி சிவலிங்க வடிவே போற்றி, (249 


அருந்தரை யீறாய்‌ நாத மாதியா யளவி லண்டம்‌ 

விரிந்தவை விழுங்கு நீத்த மீதுவீற்‌ றிருப்பாய்‌ போற்றி 

பரந்திடும்‌ வேட்கை நீங்கி னடைந்தருள்‌ பரம போற்றி 

திருந்துசீர்ச்‌ சிவாய போற்றி சிவலிங்க வடிவே போற்றி. (25) 


திருக்காளத்திப் பூராம்‌, 117 


அற்றமில்‌ பிறவி மாய வழிதுயர்ப்‌ பிணிதீர்ந்‌ துய்ய 

வுற்றதோர்‌ மருந்தாய்‌ நாளு முதவுறு மொன்றே போற்றி 

பற்றறு) திக்கட்‌ டோன்றும்‌ பரமமே சிவமே போற்றி 

தெற்றென வறித றேற்றாச்‌ சிவலிங்க வடிவே போற்றி. (26) 


யாவனென்‌ பவனே யோற்ஜி மாதேயென்‌ பவனே போற்றி 
யோவிலா வொருவ போற்றி யுயர்பரப்‌ பிரமம்‌ போற்றி 

மேவபற்‌ றறுதி தன்னில்‌ வெளிவருஞ்‌ சிவமே போற்றி 

சேவைதந்‌ தருளு போற்றி சிவலிங்க வடிவே போற்றி, (275 


கொழுஞ்சுடர்க்‌ கொழுந்து கோடி கோடியாய்த்‌ திசைக சொல்லாம்‌ 
விழுங்குபு நிறையா நின்ற வெவ்வழற்‌ றம்ப மாகி 

யெழுந்துயர்‌ சிவமே போற்றி யாவும்விட்‌. டொழிந்தா லெய்துஞ்‌ 
செழும்பரம்‌ பொருளே போற்றி சிவலிங்க வடிவே போற்றி, (28) 


எவனெனப்‌ பாவித்‌ தாலு மெதுவெனப்‌ பாவித்‌ தாலு 

மவணுமா யதுவு மாகி யன்பரைம்‌ பரமப்பரய்‌ மோறத்றி 

யவனேநா னெனப்பா விக்கி னவ்வண மாவாய்‌ போற்றி 
யவமம்வே றொன்று மின்றி யுயர்பரப்‌ பிரமம்‌ போற்றி. (29) 


சிறிதுமோர்‌ விகார மின்றி நித்தமாயச்‌ சிதானந்‌ தத்தின்‌ 

மறுவிலா வடிவ மாகி. விழைவறின்‌ வருவா யாகி 

நிலையரநுன்‌ மைகள்யா வைக்கு நிலைமையாய்‌ வணங்கு தற்கோ 
ருறையுளாய்ச்‌ சிவமா யோங்குஞ்‌ சிவலிங்க வருவே போற்றி. (36) 


இணனிதுவாழ்‌ வளிப்போ னாகி யேலவ நல்லோ னாகிக்‌ 
கனியுமன்‌ பாக்கு முத்தி கருணையா லருள்வோ னாகி 
நனிதவச்‌ சிவமே யாகிப்‌ பற்றறு திக்க ஊண்ணுந்‌ 
தனிமுதல்‌ போற்றி போற்றி சம்புவே போற்றி போற்றி. (315 
வேறு. 
என்றிவை வழுத்திக்‌ கரமுகிழ்த்‌ இறைஞ்சி யிலிங்கமுன்‌ 
னெய்திறின்‌ றினிதா, யொன்றுரை செய்வ ரிறைவகேள்‌ யாங்க விருவரு 
மெவ்வகை முலகு, நன்றுற நடாத்த லுற்றதி காரந்‌ தன்னிலே நின்றன 
நரஞ, தின்றதர லெல்லாப்‌ பெருமை ஸூக்கு நிலைபெற மிருப்பிட 
மானம்‌. (32) 
நினதுமா யையிலே மயங்கினே மதனா னின்னையா முணர்கிலே 
நீயா, ருனதுபே ரென்னை சோதியாய்த்‌ இகழ்தி யன்னுடைச்‌ சரிதமே 


118 சிவலிங்கத்‌ தோற்றமுரைத்த அத்தியாயம்‌. 


துணர்த்தென்‌, றனையவர்‌ வினவ நாமிலிங்‌ கத்தி விருந்துமாங்‌ 
கவரெதிர்‌ தோன்றி, யினிதுற நன்கு மதித்துவப்‌ புடனே யாமிரு 
வர்க்குமொன்‌ றிசைப்பேம்‌. (33) 


யாமொரு வேமே யுலகினுகி கெல்லா மிறைமையுற்‌ 
றென்றைக்கு மழியாக்‌, காமரு செல்வ முடையமா யென்றுவங்‌ கருதினம்‌ 
வயத்தமாய்‌ வதிவேந்‌, தாமெவர்‌ களுந்தம்‌ வயத்தரல்‌ லாமற்‌ 
றாங்கணம்‌ மாயையான்‌ மருள்வர்‌, நாமமிங்‌ கெமக்குப்‌ பலபல வுள்ள 
வவற்றினிற்‌ சிலசில நவில்வாம்‌. (34) 


உருத்திரன்‌ வீமன்‌ பசுபதி யீச னுக்கிரன்‌ சருவன்மா தேவன்‌, 
பரித்திடு பவனென்‌ றெம்பெய ரிவையா நிற்பன நடப்பன பலவாய்ம்‌, 
பெருத்திடு மூயிருட்‌ டிக்கினுள்‌ விசும்பு ளெங்கணுங்‌ குறைவின்றி 
நிறைவேங்‌, கருத்தையுங்‌ கடநீது திலத்தினுட்‌ டயிலங்‌ கலத்தல்போ 
லெங்கணுங்‌ கலப்போம்‌. (35) 


மூதனடு விறுதி யின்றிய நாநம்‌ மிச்சையின்‌ மூழுதொருங் 
குணர்வேம்‌, பதிவுறு மூலக மூழுதுநாம்‌ விதிக்கப்‌ பரித்திடப்‌ படுவன 
பின்னர்‌, விதிமுறை நம்மா லழிக்கவும்‌ படுவ நீயிர்மற நிருவரும்‌ 
விரிந்து, ததைவுறு மூலக மெவைக்குநற்‌ றலைவர்‌ நும்மிரு வருக்கு 
நாத்‌ தலைமை. (26) 


நமக்குநா மொப்ப தன்றிமற்‌ றொருவர்‌ நமக்கெதி ராயினோ ரில்லை 
நமக்குயாந்‌ தவரு மில்லைநுந்‌ தமக்கு நாமுயிர்‌ நமதெறுழ்‌ வலியா 

னுமைப்புரந்‌ திடுவே முலகெலாம்‌ வேத நூல்வழி நாம்படைத்‌ திடுதற்‌ 
கெமக்குள கரண நீயிரிவ்‌ விலிங்கத்‌ தியல்பினை யறிந்திடல்‌ வேண்டின்‌. (37) 


சாற்றுது முலகைத்‌ தன்னுளே கரந்து சந்ததந்‌ தான்விளங்‌ குற்றுப்‌, 
பாற்பட வெமது வாழ்வினுக்‌ கெல்லாம்‌ பதிவறு மொருநிலைமைத்தா, 
யேற்றுளன விதுதா ஸனிலிங்கமென்‌ றாகு மெமதொளிக்கேலவு 
முரித்தாய்ப்‌, போற்றுநங்‌ குறியே யுள்ளதா யிலய வுற்பவங்கட்கொரு 
பொருட்டாம்‌. (28) 


இருத்தலி னிலிங்க மெனப்பெயர்‌ பெற்ற இருவரு மிதனியல்‌ 
புணர, வருத்தினே முங்கட்‌ குணர்ச்சியை நீவிர்‌ மற்றிதை நோக்குமி 
னென்றேங்‌, கருத்தினி லுவந்து வழுத்தியாங்‌ கதனைக்‌ கண்ணுறா 
நின்றவக்‌ காலைப்‌, பரித்திடு மதனு என்னவர்‌ விழிக்குப்‌ புலப்படு 
பொருளெலாம்‌ பகரின்‌. (39) 


திருக்கானத்திப்புராணம்‌, 119 


அளப்பிலா வண்ட மமுதவெண் கதிரோ னவிரொளிப்‌ பரிதியங்‌ கடவு 
டுளக்குறு செந்தீச்‌ சுடர்விடு முடுக்கள்‌ சூழ்வுறு மிருந்திசை காலம்‌ 
விளக்குறும்‌ வேத மந்திரங்‌ கிரியை சங்கற்ப விகற்பமே யுயிர்கள்‌ 
வளப்படு மசத்துச்‌ சத்துடனுத்த மனுத்தமற்‌ றெவற்றையுங்‌ கண்டார்‌. (40) 
கண்டவாக்‌ கதன்பி னுலகமுய்ந்‌ திடுதல்‌ காரண மாகமுன்‌ காணா 
விண்டொடர்‌ முடிதாள்‌ விழிப்புல னாகி வெளிப்பட மிகக்களி சிறந்து 
புண்டரீ கத்துக்‌ கடவுளுந்‌ தடக்கைத்‌ திகிரியைப்‌ பரித்தபுத்‌ தேளு 
மண்டுற நம்மைவணங்குபு சொல்வா ரண்ணனின்‌ னருளினால்‌ யாங்கள்‌. (41) 
பெறலரும்‌ பயனைப்‌ பெற்றன மினிமேற்‌ பெருமயா மிழைத்திடு கரும, 
மூறையினைக்‌ கற்பித்‌ தருளெமக்‌ சென்ன மொழிந்தன ரவர்க்கிது 
மொதழிவா, மெறிகட நிலிங்க மெமதித யத்தி லியன்றுள திதனில்யா 
மிருத்தும்‌, பிறிதுவிக்‌ இரக பூசைக ஞூள்ளு மிலிங்கபூ சனைபெரி துவப்பேம்‌. 

(42) 
யார்சில ரிலிங்கத்‌ தினியநூல்‌ வழியே யெமையருச்‌ சிப்பராங்‌ கவர்கள்‌ 
சீரிய பூசை யாலிரண்‌ டறவே சேர்வர்நம்‌ முடனெனச்‌ செப்ப 


வோருரை பின்னு முரைப்பர்பூ சனையி னுறுசெம லுபகர ணங்க 
ணோர்பட வினவக்‌ காமிக மாதி யாகம விதிநிகழ்த்‌ தினமால்‌. (43) 


நிகழ்த்திய பின்றை வேண்டிய கேண்மி ஸவீயிரென்‌ றேமவர்‌ 
சொல்வார்‌, மகிழ்ச்சியை யெம்பால்‌ வைத்தனை யெங்கண்‌ மனத்திரு 
டுரந்துவாழ்‌ வித்தாய்‌, புகழ்ச்சியா லின்னும்‌ பெறுவரம்‌ யாதே பொழி 
பெருங்‌ கருணையங்‌ கடலே, யிகழ்ச்சியற்‌ றெமக்கு வரந்தரு குதியேல்‌ 
யாங்களொன்‌ நியம்புறச்‌ கேண்மோ. (42) 


பல்வகை யுலகும்‌ விதித்திடு காலைப்‌ பரமநின்‌ ஸிலிங்கத்தின்‌ 
பரிசை, மெல்லவே மயெயெவர்க்கும்‌ விளங்கிட வுணர்த்தி விழைந்துகாத்‌ 
தருளுதி யென்று, சொல்லினர்‌ நாமுன்‌ சொற்றவா கமத்தின்‌ நூயபத்‌ 
ததுதனைப்‌ படைப்பி, னெல்லையில்‌ நீவிர்‌ விளக்குமி னென்றே 
யாமிலிங்‌ கத்தினின்‌ மறைந்தேம்‌. (45) 

அன்னவர்‌ பின்னர்‌ தங்களில்‌ விடைகொண்‌ டகன்றனர்‌ தம்முல 
கடைந்தா, ருன்னருஞ்‌ சிவலிங்‌ கத்தினுற்‌ பவமா மொண்கதை 
யாவனோ துற்றான்‌, பின்னவன்‌ ஞான சம்பன னாகிப்‌ பெறலரு 
நம்மூுலகடைவ, ஸின்னதென்‌ றினைய மகிமையை யுரைத்தறி 
கெளியதோ வேடவிழ்‌ குழலாய்‌. (46) 


உலகினிற்‌ படைப்புப்‌ பிற்றைவந்‌ தெய்த வுயர்மறைக்‌ 
கிழவன்யாமுணர்த்து, மலகிலா கமத்துப்‌ பத்ததி தன்னை யருந்தவ 


120 தாருகாவன விகாரமுணர்த்திய அத்தியாயம்‌. 


மானிவரமரர்‌, தொலைவிலா வவணர்க்‌ கிலிங்கபூ சனையைத்‌ துகளற 
வுணர்த்தின னதன்பின்‌, மலரவன்‌ றானு மாகம விதியா லனையபூ 
சனைமகிழ்ந்‌ திழைத்தான்‌. (47) 


அண்டார்கந்‌ தருவர்‌ கருடர்க வியக்க ரரக்கர்தா னவரருநீ 
தவத்தோர்‌, மண்டலத்‌ தவர்மற்‌ றெனைவரு முவந்து மாசிவ லிங்கபூ 
சனைமேற்‌, கொண்டுநன்‌ கிழைத்து வரலுமக்‌ காலங்‌ குவலயத்‌ தருந்தவர்‌ 
சில்லோர்‌, தண்டருந்‌ தாரு வனத்திலப்‌ பூசை தனைச்செயா தருந்தவஞ்‌ 
செய்தார்‌. (45) 

செய்தவர்‌ தம்மைப்‌ பின்னர்நாஞ்‌ சென்று சிந்தையை 
மருட்டியங்‌ கதற்பி, னுய்வதற்‌ கலிங்க மகிமையை யுணர்த்த 
வுணா்ந்தன ரென்றிவை யுரைப்ப, வையனை நோக்கி யெம்பெரு 
மாட்டி யறைகுவ எருந்தவ ரெவ்வா, றெய்தினர்‌ மயக்க மிலிங்கமான்‌ 
மியத்தை யெம்முறை யுணர்த்தினை யென்றாள்‌. (29) 

ஆகச்செய்யுள்‌, 444. 


பதினாறாவது 
தாருகாவன விகாரமுணர்த்திய 


அத்தியாயம்‌. 


அருந்த வத்துப்‌ பிரகுவொ டங்கிரா 

வருந்தி நோற்கு மரீசி புலத்தியன்‌ 

பொருந்து தக்கன்‌ புலகன்‌ கவுதமன்‌ 

றிருந்து மத்திரி செம்மை வசிட்டனே. (10 


கடன்க பாலன்‌ கபிலன்‌ கிருதுவென் 

றடங்கி னோரும்‌ பிறரு மநேகராய்‌ 

நுடங்கும்‌ வெண்புரி நாலணி மார்பினர்‌ 

கடிந்தி விங்க வருச்சனை காமுறார்‌. (2) 
மாற்ற மின்றிய மாதவம்‌ பற்பல 

வீற்று வீற்று விதிவழி வைகலு 

நோற்றன்‌ மேயினர்‌ நோற்பவ ருட்சிலர்‌ 

தோற்றஞ்‌ சான்ற கதிரோற்‌ றொழுபவர்‌, (3 


திருக்காளத்திப்புராணம்‌. 


எரிசு டர்த்தழ லேத்துகின்‌ றோர்சிலர்‌ 
பரவி மந்றை யரைப்பணி வோர்சில 
ரரிய மாமறை யாய்ந்துணர்‌ வோர்சிலர்‌ 


தெரிவ ருஞ்செபஞ்‌ செய்பவர்‌ தாஞ்சிலர்‌. 


சிந்தை தன்னிற்‌ நியானமுற்‌ றோர்சிலர்‌ 
முந்தை யோக முயல்பவர்‌ தாஞ்சிலர்‌ 
நந்தி டாதமெய்ஞ்‌ ஞானமுற்‌ றோர்சிலர்‌ 
அந்த மில்கரு மம்மிழைப்‌ பார்சிலர்‌. 
வெய்ய சோதி வெயிலுண்‌ பவர்சிலர்‌ 
நொய்ய காற்று நுகர்கின்‌ றவர்சிலர்‌ 
உய்ய மென்சரு குண்பவர்‌ தாஞ்சிலர்‌ 
பைய நீரைப்‌ பருகலுற்‌ றோர்சிலர்‌. 


சுவையி லாதன துய்ப்பவர்‌ தாஞ்சிலர்‌ ' 
நவையில்‌ கந்த நயந்துதின்‌ பார்சிலா 
சிவை யகழ்ந்து சிறிதயில்‌ வார்சிலா 
தவறில்‌ பாசடை தாமிசை வார்சிலர்‌, 


இனைய வற்றினை யென்று மருந்துறா 
வினையி ஸீங்கும்‌ விரதிய ராயிரர்‌ 
அனைய ராற்று மருந்தவத்‌ தாலுட 
றுனியு றாதவ ராகித்‌ துவன்றியே. 
தேவ தாரு வனத்திடைச்‌ சேர்ந்தனர்‌ 
யாவர்‌ தாமு மினைய தவமலா 

லாவ தாஞ்சிவ லிங்க வருச்சனை 
மேவு றாது விடுத்த தவற்றினால்‌. 
மற்றன்‌ னோரை மரூுட்டும்‌ பொருட்டவ 
ருற்ற சூழ லுழிச்சென்‌ நிளவெயி 
றுற்ற பானுவிற்‌ றோன்றித்‌ துறவிகள்‌ 
முற்று மோகிக்க மோக வடிவின்யாம்‌. 


அளந்தி டற்கரி தாய வழகொடும்‌ 
விளங்கி லக்கணம்‌ யாவு மிகுந்துளங் 
குளிர்ந்த வின்னிசை நாதமுங்்‌ கூத்துமுட்‌ 
டெளிந்து வல்லுந மாகிச்‌ சிறப்பொடும்‌. 


121 


(47 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(19) 


(11) 


எடி 


122 தாருகாவன விகாரமுணர்த்திய அத்தியாயம்‌, 


வீணை யங்கையின்‌ மென்மெலத்‌ தைவராக 

காணி லையைம்‌ பிராயங்‌ கணித்திடு 

மாண லத்தொடு மாதவர்‌ மல்கிய 

சேணு யர்ந்த வனத்திடைச்‌ சேர்கையில்‌. (12) 


வீக்கு மந்துகில்‌ விட்டு விடனென 

நோக்கு வார்நுண்‌ ணறிவைக்‌ கவருநல்‌ 

யாக்கை தன்னொ டெதிர்ந்தன மெம்முடன்‌ 

றேக்கெ நிந்த துழாய்முடிச்‌ செங்கண்மால்‌. (13) 


அம்பொன்‌ வண்ணத்‌ தவிரொளி மேனியுங்‌ : 

கம்பிக்‌ குண்டலக்‌ காதழ குங்கனச்‌ 

செம்பொற்‌ சோதித்‌ திதலை பொதிந்தொளிர்‌ 

பைம்பொற்‌ கும்பப்‌ பணைமுலைப்‌ பாரமும்‌. (149) 


மட்டு வார்குழ லும்மதி போன்றொளி 

விட்டி லங்கு முகமும்‌ விகாசமு 

நெட்டி லைப்பைங்‌ கதலி நிகர்த்துள 

கட்டெ ழிற்குறங்‌ குங்கண்‌ கவற்றிய. (15) 


நீடு பொற்பட்‌ டஓடைய நிறைசுடர்ப்‌ 
பாட கப்பத மும்பதி னாறென 
நாட லுற்ற பிராயமு நன்குறக்‌ 
கூட நம்மொடு மங்ஙன்‌ குலாவினான்‌. (18) 
வேறு. 
மெல்ல நடந்து வினோதித்து நோக்கிச்‌ சிறிது நகைவிளைத்துக்‌ 
கல்லுங்‌ கனிய விதம்விதமாக்‌ கான மெழுப்பிக்‌ களிசிறந்த 
நல்ல நடமோ மபடொருங்கினிது பாடி யுலாவி நற்றவத்தோர்‌ 
மலகுஞ்‌ சூழ விடையடைந்தே மற்றி யாரு மருங்கணைந்தார்‌. (17) 


அங்கை கூப்பி நாமடங்கி யஞ்சி யெளிய மாகியவர்‌ 

தங்கட்‌ கியையச்‌ சிலசொல்வோந்‌ தவத்தா லுயர்ந்தீர்‌ தமியேனுக்‌ 
கிங்கு மாதா பிதாவிலையென்‌ னுடனே பிறந்தார்‌ யாருமிலைப்‌ 
பொங்கு கிளைஞ ரெவருமிலைப்‌ போந்தேன்‌ யானிங்‌ கொருவனுமே.(1 8) 


என்னோ டுரைக்க விரண்டாவ ரொருவ ரில்லை யதனால்யா 
னின்னே நும்மை வந்தடைந்தே னெளியே னுடைய பிர.ருதி 
தன்னை யறிந்தே யாவர்சிலர்‌ தமிய னேனை யுபசரிப்பா 

ரனணனோர்‌ தாமே தாய்தந்தை யவரே கிளையு மெனக்கவரே. (19) 


திருக்காளத்திப்புராணம்‌. 123 


என்னைப்போல விட்வடானு மீன்றோர்‌ கிளைஞ ரில்ல வளென் 
றன்னைப்‌ போலுந்‌ தமியண்மிக வென்பால்‌ விழைவு தங்குதலா 
லென்னைத்‌ தணந்து மற்றொருழை யேகா ளென்னெஞ்‌ செஞ்ஞான்றும்‌ 
பொன்னைப்‌ போலு மிவளைவிட்டுப்‌ போகா தெங்கள்‌ பொருத்தமிது.(20) 


யாங்க ளிருவே மெம்மிலொன்றா யிருத்த லறியார்‌ சுவையறியார்‌ 
தாங்க ளெனையு மிவளையும்வே றாக நினைவர்‌ தமியனே 

ஞீங்கு நுமதோ ரேவலைப்பெற்‌ றினிதோர்‌ புக்கி லிழைத்ததனிற்‌ 
பாங்கி னிவளோ டமாந்துதவம்‌ பண்ண நினைந்தே னெனப்பகர்ந்தேம்‌.(21) 
பகர்ந்த மொழிகேட்‌ டன்னவரப்‌ பரிசே சுகத்தி லிருத்தியென்றார்‌ 
புகுந்த நாமு மாயிடையோர்‌ பன்ன சாலை புதிதிழைத்து 

மகிழ்ந்து வைகி யவர்மனைக்கண்‌ மருவித்‌ தினமும்‌ பலிவாங்கி 
நுகர்ந்து கிழங்குங்‌ கனிபிறவு மயின்று வதிந்தே நுண்ணிடையாய்‌. (22) 


வஞ்ச மாக வெம்வடிவை மறைத்துப்‌ பிறாமற்‌ றறியாமல்‌ 

விஞ்ச வாற்றுந்‌ தவவடிவை மேற்கொண் டொழுகி யிவ்வாறே 
நெஞ்சி னினைவு வெளியாகா வண்ணஞ்‌ சிலநா ணீக்கினேம்‌ 
பஞ்சி யுறழ்செஞ்‌ சீறடியாய்‌ பனியின்‌ காலம்‌ போயிற்றால்‌. (23) 


அதன்பி னடைந்த திளவேனி லடர்ந்து நிவந்த பாதவங்க 
டுதைந்து படர்ந்த வெள்ளிலைக ஸூுதிர்த்துத்‌ தூமென்‌ றளிர்கான்று 
வதிந்த குழவித்‌ தென்றறவழ்ந்‌ தசைப்பப்‌ பசந்து வளம்பெருகி 
யிதஞ்செய்‌ குயில்கள்‌ யாண்டுமிருந்‌ தினிது கூவு மியன்‌ மேவி. (24) 
புதிதாஞ்‌ செவ்வித்‌ தண்ணடைமேற்‌ பொதுளி மரங்கள்‌ வசந்தநர 
பதியை யுடைய வாய்விளங்கிப்‌ பைந்தேன்‌ றுளிக்கும்‌ பனிமலர்க 
டதைய மலர்ந்து களியளிக டமரித்‌ தெழநுண்‌ டாதுபொதி 

முதிய மன்றல்‌ கமழ்ந்தெங்கு மொய்பூந்‌ தருக்கண்‌ முகஞ்செய்த. (25) 
காமி மரும்பக்‌ காரணமாம்‌ வசந்த காலங்‌ காண்‌ பளவிற்‌ 

றேமென்‌ சுருதி மாடகயாழ்‌ செங்கை யேந்திச்‌ செவிவழியே 
தூமெல்‌ லமிர்த முகுத்தாங்குச்‌ சுவையே ழிசையு முறைமுறையே 
யாமங்‌ கெழுப்பி வாசித்து நின்றே மப்போ தெமைக்கண்டு, (28) 


இழைத்த லரிய பெருந்தவத்தோ ரில்லின்‌ கிழமை பூண்டமதர்‌ 
மழைக்கண்‌ மகளிர்‌ மகிழ்தூங்கி நம்பால்‌ வைத்த மனத்தோராய்த்‌ 
தழைத்த விகார முள்ளமைத்துத்‌ தளவ முறுவல்‌ சிறிதரும்பி 
யழுத்தும்‌ பார்வை யுளராகி நாணு மொருவி யாசைமிக்கார்‌. (27) 


124 தாருகாவன விகாரமுணர்த்திய அத்தியாயம்‌. 


நம்மோ டொருங்கு வந்தணைந்த வஞ்ச மடந்தை நலனோக்கி 
யம்மா தவர்க்குக்‌ குலமைந்த ராற்றுந்‌ தவம்விட்‌ டவளழகிற்‌ 
செம்மாந்‌ தடங்காக்‌ காமுகராய்ச்‌ சிந்தை கலங்கித்‌ தெருமந்தா 
ரம்மா ணிழையா ரழிந்ததுவு மைந்தர்‌ குறையுந்‌ தாநோக்கி. (28) 


ஆசி றவத்தின்‌ றுறைபோய வந்த ணாள ரெமையீங்கு 
வாசம்‌ வேண்டா போதிரென வரைந்தார்‌ வரைந்த வரைநோக்கிப்‌ 
பேசி னேம்யா மிருந்தவத்தீர்‌ நுமக்கொன் றுரைக்கேம்‌ பேதமின்றி 
நேசித்‌ தினிது கேண்மின்கள்‌ வெகுளா தமைந்து நீவிர்தாம்‌. (29) 
வேறு. 

நும்மை யொத்துள நுண்ணுணர்‌ வுள்ளவர்‌ 

செம்மை யிற்குணங்‌ குற்றந்‌ தெரிசுவா 

ரெம்மொ முக்கமெஞ்‌ ஞான்றினு மெண்ணுறி 

னம்ம வற்பமுங்‌ கூற்ற மணுகுறா. ்‌ (3௦) 


எங்கள்‌ பாற்பிறர்‌ கேட்ட வினியசொ 

லங்க வர்க்கின்‌ றளவும்‌ பயன்படப்‌ 

பங்க மற்றிப்‌ படியே பலிக்கவு 

நங்கள்‌ பாற்குறை யுண்டென நாடினீர்‌. (31) 


பழுதி னும்முடைப்‌ பன்னிக ளாணையின்‌ 

வழிநின்‌ றேனவர்‌ தங்கண்‌ மனத்திடை 

விழையுங்‌ காதலி னாலிங்ஙன்‌ மேவினேன்‌ 

பிழைசெய்‌ தேனோ வலிதிற்‌ பிடித்துநான்‌. (32) 


வரம்பி லாதநும்‌ மைந்த ரிவடனை 

விரும்பி யேவ லிதிற்பிடித்‌ தார்மிக 

வரும்பின்‌ வெண்ணகை யாளுமற்‌ றென்செய்வா 

ணிீரம்ப வாங்கவ ராணையி ஸனின்றனள்‌. (33) 


வலிதிற்‌ பிற்றிடி னாணை வழீஇயிவ 

ஊணிலைநிற்‌ கின்றதே யன்றிநெஞ்‌ சிற்பய 

மலிவுற்‌ றாள்பின்‌ மறுக்கவும்‌ வல்லளோ 

கலைமுற்‌ றுந்தெரி காட்சியின்‌ மிக்குளீர்‌. (345 
ஈண்டி யாமிருந்‌ தின்னு மிழைத்திட 

வேண்டி டுங்குறை யுண்டு விதியினிற்‌ 


பூண்ட வற்றை முடித்தபின்‌ போகுதுங் 
காண்ட கும்மொரு திங்கள்‌ கழிந்தபின்‌. (359) 


திருக்கானத்திப் புராணம்‌ . 


என்று சொல்லவ மீங்குவிட்‌ டேகெனக்‌ 
கன்று மூள்ளத்‌ தவர்கள்‌ கழறலு 

நன்று பின்னுமஞ்‌ சாது நணுகுறா 
வொன்று மன்பி னுறைந்தன மாயிடை,. 
யாமி ருந்தங்‌ கிழைக்கும்‌ வினோதத்தைக்‌ 
காம மின்றிய மாதவர்‌ கண்டனர்‌ 

நாமி ருந்தது நன்றென நன்றெனத்‌ 

தீமு னிந்தெனச்‌ சீறித்‌ துயர்செய்தார்‌. 


காண ருந்துயர்‌ கண்ட வருந்ததி 

நாணு முள்ளத்த ணாட்டம்‌ புதைத்தனள்‌ 
வேண வாவினள்‌ வீசிமுன்‌ றானையாற்்‌ 
பேணி யாம்படு பீடையை யாற்றினாள்‌ . 


அனைய காலையி லாங்கவ டன்னையா 
மினிது வந்தன மீன்றவ ளென்னவே 
நனிமி குந்துய ராற்றிய நங்கையு 
மனையி லேக மறைந்தனம்‌ யாங்களே. 
மறைந்த காலையின்‌ மாதவர்‌ வைகிய 
சிறந்த வாச்சிர மங்க டிசைதொறுங்‌ 
கறங்கு காலொ டெரியெழுக்‌ காண்பது 
மறைந்தி டற்கரி தாம்‌ தாதிய. 


அளவி லாதவுற்‌ பாதமுண்‌ டாயின 
கிளர ருந்தவர்‌ போதமுங்‌ கெட்டன 
தெளிய வின்னது செய்குவ மென்றுண 
ருளமு மற்றன ரூமாக ளொத்தனர்‌. 
அன்ன காலை யனையரை யத்திரி 
பன்னி யாமந சூயை பகுத்துள 

முன்னி யாவு மூணர்ந்தவ ணோக்கிமற் 


நின்ன தோர்சொல்‌ லியம்பின ளென்பவே. 


ஊன மின்றி யுயர்தவத்‌ தீர்பமு 

தான செய்தியொன்‌ றாற்றினிர்‌ நீவிரப்‌ 
பான்மை யாலிப்‌ பயமுள தாயது 
யானு ரைத்த விதுதிட மாகுமால்‌. 


125 


(368) 


(37) 


(38) 


(39) 


(40) 


(41) 


(42) 


(43) 


126 தாருகாவன விகாரமுணர்த்திய அத்தியாயம்‌. 


பெரிய ராகி யொருவர்‌ பிரிவுறா 
வரிய காதலி யோடிங்‌ கணைந்துநும்‌ 
முரிய வேவலி னோருழி வைகிநற்‌ 
பரிவி னாற்பலி வாங்கிப்‌ பசியினில்‌. 


அருந்தி நாளு மருந்தவந்‌ தாமிழைத்‌ 
திருந்து ளாரைய மேற்க வருகையிற்‌ 
றிருந்து காதலர்‌ தம்மொடுஞ்‌ சோந்துறை 
யருந்த திக்கு மெனக்கு மவர்தமை. 


இங்கு ருத்திர னென்றுமிவ்‌ வேந்திழை 
செங்கண்‌ மாயவ னென்றுந்‌ தெரிவுற 

வங்கு ணர்ச்சியுண்‌ டாய தவர்களைத 
தங்கு காரணந்‌ தானொன்று மின்றியே. 
சீற்ற மேல்கொடு தீங்கு விளைத்துநீர்‌ 

மாற்ற மாக்கிக்கொணெ டீர்மற்‌ றதுதனா 
லாற்றொ ணாப்பய மாய ததற்கினி 


யேற்ற செய்ம்மின்க ளென்சொலை மெய்க்கொடு. 


என்றி தம்பெற விம்மொழி சொற்றபின்‌ 
மன்ற லோதி மனையிடைப்‌ போயினள்‌ 
பின்றை மாமுனி வோர்பிர மன்னுழைச்‌ 
சென்றி றைஞ்சினர்‌ தங்குறை செப்புவார்‌. 


தேவ தாரு வனத்துழைச்‌ செய்திக 
ளியாவு மோதின ரேடவிழ்‌ தாமரைப்‌ 
பூவின்‌ மேலவன்‌ கேட்டற்‌ புதத்தொடு 
மாவெ னாநொந்‌ தரந்தையுற்‌ றானரோ. 


நீடித்‌ துள்ளத்‌ தியான நிலைபெற 

நாடிக்‌ கண்டனன்‌ யாவையு நான்முகன்‌ 
றேடிச்‌ சென்ற செழுந்தவர்க்‌ கோதுவான்‌ 
வாடிக்‌ கொண்டு. வளர்நெட்‌ டுயிர்ப்புடன்‌. 


ஈண்டு சூரிய ரெண்ணிலர்‌ காலையிற்‌ 
கூண்டெ முந்தன கோலத்‌ திளமையோ 
டாண்ட ணைந்தவ னால மிடற்றினன்‌ 
பூண்ட காதலி யும்புயல்‌ வண்ணனே. 


42) 


(45) 


(46) 


(47) 


(485) 


(49) 


(50) 


(51) 


திருக்காளத்திப்பூராணம்‌, 117 


அனையர்‌ தாம்வந்‌ தடுத்தனர்‌ நுங்களை- 

நினைவ ரும்பழி நீவிர்‌ விளைத்ததான்‌ 

முனிவ ரேயவர்‌ முன்னிற்ப ரோநுமக்‌ 

கினைய காரியம்‌ யார்செய்வ ரிப்படி. (52) 

வேறு. 

அன்னோ வன்னோ வுடல்வருந்தி யளப்பில்‌ காலந்‌ தவமிழைத்து 
மென்னே சிறிதும்‌ பயன்படா திழந்தீர்‌ நும்பா லிறைவரவுங்‌ 
கொன்னே பழித்துத்‌ தள்ளியதா னுங்க ணிலையுங்‌ குலத்தொழுங்கு 
மின்னா வாகிக்‌ கெட்டனவே யினியோர்‌ சூழ்சசி சொலக்கேண்மின்‌. (53) 


நுங்கட்‌. கிறையைக்‌ கண்ணுறுதல்‌ வேண்டின்‌ யான்றா னுவல்வதனைச்‌ 
சங்கைப்‌ படாமற்‌ செவிமடுத்து நீரம்‌ முறையே தாஞ்செய்ம்மின்‌ 
செங்கட்‌ டிமில்வெள்‌ ளேறுயர்த்த தேவர்‌ பெருமா னுளமுவப்புற்‌ 
றங்கட்‌ படவே மணியினா லவிர்செஞ்‌ சுரா டகந்தன்னால்‌. (54) 


மண்ணாற்‌ றருவாற்‌ றத்தமக்கு மனத்துக்‌ கியைந்த சிவலிங்கம்‌ 
பண்ணிப்‌ பரமன்‌ றனையவற்றிற்‌ நியானித்‌ தினி௰ பரிவினொடு 
மெண்ணற்‌ கரிய விதியினொடு மலர்தூ யிறைஞ்சி யேத்துமின்௧கள்‌ 
தண்மைப்‌ படுமா றங்கவரா லடைந்த கலக்கந்‌ தவிர்மின்௧கள்‌. (55) 


ஆதி கற்பந்‌ தொடங்குகையி லாழி நாப்பட்‌ டுயில்வோனு 

மோது மறையின்‌ யான்றானு மொருவா்க்‌ கொருவ ருயர்ச்சியெண்ணி 
மோது சினத்தாற்‌ கலாமுற்றோ மப்போ தெங்கண்‌ முரண்டீர்ப்பான்‌ 
சோதி யாய சிவலிங்க மெமது நடுவே தோன்றியதால்‌, (56) 


கண்ட போதே யாங்கள்செற்றங்‌ கைவிட்‌ டுளத்தி லிறும்பூது 
கொண்டு வெருவி யிவ்விலிங்க வடிவி னளவைக்‌ குணிப்பமென 
வண்ட முழுது மூடுருவு மதன்றன்‌ மூடியை யளந்திடநான்‌ 

மண்டு முகங்கள்‌ பலதேடி வருந்திக்‌ காணா ததிசயித்து. (57) 
பின்னு மதன்பாற்‌ பெயர்ந்துநான்‌ சரணென்‌ றடைந்தேன்‌ பின்னரதிற்‌ 
றன்னே ரில்லாத்‌ தனிமுதல்வன்‌ றானே யெனது முற்றோன்றி 
யுன்னற்‌ கரிய சிவலிங்கத்‌ தியல்பை யுள்ள முறையுணார்த்தி 
மின்னுந்‌ திகிரிப்‌ படைவேந்தன்‌ றனக்கு மெனக்கு 
மிகத்தெளித்தான்‌ . (5 
அதன்பின்‌ னவன்ற னின்னருளா லதனை யாங்கள்‌ கண்ணுற்றேந்‌ 
துதைந்தங்‌ கதனி லெப்பொருளுந்‌ தோற்ற மாகித்‌ துலங்கலுற்ற 
ததைந்த வண்டஞ்‌ சகங்கால ருத்தி ராதி தம்‌ வடிவு 

மிதங்கொள் சம்பு வுடன்விட்டுப்‌ பெருமை முழுது மிகக்கண்டேம்‌. (59) 


129 தாருகாவன விகாரமுணர்த்திய அத்தியாயம்‌, 


எம்மி னுயர்ந்த வெறுழ்வலியும்‌ வடிவு முளவா யெண்ணில்பொரு 
ளம்ம வதனில்‌ வதிந்திலகக்‌ கண்டே மதன்பி னெமக்கருளாற்‌ 
செம்மல்‌ சிலசொற்‌ றனனெமது சின்‌. மாகிச்‌ சிதைவின்றி 
மெய்ம்மை பெறுமிவ்‌ விலிங்கநம்மா லன்றிக்‌ காணார்‌ விரகில்லார்‌.(60) 


இருமைப்‌ பயனு மெய்திடலா மிதனி லிழைத்த வருச்சனையா 
லருமை யாமவ்‌ விருபயனு மிதனா லன்றி யடையாவா 

முரிமை மயிதுவென்‌ றெஞ்ஞான்று மிதனிற்‌ றுணிவுற்‌ றொழிந்துள்ள 
கரும மெவையு மகன்றடங்கி யிப்பூ சனையே கைக்கொண்மின்‌, (61) 


பழிப்பில்‌ விரதந்‌ தவந்தீர்த்தம்‌ வேள்வி முதலாற்‌ பயனென்னே 
யிழைக்கின்‌ றனவா மவைமுழுது மிலிங்க பூசை யில்லார்க்கு 
வழுக்குஞ்‌ செயல்க ளாய்ப்பவிக்கு மிதனோ டவையும்‌ வந்தக்கால்‌ 
விழுப்பம்‌ பெரிதும்‌ விரைந்தளிக்கு மிதனிற்‌ பணிவோர்‌ மிகச்சதுரர்‌. (62) 


யாவர்‌ சிலர்தாந்‌ தோன்றியிறந்‌ திளைக்குங்‌ கவலை யறநினைவார்‌ 
யாவர்‌ சிலர்தாம்‌ பரமசிவத்‌ தெய்த விழைவா ராங்கவர்கள்‌ 

மேவும்‌ வருத்தந்‌ தவப்பெற்று மெய்யே யிதனைச்‌ செயல்வேண்டு 

மாவ துணர்ந்திங்‌ கிதைச்செய்யா தும்மை மருள்வித்‌ தானமலன்‌. (63) 


பெரிதும்‌ விழுப்பஞ்‌ சிவலிங்கத்‌ தருச்சி யார்க்குப்‌ பெறலரிதா 
முரிய துணரா நும்முள்ள மயக்க முறுதற்‌ பொருட்டிறைவன்‌ 

கருத லரிய விந்திரசா லம்போன்‌ மயக்கங்‌ காட்டினான்‌ 

பரிவி னுமக்கு மெய்யேநாம்‌ பகர்ந்தே மின்னும்‌ பகர்கிற்பாம்‌. (64) 


ஆசின்‌ றுயர்ந்த வக்கடவுண்‌ மாயை கடந்தோ னருள்ஞானத்‌ 

தேசு திகழும்‌ வடிவனவன்‌ றனதோ ரருளாற்‌ சிருட்டித்த 

மாசி லாத வெவற்றையுந்தன்‌ மாயை யாலே மருட்டுவனா 

வீசன செய்தி யறந்தன்னைக்‌ காக்கும்‌ பொருட்டா விருக்குமால்‌. (65) 


அவ்வா றறத்தைக்‌ காக்கின்றோ னெவ்வா நறத்தை யழிப்பனவன்‌ 
செவ்வா காத விடவேட மான மாயைச்‌ செயலுமுங்கண்‌ 

மைவார்‌ கூந்தன்‌ மனைவியரை மைந்தர்‌ தம்மை மருட்டியது 
மொவ்வா நின்ற விந்திரசா லந்தா னுண்மை யுரைத்தேமால்‌. (66) 
கற்பி னுயர்ந்த பன்னியருங்‌ காதற்‌ புதல்வர்‌ தாங்களுந்தம்‌ 
பொற்பின்‌ மிகுந்த நிலைமைவழீஇப்‌ போனா ரில்லைப்‌ புண்ணியத்தி 
னிற்கின்‌ றவர்க ளன்னவரை நீவிர்‌ விழைந்து வரவழைத்து 

நற்சிந்‌ தனைவைத்‌ தவரோடு நாளும்‌ புரிமின்‌ சிவபூசை. (67) 


திருக்காளத்திப்புராணம்‌. 129 


தனது வயத்தன்‌ றானாகி யன்பிற்‌ றோன்றுஞ்‌ சங்கரனைத்‌ 

தினமு நீவிர்‌ சிவக்குறியிற்‌ சிந்தைக்‌ கலக்கந்‌ தனையொரீஇ 
மனமன்‌ புறவே வழிபடுமின்‌ வழிபட்‌ டிறைஞ்சி வருகைக்கே 
கனியு மருளா லவனும்மைக்‌ காப்பன்‌ சிலகா லங்கழிந்தால்‌. (868) 


யாதோர்‌ வடிவா யவன்வரினுந்‌ தர்க்க மிடாம லெதிர்கொண்டு 
மாதோர்‌ பாகற்‌ றொழுமின்கண்‌ மற்றங்‌ கவன்றா னெவராலுஞ்‌ 
சாதித்‌ துணர்தற்‌ கெளியனலன்‌ றானெவ்‌ வுருவாய்ச்‌ சார்ந்திடினுங் 
காதல்‌ பெருகி யிறைவனெனக்‌ கருதி வழிபட்‌ டூய்ம்மின்௧கள்‌. (69) 


என்று பதும மாளிகையி விருந்தோ னியம்ப வெதிர்தாழ்ந்து 

நின்ற முனிவர்‌ தங்களுழை யடைந்து நேய மகளிரொடுங் 

கன்றும்‌ புதல்வ ரொடுங்கலந்து களிக்கு முளத்தாற்‌ நத்தமக்கு 
நன்று மியைந்த சிவலிங்க மியற்றி நானா விதமாக. (70) 


பூசை யுவப்போ டெப்போதும்‌ புரிந்தா ரிறையு மையமின்றி 

மாசி றவத்தோ ரவ்வாறு வருகைக்‌ கேயுன்‌ மத்தனெனப்‌ 

பேசும்‌ வடிவம்‌ யாங்கொண்டு மற்றங்‌ கவர்பாற்‌ பெரிதடைந்தேங்்‌ 
கூசும்‌ படிக்குத்‌ தண்மையா மெமதோர்‌ கோல மவர்கண்டார்‌.. (71) 


கண்டு கமலக்‌ கடவுள்சொற்ற வொருகட்‌ டுரையைக்‌ கருத்திலுறக்‌ 
கொண்ட குறிப்போ டிருந்திறைவ னெக்கோ லமுந்தான்‌ கொள்வனென 
மண்டு திடத்தால்‌ விடமவடி வாகச்‌ செலவும்‌ வார்சடைமேற்‌ 

றுண்ட மதியைச்‌ சூடியெனத்‌ துணிந்தார்‌ பணிந்தார்‌ தொழுதாரால்‌. (72) 


பின்ன ரனையோர்‌ பிடித்தநிலை பெட்புற்‌ றெமது மெய்காட்ட 
வன்னர்‌ நம்மை நோக்கியுவந்‌ துருகு முளத்த ராய்ப்பனுவல்‌ 
சொன்ன விதியி ஸனருச்சித்துப்‌ பலவாய்‌ வழுத்தித்‌ தொண்டிழைத்தா 
ரின்ன வணக்க மகிழ்ந்துநா மினிய ஞான முதலாக. (73) 


வேண்டும்‌ பொருள்கள்‌ வேண்டியவா றளித்தாங்‌ கவரை மிகநோக்கி 

யாண்டு நுங்கட்‌ கயன்சொற்ற விதிவ ழாம லாசைநம்பாற்‌ 

பூண்டு நீவிர்‌ சிவலிங்க பூசை யாற்றிப்‌ பூசையா 

லீண்டு பிறவி கடப்பதாஞ்‌ சித்தி யடைந்தீ ரெல்லீரும்‌. (749 
வேறு. 

பண்டை ஞான்றெமைம்‌ பாட்டளி முரன்றபா சடைசூழ்‌ 

புண்ட ரீகமென்‌ பொகுட்டுறை திசைமுகப்‌ புத்தேள்‌ 

கண்டு நீசிவ லிங்கத்திற்‌ கலந்தினி தென்று 

மண்டு மின்னரு சோடுவை குதியென வணங்க. (75) 


130 தாருகாவன விகாரமுணர்த்திய அத்தியாயம்‌. 


அம்மொ ழிப்படிப்‌ பின்னர்யா மெங்கணு மமைந்த 
செம்மை நற்சிவக்‌ குறியிடைத்‌ திகழ்வுற்று விளங்கி 
யெம்மை யேத்துந ரிழைத்திடு பூசனை யாவு 

மம்மர்‌ தீர்த்தவ ருவப்புற மகிழ்ந்துகைக்‌ கொள்வேம்‌ 


நீடு வானவர்‌ தானவர்‌ தம்மொடு நீவிர்‌ 

கூடி நந்தமைச்‌ சிவக்குறி குயிற்றியங்‌ கவற்றி 
லேட விழ்ந்ததண்‌ மலர்சொரிந்‌ தேத்துமி னெம்மை 
நாடு கட்புல னாகவே நவிற்றுபூ சனையின. 


பகல ருஞ்சிவக்‌ சூறியினி லருச்சனை புரிதல்‌ 
பகாவு நிற்பதி னாயிர மடங்குள பயனா 

நிகரி னும்முளம்‌ விழைவன முழுவது நீவிர்‌ 

த௲ூதி யிற்பெற வணங்குமின்‌ சிவக்குறி தன்னில்‌. 


ஈங்கி தன்றியே யின்பமும்‌ வீடுமீந்‌ திடுதற்‌ 

கூங்கு வேறொரு கருமமு மில்லைநம்‌ மூருவா 
யாங்கெ முந்தநல்‌ வடிவமாங்‌ காமிக மாதி 

யோங்கு மாகமத்‌ தொழிவிலா நியமநல்‌ லொழுக்கம்‌. 


மற்றி யாவையும்‌ வைத்தன மெழுத்தின்மாண்‌ பிறப்பும்‌ 
பற்று மாங்கதன்‌ றெய்வமு மவற்றுடைப்‌ பயனுங்‌ 
குற்ற மின்றிய வைம்பெரும்‌ பூதத்தின்‌ குணமுஞ்‌ 
சொற்ற வவ்வெழுத்‌ தான்வரு மந்திரத்‌ தொகையும்‌. 


துன்னு சந்தமு மிருடிக ளுந்தொட லுற்ற 

நன்னி யாதமு நவில்புரச்‌ சரணையு நியாத 
மன்னு மந்திரக்‌ கடவுள்பூ சனையுமந்‌ திரத்தா 
லுன்னு மூவிரண்‌ டாம்பிர யோகத்த வொழுங்கும்‌, 


திகழ்சி வக்குறி வடிவமுந்‌ தேவபன்‌ மத்தி 
னிகழுந்‌ தோற்றத்தி னொடுநிறை தேசகா லத்தின்‌ 
பகுதி யும்பயில்‌ குண்டமண்‌ டபமுறு பாங்குந்‌ 
தகுசி வக்குறிப்‌ பதிட்டையி ஸனியற்றுதந்‌ திரமும்‌. 
அருச்ச னைக்குறு முபகர ணங்களி னடைவுந்‌ 
தரித்தி டக்கமா மணிகளுந்‌ தவளநீற்‌ நியல்பும்‌ 
பரித்த சந்தியு மோமமும்‌ பத்தர்தம்‌ பரிசும்‌ 

விரித்த பாசுப தாதிய சமயவேற்‌ றுமையும்‌. 


(76) 


(7) 


(78) 


19) 


(80) 


(81) 


(82) 


(83) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


குரவன்‌ பண்புமா ணாக்கன தொழுக்கமுங்‌ குரவன்‌ 
விரவுந்‌ தீக்கையின்‌ விதிகளு நந்தமை விழைந்து 
பரிவி னல்குதா னங்களின்‌ முறையுநம்‌ பத்தர்‌ 
விரத மாதிய வீற்றுள கருமத்தின்‌ விதியும்‌. 

நித்தி யத்தொடு நிகழ்த்துநை மித்திக நெறியும்‌ 
வைத்த காமிய வகையுநம்‌ யோகத்தின்‌ மரபும்‌ 
புத்தி முத்திகள்‌ வழங்குறு திருவிழாப்‌ பொலிவு 
மொய்த்த தேமலர்‌ தீங்கனி முதலபூ சனையும்‌. 


அம்பொ னாலய மமைத்திடு தன்மையு மதன்முன்‌ 
வம்பு லாமலர்‌ வாவிக எகழ்ந்திடு. முறையு 

மிம்பர்‌ மற்நிவை மூதலநந்‌ தருமங்கள்‌ யாவும்‌ 
பைம்பொ னின்பொறிச்‌ சுணங்கிளங்‌ கொங்கையாய்‌ பகர்ந்தேம்‌ 
பகரு மாகம வொழுங்குடைப்‌ புத்ததி தன்னைத்‌ 

தகுதி யாலுணர்ந்‌ ததன்வழிச்‌ சிவலிங்கந்‌ தன்னிற்‌ 
ஜிகழ ரூச்சனை செய்ம்மினவ்‌ வாகமச்‌ செய்தி 
முகைய விழ்ந்தலர்‌ முண்டக முதல்வன்முன்‌ னாளில்‌. 
எம்மி பத்தினி லுணர்ந்தன னவனிடத்‌ தெய்தி 

நம்மு டைக்குறிப்‌ பதிட்டையும்‌ பூசையு நாளுஞ்‌ 
செம்மை யில்விழைந்‌ தாற்றுமி னென்றவை தெருட்டி 
யம்மு னிக்கண மிறைஞ்சநா மறைந்தன மங்கண்‌. 


மறைந்த பின்றையம்‌ மாதவர்‌ மன்றலங்‌ கமலத்‌ 
துறைந்த பண்ணவற்‌ குறுகிநம்‌ மாகம முணர்ந்தாங்‌ 
கறைந்த வவ்வழி யடங்கிய வுளத்தொடு டிழகு 
சிறந்த நங்குறிப்‌ பதிட்டையும்‌ பூசையுஞ்‌ செய்தார்‌. 


அற்றை நாண்முத லிமையவ ரருந்தவ ரவுணர்‌ 
எற்று தெண்டிரை யிருநில மாந்தர்யா வருநாஞ்‌ 
சொற்ற பூசனை யிழைத்தனர்‌ வளம்பல தோய்ந்தார்‌ 
மற்றி தன்சரி தத்தினைக்‌ கேட்குமாண்‌ புடையோர்‌. 


ஒல்லை வல்வினை யொருவிநற்‌ செல்வரா யுயர்ந்து 
தொல்லை வானவர்‌ தானவர்‌ கணந்தமைத்‌ துதிப்ப 
வெல்லை யில்சிறப்‌ பெய்திநம்‌ முலகினி லிருப்பர்‌ 
முல்லை வெண்ணகைச்‌ செய்யவாய்‌ முகிழிள முலையாய்‌. 


131 


(84) 


(85) 


(86) 


(87) 


(58) 


(89) 


(90) 


(51) 


132 கருமகாரணங் கூறிய அத்தியாயம்‌, 
நஞ்சி வக்குறி நால்வகை வருணமுன்‌ னானோர்‌ 
விஞ்சு பூசனை செய்யவும்‌ வழுத்தவும்‌ விதித்தே 
மெஞ்ச லில்புக ழிந்திர னிமையவர்‌ குழாங்க 
டஞ்ச மெய்த்தவச்‌ சனகன்முன்‌ யோகிக டாங்கள்‌. (92) 


பாவ கஞ்செயும்‌ பண்பதாய்ப்‌ பதுமமே லவற்கும்‌ 

பூவை வண்ணனுக்‌ கும்வளந்‌ தருவதாய்ப்‌ புன்மைப்‌ 

பாவ வெவ்வனத்‌ துக்கொரு படர்சிகைக்‌ கனலாய்‌ 

மேவு றும்மறி வின்மையா மிருட்குவெங்்‌ கதிராய்‌. (53) 


முத்தி யேறிடு படியொழுங்‌ காய்மொழி வுற்ற 

வுத்த மச்சிவ வலிங்கதா னம்முரைக்‌ கையிலே 

பத்தி யாகநீ நந்தமை வேண்டிய பரிசா 

லிதத கைத்தென வாங்கதன்‌ றோற்றமிங்‌ கிசைத்தாம்‌. (94) 


யாது கேட்டிடல்‌ வேண்டுவ தினிநினக்‌ கென்னப்‌ 

_ பாதி வெண்மதிப்‌ படர்சடைப்‌ பண்ணவன்‌ பகர்ந்தான்‌ 

சோதி வாணுதற்‌ றொண்டைவாய்க்‌ கெண்டையந்‌ தடங்கட்‌ 

கோதி லாப்பசுந்‌ தேன்மொழிக்‌ குலவரைக்‌ கொடிக்கே. (95௨5) 
ஆகச்செய்யுள்‌, 930, 


பதினேழாவது 
கருமகாரணங்‌ கூறிய அத்தியாயம்‌. 
அறமொரு நாலெட்டு மடைவினி லினிதாற்றும்‌ 
பிறைதவ ழிமயத்துப்‌ பெண்கொடி வினவுற்றாள்‌ 
கறைமிட றுடையானைக்‌ கண்ணுதல்‌ வானவணை , 
மறையுணர்‌ வரியானை வானவர்‌ பெருமானை. (1) 


எம்பெரு மான்‌கேண்மோ, மாந்தர்கள்‌ யாவர்க்கு. 

மம்புவி மேற்றோற்ற மொத்துள தானாலு . 

மும்பர்கள்‌ போற்சிலர்தா . மூற்றனர்‌ மிகவின்பங்‌ 

கம்பலை கைமிக்குக்‌ கவலுநர்‌ ,சிலர்தாமே. (2) 


இருநிதி சிலரெய்த யாதுமி. லார்சிலர்தாந்‌ 
தெருளுநர்‌ சிலராக வறிவிலர்‌ சிலரானார்‌ 
பரவுநர்‌ சிலராகத்‌., ஃசிலர்பர, வப்படுவோர்‌ 
திரமொடு சிலர்வைகச்‌ சிலர்சில நாள்வதிவோர்‌. [ஏ] 


திருக்காளத்திப்‌. புராணம்‌ . 


ஒன்றையு முயலாதே யுறுபொருள்‌ சிலர்பெறுவா 
ரென்றுமு ழைப்புற்று மெய்திலர்‌ சிலர்யாரும்‌ 
மன்றவு நோய்மிக்கு வாடுநர்‌' சிலர்தாங்க 
ளொன்றொரு பிணியுமிலா துடல்சுக மாவர்சிலர்‌. 
பல்வள மிகவெய்திப்‌ பல்பகன்‌ மகிழ்வர்சிலர்‌ 
சொல்லுறி னொருவளமுந்‌ தோய்கிலர்‌ துயா்வர்சிலர்‌ 
எல்லையில்‌ விதம்விதமா மிவையிவை பலவுங்கண்‌ 
டொல்குவ தெனதுள்ள மையுற 'லுற்றிங்கே. 


ஐயுற லினிநீக்கி யருள்செயல்‌ வேண்டுமென ' 
மையுறழ்‌ மணிகண்ட மதிதவழ்‌ சடையோன்றான்‌ 
றையலொ டுரைசெய்வான்‌ றரணியில்‌ வாழ்மாந்தர்‌ 
செய்திகள்‌ யாவுங்கேள்‌ செப்பது மவையெல்லாம்‌. 


தாங்கள்‌ செய்‌ வினையாலே தவழ்திரை மாஞாலத்‌ 
தோங்குறு மனைவோரு மின்பமு முறுதுயரு 
நீங்கரு நல்வாழ்வு நீடிய நல்குரவு 

மேங்குறு மிடையூறுந்‌ தளர்ச்சியு மெய்துவரால்‌. 


உண்கல மிசையிட்ட வடிசிலை யுண்பதெனப்‌ 
பண்புறு மக்காலத்‌ தவ்வவ வினைப்பயனைத்‌ 
தண்கடன்‌ மாஞாலத்‌ தவரவர்‌ தாந்துய்ப்ப 
ரொண்சுடர்‌ மதியம்போ லொளியுமிழ்‌ வதனத்தாய்‌. 


முந்துப வத்தொருவன்‌ றெய்வ முயற்சியினாற்‌ 
றந்துள தொருசெய்தி நல்லது தானெனினு 


நந்திடு தீதெனினு மாங்கது நல்குபலன்‌ 
வந்துற விம்மையிலே' யாங்கவன்‌ மாந்துவனால்‌. 


தெய்வத மியாவர்க்கு" 'நடுநிலை * “யேசெய்யு 

மவ்வகை: 'யல்ல்துதா னின்பமொ டாழ்துயரென்‌ 
றிவ்வகை 'யொருவர்க்குஞ்‌ செய்வது : வேயின்றா 
லவ்வவர்‌ ட ன வரவர்‌ துய்ப்பர்கள்காண்‌. 


தொல்லைவி னைப்பயனைத்‌ துய்த்திடு காலம்வரு 
மெல்லையி லெப்ப்டியு' மெய்துவரீ ; தணராப்‌ 


புல்லியர்‌ புன்கணுறும்‌ ,போழ்துபொ. “இுக்கறியார்‌ 
சொல்லுவர்‌. "தெய்வமிது செய்த்தெ “னத்துயரால்‌. 


333. 


(4) 


(5) 


(8) 


(7) 


(8) 


(9) 


(390) 


(11) 


134 கருமகாரணங்‌ கூறிய அத்தியாயம்‌, 


இழிகுல முயர்குலமு மேத்துறு மேம்பாடும்‌ 
பழிபடு மிளிவரவும்‌ பாங்கின்‌ வருஞ்சுகமு 
மழிதுய ரும்பெறுத லாங்கவர்‌ செய்வினையின்‌ 
வழிவரு பயனல்ல வென்பது மற்றென்னே. 
ஈங்கிவை விரிவாகச்‌ சொல்ல வினிக்கேளாய்‌ 
பாங்குடன்‌ யாதொன்று பற்றி யறிந்தளவி 
லோங்குறு மறிவாகு மன்ன துணர்த்துதும்யாங்‌ 


கோங்குறழ்‌ மென்கொங்கைக்‌ குயின்மொழி மயில்போல்வாய்‌. 


இம்மையி லேயொருவ ஸிருநிதி நிறைவுற்றுஞ்‌ 
செம்மையி னுகராமற்‌ சிறிதும்‌ வழங்காமல்‌ 


விம்மிய விவறுதலால்‌ வைத்தன னவன்‌ மெய்யே 
யும்மையி னுவந்தீயா னென்றினி துணர்குதியால்‌, 


இருநிதி யில்லவனா யிம்மையி லேயொருவ 
னருநிதி பிறர்நல்க வதுகொடு தான்றுய்த்து 
விரிவுறு சுகமின்றி மெலிகுவ னவன்மேனாட்‌ 
கரூதிய தன்கையிற்‌ கனபொருண்‌ மிகவைத்தும்‌. 


சுகமொடு வைகுற்றுந்‌ துதிபெறு தானத்துக்‌ 
ககநெகிழ்‌ வில்லவனென்‌ றறிகுதி யாவர்சிலர்‌ 
த௲கமுய லாதிம்மை தனினிதி யுறுகின்றார்‌ 
பகர்வுறி னவா்முன்னாட்‌ பரிவுட னல்லோரை. 


வலிதி னழைத்தினிய தானம்‌ வழங்கினார்கா 
னதுலகினி லேசிலாதா முடலம்‌ வருந்திமிக 
நலனுறு மிருநிதியை நண்ணின ரவாமுன்னாட்‌ 
பலபக லிரவலரை நடைகொடு பாலித்தோர்‌. 
யார்சில ரிம்மையிலே யேல வுழந்தாலு 
மோர்பொரு டானுமுறா தொழிகுவ ருற்றாலுஞ்‌ 
சேர்பொருள்‌ சிதைவாகிப்‌ போவது செப்பினவர்‌ 
சார்தர முன்னாளிற்‌ றானடீ தேற்போரை. 


பலபல நன்மொழியாற்‌ பலபக னடைகொள்வித்‌ 
துலையவ ருத்தியுமற்‌ நொன்றையு மீயாதார்‌ 
சிலர்சில ரிம்மையிலே திகழிள மையில்வறுமை 
யலைவுசெய்‌ திடமுதிய ராயபி னிதிபெற்றார்‌. 


(12) 


03) 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


(19) 


திருக்காளத்திப்பூராணம்‌. 785 


அங்கவர்‌ முன்னாளி லிளமையி லளியாமற் 

றங்கிய முதுமையிலே தானம எித்தோர்கா 

ணிங்கெவர்‌ சிலர்நிதிய மெய்தி யிருந்தாலும்‌ 

பொங்கிய பிணிநலியப்‌ போகமு நுகராதார்‌. (299 


முன்னவர்‌ நோய்களினான்‌ முதுதுய ரிற்பட்டுப்‌ 

பின்னெடு நாட்சென்று பின்னம ஸார்பற்று 

மந்நிலை யிற்றான மளித்தவ ரெனவறிவாய்‌ 

பொன்னவிர்‌ திதலைமுலைப்‌ புரிகுழல்‌ வரிவளையாய்‌. (21) 


எவர்சில ரிம்மையிலே யாரினு மேலாய 

நவையறு நல்வாழ்வு நண்ணினர்‌ மகிழ்வுற்றா 

ரவர்சிலர்‌ முன்னாளி லாருயிர்‌ பலகொல்லாச்‌ 

சுவைபடு. மூன்றின்னாத்‌ தூய ரெனத்தெளிவாய்‌. (22) 


நற்புவி யிற்சிலர்தா மிம்மையி னல்லெழிலோர்‌ 

அற்பமு மில்லவராய்‌ வைகுந ரவாமுன்னே 

பொற்பின்‌ மதீத்தவராய்ப்‌ போக மிகுத்தவராய்ப்‌ 

பற்பலர்‌ தமையிகழ்வு பண்ணி நகைத்தோரே. (23) 


*இப்பொழு தெவர்காதி லிடர்மிகு பிணியுற்றா 

ரப்பொழு தவர்பிறரைக்‌ கடுமொழி யவைசொற்றார்‌ 

செப்பரு மார்பினினோய்‌ சேர்ந்தவ ரெவரிங்கே 

யொப்பினல்‌ லோர்களுள முலைவுசெய்‌ தவரங்கே. (249) 


ஈங்கெவர்‌ கல்லெரிப்பு முதல விடர்ப்பிணியாற்‌ 

றாங்குத லரிதென்னத்‌ தவிக்குந ராய்த்தளாவா 

ராங்கவர்‌ பிறர்தங்கட்‌ காருயி ரழிவாகத்‌ 

தீங்கு விளைத்துவிட மிட்டவர்‌ சேயிழையே. 6250 


சண்டையில்‌ யாவர்சிலர்‌ வெகுளியி னாலெனினு 

மூண்டிடு பிணியாற்றா முதுதுய ராலெனினு 

மாண்டிடு வோர்விடராய்ப்‌ பிற்மனை வியையெனினுந் 
தீண்டருங்‌ கன்னிகையை யென்னினுஞ்‌ சேர்வுற்றோர்‌. (26) 


புள்ளிகள்‌ பற்பலவாய்ப்‌ புண்படு முடல்யாவர்‌ 

கொள்பவர்‌ பிறர்துய்க்கக்‌ கொண்ட புலாலையவாத்‌ 
தள்ளுதல்‌ செய்தெனினுந்‌ தங்கள வாலெனினுந் 

தெள்ளிதி னபகாரஞ்‌ செய்தெனி னுங்கவர்ந்தோர்‌. (2795 





இச்செய்யுள்‌ முதலிய சிலவற்றின்‌ பொருள்கள்‌, இப்போது 
கிடைத்திருக்கும்‌ முதனூற்கருத்திற்குச்‌ சிறிதுசிறிது மாறுபட்டுள்ளன. 


152 கருமகாரணங்்‌ கூறிய அத்தியாயம்‌. 


இங்கெவ ரங்கைபத மாதிய வெழிலுருவம்‌ 
பங்கமு றக்குறையாப்‌ பையு ளூழக்கின்றா 
ரங்கவர்‌ பிறரையடித்‌ தவருடல்‌ சேதித்து 
மங்குற வீக்கியவர்‌ வடிவு கெடுத்தோரே. 


அடியிணை பங்காகி யங்கை வழங்கார்முன்‌ 
னிடருற நல்லவர்கட்‌ கேக்கம்‌ விளைத்தவர்காண 
கடியபி ணிப்பட்ட காலுடை யோராகிக்‌ 

கொடிய மருந்தினிலுங்‌ குணமிலர்‌ யாவர்சிலர்‌. 


அங்கவர்‌ முன்னாளி லடியிணை மண்ணாதே 
பொங்கொளி யாலயமுன்‌ புக்க வருங்காலான்‌ 
மங்கல மானகுண மாட்சியி னல்லோரை 
யங்குதை செய்தவரு மாகிய பாதகரே. 


வெம்பிட கப்பிணியான்‌ மேனிவெ டிப்புண்டு 

பம்புறு புண்பட்டுப்‌ பையுளு ழந்திடுவோர்‌ 

கம்பலை மிக்கயரக்‌ கைகளி னாற்புடையா 

விம்பரி னல்லவரை யீடழி வித்தவர்காண்‌. 

யார்சில ரீனத்தி வீனம தாம்பீடை 

சார்பவ ராய்நிந்தை சாற்றிடவேயுலைவார்‌ 

தேர்வுறி னவர்முன்னே தீயத ஸிற்றீய 

வாரஞர்‌ தாம்பிறருக்‌ கங்குவி ளைத்தவர்காண்‌ . 
வேறு. 

மூசிடும்‌ வெப்பின்‌ முடக்குகுன்‌ மத்தின்‌ 

வீசதி சாரம தால்விர ணத்தான்‌ 

மாசு வருத்து மகோதர நோவாற்‌ 

காச மெனும்பிணி யாற்கய நோயால்‌. 


இன்னவை யாதிய வேனைய வற்றான்‌ 
முன்வளி யாதியின்‌ முதிர்பிற - வற்றா 
லவின்ன லுழப்பவ ரேதிலர்‌ மாட்டுத்‌ 
துன்னிய பற்பல துன்ப மிழைத்தோர்‌. 


எவர்க ளின்னாதன வின்ன லடைந்தா ' 
ரவர்கண்‌ முன்னாளரு ளில்லவ ராகி 
நவையறு பல்லுயிர்‌ நைய வினோதித்‌ 
துவகையி னோடு முறுங்கொலை செய்தோர்‌. 


(28) 


(29) 


(30) 


(51) 


(32) 


(93) 


(34) 


(35) 


திருக்கரனத்திப்புராணம்‌. 137 


மைந்தர்க ளற்றெவர்‌ துன்ப மலிந்தார்‌ 

வெந்துயர்‌ தேசிகர்‌ பால்விளைத்‌ தோரு 

முய்ந்திட *மாய்ந்தவக்க்‌ கூணளி யாருஞ்‌ 
சிந்தைசெய்‌ பால கரைச்சிதைத்‌ தாரும்‌. (36 


பிணியறு நல்லுடல்‌ பெற்றினி தென்று 

மிணையறு) செல்வமு மின்பமு மிக்கோ 

ர௬ுணர்வரி தாய்ப்பிற ரூற்றுள வெந்நோய்‌ 

தணியு மருந்தவை தந்துயிர்‌ காத்தோர்‌. (37) 


இங்கெவ ரேயபன்‌ மார மியைந்திட்‌ 

டங்கம்‌ வலிப்பவ்‌ ராங்கவர்‌ நல்லோர்‌ 

தங்களை யின்சொலி னாற்றம ராக்கிச்‌ 

செங்கன கங்கவ டாற்தவர்‌ தீயோர்‌. (38) 


பேடி யெனப்பிறந்‌ தார்பிழை செய்யா 

வாட வரைத்திர கத்தை ஊரிந்து 

நாடிட பத்தின தண்ட நலிந்துங்‌ ப 

கூடுநர்‌ கலவி குலைத்த வருங்காண. (38) 

_ வேறு. 

யாவண்மற்‌ றொருத்தி மாதி னிசைவல்லா செழுத வொண்ணா 
வோவியம்‌ வரைவா ளின்ப வுருவத்தி னமைந்தாள்‌ செல்வ 
மேவினள்‌ விளங்கா நின்றுந்‌ தனைக்கொண்கன்‌ விழைவு றாது 
பூவினு மழகசு சாலப்‌. பொலிவின்றி வாட லுற்றாள்‌. (40) 


ஆங்கவள்‌ கற்பின்‌ மிக்க வாயிழை தனக்கு முன்னாட்‌ 

டீங்குறு மதிம யக்கஞ்‌ செய்தவள்‌ கொண்கற்‌ சேர்ந்தாள்‌ 
ஈங்கெவள்‌ கொழுநன்‌ வாழ்வுந்‌ நிரூப்பவு மின்மை யுற்றா 
ணீங்கருங்‌ கணவன்‌ பொன்னை வஞ்சித்துக்‌ கவர்ந்த நீரான்‌. (41 


இப்பவந்‌ தன்னில்‌ யாவ ரிரூநிதி பல்காற்‌ கேடாச்‌ 

செப்பரும்‌ புன்கண்‌ சேர்ந்தார்‌ திடமாக நம்பி வைத்தோர்‌ 
கைப்பொருள்‌ கவர்ந்து கொண்டு கவர்ந்தன மில்லை யென்று 
தப்புரை யாணை கூடிச்‌ சாதித்த வஞ்சர்‌ தாங்காண்‌. ்‌ (42) 


ஈண்டெவன்‌ சூரவ னுள்ள முவப்புற வணார்ச்சி யெய்திப்‌ 
பூண்டுணர்‌ கல்வி மானாய்‌ நிபுணனாய்ப்‌ பொலித லுற்றான்‌ 
மாண்டநற்‌ குணத்தி னன்னோன்‌ மதியினா லுணர்ந்த விஞ்சை 
வேண்டிவந்‌ தடைந்தோர்‌ தங்கட்‌ கீந்தவன்‌ மேனாண்‌ மாதோ. (43) 





அ மாய்ந்தவா்‌ - தாய்தந்தையா்‌ முதலியோர்‌. 


138 கருமகாரணங்்‌ கூறிய அத்தியாயம்‌, 

ட்‌ 
உணர்வது குறைந்து ளோர்க்கு முணர்வுறப்‌ பலகாற்‌ சொல்லி 
யிணையிலா ஞானந்‌ தன்னை மிம்மையி லளிப்பான்‌ யாவன்‌ 
குணமூடை யவற்கெஞ்‌ ஞான்று மிறவினிற்‌ குறைவ ராது 
மணமலி நறுமென்‌ கூந்தன்‌ மதிநுதல்‌ வல்லி போல்வாய்‌. (445 


இப்பிறப்‌ பதனில்‌ யாவ ரினியநல்‌ லவைக்க ணேநிச்‌ 

செப்பும்விஞ்‌ சையிற்‌ செருக்கித்‌ திகழ்வுறுங்‌ கலைஞர்‌ தம்மை 
யொட்பில்‌ பங்கப்‌ படுத்தா வெல்குந ரவரே யோதிற்‌ 

றப்பின்மா ணாக்கர்க்‌ கன்பாற்‌ றவறின்றி நூல்போ தித்தோர்‌. (45) 


இந்நிலத்‌ தெவர்மற்‌ நில்லா ளுவப்பெய்த வினிய ராகிக்‌ 
கொன்னுறு நோயு மின்றி மின்புற்றுக்‌ குலவி வாழ்வோ 

ரன்னவர்‌ முன்னே வாய்மை யழிவின்றி யருண்மிக்‌ காராய்‌ 
நன்மறை யவரைத்‌ தாமே யழைத்துநற்‌ றானஞ்‌ செய்தோர்‌. (46) 


இங்கியார்‌ வேறு பட்ட வவயவ மியைந்த மைந்தர்‌ 

தங்களோ டழகில்‌ பாரி தன்னொடு கவலை யெய்தி 

யங்கொரு பொருளு மின்றி நோயுழந்‌ தயர்வ ரன்னோர்‌ 
பொங்குவெஞ்‌ சினமு லோபம்‌ போதவுற்‌ றின்மை கூறி. (47) 


செருக்கினாற்‌ பிறரை நாளுந்‌ தீங்கிழைத்‌ தரந்தை செய்தோர்‌ 
தரைக்குளிங்‌ கெவர்கள்‌ செல்வர்‌ வாய்தலிற்‌ றடைப்பட்‌ டுள்ள 
,மூரைப்பருந்‌ தைனி யத்தி னுறுகணால்‌ வதனம்‌ வாடி 

மிருக்குந ரனையர்‌ முன்னா எிரக்கமி லுளத்த ராகி. (48) 


களித்திடு செருக்கி னாலே கடியராய்க்‌ களித்து நானா 

வளத்தினிற்‌ பலபோ கத்தின்‌ மனம்வைத்தா ராகி வந்தார்க 
களித்திடா துறையுள்‌ வைகி யவகாச மில்லார்‌ போல 

விளைத்திடப்‌ பன்னாள்‌ போக்கி வறிதேக வியற்றி னோர்காண்‌. (49) 


இருநில வேந்த னாலே யார்சில ரேது வின்றிப்‌ 

பெரிதுதண்‌ டிக்கப்‌ பீழை பெற்றலை வுற்றா ரன்னோ 

ரொருகுறை தானுஞ்‌ செய்யா தவர்களை யொறுத்தல்‌ செய்து 
பரூவரல்‌ படவே செய்தார்‌ பனிவரை யுயிர்த்த பாவாய்‌. (56) 


யாவனிங்‌ கினிய செல்வந்‌ தன்னொடு மின்ப முற்றான்‌ 

மேவுதன்‌ மனைக்கி ழத்திக்‌ குவப்பினை யிழைத்தோன்‌ மேனாள்‌ 
யாவனிங்‌ கில்லா னாகி யங்கமு மீன முற்று 

நோவன்மற்‌ றவன்றன்‌ பாரி நோதக வரந்தை செய்தோன்‌. (51) 


திருக்காளத்திப் புராணம்‌. 129 
மைந்தரோ டுறவி னோடு மற்றெவ ரீண்டு மாய்வர்‌ . 

முந்தவர்‌ சிறிது தீங்கு மூயன்றுள பிறரை மோதிச்‌ 

சந்ததி யானா ரோடுங்‌ கிளையொடு மடியச்‌ சால 

வந்தம திழைத்து ளோர்கா ணடங்கருங்‌ கடுஞ்சீற்‌ றத்தால்‌. (52) 
நீசராய்த்‌ தொழும்பு பட்டு நித்தமும்‌ பழிப்புக்‌ காளா 

யேசல்பெற்‌ றெற்றுண்‌ டிங்கே பருவர லெய்தா நின்றோர்‌ 

பேசினன்‌ னவர்கண்‌ மேனாட்‌ பிழையில்பல்‌ லோரைப்‌ பீடித்‌ 

தூாசலி னுளந்தள்‌ ளாடப்‌ புடைத்தொறுத்‌ தொதுக்கி னோர்காண்‌.(53) 


நினக்கினிப்‌ பலவுஞ்‌ சொற்று நிறைவதென்‌ யாவன்‌ மேனா 

டனக்குளந்‌ தோற்று மொன்றை யிழைத்தவ னதைத்தப்‌ பாம 

லனைத்துமக்‌ காலந்‌ தன்னி லடைகுவன்‌ மெய்யே யாகத்‌ 

தனக்குவெம்‌ பகையுந்‌ தானே தனக்குநல்‌ லுறவுந்‌ தானே. (54) 

தன்னுடை நலந்தீங்‌ குக்குத்‌ தானுடை யவனே யன்றி 

யுன்னிடின்‌ வீற்றொ ருத்த ர௬ுடையவ ரலரக்‌ கால 

மன்னிய வளவிற்‌ நன்பால்‌ வருமின்ப துன்பங்‌ சகட்குத்‌ 

துன்னுற வொருவ ஸனேது வாய்வந்து தோன்று வன்காண்‌. (55) 

ஆதலா லறிந்தோன்‌ நீய செயலினை யஞ்சி நீங்கித்‌ 

தீதிலா த௲னை யோர்ந்து தன்னுயிர்க்‌ கின்பந்‌ தேடிப்‌ 

போதமெய்‌ வருத்த முற்றும்‌ பிறர்க்கிதம்‌ புரிதல்‌ வேண்டு 

மேதுவிங்‌ கெவைக்குஞ்‌ சொற்றாம்‌ யாதினிக்‌ கேட்ப தென்றான்‌.(56) 
ஆகச்செய்யுள்‌, 994. 


பதினெட்டாவது 
ஞானயோகமுணர்த்திய அத்தியாயம்‌. 


என்றிவற்றை வகுத்துரைத்த விறைவன்‌ றன்னை யெவ்வுயிரு 
மினிதளித்த வெம்பி ராட்டி, மன்றல்கமழ்‌ செழுங்கமல வதன நோக்கி 
மகழ்தாங்கு மூளத்துனொடு வழங்க லுற்றாள்‌, கன்றிளமான்‌ கரதலத்துப்‌ 
பவள மேனிக்‌ கலையமுத மொரழமுகுநிலாக்‌ கதிர்வெண்டிங்கட்‌, 
பின்திகழ்வார்‌ சடையிமையோர்‌ பெரும கேட்டி யிருவினையின்‌ 
காரணமும்‌ பெரிது சொற்றாய்‌, (1) 


இனையபல கருமத்தை யிடைவி டாம லிழைத்தலா 
லிம்மையினு மறுமைக்‌ கண்ணு, நனிநுகரு மின்பதுன்ப மான வற்றை ; 


140 நானயோகமழுணர்த்திய அத்தியாயம்‌. 
நாடோறம்‌ வந்துபோய்‌-நரர்காத துய்ப்ப, ரனையதொரு பரிசாலிக்‌ கரும 
மென்றனுளத்துக்கும்‌ சுவைப்பதில்லை யாத லாலே, வினை முழுவதும்‌ 
பிறவிக்கு நிமித்த மாகி மிக்கதுன்ப வேதுவாய்‌ விளைவ தாகும்‌. (2) 

ஈங்கதனா லிவ்வினையைக்‌ கடப்ப தாகி யின்னுயிர்கட்‌ இதமாகி 
யெண்ணி றோற்ற, நீங்கரிய விறுதியெனு மிரண்டு நீங்கி 
நித்தியவானந்தமாய்‌ நல்லதாகி, யோங்கியமெய்ஞ்‌ ஞானத்தை யுணர 
வுள்ள முூற்றதுபெட்‌ பெனக்கதனை யுரைத்தி யென்றா, டேங்களனியு 
மமுதுமுற ழிறைவி தீஞ்சொற்‌ செவிமடுத்த விறைவணனிவை செப்ப 

லுற்றான்‌. (3) 

கருமமெனும்‌ பாசத்தைத்‌ துணித்து நீக்கக்‌ கணிப்பில்‌ 
பிறப்பினைக்‌ கடத்திக்‌ கனிந்து நாளும்‌, பெருகியவா னந்தபர 
ஞானங்கேட்டி பேதமுறு கருமத்தின்‌ பெற்றி யென்று, மூரிமைதரு 
கற்புமிக்காளன்‌ கணவன்‌ றன்னை யொருவுறா ததுபோன்று 
நீழல்போன்றும்‌, பிரிவரிதாயப்‌ பல்லுயிரைப்‌ பிறவி தோறும்‌ 

பின்றொடரு மொன்றாகிப்‌ பிணிப்புண்‌ டம்மா. (4) 

இன்னுயிர்த்தேர்ப்‌ பாகனென வுடறே ராக விந்திரியம்‌ புரவியா 
விழையா நின்ற, தொன்மைவினை வழியாய்த்தன்‌ னிச்சை தன்னிற்‌ 
நுனையவே யோடுமதை நிறுத்த மாட்டா, ரன்னவர்வெம்‌ பிறவியிலே 
யேலத்‌ துன்ப மடைவரத ஸனால்வினையை ய்கன்று ளாரைச, 
சொன்னவிவை தாமேவிட்‌ டகன்று போகுந்‌ துணிந்தடயோ கத்ததினால்‌ 

வினைதொலைத்து. (5) 

பற்றறினே பிறவிதனை யறுக்க லாகும்‌ பயில்கின்ற யோகவழல்‌ 
பாவக்‌ கூட்டை, முற்றும்விரைந்‌ தெரித்துவிடும்‌ யோகா னந்த 
முூதிருமனு போகத்தான்‌ மூடிவி லாம, லுற்றிடுபுண்‌ ணியக்கூட்டந 
தானுமாளு முஞற்றுகரு மப்பயனை யுள்ளத்‌ தோர்ந்து, மற்றதன்சா 

ரமுூமசா ரமுமாமின்ன வகுத்துணரின்‌ வினையறுகீக வல்ல தாகி. (6) 

,பத்றறுதி வரும்‌ வந்த பருவந்‌ தன்னிற்‌ பகரரிய புறப்பாசப்‌ 
பழங்கண்‌ போகு, மற்றதுபோ ஸாலுள்ளிற்‌ கவலை தீர்ந்து 
மன்னுயிரைச்‌ சிந்திக்குஞ்‌ சிந்தை வாய்க்கும்‌, பெற்றிதிகழ்‌ பரமசிவநீ 
தன்னைத்‌ தன்னிற்‌ பேதமறக்‌ காண்பதுபே சரிய ஞான, முற்றவது 

சாதகஞ்சா தனத்தி னோடு மோங்குசாத்‌ தியமாகி யுள்ள மூன்றும்‌. (7) 

இன்றியே முத்திக்கு நிமித்த மாகு மெண்ணிலா முற்பவங்க 
டோறு மீட்டு, நன்றியாற்‌ கருமசோ தனைவந்‌ துற்ற நற்காலத்‌ 
தனையதொரு ஞான முண்டாம்‌, பின்றையதான்‌ முன்னையவாம்‌ 
பிறப்பி லுள்ள பெரியவினைப்‌ பயன்வருநீதி நுகர்ந்து நித்த, 


திருக்காளத்திப்புராணம்‌. 124 


மொன்றியநை மித்தியத்தை விழைவு றானா யுவர்த்திழைத்து ஞானவாழ்‌ 

வுவர்கோனாகி. ப 
நாடோறும்‌ யோகதீ்தி லொருமைம்‌ பாடு நண்ணினவ 

னிருவினையு தண்ணா னாததை, தேடரிய சித்தியடைந்‌ இடுவன்‌ நீராச்‌ 

செருக்கிரண்டும்‌ பந்தகா ரணமாய்ச்‌ சேரு, நீடுமவற்‌ ஜினைப்பரமா 

னந்தம்‌ வேண்டி ஸனீங்குதல்வேண்‌ டுந்தன்பா னேயம்‌ வைத்தேர்‌, 

னேடழவிழ்தண்‌ பிணையலணி நறுமென்‌ கூந்த லிலவவிதழ்க்‌ கலவமயி 

வியலொம்‌ பாய்கேள்‌. (9) 
இவ்வடயோ கந்தான்மற்‌ றிராசயோகத்‌ தினுக்கினிய 

சாதனமென்‌ றியம்புவாரா, லவ்வடயோ கப்பெயரு மடாற்கா ரத்தா 

லரிதாகப்‌ பயிலுதலி னறைவர்‌ முன்னாம்‌, செவ்வுடையோ 

ரினையதொரு யோகந்‌ தன்னைக்‌ இனம்வருந்திச்‌ சாதித்துஞ்‌ சேர்தல்‌ 

வேண்டும்‌, வவ்வுகன்ற யோகஞ்சா' தித்தல்‌ செய்யின்‌ வாயுக்க 

ணிலைமையாய்‌ வைகு மாதோ... (70) 

வேறு. 

ஆதனம்‌ பிராணா யாமம்‌ பிரத்தியா கார மன்றித்‌ 

தீதிறா ரணைதி யானஞ்‌ சமாதியிவ்‌ வாறுஞ்‌ செப்பி 

னேதமில்‌ யோகத்துக்கா றங்கமா மிவற்று ளாதி 

பூதசா திகசொ னைத்துண்‌ டத்துணை யுண்டு போத. (ம்பு 


அங்கவற்‌ றதிக மாய வாதன மீரைந்‌ தாகும்‌ 

பங்குறு மவற்று ளாதி பதுமவா தனம. தன்பாற்‌ 

றங்கலுற்‌ நியம மாதி சாற்றிய குணங்க எெய்தி ப 
யிங்கினி தாத னத்தே நிலைமைபெற்‌ றிருந்த டங்கா. (129 
வருத்துக பிராணா யாம மாங்கது வகுப்பி னுள்ளே 

சரித்திடு வாயுத்‌ தன்னைத்‌ தடுப்பதாந்‌ தடுக்கு மாறும்‌ 
பொருத்திரே சகத்தி னோடு பூரகங்‌ கும்ப கம்மென் 

றுரைக்கின்மூன்‌ றவற்றை வல்லோ ருணார்த்திட வுணா்ந்து செய்க, (13) 
மன்னிய ரேச கத்தின்‌ மாத்திரை யீரா றாகும்‌ 

பின்னுள பூர கத்தின்‌ பேறுமப்‌ பெற்றித்‌ தாகு 

முன்னிய கும்ப கத்தி னளவையோர்‌ முப்பத்‌ தாறா ப 
முன்னிய வினைய மூன்றின்‌ றன்மையை யுணார்த்தக்‌ கேண்மோ. (14) 


உள்ளுறு வாயுத்‌ தன்னை யுரைத்தவவ்‌ வளவை யாலே 
மெள்ளவே புறத்தி லேக விடுப்பது ரேச கங்காண்‌ 

டெள்ளிதிற்‌ புறமே வுற்ற வன்னதைத்‌ திருப்பி யுள்ளே 

தன்ளரி தாய்நி றைத்தல்‌ பூரகத்‌ தன்மை யாமே. , (159) 


742 ந௲ானயோகமுணர்த்திய அத்தியாயம்‌, 


நிறைத்ததைச்‌ சமம தாக நிறுவல்கும்‌ பகமா மிவ்வா 

றுறைத்துள பிராணா யாடீ முரைத்திடிற்‌ சகர்ப்ப மென்று 
மறைத்திடா வகர்ப்ப மென்று மாயிரு வகைமைத்‌ தாகுஞ்‌ 
சிறப்புடைச்‌ செபத்தி னோடுந்‌ திகழ்வது சகர்ப்ப மாமே. (16) 


அன்னதை யின்றி யாற்ற லகர்ப்பமெவ்‌ வளவு வாயுத்‌ 

தன்வயம்‌ வருவ தாசூ மவ்வள வுந்தா ழாது 

மன்னுறு கலக்கந்‌ தீர்ந்த மனத்தையப்‌ பிராண வாயுத்‌ 

தன்னைவா துவர்கள்‌ யானை தடுத்தல்போற்‌ நடுத்தல்‌ வேண்டும்‌.(17) 


மாரூதந்‌ திரிதல்‌ செய்யின்‌ மனந்திரிந்‌ திடுந்தி ரிந்தாற்‌ 

சேருமைம்‌ பொதிக டாழுந்‌ திரிந்திடு மதனாற்‌ சிக்கென்‌ 

றாரவே காலை வன்பிற்‌ றடுத்திடிற்‌ புடபா கத்திற்‌ 

சார்தரு முலோக மாசு தள்ளல்போற்‌ றணக்கும்‌ பாவம்‌. (18) 


சொல்லினிப்‌ பிராணா யாம சோதனை யொருமூன்‌ நாகு 
மெல்லவேர்‌ வரும்புங்‌ காறு மடக்குதல்‌ கடையா மேனி 

யொல்கிக்‌ கம்பிக்குங்‌ காறு மடக்குத லிடையு டம்பு 

வல்லதாய்ப்‌ பறக்குங்‌ காறு மடக்குத றலையா மாதோ. (19) 


இயமமு நியமந்‌ தானு மியற்றிக்கை வந்த பின்னர்‌ 

நயம்வரு மாத னத்தி னண்ணிநா டொறுமு ஞூற்றி 

வயம்வர வாயுத்‌ தன்னை வருத்தியே கொண்ட தற்பிற்‌ 

பெயர்வற முூயறல்‌ வேண்டும்‌ பிரத்தியா காரந்‌ தனனை. (299 


பல்வகைப்‌ புலனைப்‌ பற்றிப்‌ பரம்பியைம்‌ பொறியும்‌ பாழிற்‌ 
செல்பவை செல்லா வண்ண மனத்தினாற்‌ நிருப்பிக்‌ கோடல்‌ 
வல்லதாற்‌ பிரத்தி யாகா ரப்பெயர்‌ மருவிற்‌ றாமை 

மெல்லுறுப்‌. படக்கி யாங்குப்‌ பொறிகளை யடக்கல்‌ வேண்டும்‌. (21) 
விழிகளிற்‌ செவியிற்‌ காட்சி கேள்வியா தியவி கார 

வழிகளில்‌ யாது யாதோர்‌ குறிப்பாக வரும வற்றை 

யழிதகத்‌ திரித்துச்‌ சுத்தி காதனத்‌ தமாந்து நாளு 

முழிதரு வாயு வைத்தன்‌ வயமாக்கி யுறுதி யுற்றால்‌. (22) 
மற்றதன்‌ பின்னர்ச்‌ செய்க தாரணை வல்லோன்‌ கைகாற்‌ 

பற்றறு சேட்டை முற்று நிறுவியே பலபொ ருட்கட்‌ 

சுற்றுறு மனத்தைத்‌ தூய புருவத்தி னடுவ ணாதி 

யுற்றிடு தலங்க டம்மிற்‌ றரித்தறா ரணையென்‌ றோதும்‌. (23) 


திருக்காளத்திப்பூராணம்‌, 


நன்னுத லண்ண மார்பு நாபியாண்‌ குறியா தார 
மென்னுமித்‌ தலமோ ராறு முறையிலே யிதழி ரண்டு 
பன்னுமீ ரெட்டுப்‌ பத்துப்‌ பன்னிரண்‌ டாறு நான்கா 


மன்னுதா மரைக்கண்‌ வேறோர்‌ பற்றின்றி மனத்தை வைக்க. 


வேறு. 
அன்னதற்குப்‌ பின்னரொளிர்‌ பரமவா காயமெனுஞ்‌ 
சென்னியுறை நூற்றுப்பத்‌ தடுக்கியசே யிதழ்க்கமலத்‌ 
தெந்நெறியா னிலைபேறா மந்நெறியா லினிதியற்றித்‌ 
தன்னுளாக்‌ கலக்கமொன்று மற்நுறுதி யாய்த்தரிக்க. 


ஈங்கொருவன்‌ சித்தத்தால்‌ யாதொன்றை யினிதகன்றா 
னாங்கதனைத்‌ திரும்பப்பா வித்திடுத லடைவன்றா 
லோங்குசித்தத்‌ தால்யாதொன் றுறவருந்தி நிலைபேறு 
தாங்கினனன்‌ னதிற்றானே திடமாகத்‌ தரிக்கமனம்‌. 
எவவகையா லுசிதம்வரு மவ்வ்கையா லினிதடைவே 
யுவ்வகையாற்‌ நினமுஞற்றத்‌ தாரணைவந்‌ துறுதியாஞ்‌ 
செவ்விலது கைவந்தாற்‌ நியானத்தின்‌ மனமுய்க்க 
கவ்வையாற்‌ கலங்குமனஞ்‌ சித்திபெறக்‌ கடவதன்று. 


பேருயிரின்‌ றன்னுழையே பிறழாது பெரிதுமனஞ்‌ 
சாருமெனிற்‌ றியானமது சகுணமொன்று நிர்க்குணமொன் 
றோரிருபாற்‌ றாஞ்சகுண. முரைக்கினுரு வமுநிறமுஞ்‌ 
சீரியபல்‌ கிரியைகளு நற்குணமுஞ்‌ சேர்ந்திடுமே. 
கேவலமாய்ச்‌ சாந்தமாய்க்‌ கெழுதகைய சோதிவடி 
வாவதா யானந்த மாயாண்டு மமைந்துள்ள 

பாவனநிர்க குணமாகும்‌ பரயோகி பரிந்துளத்தால்‌ 
யாவதையா வதைநினைவ ஸனவ்வவசித்‌ தியையியைவன்‌. 


ஆதனத்தா னோய்களறும்‌ பிராணாயா மந்தன்னாற்‌ 
பேதைமையாம்‌ பாவமறும்‌ பிரத்தியா காரத்தின்‌ 
சாதனையா வலிந்திரிய விகாரமறுந்‌ தாரணையான்‌ 
மேதகைய மனத்துக்கு நிலைபேறு மேவுமரோ. 


தரிக்கின்ற தியானத்தாற்‌ றானவனாந்‌ தன்மைவருங் 
கருத்துறைந்த பரயோகி கைவல்லி யச்சுடரென்‌ 
ஜிருப்பதொரு முத்திசமா தியைப்பெறுவ னினிதாக: 
வுரைத்தபிரா ணாயாம முதலியன வோரொன்றும்‌. 


143 


(24) 


(25) 


(26) 


(28) 


(28) 


(29) 


(36) 


(31) 


144 ஞானயோகமுணர்த்திய அத்தியாயம்‌. 


ஆறிரண்டா நிரண்டளவே சமாதியுமற்‌ றவவகையே 
வேறுவே றோரொன்று மேவுமுப்பத்‌ தாறளவே 
தேறுகின்ற பிராணாயா: மம்முதல சித்தியாய்க்‌ 
கூறரிய தியானமொடு கூடுநர்க்குச்‌ சமாதியுறும்‌. 


உயர்சிவமுஞ்‌ சிற்றுயிரும்‌ பிரிவின்றி யொற்றுமையா 
யியைவுபெறு மினிமையா லெப்பற்று மில்லதே 
யயர்விலாச்‌ சமாதியா மாங்கதுவே வந்தக்காற்‌ 
பெயர்வரிய சங்கற்ப விகற்பமெலாம்‌ பின்னிலவாம்‌. 


பாவகத்தை விடுவித்தா னெவன்சீவ பரவயிக்க 

மேவுற்ற சிவயோக மவனுளத்தி லுளதாகும்‌ 

யாவனே நடந்தாலு நின்றாலு மிருந்தாலு 

மேவுதுயில்‌ கொண்டாலும்‌ விழித்தாலும்‌ விழைந்தொள்றை. 


இழைத்தாலுந்‌ தவிர்ந்தாலு மெண்ணுவது மறப்புமின்றி 
யழுத்தமுற லால்விகிர்தி யடையான்மற்‌ றவனில்லி 
னுழைப்பொருந்தி னும்வனத்தே யுறினுமவன்‌ றனைக்கண்ட 
தொழிற்செயல்வெம்‌ பரிதிகண்ட தூங்கிருள்‌ போற்‌ நூரமாம்‌. 
இம்மொழிமந்‌ றுண்மையே யிலங்கிழா யேலவுநீ 
நம்மைவேண்‌ டிக்கொளலா னவின்றேமிஞ்‌ ஞானத்தைத்‌ 
தம்மைவிழைந்‌ தவராகித்‌ தாமுத்தி விழைந்துள்ளா 

ரம்மவித னைப்பயிறல்‌ வேண்டுமா லசைவின்‌ழி.. 


நினக்கின்னும்‌ யாதுகேட்‌ டிடல்வேண்டு நிகழ்த்துதிநின்‌ 
றனக்குள்ள முவப்புறவே நாம்விழைந்து. சாற்றுகின்றே 
முனக்குவேண்‌ டியதேதென்‌ றிறைவனிவை யரைத்தருள 


(32) 


(33) 


(34) 


35) 


(36) 


வனைத்துயிர்க்குந்‌ தாயாமென்‌ னன்னையிவை -யறைகின்றாள்‌: (37) 


கடவுளே: யானிங்குக்‌ காணவேண்‌ டுவகண்டேன்‌ 
நிடமதா யுணரவேண்‌ டியவெல்லாந்‌ 3தெரிந்துணர்ந்தேன்‌ 
மடமையா லையுறலாஞ்‌ சேதகத்தை மண்ணினேன்‌. . 
புடவிமேல்‌ வளம்பலவும்‌ புலப்படுத்தப்‌' புலப்பட்டேன்‌. 


உரைப்பரிய விருவினையி ஸனுருவுகளு இண மவ்ற வன்‌ 
றெரிப்பரிய ஞானயேர்‌ கத்துண்மை கதளிவுற்றேன்‌ ." 
கருத்துடனே விரதமழுற்றுங் கைப்பல்னரம்‌ 'படிநோற்றேன்‌ 
நிருத்தகுசீ ரருந்தவங்கள்‌ செய்யமுறை-க்ளிற்செய்தேன்‌. 


(38) 


(39) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


அளப்பரிய நின்னருட்கு வைப்பிடமா னேனெனறு 
கிளத்தலுமாங்‌ கவடன்னைக்‌ கேடில்பரஞ்‌ சுடர்நோக்கி 
யுளத்திலமை யாவுவகை யுன்னுழைவைத்‌ தேமுனக்கு 
வளத்தகைய வரம்யாது கேட்டிடு திவழங்குவாம்‌. 


ஐயுறா தேகேளென்‌ றருட்கடலீ தியம்புதலு 

மெய்தினே னெவ்வரமு மிவற்றிலினி வரம்யாது 
செய்யசெழுந்‌ திருமேனிச்‌ செம்பாதி யிடமளித்தே 
யுய்யும்வாழ்‌ வொருங்கருள்செய்‌ துபகரிக்கப்‌ பெற்றேனே. 


என்னினுமோர்‌ வரங்கேட்கே னிறைவகேள்‌ யாமிருவர்‌ 
பன்னியவிக்‌ கதைமுழுதுங்‌ கேட்பவர்கள்‌ பகல்கான்ற்‌ 
மின்னவிர்செஞ்‌ சுடர்ப்பரிதி வெண்மதிதா ரகைக்காலந்‌ 
தன்னளவும்‌ பொன்னுலகிற்‌ றாமிருத்தல்‌ வேண்டுமால்‌. 


இத்தலமற்‌ றெவற்றுள்ளு மதிகமா யேந்தெழிற்கோட்‌ 
டுத்தமத்தென்‌ கியலாய மொண்கியலா யம்போல 
நித்தியசா நித்தியமாய்‌ நீயமர்ந்துன்‌ னன்பர்க்குச்‌ 
சத்தியமா முத்தியினைத்‌ தந்தருளல்‌ வேண்டுமால்‌. 
திரைசுரூட்டிக்‌ கரையொருத தேம்புனற்பொன்‌ முகரியெனுந் 
தரைவழுத்து மிந்நதியு மெந்நதிக்குந்‌ தலைமையதாய்ப்‌ 
பரிவினொடுந்‌ தரிசனத்திற்‌ பரிசனத்தி னானத்தின்‌ 
விரையவே யனைவர்க்கும்‌ வினைகளகற்‌ நிடல்வேண்டும்‌. 
வேறு. 
என்றிவை யுலகேழு மினிதரு ளென்னம்மை 
நன்றிவை. யுரைசெய்ய நாயக னவில்கின்றா 
னொன்றிய பரிவுடனா -முன்னொடு முரைசெய்த 
மன்றவு மேலாமிக்‌ காதையை மனம்வைத்து. 
யாவர்கள்‌ கேட்கின்றா ராங்கவ ரெமதருளாற்‌ 
றேவர்கள்‌ வாழுலகிற்‌ சீரிய ராய்வைக 
வேவரு மகிழ்வுற்ற வித்தலம்‌ 'யாவுள்ளு ' 
மேவரு முத்தமமாய்‌ மிகவும்‌ விளங்குகவே.' 


மாமதி தவழ்கோட்டு வானுய ரிவ்வரையை 
யாமொரு காலத்து மிடைவிடு வதுசெய்யேங்‌” 
காமரு கயிலாயம்‌ போன்று களிப்பெய்தி 
யேமுறு சிவலிங்க “மாகி யிருக்கின்றேம்‌. 


145 


(40) 


(41) 


(42) 


(45) 


(44) 


(45) 


(46) 


(47) 


146 ஞானயோகமுணர்த்திய அத்தியாயம்‌. 
யாரெமை வழிபடுவோ ரீங்கவர்‌ பாவமெலாந்‌ 
தீர்தரு பவராகி நம்முல கஞ்சேர்வுற்‌ 

றேர்பெற வெக்காலந்‌ தன்னிலு மின்பவளஞ்‌ 
சார்தரு பவராகித்‌ தழைகுந ராகுவரே. 

விழுமிய செந்துகிரும்‌ விரிசுடர்‌ வெண்முத்துஞ்‌ 
செழுவிய மாமணியுந்‌ திரையெறி பொன்முகரி 
யொழுகிய வெந்நதிக டம்முளு முத்தமமாய 
மூழுகுநர்‌ யாவர்க்கு நல்குக முத்திநலன்‌. 
என்றிவை யினிதுமொழிந்‌ தருளி யிருந்தவரா 
யொன்றிய சனகன்முதல்‌ யோகிக டமைநோக்கி 
மன்ற னறுங்கொன்றை வார்சடை வானவன்மற்‌ 


றொன்றுரை செய்கின்றா ணொழிவறு மின்னருளால்‌. 


நுங்க டமக்கிவண்யா நுவலுறு ஞானத்தை 

யங்க ணொருப்பட்ட வுள்ள மமைந்தோராய்த 
தங்கு தவத்தோர்க்குச்‌ சாற்றுமி னுங்களைநாம்‌ 
பொங்கிய பத்தியினாற்‌ போத வுவந்தனமால்‌. 
விழைவொ டுமக்குவரம்‌ வேண்டுவ கேண்மினென 
டழையுறழ்‌ கண்டனையம்‌ மாதவர்‌ தாடொழுது 
மொழிகுவ ரெம்பெருமா னின்னுழை முட்டாது 
தழுவுறு மன்புநிலை பெறுவது தரல்வேண்டும்‌. 


எங்க ட௪மக்கிதுவே வேண்டுவ தென்னலுமே 
யுங்கண மொழிப்படியே யாக வுரைத்ததெனத்‌ 
திங்கண்‌ முடித்திலகுஞ்‌ செம்பவ ளஎச்சடையிற்‌ 
கங்கை மிலைந்தபிரான்‌ கருணை பொழிந்தருளி. 
வேறு. 
தலைமை யாஞ்சன காதியர்‌ போற்றிட 
வுலகெ லாமினி தீன்ற வுமையொடுங் 
கலைவ லோர்புகழ்‌ காளத்தி நாதனென்‌ 
றிலகு சீர்ச்சிவ லிங்கத்து ளெய்தினான்‌ . 


மங்கை பாகன்‌ மறைந்தபின்‌ மாதவ 
ரங்க வன்றரு ஞான மகமகிழ்ந்‌ 

தெங்கு மாமவன்‌ றாள்பணித்‌ தேத்தினார்‌ 
தங்க ளிச்சைப்‌ படிதணந்‌ தாரரோ. 


(48) 


(49) 


(59) 


(21) 


(52 


(53) 


(54) 


(557 


திருக்காளத்திப்புராணம்‌. 147 


விற்ற டக்கை விசயவெண் ஸீற்றுமெய்க்‌ 

கற்றை வார்சடைக்‌ கண்ணுத லோன்வரைப்‌ 

பொற்றொ டிக்குப்‌ புகன்றருண்‌ ஞானமிங்‌ 

கிற்றை வைக லிசைத்தே முனக்கியாம்‌. (56) 


கதித ரூந்திருக்‌ காளத்தி மால்வரைப்‌ 

பதியின்‌ மேன்மையும்‌ பைம்பொன்‌ முகரிமா 

நதியின்‌ மேன்மையு நாத னுரைப்படி 

விதிவ ழாம லுனக்கு விளம்பினோம்‌. (57) 
ஆசச்செய்யுள்‌, 1057. 


பத்தொன்பதாவது 
. விசிட்டத்தலமுரைத்த அத்தியாயம்‌. 


ஆழி யம்பெயர்‌ படைத்துள வகல்வனத்‌ தருந்தவத்‌ துறைபோய 
வாழி யந்தணார்‌ சூதமா முனிவனை மற்றிது வினவுற்றார்‌ 

பூழி வெண்பொடி யொளிபழுத்‌ திலகுமெய்ப்‌ புரிசடைத்‌ தவக்குன்றே 
சூழு மெவ்வகைத்‌ தத்துவ விசாரமுந்‌ துகளற வுணர்ந்தோய்கேள்‌. (1) 


யாங்கண்‌ முத்தியின்‌ சாதனங்‌ கேட்பதற்‌ கினிதுளம்‌ விழைகின்றே 
மாங்க தற்குவே றளவிலா விதஞ்சொல்வ ரங்கண்மா ஞாலத்திற்‌ 
பாங்கி னார்சிலர்‌ கேவல ஞானமே பகருவர்‌ சிலர்தாங்க 

ளோங்கு முத்தம கருமத்தை யறிவுட ஸனுஞற்றுகின்‌ றதைச்சொல்வர்‌. (2) 


தான மென்பதைச்‌ சாற்றுவர்‌ சிலர்சிலர்‌ விரதமே தகுமென்ப 

ரூன மில்சிறப்‌ புடையவேள்‌ வியைச்சில ருரைப்பர்கள்‌ சிலாதாங்கண்‌ 
மாந லந்திகழ்‌ தவத்தினை யியம்புவர்‌ மற்றுவே றுளசில்லோர்‌ 
மேன்மை தங்கிய வருணியின்‌ முறையினை விளம்புவர்‌ மேலாக.(3) 


இல்ல றத்தினைச்‌ சிலரெடுத்‌ தியம்புவர்‌ வனத்தன தியறன்னைச்‌ 
சொல்ல லுற்றனர்‌ சிலர்சிலர்‌ முழுவதுந்‌ துறப்பதைச்‌ சொல்கிற்பா 
ரெல்லை யில்சிறப்‌ புடையதீர்த்‌ தப்பய னிசைப்பவர்‌ சிலர்தாங்கள்‌ 
சொல்ல ரும்பழ மறையினை யோதுதல்‌ சொற்றனர்‌ சிலரம்மா. (4) 


சிலரு யர்ந்துள சிவத்தலத்‌ தமர்வதைச்‌ செப்புவர்‌ சிலரின்னும்‌ 
பலவி தப்பட. முத்திசா தனத்தினைப்‌ பன்னுவ ரிவற்றுள்ளு 
முலகின்‌ மன்னுயிர்‌ யாவையு முளுற்றுதற்‌ குரியதா யுயாமுத்தி 
நலனு றத்தரு கின்றதா யுள்ளதை நவில்கென நவில்கின்றான்‌. (5) 


தீ டு ்‌ 
148 , வசிட்‌டத்தலமுரைத்த அத்தியாயம்‌. 
வம்மின்‌ மாதவக்‌ கிழமையி னுயர்ந்துள மறையவ ரனைவீரு 

நும்மு ளத்தினிற்‌ றுணிவொடுங்‌ கேண்மின்௧ ணுவலரு முத்திக்கு 
மெய்ம்மை யாந்தனிச்‌ சாதனம்‌ விளம்புதும்‌ வியாதமா முனிமேனாட்‌ 
கொம்மை வெம்முலைத்‌ திருமகள்‌ கொழுநனைக்‌ குறுகிவை குண்டத்தில்‌, (6) 


வணங்கி மற்றிது வினவலு மாங்கவன்‌ மனங்களி சிறந்தோங்கி 
மிணங்கு மன்றலம்‌ பதுமபீ டத்தம ரிலங்கிழை தன்னோடும்‌ 
பிணங்கு வெண்புரி நாலணிமார்புடைப்‌ பிரமன்விண்‌ ணவரோடுங் 
குணங்கொள்‌ காட்சியின்‌ வியாதமா மூனியொடுங்‌ கயிலையிற்‌ குறுகுற்றான்‌.(1) 


புலிய தட்கலை புனைந்தருள்‌ புனிதனைப்‌ புனைகழற்‌ றாள்போற்றி 
யுலகி னுக்கினி தாயமற்‌ நிதுதனை யுசாவின னப்போதில்‌ 

அலகில்‌ சோதியாய்‌ முழுதொருங்‌ குணர்ந்தினி தறமுத லொருநான்கு 
மிலக நல்சுவோ னாகியெவ்‌ வீசர்க்கு மீசனே தானாகி. (8) 
பதிக ளுக்குமோர்‌ பதியிவ னென்னலாய்ப்‌ பழிப்பில்சீர்த்‌ தேவுக்கு 
மதிக மாகிய தேவென லாயருட்‌ பரமனா யனைவேோர்க்கு 

மதிவி ழைந்துள யாவையும்‌ வழங்கிட வல்லவன்‌ றானாகி 

யிதம னைத்துயி ரும்பெற வளிப்பதி லினியனா யாவைக்கும்‌. (9) 


வல்ல னாகிமற்‌ றுண்மையாய்‌ ஞானமா யானந்த வாழ்வாகி 

யெல்லை யின்றிய நிறைவுபெற்‌ நறெனைவர்க்கு மினியசான்‌ றெனநின்ற 
தொல்லை வானவ னருள்செய லுற்றனன்‌ றுழாய்நறுந்தொடையோய்கே 
ணல்ல வற்றுளு நல்லது நீயெமை வினாயது நவில்கின்றாம்‌. (10) 


ஈது முன்னமு நம்மையித்‌ தேவிமற்‌ றென்னென வேகேட்டா 
ளோதி னேமிவட்‌ கனையதோ ரிதனையிங்‌ குனக்கியா முரைக்கின்றோம்‌ 
ப்‌ ல ்‌ 7 
யாது முத்தியின்‌ சாதன மென்றிடின்‌ ஞானமே யிதுசொல்லின்‌ 
வேத நன்சிரத்‌ துள்ளதென்‌ றென்மதி மிகத்தெளிந்‌ ததுவாமால்‌.(11) 


தொல்லை நான்மறை தம்மொடு மிருதிநூல்‌ சொற்றதோர்‌ வழிநின்று 
நல்லொ ழுக்கமேல்‌ கொண்டுபல்‌ பவந்தொறு நன்கினி தொழுகுற்று 
வல்ல சித்தியை யடைந்தவர்க்‌ கெமதருள்‌ வைப்பினாற்‌ சிவஞான 
மொல்வ தாகுமற்‌ றல்லதிங்‌ கெளிதினி னாறுவதோ வ.ஃதம்மா. (12) 


இயற்றி டுங்கரு மங்களிற்‌ றிரும்பிய வந்தண னிஞ்ஞானப்‌ 
பயிற்சிக்‌ கிங்கதி காரியா குவன்மிக மற்றைய பார்ப்பாரூ 

மயர்ப்பில்‌ வேந்தரும்‌ வணிகருங் குறைவதி கங்களா லதிகாரர்‌ 
வியக்கு மிக்குல மாதரு முரியவர்‌ வேதநூ லினைக்கேட்க. (18) 


திருக்கானத்திப்புராணம்‌, 749 


இனைய ரேவலை மியற்றுபின்‌ வர்களும்‌ புராணநூ லினிற்கேள்வி 
தனைய டைந்துஞா னத்தினை யெய்துவர்‌ *விஞ்சையர்‌ சிலர்தாங்கண்‌ 
மூனமி மம்பிய மாதரும்‌ பின்னவர்க்‌ கொப்பென மொழிவார்கள்‌ 
வினவின்‌ மற்றைய சதியும்‌ பாடைவேற்‌ றுமையின்மே விடுஞானம்‌. (14) 


மேவு கின்றதுஞ்‌ சிறிதுகா லஞ்செலி னெனவிதித்‌ தனநூல்கள்‌ 
யாவ சிட்மையிற்‌ சாதன மின்றிய மினையஞா னம்பெற்றோ 

ராவ ரன்னவர்‌ தமக்குமுற்‌ பவத்தினி லமைத்ததா மிம்மைக்கட்‌ 
டாவில்‌ சீர்த்தவ மறையவர்க்‌ குத்தடை யின்றியே வருஞானம்‌. (15) 


தடையண்‌ டேனையோர்‌ தங்களுக்‌ கிம்மையின்‌ முத்தியைத்‌ தரமாட்டா 
தொடிவி லாவுளப்‌ பற்றொடுங்‌ கூடிய ஞானமா யுளதாலே ்‌ 
மூடிவி லாதவிப்‌ பரமஞா னந்தனை மொழிவுறின்‌ விசுத்தற்கே 
யடையு மாதலா லனைவரும்‌ வருந்திடா தடையமாட்‌ டார்முத்தி, (18) 


தானம்‌ யாகமுன்‌ னாகிய பலவகைத்‌ தவங்களுந்‌ தகுமுத்திக்‌ 

கான சாதன மன்றத ஸனால்வருந்‌ தாமலே யனைவர்க்கு 

மூன மின்றியெப்‌ பொருட்டினான்‌ முத்திவந்‌ துறுமெனி னுரைக்கின்றே 
மாநி லத்தெமக்‌ குத்தம்‌ மாகிய மாதலம்‌ பலவுள்ள. (155 


இங்கி வற்றினு சோருழி தனையடைந்‌ தினிதமர்ந்‌ திடன்முத்தி 
யங்கண மாநிலத்‌ தளிப்பவா மத்தல மாங்கவை யெவையென்னிந்‌ 
கங்கை சூழ்தரூ காசிமா நகரெமக்‌ களித்திடுங்‌ களிப்பென்றுந் 
தங்கி யன்னதின்‌ முடிவுறு பல்லுயிர்க்‌ கெமதரு டன்னாலே,. (18) 


முத்தி மெய்துறத்‌ தாரகப்‌ பிரடீம்யாந்‌ தானமா முயன்றீவே 

மத்த லத்திடை யாரூயி ருலப்புறி னடைந்தி டலாமுத்தி 

சித்தி நல்குறு தென்கயி லாயம்யாந்‌ தினங்களி சிறந்தோங்கித்‌ 
தத்து தெண்டிரை சுருட்டுபொன்‌ முகரியெத்‌ தலத்திலே சார்வாகி. (19) 


பாவ நாசமா யெவ்வகை யுலகினும்‌ பயில்வுறு தீர்த்தங்கள்‌ 

யாவுத்‌ தன்னிடை நித்தசா னித்திய மெய்திமா தந்தோறு 

மேவி டும்விதீ பாதத்தின்‌ மகத்தினின்‌ மிகுமக மாதத்திற்‌ 

றாவி லாதிவா ரத்தினிற்‌ புதையிரு டன்னிலே நீராடி, (2௦9) 


ஆங்க மர்ந்தகா ளத்திநா தனையடைந்‌ தாதரித்‌ தருச்சிப்போர்‌ 
தாங்கள்‌ யாவர்மற்‌ நாயினும்‌ யாண்டொன்று தினந்தினந்‌ தயாவோடும்‌ 
பூங்க ழற்றுணை வணங்குபு புசிக்கமற்‌ றன்னது புரியாரேற்‌ 

பாங்கி லையிரு திங்களே யெனினுமம்‌ பண்பிலே பணிவுற்று. (215 





* விஞ்சையர்‌ - வித்துவான்கள்‌. 


150 வசிட்டத்தலமுரைத்த அத்தியாயம்‌, 


அருந்தல்‌ செய்கமற்‌ றன்னதான்‌ முத்தியை யளிப்பதோ ரருண்ஞானம்‌ 
பொருந்து மாங்கவ ரிறுதியா மெல்லையிற்‌ பொருந்திய ஞானத்தாற்‌ 
றிருந்து முத்தியைச்‌ சேர்வர்மற்‌ றியாவரே யாயினுந் தில்லைக்க 
ணிருந்து வைகலு நியமமாய்‌ மன்றினு ளிறைவனை யினிதேத்தி. (22) 


அடிப ஸணிந்திடி னன்னவர்‌ முத்தியை யடைவரை யுறல்வேண்டா 
படிபு கழ்ந்திடு பழமலை யதனிடைப்‌ பரிவொடீ ராண் டெய்தி 
முடிவி னித்தமு நியமமா யாவனே யெனினுமூ வலம்வந்து 

கடவு ளைத்தொழி னன்னவன்‌ முத்தியைக்‌ கைப்பல ஸாச்சேர்வன்‌.(23) 


அத்த லங்களில்‌ வைகுறு மளவிலே தன்பிற விகட்கச்சம்‌ 

வைத்தி டானவை யெளிதினி ஸீங்குவன்‌ மாயிரு ஞாலத்தின்‌ 
முத்தி வேட்பவன்‌ மொழிந்தவிப்‌ பதிகளி லொன்றினை முயன்றெய்தி 
பத்தி யிற்பணிந்‌ தமாந்திடக்‌ கடவனென்‌ றநிறையவன்‌ பகாபோதில்‌. (24) 


அனைய வாய்மொழி செவிமடுத்‌ துவப்புறு மாழியம்‌ படைவேந்தன்‌ 

புனித நாண்மலர்‌ மூளரியந்‌ தவிசினிற்‌ பொருந்திய வயனோடும்‌ 

வினையி ஸீங்கிய விமையவர்‌ குழாத்தொடும்‌ வியாதமா முனியோடுங்‌ 

கனியி தழ்த்திரு மாதொடுங்‌ கயிலையங்‌ கடவுளைக்‌ கழல்போற்றி. (25) 
வேறு. 

விடைகொடு புறமேகிச்‌ செங்கால்‌ வெள்ளன்னக 

கடவுளை யிமையோரை செல்க வெனக்கழறா 

வுடைதிரை யாழிமிசை யறநிதுயி லினிதுற்றோன்‌ 

படிபுகழ்‌ காளத்திப்‌ பதியினை மிகநாடி. (26) 


உலக மெவற்றுள்ளு முத்தம வுத்தமமா 

யிலகுற வைந்தாய யோசனை யெனுமகல 

நிலைபெறு மீரைந்தா மோசனை யெனுநீள 

மலைவறு புண்ணியமா யமர்வுறு தலமாகி, (279) 


முள்ளுடை மூலமெனு முண்டக மேலோனுந்‌ 

தெள்ளிய படிகநிறத்‌ தேமொழி நாமாதுங்‌ 

கள்ளவிழ்‌ கடிமலர்மென்‌ கற்பக நறுநீழல்‌ 

வள்ளலு நீலையெனும்‌ யோகினி மடவரலும்‌. (28) 


படரொளி மணியுமிழும்‌ பைவிரி பகுவாயின்‌ 

விடமுறு நாகமெனுங்‌ காளனும்‌ வெண்பிறையின்‌ 

வடிவுற ழிருகோட்டு மழைமத வண்கலுழி 

யூுடைதிரை மாநதிபா யத்தியு மும்பர்களும்‌. (29) 


திருக்காளத்திப்புராணம்‌, 


கனிவறும்‌ யாழிசைய கந்தரு வர்கடாமும்‌ 
வினையகன்‌ முனிவரரும்‌ விழைவொடும்‌ வழிபட்ட 
புனிதநன்‌ னகராகிப்‌ புத்தியு முத்தியுமாங்‌ 

கினிதரு டலமாகி யிணையிலை யெனலாய. 


தென்கயி லாயமெனுஞ்‌ சீரிய நன்னகரை 
மென்கம லத்தவிசின்‌ மெல்லிய லொடுமுற்றா 
னன்பது மாசனனு நாமக டன்னோடு 

மன்புறு பழமலையை மகிழ்வி னடைந்தனனால்‌. 


வேத வியாதனுமா விழைவொடு காசியெனு 
மாதி வளம்பதியை யணுகின னமராகளு 

மாதவர்‌ தங்குழுவு மகிழ்வொடு தில்லைநகர்‌ 
காதலி னெய்தினராற்‌ கடவுளு ரைப்படியே. 


யாதொ ரிடந்தனிலே யிலகிய மணிமன்று 
ளாதி நடம்புரிவ தாயிடை யருமுனிவர்‌ 
மூதுள பிறவிதொறு முற்று தவப்பயனாற்‌ 
போதவு மடைவுற்றுப்‌ போற்றி வதிந்தார்கள்‌ . 
சீர்பெறு நாந்தாமுன்‌ றென்கயி லாயமுறா 
வோர்வரு டங்காறு முயரும்‌ வியாதமுனி 
பேரரு ளால்வைகிப்‌ பெட்புறு தில்லையினுஞ்‌ 
சார்வுற வப்பரிசே தங்குபு வைகியபின்‌. 


பழமலை தன்னினுமப்‌ பான்மையின்‌ வைகியபின்‌ 

விழைதரு கங்கைநதி வெண்டிரை செம்பொன்னு 

நிழறிகழ்‌ பன்மணியு நித்தில முஞ்சொரியு 

மழகிய காசியினு மம்முறை யேயமரா. 

ஞான மடைந்தனமா ஸீவிரு நன்குறவிம்‌ 

மாநக ரானவையு ளொன்றினை மருவுற்று 

மேன்மைய முத்திபெற வேண்டுதல்‌ செய்ம்மின்க 

ளான விவற்றினிடை முத்தி யடைந்தவர்தாம்‌. 

எண்ணில ரென்றிதனை யெறிசுட ரட௪லாழி 

நண்ணிய வாரணியத்‌ துற்றுள நற்றவராம்‌ 

புண்ணிய மாமுனிவர்க்‌ கினிது புகன்றனனால்‌ 

உண்ணிறை கருணையொடு முயாதரு சூதமுனி. 
ஆகச்செய்யுள்‌, 10468, 


1751 


(30) 


(51) 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


(37) 


இருபதாவது 
நூற்றுப்பன்னிருவர்‌ முத்திசாதனம்‌ 
பெற்ற அத்தியாயம்‌. 


தொல்பு ராணவிதி யாவையு முணர்ந்துதுக ளற்றவுணர்வி 
னெல்லை யில்பெருமை பெற்றகரு ணைக்கட லெனத்திகழ்பவன்‌ 
மல்கு நீற்றொளி பழுத்திலகி யக்கமணி மாலைவனையுஞ்‌் 

செல்வ ஞானகுண சீலம்வளர்‌ சூதமுனி செப்பலுறுவான, (1) 


உன்ன ரூந்தவ முஞற்றிமெய்‌ யுணர்ந்துயரு முத்தமர்களே 

யின்னு மோர்வகையின்‌ முத்தியுறு நல்வழி யெடுத்துரைசெய்கே 
மன்ன தொன்றறிய வேதமுடி விற்றெளிவ தாகுமதனைப்‌ 

பன்னு தும்முள மொருப்படுதல்‌ பெற்றினிது கேட்கபரிவின. 2 


அவாவ றுத்துமறை சொற்றவிதி யுற்றொழுகு மந்தணர்களிற்‌ 
சுவேத வச்சுவ தரப்பெயரி னானிறுதி யாயதுறவோர்‌ 

தவாத நூற்றினொடு பன்னிருவர்‌ வெண்பொடி தயங்குவடிவோர்‌ 
சிவாய வென்றுதிரி புண்டர மழுத்தியெழில்‌ சேர்நுதலினார்‌. (3) 


அக்க மாலிகை விழைந்துபுனை யாபரண மாமழகியோர்‌ 

முக்கண்‌ ஞானபசி பூரண முதற்பொருளை முப்பொழுதினு 

மிக்க பூசனை யிழைத்துவழி பட்டிடும்‌ விழுப்பமுடையோ 

ரொக்க யாவரு முஞற்றறிய நற்றவ மூவப்பொடுசெய்தார்‌. (4) 


யாதொர்‌ சூழறெரி சித்தவள விந்கொடிய பாவமெவையு 

மோது மெவ்வழலி லிட்டதொரு பஞ்சென முடிந்திடுவவா 

மோது மல்வகை யெனப்பிறவி தாமுமொழி வுற்றிடுவவாம்‌ 

யாதொர்‌ சூழலிடை வைகியிடு மாந்தர்க ளெவர்க்குமிறையோன்‌. (5) 


ஆத ரித்துவிரை வோடுபர முத்தியை யளித்தருள்செய்வான்‌ 
யாதொர்‌ சூழலிடை யந்தணர்‌ தமக்கொருவன்‌ யாண்டுகடொறும்‌ 
யாதொர்‌ தானம தியன்றதை யுவப்பினொடு மீந்தளவிலாத்‌ 

தீது மல்குபவ பந்தமுழு துங்கடிது தீர்வனெளிதா, (6) 
யாதொர்‌ சூழலி ஸிருந்துசிவ னன்பர்கையி லினிதுதினமு 

மோது முட்டியள வாயினுமொர்‌ பிச்சையிட லுற்றவுடனே 

நோத ருங்கொடிய பாவமுழு துங்கடிது நொய்தினகல்வன்‌ 

யாதொர்‌ சூழலிடை நல்லசிவ ஞானித ஸிடத்துமகிழ்வால்‌. (7) 


திருக்காளத்திப்புராணம்‌ . 


ஓத னம்மெனினு மாடையெனி ஸும்முதவி செய்தவொருவன்‌ 
சாத றோன்றுத றவிர்ந்திடுவன்‌ யாதொரு தலத்தினிடையே 
மாத வஞ்செப மகத்தொழி நியானமகிழ்‌ தானமிவைதா 
மேதி லர்க்கெனினும்‌ வேதியர்‌ தமக்கெனினு மீறில்பலனாம்‌. 
வேறு. 

அனைய தோர்திருக்‌ காளத்தி யாகிய 

வினிய நற்றலத்‌ தன்னோ ரிழைத்திடு 

புனித மாதவத்‌ தாற்புக ழன்பினால்‌ 

வனிதை பாகன்‌ மகிழ்ந்தெதிர்‌ தோன்றினான்‌. 


கண்டு மாதவ ரூள்ளங்்‌ களிப்புற 

மண்டு காதலின்‌: வீழ்ந்து வணங்கினர்‌ 
தொண்டு செய்தனர்‌ முத்தியின்‌ சூழ்ச்சியை 
யண்டா. நாயக னேயரு ளென்றலும்‌. 

பவள வார்சடைப்‌ பான்மதி சூடிநுண்‌ 
டவள நீறு தயங்கத்‌ தழைசெவிக்‌ 

கவள யானை யதள் பொதி கண்ணுத 
றுவளு நாலணி மார்பர்க்குச்‌ சொல்லுவான்‌ . 


உத்த மத்தவ மேகொண் மொழுகுவீர்‌ 
முத்தி சாதன மீங்கு மொழிகுவாம்‌ 

பத்தி தன்னொடுங்‌. கேண்மின்‌ பரமமாய்ச்‌ 
சுத்த மாய்மறை வாமது சொல்லுநின்‌. 


மறுவி லாதி வருணர்முன்‌ னால்வர்க 
ளுறுதி யாக வொழுகு மொழுக்கநான்‌ 
கறுதி யாக வவையடைந்‌ தாலன்றிப்‌ 
பெறுவ தாமோ பெறலரு முத்தியே. 


யாவன றன்குலத்‌ துக்கியை யுஞ்செய 
லோவு றாம லுளுற்றுவ னாங்கவன்‌ 

காவ லாய கடவு ளருளினாற்‌ 

நாவில்‌ வேதியன்‌ றன்குலத்‌ தெய்துவான்‌. 
அனையன்‌ சாத கருமமுன்‌ னாகிய 
வினைக எளாற்றி விமல மடைந்துபின்‌ 


பனுவ லின்வழி முந்நூல்‌ பரித்துநன்‌ 
கினிய னாகிக்‌ குரவனை யெய்துறா. 


(8) 


(59) 


(10) 


(11) 


(12) 


(13) 


(14) 


(15) 


154 தாற்றுப்பன்னிருவர்‌ முத்திசாதனம்‌ பெற்ற அத்தியாயம்‌. 


மறைப யின்று மணம்புணர்‌ வெய்திநற்‌ 

பொறிகொள் வெந்தழல்‌ வேள்வி புரிந்துபின்‌ 

முறையி னாற்பல தான முயன்றிழைத்‌ 

தறிவி னோடு மருந்தவ மாற்றுக. (16) 


இழைக்கை யிற்பயன்‌ யாதுமெண்‌ ணாதிழைத 

தழுக்க தாயவெம்‌ பாவ மகன்றிடக்‌ 

கழித்து நான்கு கரணமுந்‌ தூயனாய 

விழுத்த கும்பர ஞான விழைவினால்‌. (17) 


உலக வாழ்வினில்‌ வேட்கை யொழிந்துபின்‌ 

பலவ கைப்படு தோடம்‌ பகுத்துணா்‌ 

புலமை யாற்பரி பக்குவம்‌ பூண்டுணா்‌ 

நிலைமை யெய்தி நியாத மடைசூவன. (18) 


முத்தி வேட்ட முறையான்‌ முமுக்குவென் 

றத்த னிப்பெய ரெய்துவ னன்னதோர்‌ 

வித்த கத்தின்‌ விதிப்பட்‌ ஓுறைத்தவன்‌ 

கொத்தை தீர்ந்த சூடீசக ஸனாகியும்‌. (189) 
தான்வெ கூதக ஸனாகியுஞ்‌ சந்தத 

மான பிக்குக னாகியு மாங்கவன்‌ 

மேன்மை யஞ்ச விருத்திய னாகியு 

மீன மில்லா வெமதின்‌ னருளினால்‌. (20) 


பரம வஞ்ச விருத்தியைப்‌ பற்றுவன்‌ 

றரும சாந்திநற்‌ றாந்தி திதீக்கதை 

யருமை நானஞ்‌ சவுசங்கொல்‌ லாவற 

முரிமை யன்றிய பொய்ம்மொழி யோவுதல்‌. (21) 


மொழியு மந்திரத்‌ தான்முழு நீறுடற்‌ 

பழைய நான்மறைப்‌ பண்ணவன்‌ பச்சைமான்‌ 

மழுவ லானெனு மூவர்‌ வடிவுமாயத்‌ 

தழைவு றுந்திரி புண்டர தாரணம்‌. (22) 
அருட்சு டர்ச்சிவ லிங்கத்‌ தருச்சனை 

யுரைத்த விம்முறை யாவு மொருதனிப்‌ 

பொருட்பெ றும்பழை யோர்கள்‌ புரிந்திடு 

சரித்தி ரங்க ளெனச்சொலுந்‌ தன்மைய, (23) 


திருக்காளத்திப்புராணம்‌, 


மறைச்சி ரப்பொருள்‌ வாக்கியங்‌ கேட்டவை 
யுறத்த ரித்த லுவப்பொடுந்‌ தேசிகன்‌ 
குறித்த வேவ லிழைத்தலிக்‌ கூறிய 

வறத்து றந்த வவன்புரி செய்திகள்‌ . 


இன்ன பண்பி னொழுகு மினையவன்‌ 
முன்னை நாளினின்‌ முற்றிய நற்றவந்‌ 
தன்னி ஸனாற்சிவன்‌ றன்னரு எால்விரைந்‌ 
துன்ன ரும்பர ஞான முறுவனால்‌. 

உற்ற தாயவவல்‌ வொண்மறை யின்சிரஞ்‌ 
சொற்ற ஞானத்தி னான்முத்தி தோய்குவன்‌ 
பற்றி லாப்பர ஞானத்தி னாலன்றி 
மற்றொன் றாற்பர முத்தியும்‌ வாய்க்குமோ. 


மொழிந்த னந்தொகுத்‌ தேமுத்தி சாதன 
மழுந்தி ஞான மடைதற்கு நீருளந் 
தழும்பி ருத்தல்செய்‌ வீரெனத்‌ தண்மதிக்‌ 
கொழுந்து சூடுங்‌ குழகன்‌ மறைந்தனன்‌. 
அறிவின்‌ மேம்படு நீவிரு மன்னவா 
றிறைவ ஸனின்னரு ளாலிங்கி யான்பக 
ரூறுதி யெண்ணி யுயர்தென்‌ கயிலையிற்‌ 
பெறல ருஞ்சிவ ஞானம்‌ பெறுகுதிர்‌. 
அந்ந கர்க்க ணடைந்திடி னல்லதை 
யுன்ன ரும்பவ மிங்கொழி யாதிது 
தன்னை நம்புமின்‌ சத்தியஞ்‌ சத்தியஞ்‌ 
சொன்ன விம்முறை யாருந்‌ துணிமினோ. 
வழுவி லாமல்‌ வருணி முதலியோ 
ரொழுகு நான்கொழுக்‌ கந்தனை யுற்றலா 
லழிவின்‌ முத்தி யவாவுத லுற்றவன்‌ 
கழிபெ ரூம்பவத்‌ துன்பங்‌ கடந்திடான்‌.. 
உரைத்த விம்மொழி யுண்மைமீ துண்மையே 
கருத்தி னையற ஸீங்கக்‌ கழறினே 
மருத்து ழாய்கமழ்‌ மார்பினன்‌ றன்னினும்‌ 
விரித்த நான்மறை வேதியன்‌ றனனினும்‌. 


155 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(39) 


(31) 


[தட நரற்றுப்பன்னிருவர்‌ முத்தீசாதனம்‌ பெற்ற அத்தியாயம்‌. 


நறிய கற்பக நன்னிழ லானினும்‌ 

பிறைகு லாஞ்சடைப்‌ பெம்மா னதிகணென்்‌ 

றறியுங்‌ காலம்‌ வராத வளவும்வெம்‌ 

பிறவி கோடி பிறந்தும்‌ பிறப்பறா. 3 


தெளிவி னோர்ந்து சிவனே பிரமமென் 

றளிய வள்ளத்‌ தறியு மறிவுறா 

தெளிதின்‌ முத்தி விரும்பின தில்லையென் 

றொளிய காட்சி மறைக ளூரைக்குமால்‌. (33) 


முழுதொ ரூங்குணர்‌ முன்னவ ஸனாகியே 

யொழிவில்‌ பேரரு ளூத்தம னாகியே 

பழுதில்‌ சீர்த்திய னாய பாசிவன்‌ 

மொழிவன்‌ ஞானமின்‌ றேன்முத்தி யின்றென. (345 


வலம்பு ரித்தடக்‌ கைச்செங்கண்‌ மாயனும்‌ 

பொலஞ்சு டர்க்கம லத்திற்‌ புனிதனு 

மிலங்கி லைக்குலி சப்படை யேந்தியுந் 

துலங்க யாவரு மம்முறை சொற்றனர்‌. (கடு 


அறிவின்‌ மேலவ ராயைம்‌ பொறியையுந்‌ 

தெறுத லுற்றவ ராயுண்மை செப்புறு 

மறுவில்‌ சாந்தரக ளாயுளன மாதவத்‌ 

துறவி னோருமவ்‌ வாறுசொற்‌ றாரரோ. (36) 


மாசில்‌ காட்சியின்‌ மாதவத்‌ தீர்பல 

பேசி யென்னை பெருமறை யுச்சியி 

னாசி லாவரு ஞானமில்‌ லாமலே 

யேசி லாப்பர முத்தியெய்‌ தாதரோ. (379 


மாந்தர்‌ கட்கு மறைவழி ஞானமே 

யேயந்த சோபன மாய்ப்பழு தில்லதாய்‌ 

வாய்ந்த தன்னிய ஞான மறைவழி 

யாயந்த ஞான மடைவதற்‌ கேதுவாம்‌. (38) 

என்று சூத னியம்பின னேடவிழ்‌ 

கொன்றை வேணிக்‌ குழகன்‌ குலவரை 

மன்றல்‌ வார்குழன்‌ மாதொடு முண்மகிழ்ந்‌ 

தொன்று சீர்த்திருக்‌ காளத்தி யூண்மையை. (39) 
ஆகச்செய்யுள்‌, 7727. 


திருக்காளத்திப்புராணம்‌. 


இருபத்‌ தொன்றாவது 


காளத்தி மகிமையுரைத்த அத்தியாயம்‌. 


வேதமொர்‌ நான்கும்‌ வகுத்த வியாத 
னாதர விற்சொல்‌ புராண மனைத்து 
மோதிய சூதனொ ரூண்மை யுரைப்பான்‌ 
மாதவர்‌ நேமி வனத்தவர்‌ கேட்ப. 


முற்றிய நற்குண மூதுணர்‌ காட்சி 

பெற்றியின்‌ மிக்க பெருந்தவர்‌ நீவிர்‌ 

உற்று வினாய வுரைப்படி யின்னு 

மிற்றென வொன்றை யிசைக்குவல்‌ கேண்மின்‌. 
சண்ணிஓ்‌ வாகிய வெவ்வுயிர்‌ கட்கு 

நண்ணரு முத்தியை நல்குவ தாகி 
யொண்மறை யின்முடி வாலுணர்‌ கின்ற 
வண்மைய தாயுள தோர்தல மாதோ. 


புத்திய முத்தியு நன்கருள்‌ பூவை 
நித்திய மாகி நிறைந்தமெய்ஞ்‌ ஞான 
வித்தக மேனி விளங்கிழை வெற்பி 
னுத்தமி யாமுமை யாடலை நாளில்‌. 
வேறு. 
தேவ தேவனை யுலகநா தனைத்தெரிப்‌ பில்லா 
வோவி லெவ்வுயிர்க்‌ குஞ்சம மாகியுள்‌ ளானை 
மேவு ஞானசம்‌ பன்னனை மெய்யிலக்‌ கணங்கள்‌ 
யாவும்‌ வாய்த்தவன்‌ நறன்னையாண்‌ டுஞ்செறி யிறையை. 


பொருவில்‌ சோதியைத்‌ தனக்கொரு குறியிலாப்‌ பொருளைக்‌ 
கிருத காடினி யம்மெனக்‌ கேவலங்‌ கருணை 

யுரூவ னைப்பர மானந்த நடனவுத்‌ தமனைக்‌ 

கரூதொ ணாதவ னைக்குணங்‌ கடந்துநின்‌ றானை. 


மறைந்து ளான்றனை மாகுண மூர்த்திகள்‌ வழுத்த 
நிறைந்து ளான்றனைக்‌ குரவனை யெங்கணு, நீங்கா 
துறைந்து ளான்றனை யொருவருந்‌ தன்னொடொப்‌ பின்றிச்‌ 
சிறந்து ளசான்றனைச்‌ சிவனைமுன்‌ வணங்குதல்‌ செய்து. 


(1) 


(2) 


(3) 


(4) 


65) 


(8) 


(7) 


158 காளத்தி மகிமையுரைத்த அத்தீயாயம்‌. 


வேண்டிக்‌ கொள்பவ னாயிது வினவுவள்‌ விமல 
வீண்டு யிர்க்குநன்‌ முத்தியை யளிப்பதா யெளிதிற்‌ 
பூண்டி ழைத்திடத்‌ தக்கதி யாதெனப்‌ புகலக்‌ 
காண்ட குங்களி மயிலியற்‌ கிறையவன்‌ கழறும்‌. 


தேவி கேண்மதி யெம்மைநீ வினவுமிச்‌ செய்தி 
தாவில்‌ சீருல குக்கித மாயது சால 

வாய்வு றின்மிக நல்லது நல்லதா தரவா 

லாவி லாவிது மூன்னநாஞ்‌ சொன்னதன்‌ றுனக்கு. 


இனியு ணார்த்துது மமைந்துகேண்‌ மறையவ னெனினு 
நனிமி கக்கடை மரயவ னென்னினு நாணின்‌ 
வனிதை யென்னினும்‌ பேடிமற்‌ றென்னினும்‌ வறிய 
தனிய னென்னினுஞ்‌ செல்வனே யென்னினுஞ்‌ சால. 


ஆபுத னென்னினு மூக்க்கனே யென்னினு மன்றி 
விபுத னென்னினும்‌ வித்தக னென்னினு மிகவுந்‌ 
தபு௪ ழக்கனே யென்னினுந்‌ தருணனே யெனினு 
முபக ரித்திடு முதியவ னென்னினு முலகில்‌. 


இல்லை யென்பவ. னென்னினு முண்டென்ப னெனினுஞ்‌ 
சொல்ல ரூஞ்சிவ தலங்கண்மற்‌ றெவற்றுளுந்‌ தூய்தாய 
வல்லி நுண்ணிடை மடந்தைநின்‌ னாலுநம்‌ மாலு 

நல்லு வப்பினி தளிக்குநம்‌ மைந்தர்க னாலும்‌. 


நந்தி யாலுநம்‌ மழவிடை யாலுநம்‌ பாலிற்‌ 
சிந்தை யன்பர்க ளாலுநற்‌ றிசைமுக னாலும்‌ 
பைந்து ழாய்நறுந்‌ தொடைபுளனை பசியவ னாலு 
மிந்தி ரன்முத லாகிய வெண்மர்க எாலும்‌. 


இருள்கி ழித்தெழு மெறிசுடர்ப்‌ பரிதியி னாலுந 
திரளு மின்னமிர்‌ தளித்திடு செழுமதி யாலு 
மருள கற்றிடு கடவுளர்‌ மற்றெவ ராலு 

மருளி யக்கார்க ளாலும்வல்‌ லரக்கர்க ளாலும்‌, 
இவர்க ளாதிய வெவ்வகை யுயிர்களி னாலுங் 
கவரு மெவ்வகைத்‌ தவங்களுங்‌ கைப்பல ஸனாதற்‌ 


குவகை தூங்கிய வுளத்தொடு முறைந்திடு தலமாய்த்‌ 
தவள நித்திலங்‌ கொழித்தபொன்‌ முகரியந்‌ தலமாய்‌, 


(8) 


(9) 


(19) 


(11) 


(127 


(13) 


(14) 


(15) 


திருக்காளத்திப்‌பூராணம்‌. 


நந்த மக்கினி துவப்பதாய்‌ நானிலம்‌ பரவு 
மந்த மில்புகழ்‌ வளர்திருக்‌ காளத்தி யதனிற்‌ 
சிந்தை யன்பொடும்‌ விரதமோர்‌ யாண்டுசெய்‌ தமரிற்‌ 
பந்த நீங்கிய முத்திசா தனமிகப்‌ பலிக்கும்‌. 
வேறு. 
சித்தி ரைச்சித்‌ திரைப்பொன்‌ முகரியிற்‌ 
பத்தி யிற்புல ரிக்கட்‌ படிந்தெழுந்‌ 
தொத்த தானஞ்செய்‌ துன்னையு நம்மையு 
மெய்த்த மிழ்த்திருக்‌ காளத்தி வெற்பையும்‌. 
வல்ல வாறு வலஞ்செய்து மண்மிசை 
மெல்லத்‌ தாழ்ந்து விழைந்தெதிர்‌ போற்றுபு 
நல்லு ணாப்பக லின்றி நனியிருந் 
தெல்லி யின்௧க ணினிது மிசைகவே. 
புகழ்வை காசி விசாகம்‌ புலரிபொன்‌ 
முகரி யம்புனன்‌ மூழ்கி முடிவன 
வகம கிழ்ந்தளித்‌ தம்முறை நந்தமைத்‌ 
தகவ ணங்கி யயில்கவத்‌ தன்மையின்‌. 
ஆனி மூலத்து மந்நெறி நன்னதி 
நானஞ்‌ செய்து நலனோ டியன்றன 
தானஞ்‌ செய்துநந்‌ தம்மையு நின்னையு 


மேன்மை யிற்பணிந்‌ துண்கவவ்‌ வெல்லையில. 


ஆடி யுத்தரா டத்தினு மம்முறை 

நீடு மன்பினி னீர்படிந்‌ தந்நெறி 

கூட லுற்ற கொடுத்து வலங்கொடு 

பாடி நம்மைப்‌ பணிந்துண்க பண்டையின்‌. 
ஊன மில்சிறப்‌ பாவணி யோணநா 

டானு மம்முறை தண்புன லிற்படிந்‌் 

தான தான மளித்து நமையுமப்‌ 

பான்மை யிற்பணிந்‌ துண்கவம்‌ பண்பினின்‌. 
போற்ற ரும்புரட்‌ டாதிப்‌ புரட்டையிற்‌ 
சாற்று மம்முறை நானமுந்‌ தானமு 

மேற்ற வாறுசெய்‌ தின்புற நல்வல்‌ 

மாற்றி நம்மைப்‌ பணிந்துண்க வம்முறை. 


153 


(18) 


(17) 


(15) 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


160 காளத்தி மசிமையூரைத்த அத்தியாயம்‌. 
அலகி லைப்பசி யச்சுவ திக்குமப்‌ 

பலரிக்‌ காலையிற்‌ பூப்புன லாடிநற்‌ 

றலைமை யோர்கையிற்‌ றானமஞ்‌ செய்தெமை 
வலமோ டேத்துபு மாந்துக வம்முறை. 


கார்த்தி கைத்திருக்‌ கார்த்திகை நாட்கதி 
வாய்த்த வந்நதி வார்புனற்‌ றோய்வுறா 
வேத்து தானமும்‌ யாதொன்‌ நியன்றதைப்‌ 
பாத்து நம்மைப்‌ பணிந்துண்க வப்படி. 


மார்க ழித்திரு வாதிரை வைகறை 
நீர்ப டிந்துபின்‌ னேர்படு தானமு 
மார்வ மாக வளித்து நமைப்பணிந்‌ 
தோ்பு வாழ்த்தி யியற்றுக விம்முறை. 
தையிற்‌ பூசந்‌ தனிலே புனல்படிந்‌ 
துய்யத்‌ தான முதவி யுவந்தெமை 
மெய்யிற்‌ றாழ்ந்து விதிமுறை போற்றுபு 
மையற்‌ சிந்தையற்‌ றம்முறை மாந்துக. 
மாசி மாத மகத்தினின்‌ மாநதி 

வீசு தெண்புன லாடிநல்‌ வேதியாக்‌ 
காசை யாலியன்‌ றுள்ள தளித்தெமைப்‌ 
பூசை செய்து புசிக்கநற்‌ கங்குலில்‌ . 


உவந்த பங்குனி யுத்தர நாளினிற்‌ 

சிவந்த பொன்னும்வெண் முத்துந்‌ திரையெறி 

தவந்த ரும்பொன்‌ மூகரி தனிற்படிந்‌ 

திவர்ந்து தானமும்‌ யாடு மியற்றுக. 

வேறு. 

இம்முறையை திங்கடொறும்‌ யாவனொரு வன்றான்‌ 
விம்முறு மூவப்பினொடு மிவ்விரத நோற்கு 
மம்மவவன்‌ மெய்யிறுதி யாமளவி லேநா 
மெய்ம்மையொ டளிப்பம்விரை விற்பரம்‌ ஞானம்‌. 


இந்நிலையி னிவ்விரத ஞானமடை விக்கு 

மந்நிலைய ஞானமுயர்‌ முத்தியை யளிக்குஞ்‌ 
சொன்னவிது மெய்ம்மையிதை யிப்பொழுது சொற்றே 
முன்னினனை வர்க்குமெளி தாமிது வுளுற்ற. 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


(31) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


அணுவிலணு வாயபொரு ளீண்டையி னளிக்கி 
னிணையரிய மேருவரை யாய்வளரு மென்று 
துணிவினொடு சொல்வபல தொல்பனுவ னாளு 
நணுகரிய விவ்வுழியி னண்ணிய நார்க்கும்‌. 


போகமொடு முத்திதிட மிந்நகர்‌ புகுந்தோர்‌ 
மாகடிய பாவவிற குக்கெரியும்‌ வன்னி 
தாகமுறு காமிக ட.மக்கரிய போக 

மாகவிது காரண மருந்தவமு எார்க்கு. 


ஈங்குறைதல்‌ கிட்டிடு மிருண்டிடு மனத்தோர்‌ 
தாங்களறி யாததிது தூயவினை தன்னா 

லாங்குநம தின்னரு ளஎடைந்தறிவர்‌ பின்னைத்‌ 
தீங்குடைய னேனுமுணர்‌ வில்சிறிய னேனும்‌. 


இன்றென வுரைக்குமவ னேனுமிவ ஸணெய்தி 
நன்றுநமை யேத்தினவ ஸனம்முலகு சேர்வ 
னொன்றவடன்‌ முத்திதிர மாயெவர்க ஸளுக்குந்‌ 
துன்றுசம மாயரிய தூயபய ஸனல்கும்‌. 


மற்றிதுநம்‌ மாற்பிரம னாற்கரிய மாலாற்‌ 

றுற்றவிமை யோர்குழுவி னாற்சுகம தாகி 
யூற்றுறைவ தாமறி வுளோன்மடி யிலாமந்‌ 
பெற்றிடுக வித்தல மெனச்சுருதி பேசும்‌. 


என்றிறைவ ஸிந்நகர மான்மிய மியம்பி 
மன்றல்கமழ்‌ வார்குழன்‌ மடந்தையுமை தன்னை 
யொன்றெனு மயிக்கமத னாலினி துவப்பிற்‌ 
றன்றிரு மலர்க்கைகளி னாற்றழுவி னானால்‌. 


அந்நிலையெ னம்மைதொழு தையனை வணங்கி 
யுன்னரிய பூசனை பயுவப்பொடு புரிந்தாள்‌ 
இந்நகரின்‌ மேன்மையிறை யோனிறைவி கேட்பச்‌ 
சொன்னபடி நாமினிது சொற்றன முமக்கு. 


நீவிரு மினிக்கருமம்‌ யாவையு நிறுத்தி 

யோவறு முவப்பொடுமவ்‌ வுத்தம நகர்க்கண்‌ 
மேவுதி ரிதேகருமம்‌ வேறுகரு மங்கள்‌ 

யாவையு மிகப்பொழுது போக்குவன வென்றும்‌. 


161 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


(37) 


(38) 


_ ௮௮) 


162 வசிட்டர்‌ வினாவிய அத்தியாயம்‌. 


என்னவுயர்‌ சூதமுனி வேதமுனி யென்று 

பன்னிய வியாதமுனி சொற்றபதி னெட்டுத்‌ 

தொன்மைய புராணமு முணர்ந்துதெளி தூயோ 

னுன்னரிய தென்கயிலை மான்மிய முரைத்தான்‌. (40) 
ஆகச்செய்யுள்‌, 1167. 





இருபத்திரண்டாவது 
வ௫ட்டர்‌ வினாவிய அத்தியாயம்‌. 


தொடையுறு மினைய நூற்குத்‌ தடையிரு டூரப்ப வேண்டி 
வடிவினாற்‌ புருட னாகி வதனத்தால்‌ யானை யாகிக்‌ 

குடவயி றுடைத்தாய்ச்‌ சாந்த குணத்ததாய்ப்‌ புனித மாகி 
நெடிதுளங்‌ கடந்து நின்ற வொளியினை நினைதல்‌ செய்வாம்‌. (1) 


பண்டைநாள்‌ வசிட்டன்‌ வெள்ளிப்‌ பனிவரை யடைந்து மோனங்‌ 
கொண்டுநற்‌ செயலி மைக்குந்‌ துணிவொடைம்‌ பொறியுங்‌ கொன்று 
மண்டுறு மருத்து ணாவா வைந்தழ னடுவண்‌ வைகி 

யண்டர்யாண்‌ டீரைஞ்‌ ஞாற்றி னளவருந்‌ தவம்பு ரிந்தான்‌. (2) 


உளந்தனி லமைய வொண்சீ ருருத்திர நாப்ப ணாகித்‌ 

தெளிந்தருள்‌ குடிலை யோடு மாறாகித்‌ தீங்கு மாற்றி 

விளங்குறு மெழுத்தோ ரைந்தும்‌ விதியினின்‌ வழாது வாய்ப்பக்‌ 
களங்கனி மிடற்றி னானைக்‌ கண்ணுறச்‌ செபஞ்செய்‌ தானால்‌. (3) 


இன்னவா ஜியற்று மெல்லை யன்னவ ஸனெதிரே யேடார்‌ 
பொன்னிலா மிதழி சூடும்‌ புரிசடைப்‌ புராணன்‌ போந்து 

மன்னிய பீடத்‌ தோடுஞ்‌ சிவலிங்க வடிவ மானா 

னன்னமா மூனிவ னோக்கி யற்புத மிகவு மெய்தி. (45 


எனதுகட்‌ புலன தாகத்‌ தோன்றிய விதுமற்‌ றேது 

கனிதரு கருணை யாலே கடவுள்வந்‌ தனனோ வென்று 

மனமகிழ்‌ சிறந்து தூய புனலாட்டி மலர்கள்‌ வேய்ந்து 

கனியினி தருத்திப்‌ பூசை யிழைத்தனன்‌ கழல்கள்‌ போற்றி. (5) 


அந்நிலை யிலிங்கத்‌ துண்ணின்‌ றாதியம்‌ பகவ னாலின்‌ 

மென்னிழ லுடைய ஸாகி வெம்புலி யதளோ ஸனாகி 

மன்னுபுத்‌ தகமு மக்க மணிவடந்‌ தானு ஞானம்‌ 

பன்னுமுத்‌ திரையு மான்பாற்‌ கும்பமும்‌ பரிப்போ னாகி. (6) 


திருக்கானத்திப்பூராணம்‌. 163 


வெண்ணிலாக்‌ குழம்பு போன்று விளங்குநீற்‌ றொளிப முத்த 
வெண்ணிலாப்‌ பணிகள்‌ பூண்டங்‌ கிலங்குபா னிறத்த மெய்யுங்‌ 
கண்ணொரு மூன்றுந்‌ தெய்வக்‌ கங்கைநீர்‌ கலைவெண்‌ டிங்க 
ணண்ணுவார்‌ சடையுஞ்‌ சோதி நளிமதி வதனந்‌ தானும்‌. (7) 
பைம்மணிக்‌ கவைநாத்‌ துத்திப்‌ பாந்தண்முந்‌ நூலும்‌ பாந்தட்‌ 
செம்மணிப்‌ பூணும்‌ யோக பட்டமுஞ்‌ செங்கட்‌ சீற்ற 

வெம்முய லகன்மேற்‌ றாளு மிகுவீரா சனப்பொற்‌ றாளு 

மம்மநீ டிலக்க ணங்கள்‌ யாவையு மமைந்தோ னாகி. (வூ 


சகமுழு துக்குந்‌ தானே தலைவனாந்‌ தகைமைப்‌ :பாடு 

மகமகிழ்‌ சனகன்‌ முன்னோர்‌ வழிபட வருளாற்‌ றென்பான்‌ 

முகமலர்‌ நோக்கு மாகி முன்னர்வந்‌ திருந்தான்‌ கண்ட 

புகரில்சீர்‌ முனிவன்‌ றாழ்ந்து போற்றுபு தொழலு மாங்கு. (9) 

ஆதிய மவனை நோக்கி யமிர்தினு மினிய சொல்லொன்‌ 

நோதுவன்‌ வாராய்‌ வேத முணர்ந்துளார்‌ தமிலு யர்ந்தோ 

யாதுகா ரணமாச்‌ செய்தா யித்தவ மேல நின்பா 

லாதர வானோங்‌ கேட்டி வரம்யாவு மளித்து மென்றான்‌. (199) 

என்றலும்‌ பின்னுந்‌ தாழா விருந்தவன்‌ வழிபட்‌ டேத்தி 

நன்றுளம்‌ விழைந்த யாவுங்‌ கேட்கின்றான்‌ ஞான மாகி 

மன்றவு நிறைந்தா னந்த மயமுறு வடிவ மூற்றோய்‌ 

துன்றுமெவ்‌ வலகி ஸனுக்குஞ்‌ சாமிநீ சொல்லக்‌ கேண்மோ. (11) 
வேறு. 

எண்ணி லுலகம்‌ யாவைக்கும்‌ யாது நிமித்த மிவ்வுலகை 

நண்ணி யென்று நடாத்தலுற்‌ றார்யாவ ரவர்க்கு முலகுக்கு 

மண்ணு முறவே தசித்துமாய்ச்‌ சித்துமாய வனைத்துலகும்‌ 

பண்ணப்‌ படுகின்‌ றவையாகி யுண்டா கின்ற பரிசேது. (129 


பலதத்‌ துவங்க ளெவற்றுள்ளும்‌ பரதத்‌ துவமாம்‌ பரமசிவ 

முலகத்‌ தினுக்குத்‌ தான்வேறோ வன்றோ வுரைக்கி னெதையிலக்காய்‌ 
குூலவுற்‌ நிருப்ப தனையசிவங்‌ கூறி னதற்கு வடிவேது 

நிலவப்‌ படுமவ்‌ வடிவாவ தேது முத்திக்‌ கெதுநிமித்தம்‌. (13) 
பந்தம்‌ யாதாற்‌ பல்லு யிர்க்கும்‌ பகவன்‌ றனக்குப்‌ பதிகளெவை 
யந்த நடுவ ணாதியில்லோ னெவ்வா றருச்சிக்‌ கப்படுவான்‌ 
சிந்தை விழைவெண்‌ ஸீறென்று செப்பப்‌ படுவ தேதெதனான்‌ 
முந்து பன்ம மாயதுதுன்‌ பொழிப்ப தேது மொழிதலுறின்‌. (14) 


165: உஉலகின்றோற்றமணர்த்திய அத்தியாயம்‌, 
பன்ம விதம்பா டெத்துணைய பன்ம மெவர்க்குத்‌ தரித்திடலாம்‌ 
பன்மத்‌ தரிப்ப தெம்மனுவாற்‌ பன்மந்‌ திரித்த லெப்பரிசு 

பன்மத்‌ தரிக்கும்‌ பாவகமென்‌ பலனே தென்று பசுருமறை 

நன்மங்‌ கலமா மக்கமணி நலந்து தரிப்ப தெவ்விடத்தே. (15) 


தரிக்கின்‌ றதுமெம்‌ மந்திரத்தாற்‌ றரிக்கி னதற்குப்‌ பாவனையென் 

றரிக்க லாமிங்‌ செவர்கட்குத்‌ தரித்தா லதற்கும்‌ பலனே தீங்‌ 

குரைக்கின்‌ மஜையோர்‌ செவிப்பதெவ ஸூருவேற்‌ நிடுமா றெப்படித்தான்‌ 

பரக்குஞ்‌ செபமெப்‌ படிச்செய்தல்‌ பயிர்சி செய்த லெவ்வண்ணாம்‌. (16) 

மற்றிங்‌ கதற்கும்‌ பல்னேது வருணி முதலோ ராசார 

மெற்றென்‌ நுரைக்கு மினியமறை யுகத்தின்‌ நரும மெவ்வண்ண 

முற்றுந்‌ தெளிந்த முழுமுதலோன்‌ முன்னாட்‌ டாரு வனமதனி 

லுற்றங்‌ கனையா ஸனென்செய்தா னுயர்மா தவத்தோ ரென்செய்தார்‌. (179 

பரமன்‌ நானங்‌! கெதுசெய்தான்‌ பரமன்‌ போய தேதுக்காப்‌ 

பிரமன்‌ பரம னருளாலே ரிபுவைப்‌ பெற்ற பேறென்னோ 

பிரமன்‌ பயந்த வதப்புதல்வன்‌ பின்னர்‌ நிதாகன்‌ பெரிதுமுய்யப்‌ 

பிரமந்‌ தனையாங்‌ கெவ்வண்ண முபதே சித்தான்‌ பேரருளால்‌, (18) 

தீய செயலாற்‌ றிகழ்சதுத்தன்‌ றேவர்‌ கோன்வாழ்‌ பொன்னுலகிற்‌ 

போய தெவ்வா றவன்ஞான மெவ்வா றடைந்தான்‌ புகன்றருளென்்‌ 

றாயு மறையின்‌ றுறைபோய வருமா தவத்து வசிட்டனெனுந்‌ 

தூய முனிவன்‌ வினாவினான்‌ மழவெள்‌ விடையோன்‌ விடைசொல்வான்‌. (20) 
ஆகச்‌ செய்யுள்‌, 186. 


இருபத்துமூன்றாவது 
உலகின்றோற்றமுணர்த்திய 
அத்தியாயம்‌. 





வினவி வந்த முறையே விளம்புது 

முனிவ கேட்டி முழுதுல குற்பவ 

மினிது ரைக்கி னிவற்றிற்கு மாயையே ' 

நனியு மேதுவென்‌ பார்மறை நாடினோர்‌. (1) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


நண்ணு மாயை நமது வயத்ததா 
மெண்ணி லாவுயி ரீட்டும்‌ வினையினாற்‌ 
கண்ணி லுற்ற கருமபா கத்தினும்‌ 
பண்ணுங்‌ கால பரிபக்‌ குவத்தினும்‌. 


முக்கு ணத்தின்‌ முழுவடி வாகியே 
பக்கு வத்திற்‌ பகுத்துப்‌ பகர்ந்திடத்‌ 
தக்க தாகிச்‌ சகங்க ளனைத்துமாய்‌ 
மிக்கு நின்று விதியி னொடுங்குமால்‌. 


இன்ன மாயையை யாமதிட்‌ டிக்கவே 
தன்ன தாய பெருமை தலைப்படா 
மன்னு மாங்கது மாமாயை யாமென 
வன்ன காலையப்‌ பேரை யடையுமால்‌. 


அனைய மாயை யிரண்டா மவற்றினா 
லெனைய யாவு மியற்றுவிப்‌ பேமியாம்‌ 
புனித மாயையி னாத முதற்புக 

லினிய தத்துவ மைந்து மியற்நுறா. 


மற்ற மாயை மருங்கிற்‌ கலைமுத 
லுற்ற மாநிலங்‌ காறு முதிப்பியாத்‌ 
துற்ற வன்னவற்‌ றுள்ளே தொகுமுயிர்‌ 
பற்று டம்பும்‌ பலகர ணங்களும்‌. 


மிக்க தம்வினைக்‌ கேற்புற மேவியே 
புக்கி ருப்பப்‌ பொருந்து புவனமுந் 
தக்க போகமுந்‌ தங்குவித்‌ திம்முறை 


தொக்க நுண்ணிய தோற்றம்‌ வகுத்தபின்‌. 


தூல மானவைம்‌ பூதமுந்‌ தோற்றுவித்‌ 
தேல விம்முறை யாவு மியந்றுறா 
மேலி வற்றை விரிவு படுத்தவும்‌ 
பால னஞ்செய்து பாங்கிற்‌ புரக்கவும்‌. 
நரனெ ஸனப்படு நாம்விட லுற்றதோ 
ரிரத நுண்ணிய நாரமென் றாயதி 
லரியு திக்க வளித்தன மாங்கவன்‌ 


பெசிதுந்‌ தோன்றி யயனம்பெற்‌ றானதில்‌. 


165 


(2) 


(3) 


(4) 


(5) 


(8) 


07) 


(8) 


9) 


166 உலகின்றோற்றமுணர்த்திய அத்தியாயம்‌. 


ஆன பண்பி னவனைநா ராயணன்‌ 

றானெ ஷம்பெயர்‌ தொன்மறை சாற்றுமான்‌ 
மேன்மை யாகி விடப்படு நாரமு 

மீன மின்றி மயிரணிய வண்ணமாய்‌. 


பரிதி வானவன்‌ போன்று படரொளி 
விரிய வன்ன விரணிய மெய்யினைக்‌ 
கருவ தாம்படி கற்பித்‌ தயன்றனை 
யரிய ளித்தனன்‌ பின்னரங்‌ காதலால்‌. 
இருக்கு வல்லவன்‌ றன்னை யிரணிய 
கருப்ப னென்று கழறுவ ராங்கவன்‌ 
பெருத்த பூதமைந்‌ தாற்பே ௬லகெலாம்‌ 
விரிப்பன்‌ மாயன்‌ விரித்தவை காப்பனே. 
அயன்ற ஸனக்குமவ்‌ வம்புயை கொண்கனா 
யியைந்த மாயன்‌ றனக்கு மியையநாம்‌ 
பயின்று நல்லுயி ராகிப்‌ பதிந்தவர்‌ 
முயன்றி ழைப்பவை யாவு முடித்துமால்‌. 
துற்ற வைம்பெருந்‌ தூலபூ தங்களான்‌ 
மற்றிவ்‌ வாறு மலரோன்‌ வகுத்துள 
பெற்றி யாற்பிர மாண்டப்‌ பெயரினை 
யுற்ற திவ்வண்ட மீரே முலகது. 

இதனி ட௨த்திலு மெண்ணில வின்னுயிர்‌ 
விதமி குத்த வினையின்‌ பயன்களாற்‌ 
றுதைத லுற்றன சூக்கும வண்டமா 
மதனி டத்திலு மவ்வா றடைவன. 
சுருக்க மாம்படி சொற்றே நினக்கியாம்‌ 
வருக்க மாமுல கெல்லாநம்‌ மாயையின்‌ 
பெருக்க மன்றிப்‌ பிறிதில வின்னுமேல்‌ 


விரிக்கி னென்பயன்‌ வேண்டா விவையெலாம்‌. 


மாயை யின்செய லென்று மறுத்தொழிந்‌ 

தாயு மின்னுயிர்க்‌ காய பயன்றனை 

நீயு ணர்ந்துகொ ளென்று நிகழ்த்தினன்‌ 

பாயி ரும்புனல்‌ வேணிப்‌ பரஞ்சுடர்‌. 
ஆகச்செய்யுள்‌, 12025. 





(10) 


(11) 


(12) 


(13) 


(14) 


(12) 


(16) 


(17) 


திருக்காளத்திப் புராணம்‌ . 


இருபத்து நான்காவது 


தலவி௫ிட்டமுணர்த்திய அத்தியாயம்‌. 


உ௰லகுண்‌ டாவதற்‌ கேதுகா ரணமென வுரைத்தா 
யலகி லாவுல கியாவையு மாயையி னாமென்‌ 

நிலகு காரணங்‌ கூறின மினிச்சிவ ஸியல்புந்‌ 
தலைமை யாயவ ஸினிதமர்‌ தலங்களுஞ்‌ சொல்வாம்‌. 


அறிஞ கேள்சிவ னேபர தத்துவ மவனிற்‌ 

பிறிதொன்‌ நில்லையப்‌ பரமன திலக்கணம்‌ பேசின்‌ 
மறைக டம்மிலெக்‌ காலமுங்‌ கேட்கலா மறுவற்‌ 
றுறைவ தாகிமெய்ஞ்‌ ஞானவா னந்தமா யொளிரும்‌. 


உலகின்‌ றோற்றமுன்‌ னாகிய வெவைக்குமோ வின்றி 
யிலகு மப்பர தத்துவ மேமிக வேது 

மலைவி லாதவன்‌ வடிவினை மறைகளே யுணரும்‌ 
புலன கன்றவவ்‌ வடிவது புகலுதற்‌ கெளிதோ. 


நித்த மாயுமை தன்னொடு நிகழ்வதாய்‌ நீலம்‌ 

வைத்த தோர்மணி மிடற்றதாய்‌ மூக்கண்வாய்த்‌ துளதாய்ச்‌ 
சுத்த மாய்த்தன துண்மையைத்‌ தோற்றுவிப்‌ பதுவாய்‌ 
மெய்த்த தோருவப்‌ புள்ளதாய்த்‌ தாண்டவ விழைவட.. 


மூளரி வேதனு முகுந்தனுந்‌ தினந்தொழு முதலா 
யளவில்‌ போகமும்‌ வீடுநல்‌ லறனும்வந்‌ தடைந்தாரக்‌ 
குளம கிழ்ந்தளிக்‌ கின்றதாய்‌ வதிந்தசீ ௬ருவந்‌ 
தெளிவி ளனென்றுநீ சேவைசெய்‌ தேத்திடத்‌ தகுமால்‌. 
மாயை தீர்ப்பது மன்னதே யன்னதோர்‌ வடிவை 
யாய்வு நறின்னவ னேயது வாவனஃ௯ தறியான்‌ 

நீய தாகிய மாயையாற்‌ சிக்கயாப்‌ புறுவன்‌ 

றூய வீடில னவிச்சையாற்‌ கட்டுண்ட தொடர்பால்‌, 


அவ்வு ருத்தனை யறியினபம்‌ பாசம்விட்‌ டகலுஞ்‌ 
செவ்வி தானவவ்‌ வறிவுநுண்‌ மறைச்சிரந்‌ திகழும்‌ 
வெவ்வ ழற்சுடர்‌ வேள்வியே முதலிய வினைக 
ளெவ்வ மின்றிய ஞானமூண்‌ டாவதற்‌ கேது. 


(1) 


2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


168 தலவிசிட்டமுணர்த்திய அத்தியாயம்‌. 


ஏந்தெ ழிற்குவட்‌ டெறிசுடர்க்‌ கயிலைவெற்‌ பெமக்கு 
வாய்ந்து சீரிதா யாவரும்‌ வணங்கமன்‌ ஸுயிர்க 
ளேய்ந்து சூழ்வதாய்ப்‌ போகமும்‌ வீடும்யா மீதற்‌ 
காய்ந்த வுத்தமத்‌ தலமதா மெமதிட மதுவாம்‌. 

சுரித்து வார்ந்தினி தொழுகிவெண்‌ முத்தமுந்‌ துகிரும்‌ 
விரித்து வெண்டிரை விண்டொட நிவந்தெழ வீசிப்‌ 
பரித்தி டுங்கரை பொருபுனற்‌ கங்கைகூழ்‌ பதியாயத்‌ 
தரித்த காசிமற்‌ றெமக்குரித்‌ தாகிய தலமால்‌, 


சுடிகை யொண்மணிக்‌ கணபணத்‌ துத்தியங்‌ கவைதநாப்‌ 
படிவ மாகிய பதஞ்சலி பாய்ந்தெழு பகுவாய்க்‌ 

கடிய வாளுகிர்க்‌ கனல்விழிக்‌ கொடுவரிக்‌ காலோ 
னடன மெவ்வுழிக்‌ கண்டன ரந்நகர்‌ நமதாம்‌. 

பிறந்து ளசோர்க்குவீ டளிப்பதாய்ப்‌ பிரளய தினத்து 
நறுந்தண்‌ சேயிதழ்‌ நறைபொழி நளினபீ டத்தி 
லுறைந்த செந்திரு வுவந்தெமை வழிபட லுஞற்றுஞ்‌ 
சிறந்த பற்றிடஞ்‌ செறிநகர்‌ தினமெமக்‌ கினிதால. 
கம்பை நன்னதிக்‌ கரையினிற்‌ காஞ்சியம்‌ பதியி 
லம்பை நாடொறு மமர்ந்தெமக்‌ கருச்சனை யாற்ற 
நம்பி வந்துகேத்‌ திரவுப வாசநண்‌ ணினர்கட்‌ 

கிம்பர்‌ முத்தியை யளிக்குமந்‌ நகரெமக்‌ கினிதால்‌. 
பருப்ப தஞ்சுட ரெறித்தெழு பரசிவ லிங்கத்‌ 

துருப்ப திந்துள தெமதிடங்‌ கழுமல முயிர்கள்‌ 
விருப்பொ டூுந்தொழ ஞானநன்‌ களிப்பது வேதன்‌ 
பெருத்த பூசைகற்‌ பந்தொறு மிழைப்பதெம்‌ பேரூர்‌. 
பொன்னி மாநதி வடகரைப்‌ புழைக்கைநாற்‌ கோட்டுக்‌ 
கன்ன மாமதக்‌ கலுழிநால்‌ வாய்க்களி யானை 
மூன்ன ரூச்சனை யிழைத்தது யாண்டுமூக்‌ குளநீர்‌ 
தன்னின்‌ மாகமா தத்திலா றாந்திதி சாரின்‌. 

இடபத்‌ திங்களி லீரெழு திதிவரி ஸனிருட்சி 

யடையப்‌ பட்டவெண்‌ டிதிவரி னானிக்கு மவற்றிற்‌ 
கடவுட்‌ கார்த்திகை யிற்பதி னான்கினிற்‌ களிப்பிற்‌ 


படிகுற்‌ றற்றைஞான்‌ றுணவொரீஇப்‌ பரிவொடு மடிசில்‌. 


(8) 


(9) 


(19) 


(11) 


(12) 


(18) 


(14) 


(15) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


அருத்தி யங்கியன்‌ றுள்ளபா னங்களு மளித்தோர்‌ 
விருப்பின்‌ வீட்டினை யாதொரு தலத்தின்மே வுறுவர்‌ 
பரித்த வீருவாத்‌ தோறுமோர்‌ யாண்டுநீர்‌ படிந்து 


கருத்தொ டீந்தவ ரெங்ஙனம்‌ வாழ்வுகைக்‌ கொள்வார்‌. 


அன்ன தாயவெண் காடெமக்‌ கினியதா மழகாய்‌ 
மன்னு காவிரித்‌ தென்கரை மருவிடை மருத 
நன்ன லத்ததாந்‌ தீர்த்ததங்‌ கணபதி நம்மை 
முன்ன ரூச்சனை யாற்றினன்‌ : மூயன்றுதைப்‌ பூசம்‌. 
ஆய வைகலி னரும்பெறற்‌ பொன்னிநீ ராடித்‌ 

தூய வேதியர்க்‌ கடிசிலங்‌ கருத்துவோன்‌ சுரையூண்‌ 
மாய வெவ்வழல்‌ வைத்தல்வே தியன்வதை மற்றுந்‌ 
தீய பாதகந்‌ தணந்தம ர௬ுலகினைச்‌ சேர்வன்‌. 


பரிவின்‌ மாதமா தத்தினும்‌ பருவங்க டம்மி 

லிரைபு னற்படிந்‌ திறையைமூ வலமிழைத்‌ திறைஞ்சி 
யுருகி யேத்துவோ னொருவரு டத்தினி லுள்ளங்‌ 
கருதும்‌ யாவையு மடைவன௯ தெம்மிடங்‌ கணடாய்‌. 


குடந்தை மாநகர்‌ தீர்த்ததற்‌ குரைபுனற்‌ பொன்னி 

யடைந்த தென்கரை யமர்வதங்‌ களப்பில்வா னேரு 
மிடைந்த பல்வகைத்‌ தேயம்வாழ்‌ மாந்தரும்‌ விரவி 
யிடங்கொ ளாதுசூழ்ந்‌ தேத்துமா கந்தனி லெய்தி, 


எண்ணி நீர்த்தமற்‌ நியாவைய மெறிதிரைப்‌ பொன்னி 
நண்ணி மூழ்கியாங்‌ கிறைவனை நயந்துபூ சனைசெய்‌ 
தண்ண றென்புடை யமர்ந்ததோ ரலைபுனற்‌ றடாகத்‌ 
துண்ணி றைந்தினி திருக்குமத்‌ தீர்த்தங்க ளொருங்கு. 
அத்த டத்தினிற்‌ கடவுண்மா தீர்த்தமதாடிக்‌ 
கைத்தி யன்றன யாவனே களிப்பொடு மீவன்‌ 
சுத்த னாமவ னடைகுவன்‌ றொல்சிவ லோக 
மத்த லம்பெரி துவப்பினை யெமக்களிப்‌ பதுவாம்‌. 
வேறு. 

திகழை யாறெனுந்‌ திப்பிய வெத்தல 

மிகழும்‌ பொன்னி வடகரை வாயந்தது 

புகழு மாநதி யைந்து பொருந்துவ 

தகழுந்‌ துன்பத்தவ்‌ வைந்து நதிகளும்‌. 


1639 


(18) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


ட 170 தலனிசிட்டமணர்த்திய அத்தியாயம்‌. 


ஆதி தன்னை வழிபட லாற்றின 
யாதொர்‌ சூழலி லெய்திச்‌ சிலாதனன்‌ 
மாத வஞ்செய்‌ திறையை மலர்கடூய்க்‌ 
காத லிற்றொழக்‌ கண்ணுத ஜோன்றுறா. 


முந்து நல்வர நல்க முடிவிலா 

நந்தி யைப்பயந்‌ தானெவ ணாடருஞ்‌ 
சுந்த ரத்தவே ழன்னையர்‌ தூமலர்‌ 
சிந்தி வாழ்வடைந்‌ தார்சிவ னாலரோ. 


யாண்டுப்‌ புண்ணிய மெய்தி விறைவனை 
வேண்டிப்‌ பூசனை யகந்றி விடையருப்‌ 
பூண்டுற்‌ றுள்ளது பொன்னிப்‌ புனல்படிந்‌ 
தாண்டுத்‌ தேவை வழிபட்‌ டவனெவன. 
ஒல்லை யன்னான்‌ சிவன்வடி வற்றிட 
வல்ல னாசூவ னவவுழி வாழ்தும்யாம்‌ 
நல்ல சேது நடுக்கந்த மாதனத்‌ 

தெல்லை யெய்திமுன்‌ னிந்திரை காதலன்‌. 


உலகி ஸனுக்குப கார முறற்பொருட்‌ 

டிலகு தாச ரதியென்‌ றினிதுதித்‌ 

தலைக டற்றென்‌ னிலங்கை யரக்கனைக்‌ 
கொலையி மைத்த கொடுவினை நீங்குற. 


சிவனைத்‌ தாபனஞ் செய்துதன்‌ பேருற 
வவனைப்‌ போற்றின னாயிடை மீளவு 
மூவணப்‌ புள்ளின்‌ னொண்புன றோய்ந்துவெங் 
கவனப்‌ பாய்விடை பூர்தியைக்‌ கைதொழா. 


உள்ளந்‌ தன்னை யுவப்பித்‌ தழகிய 

கள்ள விழ்ந்த கருங்குழற்‌ செய்யவாய்‌ 
வெள்வ ளைக்கைப்‌ பசுமயின்‌ மெல்லியல்‌ 
வள்ளை யங்குழைச்‌ சானகி மாதொடும்‌. 
ஆத ரத்தொ டமர்ந்தங்‌ கடிசிலும்‌ 

வேதி யார்க்கு விழைவோ டளித்தினி 


தேத மற்ற விமையோர்‌ குழாத்தையு 
மாத வத்து மறைமுணி வோரையும்‌. 


(24) 


(25) 


(26) 


(27) 


(289) 


(29) 


(39) 


(31) 


திருக்காளத்தீப்புராணம்‌. 


மாந்த ரோடு மகிழ்வித்‌ தனையாமாட்‌ 
டேய்ந்த தொன்றை விழைந்தங்‌ கியம்புவா 
னாய்ந்த தையினி லாடிப்‌ புரட்டையிற்‌ 
றோய்ந்த தோர்புனர்‌ பூசத்திற்‌ றூமதி. 
நின்ற நாளி னிகரில்‌ விடுக்களி 

லன்றி மற்று மயனங்‌ களிலொளி 

துன்று சந்திர சூரியர்‌ தோற்றத்தை 
வென்றி நாகம்‌ விழுங்குறு நாள்களில்‌. 
மற்றை மயொண்கிரா ணத்தில்‌ வறிதெனப்‌ 
பெற்றி டும்பரு வங்களிற்‌ பேரொளி 
யுற்றி டஓங்கிர கங்க ஞூதிக்கையி 

லுற்ற வாகி யவைதா மறைகையில்‌. 


ஈண்டி யாவ னெறிபுனன்‌ மூழ்கியன்‌ 
நூண்ட விர்ந்தியன்‌ றுள்ளத னாலருள்‌ 
பூண்ட வந்தணர்க்‌ கூட்டிப்‌ புனைகலை 
காண்ட கும்பொருள்‌ காசினி யாடைகள்‌. 
கன்னி தான மிழைத்துக்‌ கடவுளைப்‌ 
பன்னி யேத்திப்‌ பணிந்தன னோவவன்‌ 
றுன்னு தீவினை முற்றுந்‌ துரந்துவிட்‌ 
டுன்ன ருஞ்சிவன்‌ றன்னொடு மொன்றுற. 
நல்வ ரந்தர வேண்டு மெனநனி 

மல்ல லோங்கு தயரதன்‌ மைந்தன்மூன்‌ 
சொல்ல வம்முறை யேசுரர்‌ மாதவ 
ரெல்லை யின்றிய யாரு மியைந்தணர்‌. 


இனைய நின்வர மீச னருளினா 
லனைய தாகவென்‌ நாங்கவர்‌ நல்கினர்‌ 
முனிவ வறந்றைஞான்‌ றும்முத லாகவே 
தகை-நி காத்துள தாமத்‌ தலத்தினில்‌ . 
செய்த நன்றி செகுத்தல்சே தாவினை 
யுய்த லுற்ற கருவை யுயிர்த்துள 

தைய றன்னைத்‌ தடிதல்கள்‌ ரூண்டிட 
லெய்த ருங்குரு நிந்தை யிழைத்திடல்‌. 


81 


(32) 


(338) 


(34) 


635) 


(38) 


(37) 


(38) 


39) 


172 தலவிசிட்டமுணர்த்திய அத்தியாயம்‌, 


கடவு ஷிந்தை பிறக்மனை காழுறல்‌ 

படரு மின்னவை யாதிய பற்பல 

விடல ருங்கொடு வெவ்வினை யாவையு 

மூடன கன்றொழி வுற்றிடு மொல்லையின்‌. (405 


ஆங்கி லக்குவன்‌ றானு மதன்பினர்‌ 

தீங்கில்‌ காட்சிச்‌ சிவப்பிர திட்டையைப்‌ 

பாங்கி னோடுதன்‌ பேரினிற்‌ பண்ணியங் 

கோங்கு தீர்த்தமொன்‌ றுண்டாக்‌ கினனரோ. (41) 
பழிப்பி நீர்த்தத்தின்‌ பாங்கரிற்‌ பங்கியை 

மழித்து மூழ்கியவ்‌ வைக லஓுணவையு 

மொழித்துச்‌ சேவை யுஞற்றிட லுற்றவன்‌ 

விமுத்த குஞ்சிவன்‌ ஜொல்புர மேவுவான்‌, (429 
அக்கி ரிக்க ணனுமனோ டங்கதன்‌ 

சுக்கி ரீவன்மற்‌ றேனையர்‌ சோதியை 

யொக்கத்‌ தாழும்‌ பதிட்டை யுஞற்றினர்‌ 

மிக்க வத்தலம்‌ யாம்விழை வுற்றதால்‌. (439 


சோம நாதஞ்‌ சுடர்மதிப்‌ பூசனை 

யாம திற்பணிந்‌ தார்பின்‌ னவனியிற்‌ 

றாமு தித்திட வில்லைத்‌ தவத்தினின்‌ 

மாம னத்தினை வைத்த வசிட்டகேள்‌. (ககர 


வேறு. 


தீதில்கே தாரஞ்‌ சிறந்தகே தாரன்‌ சிவன்றனைத்‌ தாபனஞ்‌ செய்த, 
தாதியா மதனி லநாதியைக்‌ கங்கை யணங்குமுன்‌ வணங்கியா தரித்துத்‌, 
தாதவிழ்‌ மலர்தாய்‌ வழிபட லாற்றித்‌ தவழ் திரைத்‌ தொடுகடறன்னைக்‌, 
காதல னாக விழைத்துள மகிழ்ந்து கலந்தன ணம்மிட மதுகாண்‌. (45) 


புகரில்சீர்‌ தழைத்து விளங்குவீ மேசம்‌ புண்ணியத்‌ தலமிகவதுதா, 
னிகரில்போர்‌ வீம னருச்சனை யிழைத்த நீணக ரதுதனினிறைந்த, 
மழ வினாற்‌ கோதர வதிதறு மலர்தூ யிறைவனை வணங்குபு 
வழுதீதித, தகைமைசால்‌ வரங்க வினிதுபெற்‌ நனள்காண்‌ சாலவு 
மெமக்கினி தத வே. (௪6) 


பழமலை பகரிற்‌ பாய்புனல்‌ யாண்டும்‌ பரந்தொரு பற்றிலா 
துலக, முழுவதுங்‌ கரக்கப்‌ பெறுபிர ளயத்இன்‌ முகட்டினின்‌ முடிவிலா 


திருக்காளத்திப்புராணம்‌. 178 


திருக்குஞ்‌, செழுவிய வனைய தொல்கிரி தெய்வத்‌ திருமணி 
முத்தநன்னதியில்‌, விழுமிய தென்பாற்‌ றடங்கரை யமர்ந்து விளங்குவ 
,ததனிடை மேனாள்‌. (47) 


விண்டொட நிவந்த வேந்தெழிற்‌ குடுமி விளங்குறு 
பொதியமால்‌ வரைவாழ்‌, தண்டமிழ்‌ முனிவன்‌ றாதவிழ்‌ மலர்தாய்த 
தலைவனைத்‌ தொழுதுபார்‌ சமமாய்க்‌, கொண்டனன்‌ மகத்‌ தின்‌ மாகமா 
தத்திற்‌ கோதில்சீர்‌ வெள்ளிவா ரத்திற்‌, றெண்டீரை மணிமுத்‌ தாற்றினிற்‌ 
படிந்து செயத்தகு தானமுஞ்‌ செய்யின்‌. (268) 


அழிவில்பே ரின்ப வீட்டினை யடைவ னதனிலோர்‌ 
பிடியளவேனும்‌, விழைவொடு மன்ன தானம தியற்றின்‌ விளங்குவ 
னிருமையும்‌ விருப்பம்‌, பழகிய வதற்கு வடதிசை தனிற்கோ பருப்பதநீ 
திகழ்வதப்‌ பதியின்‌, மழைமதர்த்‌ தடங்கட்‌ கவுரிதம்‌ முடனே 
மகிழ்விளையாட்டொடும்‌ வதியும்‌. (469) 


ஆதிவா ரத்திற்‌ பருவமென்‌ பவற்றில்‌ விடுக்களோ டயனமா 
மவற்றிற்‌,  நீதில்வே ளைகளிற்‌ நிகழ்வலஞ்‌ சூழ்ந்து 
சென்னிதாழ்த்தினிதுசே வித்தோ, னோதரு முத்தி யடைகுவ னன்ன 
மொருபிடி யுதவினு மதிக, மீதுநம்‌ மிடங்காண்‌ முக்குறும்‌ பெறிந்த 
விருந்தவக்‌ கிழமையி னுயர்நீதோய்‌. (2௦) 


இலகுகா ளத்தி யென்றொரு தான மெங்கணும்‌ 
புகழ்பெருத்துளதா, மலைபுனற்‌ செழும்பொன்‌ முகரியங்‌ கரைக்க 
ணமர்ந்துள தாங்கதி லடைந்து, மலர்மிசைப்‌ புத்தேள்‌ வார்புனற்‌ 
ஹறோய்ந்து வருந்திமுன்‌ னருந்தவம்‌ புரிந்தான்‌, கலியுக மதனி னாற்குலத்‌ 
தவருங்‌ கடியதீ வினையுளோ ராவர்‌. (52) 


ஆங்கவ ரெவ்வா றுய்குவ ரெனவே யன்னவ னிறைவனை 
யலர்தூய்ப்‌, பூங்கழ றொழுதா னந்நிலை நாமப்‌ புங்கவன்‌ றனக்கெதுர்‌ 
தோன்ற, வீங்கிதற்‌ கனியோர்‌ சூழ்ச்சிசொல்‌ லென்று பின்னரும்‌ 
வழிபட லிழைத்தான்‌, றேங்கமழ்‌ பதுமத்‌ திசைமுகன்‌ றனக்குச்‌ 
செப்பின மங்கணோர்‌ செய்தி, (52) 


மார்கழித்‌ இங்கட்‌ புதையிரு டன்னின்‌ மறிதிரைப்‌ பொன்முக 
ரிக்கட்‌, சீர்கெழு நானஞ்‌ செய்துநற்‌ றானஞ்‌ செய்துபின்‌ 
சினகரந்தன்னைப்‌, பார்கெழு வலமோர்‌ மூன்றும்வந்‌ தெம்மைப்‌ 
பச்சிளங்‌ இள்ளைமென்‌ குதலைக்‌, கார்கெழு கூந்தற்‌ கயல்புரை 
தடங்கட்‌ கவிரித முமையொடும்‌ பணிந்து. (53) 


174 தலவிசிட்டமுணர்த்திய அத்தியாயம்‌. 


இம்முறை மையின்மார்‌ கழிமுத லாக வீரறு திங்கடோ றியைந்த, 
பொம்மல்கூ ரிருளின்‌ நிதிபதி னைந்திற்‌ பூசனை யிழைத்திடின்‌ வருடத்‌, 
தம்முடி வினில்வதற்‌ துனதுளம்‌ விழைவுற்‌ றதனைநா மளிக்குது 
மென்றேஞ்‌, செம்மலார்த்‌ தவிசின்‌ மேயவன்‌ மறித்துந்‌ திரையெறி 
தண்புனன்‌ மூழ்கி. (24) 


இன்னதோர்‌ விரத முஞற்றலுற்‌ றேனென்‌ றியைந்துள 
கருத்தினை யியம்பி, பன்னவா நொழுகி மரபுளி வழாம லனைத்தையும்‌ 
விழைவொடாற்‌ நினனாற்‌, பின்னர்நா மவனுக்‌ குமையொரடுந்‌ 
தோன்றிப்‌ பிரமநீ பேசிய படியே, யுன்னருங்‌ கலியி னாற்குலத்‌ தவருந்‌ 
தீங்குறா ரொழுக்கமுற்‌ றுயர்வார்‌. (55) 

என்றிவை சொற்றே யுமையொடு மறைந்தே மாதலா லெறிதிரை 
சுருட்டித்‌, துன்றுவெண்‌ முத்தஞ்‌ சிநீதுமந்‌ நதியிற்‌ நூங்கிருள்‌ விடுவய 
னங்க, ளொன்றிய வெதிபா தந்தமின்‌ மூழ்கி யுவந்துதானம்புரிநீ துருகி, 
மன்றவுங்‌ கடவுட்‌ பராய்த்தொழு திறைஞ்சின்‌ வலியபா தகமெலாந்‌ 
தரும்‌. (26) 


கேத்திர வுபவா சம்புரிந்‌ தங்கே இளர்ந்தெழு மூவகையா 
லிறையை, யேத்துபு பணிநீ்தோ னரகிடை யெய்தா னிம்மொழி 
யுண்மைகா ணின்னும்‌, வாய்த்திடு தலங்கள்‌ பற்பல வள்ள மற்றவத்‌ 
நுள்ளெமக்‌ இதுவே, சீர்த்தது சால வெண்ணிலா ரிதனிற்‌ சேர்த்தெமை 
யருச்சனை செய்து. (57) 


தள்ளரும்‌ பிறவித்‌ தளைதனை பயெளிதிற்‌ றணந்துவீ டெய்தினா்‌ 
தலைநா, எளள்ளிலைச்‌ சூலத்‌ தடுதிறல்‌ வடுக னருச்சனை புரிந்தளப்‌ 
பரிய, தெள்ளுசீர்‌ வண்மை படைத்தனன்‌ பெரிதுஞ்‌ செங்கதிர்க 
கடவுளும்‌ வழிபட்‌, டொள்ளிய வொவியை யடைந்தனன்‌ மதிய 
மூஞற்றினன்‌ சீதள முற்றான்‌. (58) 


பலபல மீட்டு மீட்டுரைப்‌ பதுவென்‌ பழமறை நூற்றுறை 
போகக்‌, கலைமுழு துணர்ந்து முக்குறும்‌ பெறிந்தோய்‌ காளத்தி நாதனா 
தம்மை, நிலைபெற நினைந்து நிகரில்பொன்‌ முகரி நீர்படிந்‌ தாலயஞ்‌ 
சூழ்ந்து, தலையினாற்‌ றொழுதோன்‌ யாவையும்‌ பெறுவன்‌ 
சங்கையுற்றிடேலிது தன்னில்‌. (59) 


விஞ்சைதான்‌ விழையின்‌ விஞ்சையு மேலாம்‌ வீட்டினை 
விழையின்மேல்‌ வீடு, மஞ்சொலின்‌ மகவை விழைவுறி னதுவுங்‌ 
கன்னியை விழைவுறி னவளும்‌, வஞ்சநோ மின்மை விழையினாங்‌ 


ிருக்காளத்திப்புராணம்‌, 
தரு ளத்திப்பு [ரத 
கதுவும்‌ வலனுற விழை.யினவ்‌ வலனுத்‌, தஞ்சமாம்‌ வசியம்‌ விழைவுறி 
னதுவுந்தனமெனிற்‌ றனமுமங்‌ கடைவன்‌. (60) 
அந்தணர்ச்‌ செகுத்தோர்‌. கள்வினை யுண்டோ ரவர்முத 
லளப்பில்பா தகருஞ்‌, சந்ததந்‌ திருக்கா எத்திநா யகனைத்‌ தாடொழின்‌ 
முத்தியை யடைவர்‌, பைந்தொடி யுமைக்கு நமக்குமநீ நகரம்‌ 
பகரொணா வுவகைபா லிக்குஞ்‌, சிந்தையிற்‌ றுணிந்து நீயுமங்‌ 
கெம்மைச்‌ செய்குதி யருச்சனை யென்றான்‌. (61) 


ஆகச்செய்யுள்‌, 1264. 


இருபத்தைந்தாவது 
விசேடபூசையுணர்த்திய அத்தியாயம்‌. 


தூய மறைநூல்‌ சொற்றதறஞ்‌ சொற்ற வதுதான்‌ பரஞானி 

யாய நினக்கு வேற்றுமைகா ணறம்பா வங்க எளிரண்டற்கு 

மேய மறையே பிரமாணம்‌ விளங்கும்‌ வருண நிலையினருக் 

கேயு மவ்வ வாசாரத்‌ திறைவற்‌ பூசித்‌ திடல்வேண்டும்‌. (19 


முந்து திதியிற்‌ புனன்மூழ்கி மோன மடைந்து கோமயத்தாற்‌ 

சிந்தை யுவந்து தைவந்து திகழா தனத்தைக்‌ கற்பித்துப்‌ 

பந்த மகற்றுஞ்‌ சிவலிங்கத்‌ தாவா கித்துப்‌ பரசிவனைக 

கந்த நறும்பூம்‌ புனலாட்டிக்‌ கருதற்‌ கரிய வைந்தெழுத்தால்‌. (29 


தரூமா தனத்துப்‌ பதிட்டித்துத்‌ தூவெள்‌ எரிசி தனைச்சாத்தி 

மருமா மலர்கள்‌ பலவிதத்தால்‌ வனைந்து தூப மணித்தீபம்‌ 
பெருமாற்‌ களித்தின்‌ னமுதருத்தி முக்காற்‌ சூழ்ந்து பெரிதேத்திக்‌ 
குருமா மலர்த்தா டாழ்ந்துபய னொன்றுங்‌ குறியா தேயளிப்பின்‌. (3) 


மறையோற்‌ றடிந்த தீங்ககலு மற்றிம்‌ முறையே திதியிரண்டி 
லிறையோன்‌ வழிபா டினிதியற்றி யெள்ளாற்‌ நூவெள்‌ எரிசியினான்‌ 
முறையால்‌ வனைந்திட்‌ டற்றைவைகன்‌ மூழுது முூணவை நீத்திருப்பி 
னறையே பருகுங்‌ கரிசகலு நாதன்‌ கருணை நலத்தினால்‌. (4) 
மூன்றாந்‌ திதியி லம்முறையே முதல்வற்‌ பணிந்து முழுமறைதேர்‌ 
சான்றோர்க்‌ கினிய பாலடிசில்‌ சால்பி னளித்தாற்‌ றமனியத்தை 
மான்ற மனத்தாற்‌ கவர்ந்தகுற்ற மடியா நிற்குந்‌ திதிநானகி 

லீன்றா டனினு மினியானை யினிய வழிபா டிழைத்ததற்பின்‌. (5), 


176 விசேடபூசையுணர்த்திய அத்தியாயம்‌. 


ஒல்லும்‌ வகையா லீதல்புரிந்‌ துளனேற்‌ குருதற்‌ பத்தீதும்‌ 

வல்லை யொருவுந்‌ திதியைந்தின்‌ மற்றிந்‌ நெறியே வழிபட்டான 
மெல்ல வுடம்பாட்‌ டாலணைந்த வினைபோ யகலுந் திதியாறிற்‌ 
சொல்ல வரிய பரம்பொருளைத்‌ தூய்தா மிழுதாற்‌ சந்தனத்தால்‌. (6) 


அதிக மாக வபிடேக மாற்றி னுபபா தகமகல்வன்‌ 

நிதியோ ரேழி லதிகமாப்‌ புனிதத்‌ தெண்ணீ ரினிதாட்டின்‌ 

வதியு நொய்ய வினைதணப்பன்‌ மற்றிப்‌ பரிசே திதியெட்டில 
விதியா லானைந்‌ தாட்டலுறின்‌ வினைகள்‌ யாவும்‌ விட்டகன்று. (7) 


ஈ௪ னுலகிற்‌ சிவணுவன்மற்‌ நிவ்வா றொன்பான்‌ றிதிதன்னில்‌ 

வாச நறுந்தே னுவந்தாட்டின்‌ வாழ்வன்‌ மூவேழ்‌ சுற்றமுட 

னாசில்‌ சிறப்பிற்‌ நிதிபத்திற்‌ குசையு மலரு மவற்றொடுபா 

றேசு திகழ்மென்‌ றூதீருஞ்‌ சேர்த்துச்‌ சிவனுக்‌ காட்டல்செயின்‌. (8) 


அரிய ஞான மினிதடைவன்‌ பதினோர்‌ திதியி லடிசிலகன்‌ 

றுரிய வழிபா டுஞற்றலுறி னிறைவ னுலக முவந்தடைவன்‌ 

கருது மீரா றெனுந்திதியிற்‌ கமழ்குங்‌ கிலிய நறியபுகை 

பரிவோ டளிக்கி னறவொழுகும்‌ பதும மேலோன்‌ பதியடைவன்‌ .(99) 


முறையே பதின்மூன்‌ றாந்திதியின்‌ முதல்வன்‌ றிருமே னியைமுழுது 
நறிதாஞ்‌ சீதச்‌ செழுஞ்சந்தக்‌ குழம்பாற்‌ 'பொதிந்து நனிவணங்கி 
னுறுபா வங்கள்‌ யாவையும்போ மீரேழ்‌ திதியெள்‌ ளூடனரிசி 
வெறியார்‌ கொழுந்தே மலர்வனைந்து விழைந்து வழிபா டாற்றியபின்‌. (1௦) 
குலமா மறையோர்க்‌ கினிதருத்திற்‌ கோவி னுலக மேவிடுவ 
னலமாம்‌ பதினைந்‌ தினினறிய மலர்தூய்ப்‌ பூசை நனியாற்றிப்‌ 
பலமா மறையின்‌ றூயோரைப்‌ பரிவி ஞூட்டி னிம்மையிலே 
நிலமா தரிப்பச்‌ செல்வ மெய்தி நிதசே ௬லக நண்ணிடுவன்‌. (13) 
வேறு. 
தலைநாவிற்‌ சங்கரற்கு வழிபா டாற்றித்‌ தகுமறையோர்க 
கருத்தின்மருத்‌ துவர்க டம்மூர்‌, பலனாகும்‌ பரணியிலே யவ்வி ரண்டும்‌ 
பண்ணுலுறி னமனுலகம்‌ பதிவ னன்னோ, னலனாய கார்த்திகையிற்‌ 
பழைய பான்மை நன்கியற்றிற்‌ செந்தழலி னகரஞ்‌ சேர்வன்‌, வலனாய 
வுரோகிணியி லிவற்றைச்‌ செய்யின்‌ மலரவன்ற ஸனூலகினிது 
மருவுவானால்‌. (12) 
மான்றலைநா எளருச்சனையு மறையோர்க்‌ கூணும்‌ வனைதுகிலு 
ம௫ழ்நீதளிக்கின்‌ வயங்குஞ்‌ சோதி, யான்றமதி யுலகடைவ னாதிரைக்க 


திருக்காளத்திப்புராணம்‌, 177 


ணம்முூறைசெய்‌ திடின்ஞான மடைநீதி றதத, றோன்றலிலாப்‌ 
பரசிவததை யடைவ ஸின்ன தூயவறம்‌ புனர்ததீதிற்‌ றுணிந்து 
செய்தோன்‌, சான்றவரெண்‌ ணதிதிபத மடைந்து பின்னர்த்‌ தனிமுதலாம்‌ 
பரசிவனைச்‌ சார்வன்‌ றானே. (713) 


பூசநாட்‌ பூசையிழைத்‌ தந்த ணாளர்‌ போசனமுஞ்‌ செய்விக்கிற்‌ 
போதந்‌ தன்னான்‌, மாசில்வியா ழத்தினொடு நிகரே யாவன்‌ 
வரன்முறையா யிலியநாள்‌ வழிபா டாற்றி, வீசுபரி மளதறுந்தண்‌ 
புனல்வேட்‌ டோர்க்கு விழைந்தளிக்கன்‌ விடமுமிழ்வெள்‌ ளெயிற்றுச்‌ 
செங்கட்‌, காய்சினவெம்‌ பொறிப்பகுவாய்க்‌ கவைநாச்‌ சூட்டுக்‌ 
கணபணப்பாந்‌ தனளினுலகங்‌ கைக்கொள்‌ வானால்‌. (14) 


நன்மகத்தி லருச்சனையை யாற்றி யெள்ளு நானாழி யேனுமத 
னிரட்டி யேனு, மன்னதன்றிப்‌ பதக்‌ கேனுந்‌ தாணியேனு 
மளித்திடிற்றென்‌ புலத்தவர்வா முலகிற்‌ சேர்வன்‌, றொன்மையதாம்‌ 
பூரத்துப்‌ பூசை யாற்றித்‌ தாயமறை யோர்க்கியன்ற தளித்தல்‌ செய்யி, 
னுன்னரிய பகனுலக மினிது சேர்வனுத்தரத்திற்‌ பூசையுள்ள முவப்போ 
டாற்றி. (727 


மழவிளங்கன்‌ றொடுமழகு வாய்த்துத்‌ தீம்பான்‌ மடிசுரந்த 
மணிமிடற்ற புனிற்றுச்‌ சேதாப்‌, பழமறையோர்க்‌ கவிக்கின்வெயிற்‌ 
கற்றை வி௫ப்‌ பாயிருள்சத்‌ தெழுபரிதி யலகஞ்‌ சேர்வன்‌, விழுமியச 
ரதீதத்தி லியன்ற தானம்‌ விழைந்துதவின்‌ விரிசுடர்வெய்‌ யவனூர்‌ 
சேோ்வன்‌, றொழுதகைய சித்திரைநாட்‌ பூசை யாற்றிச்‌ சோதிமணி 
விரலாழி தானஞ்‌ செய்யின்‌. (16) 


வானவர்கம்‌ மியனுலகிற்‌ சேர்ந்து பின்னர்‌ மாூல்கிரீ 
சன்றனையே மருவா நிற்பன்‌, பான்மைதிகழ்‌ சோதிநாட்‌ பூசை யாற்றிப்‌ 
பன்மறையோரா்கி கஇனிதன்னம்‌ பரிந்து நல்கின்‌, மேன்மைதிகழ்‌ 
வாயுவுல கடைவுற்‌ நின்ப மிகமேவி வீற்றிருப்பகன்‌ விசாக தாளனிற்‌, 
றானமா நிதியளித்துப்‌ பூசை செய்தோன்‌ றகுமிந்தி ராக்கினியின்‌ 
பதத்திற்‌ சார்ந்தே. (77) 


ஒலளியுமிழ்தே சினின்மிகுத்துள்‌ ளூவந்து வாழ்வ னுவந்தனுடத்‌ 
தருச்சனையை மரபோ டாற்றிற்‌, களிசிறந்து விமானமிசை யூர்ந்து 
சென்றே கவின்றெழுமித்‌ திரலோகங்‌ சைக்கொள்்‌ வானாற்‌, 
நதெளிவுறக்கேட்‌ டையில்வணங்கி மாட தானஞ்‌ செய்திடினாங்‌ 
கவனினி௰ய செழுமென்‌ றேறற்‌, றுளிதுவித்து மணிச்சிறைவண்‌ டரற்றுஞ்‌ 
செம்பொற்‌ றோடவிழ்கற்‌ பகநீழ லின்பந்‌ துய்ப்பன்‌. (74) 


178 விசேடபூசையுணர்த்திய அத்தியாயம்‌. 


மூலநா எ௫ுச்சனையை முதல்வற்‌ காற்றி முதியமறை 
யோர்க்குணவு முயன்று நல்கிற்‌, சாலவே நிருதியுல கதனைச்‌ சேர்வன்‌ 
றகுபூரா டம்பூசை தானுஞ்‌ செய்து, சீலமா மறையோர்க்கு மியன்ற 
நல்கிற்‌ சேோர்வனம துலகினையுத்‌ தராட நாளின்‌, மேலதாம்‌ 
பூசையிழைத்தரிசி யேனும்‌ வேறியா தேனும்வே தியர்கட்‌ கீந்தால்‌. (19) 


மன்றல்கமழ்‌ நறைபொழிபூந்‌ தவிசின்‌ மேய மறையவன்ற 
னுலகெனினு மங்கண்‌ : வானோர்க்‌, கொன்றியகம்‌ மியனுலக 
மெனினுஞ்‌ சோவ னோணநா எருச்சனைசெய்‌ துணவு தன்னை, 
நன்றுமுவந்‌ தநீதணர்க்கு நல்கிற்‌ செங்க ணாரணன்ற னுலகடைவ 
னவிட்ட நாளின்‌, முூன்றிகழ்பூ சனையாற்றி னெண்மராக 
மொழியும்வசக்‌ களினுலக முறையிற்‌ சேர்வன்‌. (20) 


மிகமகிழ்நீது சதயநா ளருச்சுித்‌ தேத்தி மென்றுகிறா 
னிருநிதிதான்‌ வேதம்‌ வல்லோர்க்‌, ககனமர்ந்து தானமினி தனிக்கின்‌ 
யார்க்கு மருள்பொழியும்‌ வருணனுல கடைவ ஸன்பின்‌, முகனமர்ந்து 
பூரட்டா திக்குப்‌ பூசை மூடித்தக்கா லொருபாதர்‌ மூதூர்‌ சேர்வன்‌, 
ஜிகழ்தருமுத்‌ தரட்டாதி பூசை தானஞ்‌ செய்யினகிப்‌ புத்தினிய தேவூர்‌ 
சேர்வன்‌. (21) 


விளங்குமிரே வதிநாளிற்‌ பூசை யாற்றி வெண்டீம்பாற்‌ 
புனிற்றாவை வேதவாணர்க்‌, குளங்குளிர வழங்கினிரு டூரநீ்து நாளு 
மூலகுவிளக்‌ குறும்பரிதி பதத்தைச்‌ சேர்வன்‌, றுளங்குகதிர்‌ ஞாயிற்று 
வாரந்தன்னிற்‌ சோதிமணி யிழைத்தசின கரத்தைச்‌ சூழ்நீது, வளர்ந்த 
மகிழ்‌ சிறந்திறைவற்‌ றொழுது போற்றி மாசிலா மறையவர்க்கு 
மர.பினீந்து. (22) 


காழகில் செஞ்‌ சந்தொடுகுங்‌ குமச்சே நாட்டிக்‌ கதிர்மூத்து 
வடநகஇிற்குக்‌ கனக்கப்‌ பூட்டி, மாழையொண்கண்‌ மையெழுதி நறுமென்‌ 
கூந்தல்‌ வண்டரற்றுந்‌ தண்டொடையல்‌ வனைந்து வாய்ப்பச்‌, சூழூமணி 
மேகலைபொற்‌ சிலம்போ டார்ப்பத்‌ துடிமருங்கு றுவளவிளந்தோகை 
போன்று, கேழ்கிளர்மென்‌ றாவியனப்‌ பெடைபோன்‌ றெய்இச்‌ கோல்‌ 
சர்ச்‌ சுவயோகி தன்னைக்‌ இட்டி. (247 


ஆங்கவனை பின்பநல ஸுகர்வித்‌ தேல வகமகிழ்வித்‌ 
தவள்பெறும்பே றதனைக்‌ கேட்டி, தீங்கிலுயர்‌ கொலைகளவு கள்‌ கள 
ணாதி தீர்குவணம்‌ மடியவர்க்குச்‌ சிறந்த பூசை, பாங்கினொடு 
செய்யினுமிப்பாவ நீங்கப்‌ பலரும்வணங்‌ குறமேன்மை படைத்து 


க்காளத்திப்புராணம்‌. 
திருக்காளத்திம்பு 179 
வாணா, ளோரங்கியின்ப நுகர்ந்துமறு மைக்கண்‌ வெய்யோ னுறழ்விமா 
னத்துமையா ஞூலஇற்‌ சேர்வள்‌. (24) 


நுண்ணறிவிற்‌ பலகலையுந்‌ தேர்ந்து வல்ல நுடங்கியவெண் 
புரிநூலின்‌ மார்பன்‌ றன்னை, நண்ணியுவந்‌ தருச்சித்து நவையில்‌ 
செம்பொ னல்கியறு சுவையடிசி லருத்தி நல்ல, பெண்மையினிற்‌ 
சிறத்த பொது மகளி னோடும்‌ பெரிதின்ப நுகர்ந்துவகை பெறச்செய்‌ 
வித்தோ, னெண்ணரிய இவினைப்பூட்‌ டறுத்து நாளு மீறில்பெருஞ்‌ 
செல்வமெய்தி யினிது வாழ்வன்‌. (25) 


வெண்ணிலவுக்‌ கதிர்கான்ற மதிவா ரத்தில்‌ விழைந்துவழி 
பாடியற்றி வேத வாணர்க்‌, கொண்ணிதிய மியன்றதலித்‌ துள்ளோன்‌ 
வெம்போ ருடற்றமரி லடுபகையை யொறுப்ப ஸனுண்மை, 
பண்ணவனைச்‌ செவ்வாய்வா ரத்திற்‌ பூசை பரிந்தாற்றித்‌ தானம்பா 
லித்தோன்‌ போரி, னண்ணலரை வென்காண்பன்‌ புதனிற்‌ பூசை 
நாதனுக்கு நன்கியற்றிச்‌ சவயோ கிக்கு. (26) 


தயிலமிடு வித்துத்தண்‌ ஸணறுநீ ராட்டிற்‌ றன்னுட௭ 
மின்பமெய்தஇத்‌ தழைவன்‌ வாழ்வி, லுயர்வியா ழத்திறைவற்‌ குவந்த 
பூசை யுஞற்றுபுஞா ஸிகட்குமுண வுதவல்‌ செய்யி, னயர்வரிய 
சிவஞான மடைவன்‌ வெள்ளிக்‌ கருச்சித்துத்‌ தானமுமந்‌ தணர்க்கு 
நல்கின்‌, மயிலியலின்‌ வற்திக்கு மகவுண்‌ டாகு மனதீதுவிழைந்‌ 
தவையனைத்தும்‌ பெறுவன்‌ மாதோ. (27) 


மந்தவா ரத்திறைவற்‌ பூசை யாற்றி மறையவர்க்கு மினிதளிக்கன்‌ 
மன்னர்க்‌ கேற்பச்‌, சிந்தையுவப்‌ புறவொழுகி யீறில்‌ செம்பொன்‌ 
சோர்வன்வெதீ பாதத்து லடிசி லேனு, முந்தியநன்‌ ஸனிதியேனு 
மரிசயேனு முயன்றளித்து முதல்‌ வனுக்குப்‌ பூசை செய்தோ, னந்தமிறீ 
வினைமுமழுதுந்‌ தணந்து தூய வமருலக மடைந்துமுத்தி யதன்பின்‌ 
சேர்வன்‌. (24) 


மீண்டுமீண்‌ டுரைப்பதெவன்‌ சிவனைப்‌ பூசை விழைவினொடும்‌ 
புரிகுவனேன்‌ மேலோ னல்லாற்‌, நீண்டரிய &ழாயோன்‌ நானு நீங்காத்‌ 
தயகொடும்‌ பவந்தீர்வன்‌ றேவன்‌ பூசை, யீண்டுமகழ்ந்‌ தெவனிழைப்ப' 
னன்னோன்‌ சால வின்னாத நிரயம்பா ராம லின்பம்‌, பூண்டமலன்‌ 
றனையடைவன்‌ பொருவில்‌ வேள்வி புரிதவங்க டுறவுபொறி யடக்க 
மெல்லாம்‌. ப (29) 


1760 திருவெண்ணீற்றின்‌ மகிகைகூறிய அத்தியாயம்‌, 


நின்னுடைய சிவபூசைக்‌ கொப்ப வல்ல நீயிதனைத்‌ திடமாக 

வணர்டு யென்று, மின்னுகதிர்‌ விட்டெறிக்குங்‌ குழவித்‌ திங்கள்‌ 

வெண்டிரைபாய்‌ சுருட்டுதெய்வ விரிநீர்க்‌ கங்கை, பொன்னிதழித்‌ 

தண்படலை கற்றைச்‌ செய்ய புன்சடையின்‌ மிலைந்தசெம்‌ பொற்‌ 

பொருப்பு வில்லி, மன்னுமருந் தவவூட்டற்‌ குணர்த்திப்‌ பின்னா்‌ 

மாசிறிரு வெண்ணீற்றின்‌ மகமை சொல்வான்‌. (30) 
ஆகச்செய்யுள்‌, 1294. 


இருபத்தாறாவது 
திருவெண்ணீற்றின்‌ மகிமைகூறிய 


அத்தியாயம்‌. 
பன்ம மென்பது தூய்மையாய்த்‌ தலைமையாய்ப்‌ பகரி 
னுன்ன ரூம்பர ஞானவா னந்தமா யுளதாந்‌ 
றுன்னு பாவம்யா வற்றையுந்‌ துரந்துபர்ச்‌ சனஞ்செய்‌ 
நன்மை யானனி பவித்திர மளித்திடு நலத்தால்‌. (1) 


பெரிதும்‌ பன்மமென்‌ றதன்பெயர்‌ பேசிடப்‌ பெறுமாற்‌ 

சுரிபங்‌ கிக்குறுந்‌ தாட்பெரும்‌ பூதத்தாற்‌ சுடர்விட்‌ 

டெரிசெங்‌ குஞ்சிவெள்‌ ளெயிற்றுநெட்‌ டலகையா லிருண்ட 
வரையின்‌ றோற்றவா எரக்கரால்‌ வன்றுயர்ப்‌ பிணியால்‌. (2) 


ஆய வின்னல்க சளாகன்றிட விரக்கையாற்‌ நிடலாற்‌ 

நீய பல்பவந்‌ தீர்ந்திட விரக்கைசெய்‌ திடலாற்‌ 

நூய தாமதற்‌ கிரக்கையென்‌ றொருபெயர்‌ சொல்வ 

ராய்வ நின்மிக விளக்கலாற்‌ பசிதமென்‌ றறைவர்‌. (3 


கடிய பாவங்க ளியாவையுங்‌ காரமாக குதலா 

னெடிது மன்னதைக்‌ காரமென்‌ றுரைப்பர்நீ ணிலத்திப்‌ 

படிவி எங்குமிப்‌ பன்மவுற்‌ பவம்பகுத்‌ துணர்ந்தே 

யொடிவி லன்பொடுந்‌ தரித்திட லுத்தம மாமால்‌. (4) 
அனைய வுத்தம வெண்பொடி யாக்கினே யத்தோ 

டிவிய சீதிகழ்‌ கவுணமென்‌் நிருவகைத்‌ தாகும்‌ 

வினவி னவ்விரண்‌ டூும்மறி வின்மையை விலக்கிப்‌ 

புனித ஞானம தளித்திடும்‌ புகன்றிடக்‌ கேண்மோ. (5) 


திருக்காளத்திப்‌பூராணம்‌. 


மற்றி வற்றினு ளாக்கினே யம்மிரு வகைத்தா 
முற்றி டஓுங்கவு ணம்மொரு நால்வகை யுடைத்தாம்‌ 
பற்று மக்கினி கோத்திரந்‌ தன்னிலும்‌ பயனாய்‌ 
முற்றி டும்விர சாமகந்‌ தன்னிலு முறையால்‌. 


உள்ள தாக்கினே யந்தின மூஞற்றுமோ மத்திற்‌ 
றள்ள ரூந்தவ வருணிசெய்ச மிதையந்‌ தழலிற்‌ 
றெள்ளு சீர்திக ழட்டிலில்‌ விளங்குசெந்‌ தீயிற்‌ 
கள்ள லர்ந்தகாட்‌ டழலிடை யுள்ளது கவுணம்‌. 


இவற்று எக்கினி கோத்திரத்‌ தியன்றவெள்‌ எளியதநீ 
நுவப்பின்‌ மூவகைக்‌ குலத்தவர்‌ தமக்குரித்‌ தாகு 
நிவப்பு றும்விர சாமகத்‌ தெழுந்தவெண் ஸீறு 

மவர்க்கு ரித்தென லாகுமுன்‌ னறைந்ததே போல. 


தினமு ஞற்றிடு செந்தழ லோமவெண்‌ டிருநீ 
நனைய வில்லறத்‌ தொழுகுறு மவர்க்குரித்‌ தாகு 
மனமு வந்துள சமிதையந்‌ தழற்பொடி வருணி 
புனைய லாகும்வே தியர்கட மட்டிலிற்‌ பூத்த. 


தவள நுண்பொடி பின்னவர்‌ தரித்திட லாகுந்‌ 


திவளும்‌ வெவ்வனத்‌ தடுதழற்‌ பிறந்தவெண்‌ டிருநீ 
றவர்க ளஎன்றிய குலத்தவர்க்‌ கணிந்திட லாகு 


மிவைய ஸணிந்திடற்‌ கியைந்துள மனுவினை யினிக்கேள்‌. 


ஆய வக்கினி முதலிய வதாவண மாறு 

தூய சீர்கொள்சா பாலமே ழிம்மனுச்‌ சொற்றுத 
தீய பாவம்விட்‌ டகன்றிடச்‌ சிந்தைய ணிறைந்த 
நேய மாய்முழு நீறுபூ சுகநெறி நின்றோன்‌. 
தயங்கு றுந்திரி யாயுட மந்திரத்‌ தாலும்‌ 

வயங்கு சீர்கொண்மே தாமனு வாலுநல்‌ வருணி 
நயங்கொ ஞூந்திரி புண்டரந்‌ தரிக்கஞா னத்தா 
லுயர்ந்தி யாவையுந்‌ துறந்தவன்‌ றரிக்குமா றுரைப்பாம்‌. 
கூற ரூந்திரி யம்பக மனுவினாற்‌ குடிலை 

யேறு மைந்தெழுத்‌ தானுதன்‌ மார்புதோ எளிவற்றுந 
தேறி டுந்திரி புண்டர மஞ்சமந்‌ திரத்து 

நீறு பூசியே தரிக்கவே னையர்திற நிகழ்த்தின்‌. 


181 


(6) 


(₹) 


(8) 


(2) 


(10) 


(11) 


(12) 


(13) 


182 திருவெண்ணீற்றின்‌ மகிகைகூறிய அத்தியாயம்‌. 
ஆதி தன்னிலே குடிலையா மந்தத்தி னமவாய்த்‌ 

தீதில்‌ சீர்நடுச்‌ சிவமெனு மனுவினைச்‌ சேர்த்திட்‌ 

டோத ருந்திரி புண்டரந்‌ தரிக்கமற்‌ றொழிந்தோர்‌ 

நீதி யாற்றிரி புண்டர மும்முழு நீறும்‌. 

மனுவை மின்றியே வனைகவிவ்‌ வரன்முறை செய்யி 
னனையர்‌ தங்களுக்‌ ககலுமைம்‌ பாதக மவற்றோ 
டினைவ தாமுப பாதக முங்கெடு மிதுமெய்‌ 

நனிது றந்தவன்‌ றனக்கிது ஞானத்தை நல்கும்‌. 

வனத்த ஸனுக்குமா விரத்தியை வழங்குறு மனையை 
நினைத்த வன்றனக்‌ கறங்களு நீதியு நிறைக்குந்‌ 
தனித்தி டும்வரு ணிக்குநான்‌ மறையுணர்‌ தகுதி 
யனைத்து நல்குறும்‌ பின்னவற்‌ கினிதற மனளிக்கும்‌. 
மற்றை யோர்களுக்‌ கொழித்திடும்‌ பாவமிவ்‌ வண்ணஞ்‌ 
சொற்ற பான்மையி லணிந்திடான்‌ றானொரு துணிவைப்‌ 
பற்றி வேறொரு பரிசினாற்‌ றரிப்பவன்‌ பாரி 

லுற்ற சென்மமும்‌ பலனுறான்‌ மலப்பன்றி யொப்பான்‌. 
யாவர்‌ தாஞ்சில ரிம்முறை தரித்திடா திகழ்ந்து 

தாவில்‌ சீர்மறை சாத்திரஞ்‌ சொல்லிய தரும்‌ 

மேவி யாற்றினு மதன்பய ஸில்லைமிக்‌ குயர்ந்த 


றாவெண் ஸணீற்றினை யொருவனெற்‌ நியினிடைத்‌ தோன்ற. 


அங்கு நோக்கிமற்‌ றெவன்வெகுண்‌ டானவன்‌ றன்னை 
யிங்குச்‌ சங்கர சாதியென்‌ றறிகவிந்‌ நீற்றைப்‌ 

பொங்கு மன்பினிற்‌ றரித்துளான்‌ றனைக்கண்டு பொறாமை 
தங்கி யாங்கணோ ரந்தண ஸிகழ்ச்சிகள்‌ சாற்றின்‌. 


அன்ன வன்றனைப்‌ பின்னவற்‌ குப்பிறந்‌ தவனென்‌ 
றுன்னி யோர்கவொண் டவளநீற்‌ நினையுவந்‌ தணிந்தோன்‌ 
றன்னை யேபுடைத்‌ தானெவ னன்னவன்‌ றன்னை 

இந்தி லத்தினி னீசனென்‌ றேயறிந்‌ திடுக. 


எனையர்‌ தாஞ்சிலர்‌ வேதநூல்‌ வழியிலு மிலகப்‌ 
பனையும்‌ வெண்டிரு நீற்றிலு மன்பின்றிப்‌ போவ 
ரனைய ரன்னையர்‌ வயிற்றிடைக்‌ கருவினு எணுகுஞ்‌ 
சனன தாண்முத லுள்ளநாள்‌ வரையிலுஞ்‌ சால. 


014) 


(15) 


(18) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


இழைத்த நற்றவ நல்லற ஸனின்றியே யிழப்பார்‌ 
தழைத்த சோதிவெண்‌் ஸணீற்றினில்‌ யார்சிலர்‌ தமக்குப்‌ 
பழிப்பி ருந்திடு மவர்கள்வே தியரெனப்‌ படினும்‌ 
பிழைத்த தாகியே மிழிபிறப்‌ பாமவர்‌ பிறப்பு. 


எவனொ ருத்தன்றா னீசனே யென்னிணு மன்றி 

யவனி தன்னிடைப்‌ பின்னவ னென்னினு மவன்பாற்‌ 
சிவனி லாஞ்சனை மாகிய திருவெண்சணீற்‌ றினைக்கண்‌ 
டுவகை யாவனோ வாங்கவ ஸஊேயுயர்‌ மறையோன்‌. 


யாவர்‌ நீற்றினை யணிந்தவர்க்‌ கண்டினி துவப்பர்‌ 
தேவர்‌ மாதவ ரவர்தமைப்‌ பூசிப்பார்‌ தினமு 
மோவு றாதவ ரூணர்ந்துள்‌ கல்வியே கல்வி 
மேவி யன்னவ ருஞநற்றிடும்‌ வேள்வியே வேள்வி. 


தழைய வாங்கவ ராற்றிடுந்‌ தலங்களே தவங்க 

சளொழுகி மற்றவர்‌ நடாத்திடு மொழுக்கமே யொழுக்க 
முழுது நீறணிந்‌ தவன்றனை முற்படக்‌ கண்டு 

விழைகு வான்றனை விண்ணவர்க்‌ கிறைவலஞும்‌ வியந்து. 


உவந்து தாள்பணிந்‌ துருகிநின்‌ றாடுவ னுடனே 
நிவந்த காட்சிகொ ணிலாக்கதிர்‌ கான்றவெண் ணீறிட்‌ 
டவன்றின்‌ னாதது தின்னினுந்‌ தினத்தக்க ததுவே 
கவாந்த வன்னதாற்‌ பாவமு மில்லைகாண்‌ குநினே. 


இனைய நீற்றினுக்‌ கிறையுநீ யையுற வெய்தேல்‌ 
புனலின்‌ ஞூழ்கியே யாவன்வெண்‌ ஸணீற்றினாற்‌ பொதிய 
நனிமெல்‌ பூல ணண்ணவன்‌ வருணியா னாலு 


மனையில்‌ வாழ்பவ னென்னினும்‌ வனத்தனே யெனினும்‌. 


அளவில்‌ பாவம்யா வையுந்தணந்‌ தருங்கதி யடைவன்‌ 
நெளியும்‌ வேதிய னக்கினி கோத்திரத்‌ திருநீ 

றொளிர வேதின மூழ்குக யதியதை யுஞற்றின்‌ 
வெளிய தண்புனன்‌ மூழ்குகின்‌ நதனினு மேலாம்‌. 


அறலின்‌ மூழ்குறி னதனிடை யுயிர்வதை யாகு 
மறியு மப்புனன்‌ மாயையென்‌ நறிகவம்‌ மாயை 
நிறையு மிர்க்குவன்‌ னிகளமென்‌ நுணர்கவந்‌ நிகளம்‌ 
பறிப டத்திரு நீற்றுநா னஞ்சொலப்‌ படுமால்‌. 


183 


(22) 


(23) 


(24) 


025) 


(268) 


(277 


(28) 


(29) 


184 உருத்திராக்க மசிமையுரைத்த அத்தியாயம்‌. 


மைய லைத்தெறு மற்றத னற்புத நம்மாற்‌ 

செய்ய நாவினாற்‌ சொலவரி தாகுமித்‌ திருநீ 

றுய்ய நன்கணிந்‌ தேகரை யேறிடா துலகோர்‌ 

செய்ய மேனைய வறங்களிற்‌ றேம்புவார்‌ சால. (390) 


உனக்கு நாமினிப்‌ பலபட வெனைத்தென வுரைப்பேந்‌ 

தனக்கு நேரிலாத்‌ தவளநுண்‌ பொடிதரிப்‌ பதுவே 

யனைத்து ளுந்தலை யாகிய தருமதா ரணமா 

நினைத்து வைகலுந்‌ தரித்திடி னேடித்த லின்றி. (31) 


வல்லை யிற்பர ஞானபோ தம்வரும்‌ வனைவோன்‌ 

சொல்ல ரும்பெரும்‌ பாவியேற்‌ பாவங்க டொலையு 

மில்லை யையுற வித்திரு நீற்றினுக்‌ கெதிராச்‌ 

சொல்ல வேறொரு பொருளுமற்‌ றுண்டுகொ றூயோய. (32) 


புரத்தல்‌ காரண மாகவு நன்மையின்‌ பொருட்டும்‌ 

பரித்த தூய்மையி னேதுவே யாகவும்‌ பண்டு 

கருத்தி லெண்ணிநா மிதனையுண்‌ டாக்கினங்‌ கவுரி 

தரித்தி டும்படி யவட்கினி தளித்தனந்‌ தவத்தோய்‌. (33) 
இங்கி யாவன்மற்‌ றிதனைநம்‌ வடிவென வெண்ணித்‌ 

தங்கு மாக்கினே யத்திடைச்‌ சார்ந்ததே யெனினு 

மங்க தல்லது கவுணத்தி லாயின தெனினும்‌ 

பொங்கு மன்புடன்‌ மனுவினாற்‌ புனைவனோ வன்னான்‌. (34) 


பன்ன ருஞ்சிவ ஞானமும்‌ பெற்றுயா பதமா 

முன்ன ரும்பர முத்தியு மடைவனென்‌ றுரைத்தான்‌ 

பொன்னின்‌ வார்சடைப்‌ புனிற்றிள மதிதவழ்‌ புனிதன்‌ 

பின்ன ரக்கமா மணியின தியல்புபே சுவனால்‌. (35) 


இருபத்தேழாவது 
உருத்திராக்க மகிமையுரைத்த 
அத்தியாயம்‌. 
அருந்தவ வரம்பு கண்டசீர்‌ வட்ட வறைகுதுங்‌ கேண்மதி 


யன்பிற்‌, நிருந்திய வக்க மணியினை யிலகு சேயொளிப்‌ 
பொன்னில்‌ வெள்‌ எியினிற்‌, பொருந்துறப்‌ பொதிந்து சிகையினிற்‌ 


திருக்காளத்திப்‌்பூராணம்‌, 185 


காதிற்‌ புரிந்தமுந்‌ நூலினிற்‌ கரத்தி, லுூரந்தனின்‌ மிடற்றி லிவற்றினு 
ளொன்றி லுன்னருங்‌ குடிலையை யுரைத்தும்‌. (1) 


அன்றியைநீ தெழுத்தா லாயினு மல்ல தான்மமநீ 
இரத்தினாலெனினு, மொன்றினை நினைந்தாங்‌ குணர்வுளோன்‌ றரிக்க 
வுவந்திது தரித்திடி னுவம, மின்றிய சிவஞா னம்பெறு வதனுக்‌ கேதுவா 
மிருஞ்சிகை தரித்த, பொன்றிகழ்‌ கடவுண்‌ மணியினை யரிய 
பொருளெனும்‌ பரபத வடிவா. (2) 


சிந்தனை செய்க செவியணி மணியைச்‌ சிவமொடு சத்தியாத்‌ 
. தெரிக, கந்தர மணியைக்‌ கலைமக ளலது கனலியென்‌ றெண்ணுக 
முந்நூ, றந்தணி மணியைக்‌ கடவுளர்‌ யாருந்‌ தாமென வெண்ணுக 
வருணி, முந்துறு நால்வர்‌ தமக்கும்வே தயர்கண்‌ முதலிய நாற்குலத்‌ 
தவர்க்கும்‌. (3) 

மரபினில்‌ விதித்த மனுவினைப்‌ புகன்று வனையலா மிம்முறை 
வனைந்தோன்‌, விரிசுட ரெறிக்கு மூருத்திர வடிவாய்‌ விளங்குவ 
னையுறல்‌ வேண்டா, பரிவொடுநீ தரித்த வனையவன்‌ றன்னைம்‌ , 
பார்க்கனுங்‌ கேட்கினும்‌ பற்றாக்‌, கருதினுந்‌ தரித்தோன்‌ றன்னைமோந்‌ 
திடினுங்‌ களைகுவன்‌ நீவினை யனைத்தும்‌. (4) 


மொழியல வற்றை மொழியினு நாளு முயன்றுடல்‌ வருந்திவ்‌ 
விழைக்குத்‌, தொழிலிடைப்‌ பயின்று துவவினுங்‌ கவலை துரப்பவன்‌ 
றுயரொடுஞ்‌ செல்லா, வுழியினிற்‌ சென்று தெருமர லுறினு மூத்திர 
முய்த்தடா விடத்தில்‌, வழுவுற விடினு மற்றிது வனைந்த மாட்சியான்‌ 
வல்வினை முழுதும்‌. (5) 


துறப்பன்மற்‌ றனையோ னகமகழ்ந்‌ தஇயாண்டுத்‌ துய்ப்பினு 
மாயிடை தூய, சிறப்புடைப்‌ பரமன்‌ றுய்த்ததோ ரிடமாந்‌ தெரிந்தவன்‌ 
பருகிய யாவு, மறக்கட லனையான்‌ பருகிய வவையா மன்னவன்‌ 
மோந்தவை யனைத்து, மிறப்பொடு பிறப்பு மில்லவன்‌ மோந்த 
வென்னலா மன்றிமற்‌ நிலவே. (6) 


ஈங்கிது தரிக்க வுளத்திடை நாணம்‌ யாவனுற்‌ றிருந்தன னவன்முற்‌ 
நீங்கதி னின்று நீங்குத லில்லைச்‌ சீரிய விதுபுனைந்‌ தவனை 
யாங்கெதிர்‌ நோக்கிப்‌ பழிப்பவன்‌ யாவ னன்னவன்‌ சங்கர சாதி 
பாந்குருத்‌ திராகள்‌ யாவரு மிதனைப்‌ பரித்தலாற்‌ பரனடி யடைந்தார்‌. 5 
எண்ணருநீ தவத்து முனிவரர்‌ யாரு மினிது வந்‌ 
இதுபுனைந்ததனா, லுண்மையி னுயர்ந்த சித்திக ளடைந்தா ௬லகெலா 


196 உருத்திராக்க மகிமையுரைத்த அத்தியாயம்‌. 


முதலிய பிரமன்‌, வண்மைசே ரக்க மணியினை வனைந்து மகிழ்பிர 
மத்துவ மடைந்தான்‌, றிண்ணிய விதனைத்‌ தரிப்பது தனிலுஞ்‌ 
சிறப்பெவ னுடலெடுத்‌ தவர்க்கே. (8) 


விழுமிய விதனைப்‌ புனைந்தவன்‌ றனக்கு மென்றுகி லாயினு 
மன்றிக்‌, கெழுமழுறு நிக ளெனினும்யா தெனினுங்‌ கிளர்வுறும்‌ 
விழைவட னளித்தோ, னழிதகு பாவ முழுவது மொருவி யழிவிலாச்‌ 
சிவனுல்‌ கடைவன்‌, வழுவில்€ ரிதனைத்‌ தரித்துளான்‌ றன்னை 
வருதியென்‌ றழைத்துள மகிழ்ந்து. (9) 


உயிர்த்துள விருவர்‌ பலிகரு மத்தி லுறுசுவை யடிசிலூட்‌ டிடினே, 
யயர்ப்பிலா வவன்ற னன்னையும்‌ பிதாவு மகமினி துவப்பராங்‌ 
கவனும்‌, வியப்புற மகிழ்தென்‌ புலத்தவ ர௬லக மேவுவன்‌ மற்றிது 
வேய்ந்தோ, னயத்தகு பதத்தை மண்ணுதீர்‌ பருகி னன்குவாழ்‌ குவன்சிவ 
னகரில்‌. (10) 


ஆதரித்‌ இதனை மாலிகை யாக வங்கையிற்‌ கடகமே யாகத்‌, 
தீதில்சீர்‌ மற்றை யவயவத்‌ தணியுஞ்‌ செறிசுடர்‌ மணிக்கல ஸனாகம்‌, 
பேதமற்றணிந்தா னுருத்திர வடிவம்‌ பெறுவன்மற்‌ ஜறிதுதனை வாள, 
யாதொரு தலத்தி லாயினு மனுவோ டென்னினு மனுவிலா தெனினும்‌. (0) 


பாவகத்‌ தோடு கூடியு மன்றிப்‌ பாவக மின்றியும்‌ பரித்தோன்‌, 
மேவுதால்‌ வருணத்‌ துள்ளவ னேனும்‌ வேறுளா னென்னினும்‌ வெள்கா, 
தோவறத்‌ தரித்தோ னுடற்பா வங்கள்‌ யாவையும்‌ வல்விரைந்‌ கதொருவி, 
மேவரு ஞான போதமுற்‌ நிடுவன்‌ மற்றிதன்‌ மகிமையை விளம்பின்‌. (12) 


ஏலவு மிறும்பூ திதுசொல முடியா தாதலா லிதனையெப்‌ 
பொழுதுஞ்‌, சாலிநீ தரித்துக்‌ கொள்ளுதி முன்னாட்‌ சாதிசண்‌ டாளன்மற்‌ 
நொருத்தன்‌, மேலதாம்‌ விடமன்‌ வைகலொன்‌ நினுக்குண்‌ மிகுத்தபல்‌ 
லாயிரம்‌ பசுவை, நூலுணர்‌ பல்லா யிரமறை யோர்க டங்களைச்‌ 
செகுத்துளா னொய்தின்‌. (13) 


அன்றியு மளப்பி லறக்கொடும்‌ பாவ மனைத்தையு மிழைத்தன 
னிழைத்து, நன்றுறு மக்க மணிதரித்‌ ததனா ஸனவிலரும்‌ 
பாவங்களெல்லாத்‌, துன்றிய வனத்துச்‌ சடுதழற்‌ பட்ட தாயவெண் 
பஞ்சுபோற்‌ றொலைவுற்‌, நின்றியே போய வன்னவ ஸாயு ஸவிறுதியி 
லடைந்தெம தூதர்‌. (14) 


திருக்காளத்திப்புராணம்‌,. 157 


நடுவன துலகிற்‌ கொண்டுபோ யவனளை நடுவன்முன்‌ விடுத்தனர்‌ 
நடுவன்‌, கொடியவன்‌ றன்னைக்‌ கண்ணுறா வெொன்று கூறினன்‌ 
குலீனகேட்‌, குதியா, னெடுநில வரைப்பி லளப்பிலாத்‌ தீங்கு நீயிழைத்‌ 
துள்ளன வனைய, கடியவல்‌ வினையின்‌ பலனையா நன்கு கணித்தறிநீ 
தவற்றினுக்‌ கியைய, (25) 


ஒறுத்திடுந்‌ தண்டத்‌ துன்றனை விடுத்தற்‌ கொளன்றுகின்‌ றோமலம்‌ 
யாதாற்‌, பொறுதீதன மெனிற்கே ஞருத்ீ்திர வக்க மணியைநீ 
புனைந்தபுண்‌ ணியத்தாற்‌, செறுத்திடு பாவ முழுவதும்‌ வெந்து தீந்தன 
நீயினித்‌ தேவும்‌, பெறற்கரி தாமிவ்‌ விமானமேற்‌ கொண்டு பிஞ்ஞக 
னுலதிலே கென்றான்‌. (26) 


பின்றையங்‌ கவனும்‌ பரிதியங்‌ கடவுட்‌ பேரொளி பெருகியே 
யாண்டுஞ்‌, சென்றிடு விமான ர்த்தர மகளிர்‌ 8ரிய வாடல்பா 
டலினோ, டொன்றிய வான துந்துபி முழக்கசோ டுவப்பொடு 
சூழ்நீ்தெதிர்‌ வழுத்த, மன்றவு மகிழ்தூங்‌ குள்ளமோ டென்று 
மறுவில்சர்ச்‌ சிவபுரம்‌ புகுந்தான்‌. (17) 

இன்னதன்‌ மையினா லிம்மணி தன்னை யாவருந்‌ தரித்திடல்‌ 
வேண்டு, மன்னவர்க்‌ திதுவே போகமும்‌ வீடு மளித்திடு நாமூமீ 
தணிவோ, மென்னவே சொற்றான்‌ மலையர சுயிர்த்த விலங்கிழை 
பாகனா மிறையோன்‌, பின்னரும்‌ வசிட்டன்‌ பெரறிதுள முவப்பத்‌ தாரகத்‌ 
துண்மைபே சுவனால்‌. (14) 


ஆகச்செய்யுள்‌ 1248. 


இருபத்தெட்டாவது 
பிரணவ மகிமையுரைத்த அத்தியாயம்‌, 


ஓரெழுத்‌ தாகிய வோமெ னும்பதந்‌ 

தாரக மென்னவுளஞ்‌ சாற்ற லாமது 

சீர்திகழ்‌ பிரணவ மென்றுஞ்‌ செப்பலாங்‌ 

கூரிய மறைமுடி புணாந்த கொள்கையோர்‌. டு 


தினந்தொறும்‌ விசேடமாச்‌ செபிப்பர்‌ காணதை 

நினைந்திடி னிருடிமுன்‌ னிகழ்த்து மேழினை 

மனந்தனில்‌ வகைபெற வகுத்துக்‌ கொண்டுபின்‌ 

கனிந்துரு வேற்றுதல்‌ வேண்டுங்‌ கற்றுளோர்‌. (2) 


185 பிரணவ மகிமையுரைத்த அத்தியாயம்‌. 


செவித்திடு மதற்குள தியானந்‌ தேசிக 
னுவப்பொடு முணர்த்துப தேச வுண்மையிற்‌ 
றவப்பய னாலுணார்ந்‌ துளத்திற்‌ றங்கிடக்‌ 
கவற்சியை விடுத்தவர்‌ கண்டு கொள்கவே. 


யாவைமற்்‌ றுலகினு மியன்ம றைக்கணு 
மூவகை மூவகை யாமொழிந்திடல்‌ 
ஆவன வவையவை யரிய தாரகத்‌ 
தாவில்சீர்‌ வடிவென வுணர்தி சாலவும்‌. 


உலகினு மறையினு மொன்ற தாகவே 
யிலகுமே காந்தத்தில்‌ யாது தோன்றுவ 
தலகில்சீ ரன்னது மனைய தாரக 

நிலவிடும்‌ வடிவென நினைந்து கோடியால்‌. 


ஆதலாற்‌ றாரக மழிவின்‌ றாகிய 
தீதுதீர்‌ பரசிவ மென்னத்‌ தேறுதி 
காதலாம்‌ பலபல காரி யங்களின்‌ 
சாதனத்‌ தினிலுணர்‌ பொருளின்‌ றன்கணும்‌. 


அறிதராப்‌ பொருளினு மையு றும்படி 
செறிதருூ பொருளினுந்‌ திடங்கொ ளப்படும்‌ 
பிறிதொரு பொருளினும்‌ பேதம்‌ பேதமா 
யுறுவன வாகியே யுறுபொ ருட்கணும்‌. 


எலலையி லுயிரெலா மென்று மோமெனச்‌ 
சொல்லுவ ஞானவா ஸனந்தத்‌ தோற்றமா 
யொல்லுறு சிவமுமோங்‌ காரங்‌ கட்புலப்‌ 
பல்பொரு ளூருவமு மதனின்‌ பாலவே. 


மொழிகளும்‌ வன்னமு முழுது மன்னதே 
கழிதரு காரண காரி யங்களால்‌ 

ஒழிவிலாக்‌ கேவலப்‌ பொருளி னுண்மையா 
மழிவிலா வியல்பினை யதுவென்்‌ றேயறி. 


ஊனமில்‌ பரசிவ னுலகொ டுற்றிடிற்‌ 
றானுமவ்‌ வுலகொடு தங்கி வைகுமவ்‌ 
வானவன்‌ றனக்கிது வாச கப்பொருள்‌ 
ஆனதா மவனுல குருவ ஸனாய்விடின்‌. 


(3) 


(4) 


(5) 


(6) 


(8) 


(8) 


(9) 


(19) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


அதுவுமவ்‌ வுலகவா சகம தாய்விடும்‌ 
பதியுல கொடுபயி லாதொ ருத்தனாய்‌ 
வதிவுறிற்‌ றானுமொன்‌ றாகி வைகுறு 
மதுவென வவனென வில்லை யன்னியம்‌. 


ஈசனுந்‌ தாரக மென்ற நாதமும்‌ 
வாசக வாச்சிய மெனும்வ குப்பினா 
னாசமி லிலக்கிய விலக்க ணையினாற்‌ 


பேசிடி னதற்குநந்‌ தமக்கும்‌ பேதமில்‌, 


தாரக மநாதிநாந்‌ தாம நாதியிச்‌ 

சீரினி லாங்கதன்‌ சிறப்பைத்‌ தேசிகன்‌ 
பேரரு ளாற்சொலப்‌ பெற்றிட்‌ டைம்பொறி 
யோர்வழிப்‌ பட்டிட வுள்ள டங்குறா. 


முனிவினைத்‌ தணந்துமா மோன மெய்தியோர்‌ 
தனியனாய்ச்‌ சுவத்திகா தனத்தி லேமன 
மினிதுற நிலைமைபெற்‌ நிருந்து வானுயர்‌ 
பனிவரைக்‌ குவட்டினி னதியின்‌ பாங்கரில்‌. 


பதிவறு குூகையினிற்‌ பரமன்‌ கோயிலின்‌ 
மதியினுக்‌ கியைந்துள மற்றி டங்களின்‌ 
முதிர்தழல்‌ வேள்வியின்‌ முன்னிற்‌ கீழ்த்திசை 
யதுதனை யாயினும்‌ வடக்கை யாயினும்‌. 
கண்ணுறீஇ யிலைகனி கந்தம்‌ பாரிடை 
யண்ணுறு முணவென வுண்டு மல்லது 
நண்ணிய வையமேற்‌ றுண்டு நாடொலைத்‌ 
தெண்ணருங்‌ குரவனை யிறையென்்‌ றெண்ணுபு. 
உளந்தனில்‌ வணங்கிமெய்‌ யுணர்ச்சி வல்லனாயத்‌ 
தெளிந்திது செபிக்கவிச்‌ செபத்தை மிம்முறை 
வளம்பெற மூன்றிலக்‌ கம்வ குத்திடின்‌ 
விளங்கிய மந்திர சித்தி மேவுமால்‌. 

வெவ்வர விருசுடர்‌ விழுங்குங்‌ காலையில்‌ 
வவ்வுறு மூணவினை மறுத்தெண்‌ ணாயிர 
மவ்வுரு வாய்ந்துபா லனங்கை தொட்டிடிற் 
செவ்விதின்‌ முற்பவந்‌ தெளிவ னாங்கவன்‌. 


189 


(11) 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


100 பிரசவ மகிமையுரைத்த அத்தியாயம்‌, 
மனங்குளிர்ந்‌ தொருவனோர்‌ வருட வெல்லையுந்‌ 
தினம்பளணீ ராயிர முருச்செ பிப்பனே 

னினைந்திட லரியதாய்‌ நிகரி லாச்சிவங்‌ 
கனிந்திடு மனையவன்‌ காணத்‌ தோன்றுமால்‌. 


பொற்றுணர்‌ நறைகமழ்‌ பலாசப்‌ போதினாற்‌ 
கற்றையஞ்‌ சுடர்த்தழல்‌ வேள்வி கைக்கொளின்‌ 
மற்றவன்‌ முழுவதூஉம்‌ வல்ல னாகுவன்‌ 
முற்றவுந்‌ துறந்துள முனிவ கேட்டியால்‌. 
குழைத்தெழு பிப்பிலச்‌ சமிதை கொண்டொளி 
தழைத்திடு முத்தழ றமைவ எாத்திடின்‌ 
விழுத்தகு பிராமணத்‌ தன்மை மேவுறு 
மொழுக்கமுந்‌ தவமுமிக்‌ குயர்ந்த மேலையோரம்‌. 


பசியதண்‌ டோட்டறு கதனிந்‌ பண்ணுறின்‌ 
வசையில்சீ ரிருநிலம்‌ பரிக்க வல்லனா 
மிசையும்வெண் பொரியினாற்‌ செய்யின்‌ மேதகு 
நசையுறு கன்னிகை விவாக நண்ணுவான்‌ . 
தண்ணறு நெய்யினாற்‌ றழல்வ எர்த்திடி 
னெண்ணிலா வேட்கைகள்‌ யாவு மற்றிடு 
நண்ணிய திலத்தினா னயந்தி ழைத்திடிற்‌ 


றுண்ணெனக கவலைசெய்‌ நோய்தொ லைத்திடும்‌. 


வேறு. 
சுழிபுன றோய்ந்துட நூயவ னாகி 
விழுமிதி னிந்திரி யங்களை வென்றே 
யொழுகு மிலக்கம தாகிய வோமம்‌ 
வழுவற வாற்றுதல்‌ வல்லவ னென்னின்‌. 


பிறரறி யாவகை பீழை விளைத்து 

மஜையவ னைத்தெறும்‌ வல்வினை தீங்கு 
மறைபுனன்‌ மூழ்கி யதனகரை வைகி 

யுறுதி யிலக்க முருச்செப முற்றால்‌, 
மறைந்துகள்‌ சூண்டதொர்‌ வன்பிழை மாளு 
நறும்புனன்‌ மூழ்குபு நாதன்முன்‌ னாக 
வுறைந்துரை யாட லொழிந்தொ ரிலக்கந்‌ 
திறம்ப லிலாது செபித்திடு வானேல்‌. 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


247 


(25) 


(26) 


திருக்காளத்திப்‌ புராணம்‌. 


கரந்து செழும்பொரு எளைக்கவர்‌ வுற்றுப்‌ 
பொருந்திடு தீவினை போம்புளன லாடி 
யரும்பொறி மைந்து மவித்து வெகுட்சி 


பிரிந்துதென்‌ பான்முக நோக்கு பிரான்முன்‌. 


மோன மடைந்து முயன்றொ ரிலக்கந்‌ 
தானுரு வேற்றுவ னேற்குரு தற்பத்‌ 
தீன மறைப்பி லிழைத்தத னாலா 
மூனம தாகிய வல்வினை யோடும்‌. 


தெண்புன லாடுபு செங்கதி ரோன்மூன்‌ 
னண்பொ டமர்ந்தொ ரிலக்க நவிற்றிற்‌ 
பணபிலர்‌ தம்மொ டுடம்பட லாய 
புண்படு தீவினை போய்விடு மன்றே. 


சீத நறும்புனன்‌ மூழ்குதல்‌ செய்து 
நாதன்முன்‌ னேயொ ரிலக்க நவிற்றி 
னேதிலர்‌ தாமறி யாம லியற்றும்‌ 
பாதக மாமெவை யும்பறி போமால்‌, 


ஒடிவி லுவப்பொடு மொண்புன நறோஙவ்ந்து 
கடவுண்‌ மு னேயுரை யாடுதல்‌ கைவிட்‌ 
டடைவி ஸவுருப்பதி னாயிர மேற்றி 
ணனொடியி லகன்றஜிடு. நொய்யபல்‌ பாவம்‌. 


துறந்தவன்‌ வேதியர்‌ தோகையமைடயாரு 
மறிந்திட லின்றி யணைந்திடின்‌ மூழ்கி 
யெறிந்து புலன்சிவன்‌ முன்ன ரிலக்கஞ்‌ 
சிறந்து செபித்திடி னவ்வினை தீரும்‌. 


அன்னவன்‌ மன்ன ரணங்கொடு பல்காற்‌ 
றுன்னி னிலக்க முருத்தொகை யேற்ற 
மன்னிய வவ்வினை மாளுமி தல்லா 
லின்னு முரைத்து மிருந்தவ்‌ கேட்டி, 
வணிக மடந்தையை மற்றவ னாளு 
மணைவுறின்‌ யாரு மறிந்தில ராயிந்‌ 
பணிவொ டிலக்கமொர்‌ பாதி செபித்தாற்‌ 
ஐணிவரி தாகிய வவ்வினை சாரான. 


3 


(27) 


(28) 


(28) 


(56) 


(51) 


(20 


(338) 


(34) 


192 பிரணவ மகிமையுரைத்த அத்தியாயம்‌. 


பின்னவ ளைப்பிறர்‌ தாமறி யாமல்‌ 
அன்னவ னாளு மணைந்துள பாவ 
முன்னிய வாயிர மோடொரு நானூ 
றென்னு மூருத்தனை யேற்றிடி ஸீங்கும்‌. 


வருணியு மன்றி வனத்தனு மிவ்வா 
நிருணிறை பாவ மிழைத்தன ரென்னின்‌ 
மூரணற முன்ன மெதிக்கு மொழிந்த 
வருடரு மச்செப மாற்றுதல்‌ வேண்டும்‌. 
இல்லினில்‌ வாழ்பவ ஸிப்பிழை செய்யிற்‌ 
சொல்லி. விதித்திடு முன்றொகை தன்னி 
னல்கிய நான்கினி லொன்று நவிற்றி 
னல்லல்‌ விளைத்துள வவ்வினை தீர்வன. 


மாசில்‌ சிறப்புடை வானவர்‌ தாமிவ்‌ 
வோசையை யேமுூத லாகவு ளார்க 
ளாசை தவிர்ந்திடு மங்கதை யன்றிப்‌ 
பேசிடு தோற்றமொன்‌ றும்பிறி தில்லை. 


கசூடிலையி னாலிமை யோர்கள்‌ குழாமு 
மடைவொடு சன்னத்த மாகுவர்‌ நாளு 
நெடிதுமவ்‌ வோசையை யேநினை வார்கட்‌ 
கிடருறு பாதகம்‌ யாண்டினு மில்லை. 


இன்னதன்‌ மேன்மை யெமாற்சொல லாற்றா 
துன்னுறி னற்புத மற்புத மோமென்‌் 
றன்னதை நாடொறு மாய்குவன்‌ யாவன்‌ 
முன்னவன்‌ நீமை முதிர்ந்துள னேனும்‌. 
ஊன முறுந்தொழில்‌ யாவு முழந்துந்‌ 
தானொரு தீங்கினை யுந்தழு வானா 
லவீனமி லெவ்விர தங்களு. மெண்ணி 
றானமு மீட்டு தவங்க எனைத்தும்‌. 
பழமறை கற்ற பயிற்சிகள்‌ யாவும்‌ 
விழுமிய பற்பல வேள்விகண்‌ முற்று 
மழகிய தீர்த்த மடங்கலு மாடுந்‌ 
தொழில்களு மேனைய தூய வறங்கள்‌. 


(35) 


(968) 


(37) 


(38) 


(39) 


(40) 


(41) 


(42) 


திருக்காளத்திப்‌புராணம்‌ . 193 


முழுவதும்‌ வேத மொருங்கு மொழிந்த 

வழமுவக னற்செயன்‌ மற்றுமிவ்‌ வெல்லா 

மொழிவறு தாரக மூள்ள மழுத்து 

மழிவில்‌ பலத்தொடு மொப்பென லாகா. (43 
விரித்து விரித்து விளம்புவ தென்னே 

சுருக்கி யுனக்கிது சொற்றன மின்னு 

மூரைப்பரி தாகிய தாரக மொன்றாற்‌ 

பிரிக்கரி தாய பிறப்பற லாமால்‌. (449) 
இன்னதொர்‌ தாரக மென்னும்‌ விளக்காற்‌ 

றன்னுயி ரைச்சிவ மாம்படி தான்‌௧ண்‌ 

டன்னவன்‌ வாழ்வ னசேதன ராகி 


மன்னிய நால்வருணாச்சிர மத்தில்‌ (435. 


வழுக்கிய புல்லரு மற்றிது தன்னா 

விழுக்கிய பாவ விருங்கட றன்னைக்‌ 

கழித்துமெய்ஞ்‌ ஞான மெனுங்கரை யேறிப்‌ 

பழிப்பில்‌ சிவத்தொடு மொன்றுவர்‌ பண்பால்‌. (46) 
நின்னுயி ருய்ந்திட நீயூ மினிக்கே 

ளின்ன வெழுத்தினை யென்று நவின்றிட்‌ 

டன்னியம்‌ யாவு மகன்றுவி டென்றான்‌ 

றன்னொடு மொத்தவர்‌ தானல தில்லான்‌. (479) 


ஆகச்செசய்புள்‌ ,1395. 


இருபத்தொன்பதாவது 
வருணாச்சரமங்‌ கூறிய அத்தியாயம்‌ 


செம்மைசேர்‌ மறையவர்‌ செயல்க ளாறவற்்‌ 

நிம்மையில்‌ வேண்டுவ பாதி யேனைய 

வம்மையில்‌ வேண்டுவ வாகு மாங்கவை 

தம்மையிவ்‌ வாறெனப்‌ பகுத்துச்‌ சாற்றுதும்‌. (13 


மாசறு மிருநிதி வாங்கல்‌ வேள்வியை 

யாசிலார்‌ தம்மைக்கொண்‌் டாக்கு வித்திடல்‌ 

பேசரு மறையினைப்‌ பிழையி லார்தமக 

கேசற வோதுவித்‌ திடுத லிம்மைய. (2 


194 வருணாச்சிரமங்‌ கூறிய அத்தியாயம்‌. 


ஓதுதல்‌ வேட்டல்கைத்‌ துதவ லம்மையி 
னேதுவா மன்னர்க்கு வணிகர்க்‌ கீதலும்‌ 
வேதமும்‌ வேள்வியு மூன்றும்‌ வேதியர்‌ 
நீதியோ லம்மையி னிமித்த மென்பவே. 


அறைகழற்‌ றானைவே லரசர்க்‌ கிம்மையிற்‌ 
பெறுபய ஸீதியிற்‌ பிழைத்து ளோர்தமை 
முறையினிற்‌ றண்டித்தன்‌ முனையில்‌ வஞ்சகஞ்‌ 
சிறிதுமில்‌ லாதபோர்‌ செய்து சீருறல்‌. 


வணிகருக்‌ கிம்மையில்‌ வாணி கத்தொடு 
தணிவில்வே ளாண்மைசெய்‌ திடல்ச தூர்த்தருக்‌ 
கிணையிலிம்‌ மூவரு மின்பு றும்படி 

தணிவிலா தவர்பணி தமையி மைத்தலாம்‌. 


இம்மையின்‌ பயனிது மறுமைக்‌ கும்மிதே 
செம்மைநாற்‌ குலத்தவர்‌ தமக்குஞ்‌ செய்தொழின்‌ 
மம்மர்தீர்த்‌ துரைத்தனஞ்‌ சுருக்கி மற்றினி 
யம்மவாச்‌ சிரமநான்‌ கவையி யம்புவாம்‌. 
வ.ருணியில்‌ வாழ்பவன்‌ வனத்த ஸனீத்தவ 
னருண்மிகு நால்வராச்‌ சிரமத்‌ தாரெனத்‌ 
தெருண்மிகு மறையடன்‌ மிருதி செப்புமிப்‌ 


பொருண்முறை வருணிக்குப்‌ புகலக்‌ கேட்டியால்‌. 


ஏற்றிடு மையமுங்‌ சூரவ னேவலுஞ்‌ 
சாற்றரு மறைநவின்‌ நிடலுஞ்‌ சந்தியிற்‌ 
போற்றுவந்‌ தனைகளு மிரண்டு போழ்தினு 
மாற்றருஞ்‌ சமிதையான்‌ மகம்வ எர்த்தலும்‌.. 


இல்லறத்‌ தொழுகுவா னிறைவன்‌ பூசனை 
நல்லவு பாசன வோம நாடொறுஞ்‌ 
செல்விருந்‌ தோம்புதல்‌ யாகஞ்‌ செய்திட, 
லெல்லையி லுவப்பினாற்‌ றான மீந்திடல்‌. 


மேயசீர்‌ வனத்தவன்‌ வேட்ட லோதுதல்‌ 
காய்கனி சருகிலை கந்த மாதிய 

வாயபல்‌ லுயிர்க்களித்‌ தருந்தல்‌ வைகலுந்‌ 
தூயநித்‌ தியத்தொழி லாற்றல்‌ சோர்வற. 


(3) 


(4) 


05) 


(6) 


(1) 


(8) 


(9) 


(10) 


திருக்காளத்திப்புராணம்‌ 194 


துறந்தவன்‌ செய்வினை நித்தி யத்தொழின்‌ 

மறந்திடல்‌ பக்குவ வுள்ளம்‌ வந்திட 

லிறந்துள புசிப்பினும்‌ யாக்கை யாதிய 

நிறைந்தபல்‌ பொருளினும்‌ வேட்கை நீங்குதல்‌. (119) 


பலியெடுத்‌ துணல்சிவத்‌ தியானம்‌ பண்ணுத 

லலைபுனன்‌ முப்பொழு தாடல்‌ வெண்பொடி 

யிலகவுத்‌ தூாளன மிடுத வின்னுயிர்‌ 

நிலையினை யினிதுணர்‌ நிமித்த மாகவே. (12) 


மாசறு காட்சிசேர்‌ குரவன்‌ றன்வயி 

னாசறு மறைமுடி வமர்ந்து கேட்டிடல்‌ 

பேசிடி னனையவன்‌ பெற்றி யின்னன 

நேசமா மில்லுறை பவனை நீங்கலா. (13) 


மூவருஞ்‌ சிற்சில மூறைசெ யப்படு 

மேவுமம்‌ முறைசொலி ஸனுப்பு மென்புளி 

யோவுதல்‌ புணர்ச்சியை மயொரூவ லாதிய 

தாவில்சீர்‌ ரொழுக்கமாந்‌ தவத்தின்‌ மேலையோய்‌. (14) 


எம்முடை யருள்பெற யாவர்‌ வேண்டுநதர்‌ 

தம்முடை யொழுக்கமே தவறின்‌ நாற்றுக 

வம்மூறை யாற்றிடி னவர்க்கெஞ்‌ ஞான்றினு 

நம்மரு ளாலிலை நரக வேதனை. (15) 

சிடந்துள வருணவாச்‌ சிரம நீதியிற்‌ 

பிறந்துள புண்ணியம்‌ பிறவி நீக்குமா 

லறந்திக ழன்னவ னமைய நிந்திடு 

நிறைந்தஞா னத்தினைப்‌ பெற்று நேரிலா. (18) 

நமதியல்‌ பாகிய வடிவை நண்ணுவ 

னமா்வரு ணாச்சிர மத்தொ முக்கம்விட்‌ 

டெமதொரு முத்தியை யிச்சிப்‌ பார்க்குவெந்‌ 

திமிரவல்‌ வினைகளும்‌ பவமுந்‌ தீர்ந்திடா. (179 

வேறு. 

மன்னைதநாட்‌ சாண்டில்‌ லியனெனு .மறையோன்‌ விஞ்சையிற்‌ 
சிறிது நாண்‌ முயல்வுற்‌, றன்னவ னறத்தின்‌ சாதக மான வருமறை 
வசனமவிட்‌ டகன்று, துன்னரும்‌ பிறனில்‌ விழைவதும்‌ பின்னுஞ்‌ 


196 வருணாச்சிரமங்‌ கூறிய அத்தியாயம்‌. 


சொல்லருந்‌ தீவினை பலவு, மன்னவெஞ்‌ ஞான்று மிழைத்துமா 
யோனை மறைசொலா மார்க்கத்தின்‌ வணங்க. (18) 


வந்தனன்‌ பின்னர்‌ மலர்மகள்‌ கொழுநன்‌ மற்றுநதம்‌ மாயையால்‌ 
வடிவொன்‌, றந்தணன்‌ முன்ன ரெடுத்தெதிர்‌ தோன்ற வரிதனை 
யாங்கவன்‌ கண்டு, சிந்தையி லுவந்து வழிபட லாற்றிச்‌ சேவடி 
பன்முறை பணிந்தான்‌, ' பைந்துழாய்‌ நறுநீதண்‌ படலையங்‌ கடவுள்‌ 


பகர்வனாங்‌ கவன்றனைப்‌ பார்த்து. (19) 


கேட்டியான்‌ மறையோய்‌ கெடுமதி யுடையோய்‌ கெட்டது 
கெட்டதுன்‌ கிரியை, நாட்டிலிவ்‌ வுயிர்க்குட்‌ டுணிந்தவ னீயே நால்வரு 
ணாச்சிர மத்தை, யீட்டிய மறையின்‌ வழியினை நின்போ லிழந்தவ 
னுலகின்.மற்‌ றெவனே, வாட்டுறு கடும்பா வியர்க்குணி வவியை 
மற்றுனக்‌ கெதிரிலை யெவரும்‌. (20) 


சுருதியி லுனக்குச்‌ சாந்தியூ மில்லைத்‌ துணிந்தசாண்‌ 
டில்வியகுமார்க்கப்‌, பரிவினி லெனினு தமையருச்‌ சித்தா யாதலாற்‌ 
பன்னெடுங்‌ கால, மருமறை விதியை யடைநீதிட லின்றி யருகிய 
பாஞ்சராத்‌ திரநான்‌, மருவிய முறையே பெட்பொடு நமது பூசையை 
மறையவர்க்‌ கொண்டு. (27) 


பண்ணுவி பயென்றிம்‌ மொழியினைம்‌ பகர்ந்து பரிதிபோ 
லொளியுமிழ்‌ இ௫ரி, யண்ணலம்‌ படைக்கைப்‌ பண்ணவன்‌ கரந்தா 
னங்கதற்‌ பின்றையந்‌ தணனு, மெண்ணிய பாஞ்ச ராத்திர வழியே 
யெறுழ்வலித்‌ தடம்புய நீல, வண்ணனை வழிபா டுஞற்றியே வத்தான்‌ 
மறையொமுக்‌ கந்தணந்‌ தவர்க்கு. (22) 


தன்னொரு பெயரால்‌ வயிணவ நாரல்சாண்‌ டில்லிய 
சங்கிதையென்றொன்‌, றநீ்நிலை சமைத்தான்‌ பாவயோ ஸனிகளா 
யமைந்தபா சண்டரா மாந்தர்‌, பின்னதன்‌ வழியே யொழுனர்‌ தீக்கித்‌ 
திம்முறை பெரிதுநாள்‌ செல்லத்‌, துன்மதி மறையோன்‌ றொலைந்தனன்‌ 
வாணாடொலைதலு நமன்விடு தாதர்‌. | (23) 


.  பாசமார்‌ கையர்‌ வெருவரு முகத்தர்‌ படர்ந்தெழு 
சீற்றர்வெள்ளெயிற்று, மூசுநெட்‌ டுயிர்ப்பின்‌ மார்க்கரா யவனை 
மருணுறச்‌ சிக்கவே பிணித்து, வீசுகான்‌ மேலாப்‌ பிடித்துமுற்‌ கரத்தால்‌ 
வெருவரமப்‌ புடைத்தலைத்‌ தீர்த்து, நாசமி லிருட்டுக்‌ கஇணற்றிடை 
விழ்த்து நலிந்தனர்‌ கொண்டுபோய்‌ நமன்மூன்‌. (24) 


திருக்காளத்திப்டிராணம்‌, 157 

விடுத்தன ரவனும்‌ வெருவரு தோற்ற மீக்கொடு வெகுண்டெதிர்‌ 
மிகவுங்‌, கடுத்திடு மூகத்தா லவனையனை தோச்கிக்‌ கடியதன்‌ நாதருக 
குரைப்பான்‌, பிடித்துள விவனை வருத்துஇு ரென்றான்‌ பீடுசா லனையரு 
௦வனை, யடர்க்குழுற்‌ கரங்க ளள்ளிலைக்‌ கழுமுளாதிய படைகளா 
டைர்த்தார்‌. (25) 


பிற்றையூ நழுவ னழலெழ தோக்கிப்‌ பேசுவான்‌ பெட்டவர்‌ 
குறிப்பு, மற்றவர்‌ குறிப்பும்‌ பரிகரித்‌ தற்குச்‌ சுருதியின்‌ பெலத்தில்வா 
தப்ப, ரெற்றுநீர்‌ வரைப்பின்‌ மறைநெறி யொழுக்கம்‌ யாவனோ 
ரிழூதையா லிறந்த, தற்றமில்‌ பதக னாமிவன்‌ றன்னை யப்பெரும்‌ 
பாவங்க டபொலைய. (26) 


இயினுங்‌ கொடிய ரவரவ மாதி நரகடை. முறைமுறை செலுக்கி, 
வாய்திறக்‌ கொண்ணா வன்றுய ருறுத்தி மறித்துமித்‌ தயனைப்பற்தறி, 
நீயிர்கள்‌ வம்மி ஜென்றன னவரு நிகழ்த்திய சொல்வழிக்‌ கொடுபோ, 
யாரயுநுண்‌ மறையின்‌ நுறைபிழைத்‌ தவனைப்‌ பலபஇணனாயிர மாண்டு. (27) 


வெந்நிர யத்து வீழ்த்தினர்‌ மெலித்து மீட்டும்வெங்‌ கூற்றெதர்‌ 
விடுதீதா, ரன்னவன்‌ றன்னை மறலிகண்‌ ஸுூற்றாங்‌ கடைவற 
வொருமொழி யறைவா. னன்மைமிக்‌ கூடையோய்‌ மறைவலேரய்‌ 
வாராய்‌ நனிதவப்‌ பொறுப்பதற்‌ கரிய, துந்நெறிப்‌ பாவப்‌ பயனெனும்‌ 
பழங்கண்‌ டுய்த்தனை தொலைத்தனை யினிப்போய்‌. (28) 


விண்டுவின்‌ பரம பதமடை கென்றான்‌ விரிசுடர்‌ விமானமே லேறிக்‌ 
கொண்டுவே தியனல்‌ வரிசையா னறவு கொப்புளிக்‌ கும்பசுந்‌ துளவத்‌ 
தண்டுண ரலங்கற்‌ றடமணி மெளலித்‌ தாமரைச்‌ செங்கணா னுலகை 
யண்டின னவனை யவிர்சுட ராழி யடுபடை யண்ணலுங்‌ காணா, (299 


விழைவுட சனொருசொன்‌ மொழிகுவன்‌ வருதி வினைதவிர்‌ 
விழுமியோய்‌ வேத, வழியினைத்‌ தணத்த லாலுநறு பழங்கண்‌ மாந்தினை 
பாஞ்சராத்‌ திரநா, றழுவுதந்‌ திரத்தா னமைவழி பட்ட தன்மையால்‌ 
யாமுனை யுவந்தே, மொழிவற நீயு நமையுவந்‌ தவன்கா ஸணின்னு நீ 
யத்தம குலத்தில்‌. (30) 


சென்றெம தருளாற்‌ பிறநீதுயர்‌ வருணாச்‌ கிரமநல்‌ 
லொழுங்கினுக்‌ கேற்பத்‌, தொன்றுபட்‌ டுள்ள மறைவகுத்‌ தனவாந்‌ 


198 வருணாச்சிரமங்‌ கூறிய அத்தியாயம்‌, 


துகளறு நல்வழி தோய்ந்து, நன்றுற வியன்ற செய்துநம்‌ மருங்கு 
நனிதவப்‌ பெட்பொடு நமக்கு, மன்றவு மாரா தனையினில்‌ விழைவு 
மல்கியே பிரமஞா னத்தை. (227 


அடைந்துநீ யமிர்த னாகுதி யென்றா னனையசொத்‌ 
செவிப்புலனுற்றோ, னுடங்குவெண்‌் புரிதூன்‌ மறையவர்‌ குலத்தி 
னுலவருந்‌ தழற்குநேர்‌ மகமை, புடன்பிறந்‌ துவண முயர்த்தவ னருளா 
லுயர்தரும்‌ வருணியி னொழுங்கிற்‌, தநிடம்பெற வுறைந்து 
மறையெலாம்‌ பயின்று திகழ்தரு நானநல்‌ விரதம்‌. (32) 


இணனிதிழைத்‌ ததன்பின்‌ மணம்புணர்‌ வெய்தி யில்லறக்‌ 
இழமைழண்‌ டதனை, யனுதினந்‌ திடங்கொண் டங்கியா தான மாதிய 
வேள்வியின்‌ கருமந்‌, தனைமுத லாய வறம்பல வுஞற்றித்‌ தகவிலெப்‌ 
பாவந்‌ தணந்து, புனிதனாய்ப்‌ பரம ஞானமெப்‌ போதும்‌ புநீதியிற 
கொண்டவ ஸரகி, (33) 


ஈசனை யன்றி யெனைத்துள பொருளு மிறப்பன வெனவுளதீ 
தெளிந்து, மாசிலா வருளால்‌ விரத்திவநீ தடைநீ்து மற்றெவற் 
நினும்விழை வின்றிப்‌, பேசருங்‌ கருமம்‌ யாவையு மொருவிப்‌ 
பின்னரெங்‌ கருணையைப்‌ பெற்றே, யாசிலா வேத சிரதீதினிற்‌ றெளியு 
மகண்டித ஞானம தடைநீது. (34) 


அன்னதா லுலக பமெவைக்குமோர்‌ விதாதா வாகிமற்‌ 
ஜறெனைத்துமோர்நி ததுவாய்‌, மன்னியா வைக்குங்‌ காரண மாகி 
வாய்மையா யானந்த வடிவாய்‌, முன்னடு விறுதி யின்றிய முதலாய்‌ 
மொழிந்திடு மளவைகம்‌ கரிதா, மின்னதென்‌ ஹஜொருவர்‌ பகுப்பதற்‌ 
கரிதா யிணையிலாப்‌ பரசிவ மெனலாய்‌. (35) 


நிறைநீதுள நம்மைத்‌ தன்னுயி ௬டனே நீக்கமற்‌ நுள்ளதா 
வென்றுத்‌, திறம்பிடா தெளிதாக்‌ கண்டன னவெடுத்த தேகத்துக்‌ கடுத்துள 
பயனைப்‌, பெறுந்துணி வதனா லுலகினை யிகழ்நீத பெருவிளக்‌ 
கம்பெரி துளனாய்க்‌, குறைந்தசே டமதாம்‌ புசிப்பினைத்‌ தவிராக்‌ 
கொள்கையா லாதர வின்றி, (36) 


துய்த்தனன்‌ கருமந்‌ தொலைந்திடு மூடிவிற்‌ றொடக்குறு 
மாயைவிட்‌ டகன்றா, ஸித்தகை யாய வருணவாச்‌ சரமத்‌ தியன்றவா 
சரணையான்‌ மறையின்‌, வைத்தசித்‌ தாந்த வருத்தம தாலே மறைவழி 
யன்றிழுத்‌ திக்குப்‌, புத்திவே றில்லை யில்லைகா ணளப்பில்‌ புனிதமாந்‌ 
தருமநூன்‌ முழுதும்‌. (27) 


திருக்காளத்திப்புராணம்‌. 199 


மேதகும்‌ வேத வங்கமு முபவே தங்களும்‌ புராணத்தின்‌ விரிவுந்‌, 
தீதில்சாங்‌ இயம்யோ கங்கள்பா சுபதச்‌ செய்தியுந்‌ திகழும்வே 
தஞ்சொல்‌, சாதிகண்‌ மிகுமாச்‌ சரமங்க ளுடைய தருமமு 
மேனையபிறவு. மாதிநா லாய மறைக்குமா றிலதா மெனினது வேயிர 
மாணம்‌. (28) 


அன்றிய வனைத்து மோர்பிர மாண மன்றுகா 

ணெவைகிலமிருதி, நின்றுள மறைக்கு மாறுபா டாவ நிகழ்பிர 

மாணமற்‌ றல்ல, நன்றுமிவ்‌ வியல்பான்‌ மறைசொலு முறையே 

நடைபெறல்‌ வேண்டுமென்‌ நுரைத்துக, கொன்றையம்‌ படலைப்‌ 

புரிசடைக்‌ குழகன்‌ யுகவியல்‌ கூறலுற்‌ றனனால்‌. (39) 
ஆகச்செய்யுள்‌, 7454, 


முப்பதாவது 
யுகதருமங்கூறிய அத்தியாயம்‌. 


கால தத்துவ வறிஞர்நான்‌ குகமெனக்‌ கணிப்ப 

ரேல வற்றினுண்‌ முதலுகங்‌ கிருதமா மிரண்டாம்‌ 

பாலதாவது திரேதமூன்‌ றதுதுவா பரமா 

ஞால மீதினி னான்கதா முகங்கலி நவிலின்‌. (1) 
மூண்ட கததவி சுகந்தவன்‌ முதலுகக்‌ கடவுள்‌ 

விண்டொ டர்ந்தெழு கதிரிரண்‌ டாவதின்‌ வேந்தன்‌ 

நண்டு மாய்நறுந்‌ தாமன்மூன்‌ றாவதின்‌ றலைவன்‌ 

மண்ட லம்புக முருத்திரன்‌ கலிக்குமன்‌ னவனே. (2 
சத்து வங்குண மாவது முதலுகந்‌ தனக்குச்‌ 

சத்து வத்துட னிராசத குணமடுத்‌ ததற்கு 

வைத்த ராசத குணத்தினைத்‌ துவாபர மருவு 

மெத்தி றத்தினுங்‌ கலியுகந்‌ தாமத மெய்தும்‌. (3) 
ஒன்ற தாகிமே லாகியே யொளிதிக ழறந்தான்‌ 

மன்ற நாடொறுந்‌ தூயதாய்‌ மழவிடை வடிவாய்‌ 

நின்ற நம்முடை யூர்திகா ணாங்கது நீதி 

துன்று முந்திய வுகத்தினாற்‌ பதத்தொடுஞ்‌ சுடரும்‌. (45 
முப்ப தத்தொடு நிலைபெறு முதிர்திரே தத்திற்‌ 

செப்ப ரும்பத மிரண்டொடு துவாபரஞ்‌: சேரு 

மப்ப தத்திலொன்்‌ றேகலி யுகத்தினி லமரு 

மிப்ப குப்பினி லுணர்தியா லினிதுக தருமம்‌, (5) 


200 யூகதரு.மங்கூறிய அத்தியாயம்‌. 


முன்னு கத்தினின்‌ முத்தழன்‌ மறையவர்‌ வலியோர்‌ 
பின்னு கத்தினிற்‌ பெருந்திறன்‌ மன்னவர்‌ பெரியோ 
ரன்ன தற்கடுத்‌ ததனிடை வணிகரே யதிக 

ருன்ன .ருங்கலி யுகத்தில்வே ளாளரே யுயர்ந்தோர்‌. 


ஆதி யாமுகந்‌ தியானமுந்‌ தவமுமாற்‌ நிடலாம்‌ 
போது ஞானயோ கம்புரிந்‌ திடறகுந்‌ திரேத 

மாது வாபரங்‌ கருமயோ கம்வகுத்‌ திடலாம்‌ 

பேத மாங்கலி தானமொன்‌ றுஞ்செயப்‌ பெறுமால. 


முந்து கத்தினி லனைவர்க்கு முழுத்திடு மாயுள்‌ 
வந்து தேவருந்‌ திருத்தியா யுவப்புடன்‌ வதிவர்‌ 
சுந்த ரந்திகழ்‌ வடிவம்வா ணாள்வலி தொலையா 
வந்த மில்ப்ல னிவ்வுகத்‌ தனைவர்க்கு மொக்கும்‌. 
அடுத்த திற்சிறி தொருவருக்‌ கொருவர்மா றாவர்‌ 
விடுக்க ருந்துவா பரத்தினில்‌ வெம்பசி தாகந்‌ 
தொடுத்துண்‌ டாகிய பலதுயர்‌ மறையவர்‌ தோய்வர்‌ 
கடைப்ப டூங்கலி முறைமையைக்‌ கழறுதுங்‌ கேட்டி. 


பிரம நிட்டித னாகிவிஞ்‌ சையிற்பெரி யவனா 

முரிமை வேதியன்‌ றனைத்தபோ தனன்றனை யுயாந்த 
தருமதிட்டிதன்‌ றன்னையெவ்‌ விடத்தினுஞ்‌ சால 
வருமை ண்ெணிடா தனைவரு மிகழ்வரங்‌ கங்கே. 
மறைய வன்றனை மன்னனை வணிகனளனை வாக்கான 
முறையி கந்துள பழிமொழி தன்னையு மொழிவர்‌ 
தெறுத ரூங்கொலை யாதிய வினைகளுஞ்‌ செய்வர்‌ 
குறைவில்‌ வஞ்சக மெளவியம்‌ பெருமிதங்‌ கோபம்‌. 


காமம்‌ பொய்யூரை மயக்கமீ யாமையாங்‌ கார 
மாடீ னைத்துமெக்‌ காலமுங்‌ கலியின தழுக்காற்‌ 
றாமி யற்கையா மாந்தர்பாற்‌ றங்குறு குணமாய்த்‌ 
தீம னத்திடை விழைவுடன்‌ வளர்வன தினமும்‌. 
சிவனி டத்தினி லன்பரா கியசிலர்‌ திருமா 
லவனி டத்தினி லன்பரை யவளனையாங்‌ கிகழ்வ . 
ரவனி டத்தினி லன்பரா கியசில ரரனாற்‌ 

பவம கற்றிய வன்பரை யவன்றனைப்‌ பழிப்பார்‌. 


(16) 


(7) 


(8) 


(9) 


(19) 


(11) 


(12) 


(139) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


மூருகு விம்மிய முளரியநீ்‌ தவிசின்முன்‌ னவனைப்‌ 
பரவு வோர்சிலர்‌ பனிப்பகை யங்கியைப்‌ பழிப்ப 
ருருவி லான்றுய ருழப்பவன்‌ விஞ்சைகற்‌ றுணரான்‌ 
றிருவி லானுர னில்லவன்‌ ஐம்மைநிந்‌ திப்பார்‌. 


எள்ளல்‌ செய்பவ ரவ்வுகத்‌ தெண்ணிலர்‌ மழையற்‌ 
றுள்ள வச்சமு மொண்பயி ருலப்புறு கேடும்‌ 

விள்ள ரும்பொரு ளழிகையும்‌ பன்முறை மேவுங் 
கள்ள மாந்தர்கள்‌ கருணையு மறிவுமில்‌ லவராய்‌,. 


கடவுள்‌ விம்பமும்‌ வெகுளியிந்‌ பிடுங்குவர்‌ கையால 
வடிவு சேர்திரு மேனியை மறையவர்‌ முதலா 
வடைவின்‌ மூவரு மலர்கடூ யருச்சனை யாற்றா 
தொடியு மூுள்ளமோ டொருவுவ ரச்சமு முறாராய்‌., 


மருண்டு தத்தமக்‌ கமைத்துள முறையினை வழுவி 
யிருண்ட புல்லிய வொழுக்கத்தி லெய்துவ ரினையர்‌ 
தெருண்டு பெட்பொடும்‌ வீடுபே றெய்துவான்‌ சிந்தை 
முரண்டொ லைத்திடு முதுமறை நவின்றிடன்‌ முயலார்‌. 


ஈட்டு மொண்பொருள்‌ வேட்கையா விம்மையின்‌ பயனில்‌ 
நாட்ட. மாகிநால்‌ வேதசாத்‌ திரங்களை நவில்வார்‌ 

வேட்டு வேள்விமுன்‌ னாகிய நற்செயல்‌ விளையார்‌ 
மூட்டு வெவ்வினைக்‌ கலிவந்து தோன்றினிம்‌ மூவர்‌, 


பொருளை மீட்டுவர்‌ நீதியின்‌ றிப்புகழ்‌ வேண்டி 
யிருளை யோட்டிய வெரிசுடர்‌ வேள்வியை யிழைப்ப 
ரருளை வீட்டுவ ராருயி ருய்ந்திட வன்பான்‌ 

மருளை வாட்டிய மகஞ்செயார்‌ மறுமையைக்‌ குறியார்‌. 
தாங்கள்‌ பின்னவன்‌ றன்னுழைக்‌ கேட்பர்க டனத்து 
வீங்கு பெட்பினா லவன்றனை வியந்துசே விப்பா 
ராங்க வன்றனோ டடுத்துரை யாடியெஞ்‌ ஞான்றும்‌ 
பாங்கி னாற்பரி சித்துட னுண்டுகண்‌ படுப்பார்‌. 
வினைஞர்‌ வேந்தனுக்‌ கமைச்சரா யறிவின்மேம்‌ படுவர்‌ 
புனித வேதிய ரருளின்றி யுயிர்க்கொலை புரிவ 

ரினிய தண்புனல்‌ படிகலர்‌ செபம்பல வியற்றார்‌ 
மனையின்‌ முத்தழல்‌ வளர்த்திடார்‌ வறிதருந்‌ துவரால்‌. 


201 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


வ்‌ 


202 யூகதருமங்கூறிய ச்டிவர்கம 

கடவுள்‌ பூசையிற்‌ கருத்தில ராகுவர்‌ கலியின்‌ 

முடிவின்‌ மந்திரத்‌ தொடுமுழு நீறுபூ சுவதும்‌ 

வடிவு றத்திரி புண்டரந்‌ தரிப்பது மறந்து 

நெடிது மோர்மயக்‌ கத்தினால்‌ விடுவரிந்‌ நெறியை. (22) 

மற்று முள்ளன வாகிய வறங்களு மறையி 

லுற்ற வக்கினிட்‌ டோமமா தியவுயர்‌ மகமு 

மெற்றை ஞான்றினு மிடைவிடா தியற்றுதம்‌ விதியு 

முற்று நீக்குவர்‌ முதுதிரி புண்டர மெனினும்‌. (23) 

தரித்தி டார்மறை தம்மொடு சாத்திர புராணம்‌ 

பரித்த பாரத மிவற்றினை நொய்தெனப்‌ பழிப்பா 

விருப்பொ டுஞ்சிலர்‌ வியந்துகா பாலமே வுவர்க 

ளரூத்தி யாற்சிலர்‌ பாசுப தத்தினை யடைவர்‌. (24) 

சிலர்ப வுத்தமே விழைகுவர்‌ சிலர்பர சிவத்தைப்‌ 

பலவி தப்படு மென்பர்க ளொன்றெனப்‌ பகரார்‌ 

சிலர்ம கிழ்ந்துலோ காயதம்‌ பெரிதெனத்‌ தெளிவர்‌ 

சிலர்வி ரும்புவர்‌ யாமளஞ்‌ சிறந்ததென்‌ றெண்ணி. (25) 

சிலரி லாகுளஞ்‌ சீரிதென்‌ நினிதுசிந்‌ திப்பா 

சிலா்க டாம்வயி ரவத்தினை மேலேனத்‌ தேர்வார்‌ 

சிலர்து ணிந்தவ ராகிவா மந்தனிற்‌ றிகழ்வர்‌ 

சிலர்கள்‌ சாத்தமுஞ்‌ சிலர்கள்சாம்‌ பவமுமாய்ச்‌ சேர்வர்‌. (26) 
வேறு. 

தந்தஞ்‌ சடீயத்‌ தினுக்கியையத்‌ தாந்தா முயர்ச்சி  பெறச்சாற்று 

மந்தண்‌ பனுவல்‌ களுமற்றைச்‌ சமய நூலு மருமறையால்‌ 

வந்த பிரமா ணத்தனவா வவற்றைத்‌ தாமே மதித்துமிகச்‌ 

சிந்தை யுவந்து கலிமுடிவிற்‌ செய்வார்‌ மறையோர்‌ முதன்மூவர்‌. (27) 

கலியின்‌ மூடிவிற்‌ பின்னவர்தாங்‌ கறையற்‌ றிலகு வெள்ளெயிறுந்‌ 

தலைமுண்‌ டனமுந்‌ துவராடை யுடையு முளராய்த்‌ தவஞ்செய்வ 

ருலகிற்‌ சிலர்தா முடம்புவிற்ப ருயருந்‌ தீர்த்தஞ்‌ சிலர்விற்பர்‌ 

சிலர்தண்‌ டயிலம்‌ விற்றிடுவர்‌ விற்‌ றிடுவர்‌ தெய்வத்தை, (28) 

சிலர்தாந்‌ தீம்பால்‌ விற்றிடுவர்‌ சிலர்தாங்‌ கிருதம்‌ பகாந்திடுவர்‌ 

சிலர்தாம்‌ புதல்வர்‌ தமைப்பகர்வர்‌ சிலர்தா மனைவி களைவிற்பா்‌ 

சிலர்தாம்‌ பகர்வர்‌ தானியத்தைச்‌ சிலர்தாந்‌ தெண்ணீர்‌ தனைவிற்பர்‌ 

சிலாகன்‌ னியரை விற்றிடுவர்‌ சிலர்தாம்‌ பசுவை விலைசெய்வர்‌, (28) 


திருக்காளத்திப்புராணம்‌. 203 


சிலரூன்‌ றன்னை விற்றிடுவர்‌ சிலர்கள்‌ ளினையே விற்றிடுவர்‌ 
சிலர்தம்‌ முடனே பிறந்தவரை விற்பர்‌ தீய கலியுகத்தி 

னிலவு கதிர்கான்‌ நிடுமுந்நூன்‌ மறையோர்‌ தம்பா னிதிகவர்வான்‌ 
புலவு கமழுங்‌ கூரிலைவே லரச ரேவற்‌ பொருபடைஞர்‌. (32) 


தாளைட்‌ பிணிப்பர்‌ தடங்கையைச்‌ சிக்க யாப்பர்‌ தளையிடுவர்‌ 
மூளுந்‌ துயர்செய்‌ திம்முறையே முழுதும்‌ பழிப்பர்‌ முறைபிறழ்ந்து 
நாளு முயர்ந்த வாதனத்தி னான்காம்‌ வருணத்‌ தவரிருப்ப 

ராளுந்‌ தலைவ ரெனக்கீழ்நின்‌ ஐந்த ணாளர்‌ சேவிப்பர்‌. (31) 


அன்னோர்‌ தம்மை வாழியவென்‌ ஐருமா மறையோர்‌ பழிச்சுவர்கண்‌ 
முந்நூன்‌ மார்பர்‌ மேலிருத்தல்‌ கண்டாற்‌ பின்னோர்‌ முகங்கறுப்பர்‌ 
பின்னோர்‌ தம்வா யிலின்மறையோர்‌ சடீயம்‌ பார்த்துப்‌ பெரிதிருப்ப 
ரன்னோர்‌ தமக்கு மறையவர்க ளருநூல்‌ வருத்தி யறிவிப்பார்‌. (52) 


மறையின்‌ பொருளை மாநிதியின்‌ பொருட்டு மற்றாங்‌ கவர்க்குரைப்பர்‌ 

முறையின்‌ ஜறெவருங்‌ கலிதொடங்கிற்‌ பிறனில்‌ விழைந்து மோகிப்ப 
ரறையி னின்னு மெத்துணையென்‌ றறைவோ மறையின்‌ வரம்பாய 
துறையு மழிந்து விடுமிவ்வா றாய கலியின்‌ றோட்மற. (63) 


செயிர்தீர்‌ மறையின்‌ முறைநிறுவச்‌ சனகன்‌ முதலோர்‌ திறத்துநா 
மயர்வின்‌ ஞான முணர்விப்போ மாழி யேந்து நெடுமாலு 

மூயரு முலக மூழுதுமினி தோம்பற்‌ பொருட்டோ ருருவுகொடு 
பயனா மறையின்‌ பொருடெரியட்‌ பலசூத்‌ திரங்கள்‌ பண்ணுவனால்‌. (34) 
அனையோன்‌ றனக்கு மாணவக ஸாகி யுள்ளான்‌ சயிமினிமற் 
நினையோ ஊமதா ணையின்வயத்தால்‌ வியாபிக்‌ கின்றோ னிவன்றானு 
நனியுங்‌ கரும காண்டநடத்‌ தற்கு மனைவாழ்க்‌ கையைநண்ணி 
வினைதீர்‌ வேள்வி தானங்க ளிழைத்து விதியின்‌ மிகவொழுகி. (35) 


தன்னா மத்தாற்‌ சமிமினிசூத்‌ திரமென்‌ றுரைப்பன்‌ றரூமத்தை 
யின்னோ ரிருவர்‌ தாமுமறை வரம்பை யினிது நிறுவிடுவ 

ரந்நான்‌ மறையின்‌ றுறைவழியை யாகு மளவை பயின்றெவரு 
மின்னா தனதீர்ந்‌ தினிதுய்வ ரிதனான்‌ வருந்தி யெவ்விதத்தும்‌. (36) 
வீடு விழைந்த மறையவன்றான்‌ வெய்ய கலியின்‌ றோடமற 

நாட லரிய மறையொழுக்க நிலைநின்‌ றினிது நடாத்திடுக 

தேடு ஞானத்‌ திச்சைவரிற்‌ நிகழுங்‌ கிரியை விரிவின்றிக்‌ 

கூடு மவற்றைச்‌ சிறிதிழைத்து ஞானம்‌ பயிற்சி, குறித்திடுக. (57) 


204 யூகதருமங்கூறிய அத்தியாயம்‌. 
ஞானப்‌ பயிற்சி யாற்பாவ நண்ணி டாது சருகுதிரள்‌ 

கானக்‌ கனலி னகப்பட்டாற்‌ கணத்திற்‌ றுகளாய்க்‌ கரிவதுபோன்‌ 
ஞானத்‌ தழலா லறிந்திழைத்த வினையோ டெல்லா நசித்துவிடு 
ஞானி கிரியை செய்திடினுங்‌ கலியின்‌ றோட நணுகுறான்‌. (38) 


வேத முடிவின்‌ கேள்வியின்றி விடினு மிசையா ததைமிசைந்து 

நீதி யல்ல செய்திடினு மவனைத்‌ தீங்கு நெருங்காவாம்‌ 

போதம்‌ பரம ஞானமுறிற்‌ சிவமே யாவன்‌ புண்ணியமுந்‌ 

தீது மவனைச்‌ சேராமற்‌ சிதைந்து விடுமெய்ஞ்‌ ஞானத்தால்‌. (89) 


சிறிது முயற்சி யோடிருந்தும்‌ பெரிது முயிர்க்குச்‌ சிறப்பளிக்கு 
மறுவி லின்ப நலனுதவு மிடையூ றனைத்து மாற்றிவிடு 

முறுதி யாக வெஞ்ஞான்று ஞானப்‌ பயிற்சி யுறல்வேண்டு 

மறலி னிடைவா யிலிகும்ப மமிழ்த்தி னெவ்வாற்‌ றானுமது. (49) 


சின்னாட்‌ சென்ற வளவிலே தெண்ணீர்‌ நிறைந்து விடுமதுபோற்‌ 
பன்னா டோறும்‌ பயின்றவர்க்கு ஞானம்‌ பரிபூ ரணமாகுந்‌ 

துன்னா நின்ற விந்தனத்து ளிருந்த வன்னி சுடல்போல 

வுன்னா நின்ற ஞானமுமுள்‌ எளிருந்தே மாசை யுடன்றெரிக்கும்‌. (41) 


நீசக்‌ கன்னி தனைநிருபன்‌ விழைந்தா லவளு நிருபனுக்கங் 
காசைக்‌ கிழத்தி யாமெவரும்‌ பழிப்பற்‌ றவளை யறமதிப்பர்‌ 

சக்‌ கரத்தி னொய்யவனு ஞான வேந்த னொடுபொருந்தின்‌ 
மாசற்‌ றவனை வானவர்தா னவரும்‌ பழியார்‌ மதிப்பரே. (42) 


எற்றை ஞான்று மிஞ்ஞான மெனுமூ தியத்துக்‌ கழிவில்லை 

மற்றை யதுவு மறைமுடிவின்‌ ஞான மன்றி வேறன்று 

சொற்ற வினைய முறையன்றி யாவ னெனினுந்‌ தொல்காசி 

பற்றி யடைந்து பரிவினொடு மணிகன்‌ ஸனிகையிற்‌ புனல்படிந்து. (43) 


ஆதி யகிலே சனைச்சேவித்‌ தியன்ற பூசை யாங்கியற்றி 

யோது மொருநா சானாலு மிரவு பகலு முணவொழிந்தோன்‌ 

மோது கலியின்‌ றோடத்தைத்‌ தணப்ப னன்றி முரிதிரைநீர்ச்‌ 
சீத நறும்பொன்‌ முகரிசூழ்‌ திருக்கா ளத்தி சென்றடைந்து. (44) 
தெண்ணீர்‌ தோய்ந்து தென்கயிலை நாதன்‌ றனையுந்‌ தெரிசனைசெய்‌ 
துண்ணா தற்றைக்‌ குபவசித்துப்‌ பூசை யிழைத்தோ னொருகாலு 
நண்ணான்‌ கலியின்‌ றோடமவன்‌ பிறவிப்‌ பிணியு -நனிதீர்வன்‌ 
விண்ணோர்‌ பரவு மப்பதியை வருந்தி யெனினு மிகவடைந்து, (45) 


திருக்கானத்திப்புராணம்‌. 205 


அன்பி னுடனே யாவனொரு மனித னாங்கண்‌ வதிவனவ 

னின்ப மனிதர்‌ தம்முளுமற்‌ றெல்லோ ருூள்ளு மிணையில்லான்‌ 
றுன்பக்‌ கவிதோ டந்துரப்போ ஸனிம்மா நகர்க்கே துணிந்துறைக 
நன்கு திருக்கா ளஎத்திநகர்‌ நாதன்‌ றன்னை வணங்காமல்‌. (46) 


மூத்தி விழைந்தோன்‌ முதிர்பசிக்குச்‌ சொன்றி யல்லான்‌ முதியவிடந்‌ 

துய்த்த சதுர னாகுவனாற்‌ சுருதி முடிவின்‌ மறைவாகி 

வைத்த ஞான முூனக்கிசைத்தேம்‌ வந்த திதுதான்‌ வழிவழியாச்‌ 

ச்தர்க்‌ குணர்த்து மற்றையர்க்குச்‌ சொல்லே லென்றான்‌ பரஞ்சோதி. (47) 
ஆகச்செய்யுள்‌, 7287 


முப்பத்தொன்றாவது 
ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌. 


முந்துவே றொருகற்‌ பத்தின்‌ முதுதேவ தாரு காவி 

லந்தணர்‌ பிருகு வென்பா னத்திரி வசிட்டன்‌ நூய 

சிந்தையின்‌ புலக னாதி சுவுதமன்‌ நிகழ்மா ரீசன்‌ 

றுந்துபி கால பத்ர னாயுண்மான்‌ சுமந்து துக்கன்‌. (1) 


கிங்கண ஸவுருத்ர பத்தன்‌ கிஞ்சுகப்‌ பிரபன்‌ மாரன்‌ 

கங்கணன்‌ கவுசி கன்கா கோலுக னருட்கா குத்தன்‌ 

றங்குகா சிபன்சம்‌ வத்த னுதுர்தோது தவக்கி ரீடி 

யங்கமர்‌ பிரிய னாதி வருணனா ரோக்கி யன்றான்‌. (2 


கண்ணுவன்‌ விசுவா மித்ரன்‌ புலத்தியன்‌ கணன்சு கேது 

நண்ணிய கிருது சீல வானேதுூர்ப்‌ பெலன்மெய்ஞ்‌ ஞான 

மண்ணுது ரதிக்ர மன்றா னாதியா மருந்த வத்தோ 

ரெண்ணுறு நாற்பத்‌ தெண்ணா யிரவரங்‌ கிருந்தா ரன்றே. (3) 
அன்னவர்க்‌ கிருளை வீட்டி யிரியஞா னம்போ திப்பான்‌ 
முன்னர்நாங்‌. கணவ னாக முகுந்தனம்‌ மனைவி யாகப்‌ 

பன்னருங்‌ கோல மெய்திப்‌ பாசடைத்‌ தவப்பள்‌ எளிக்கட்‌ 

டுன்னுனர்‌ காணச்‌ சென்றேம்‌ பலியெனத்‌ தொல்வ னத்தே. 0) 


மற்றவர்‌ பன்னி மாரெம்‌ வனப்பினை வந்து நோக்கி 

யற்றன ரறிவு நாணு மாசைகைம்‌ மிக்க ழிந்தார்‌ 

பற்றகன்‌ முனிவர்‌ மைந்தர்‌ பாரியாம்‌ வஞ்ச மாதை 

மூற்றினர்‌ தழுவி யாரு முயங்கினர்‌ மோகித்‌ தார்கள்‌. (5) 


௮06 ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌. 
அழிதரு கிழத்தி மாரை யந்தண ரறவோர்‌ நோக்கித்‌ 

தழலெனச்‌ சீறி யாபி சாரமாங்‌ கிழைத்தா ரெம்பான்‌ 

முழுவது மேவிச்‌ சாரா முறைமைகண்‌ டெவரு மொய்த்துப்‌ 
பழிவிளைத்‌ தவனீ யார்கொல்‌ வந்ததென்‌ பகர்தி யென்ன. (65) 


என்னைநா னின்ன னென்றே யியம்புவ னுமக்குப்‌ பின்னா்‌ 
மன்னிய விவளோ டீண்டு வந்தது தவத்துக்‌ கென்ன 

நின்னுடைத்‌ தவத்துக்‌ கேது குறையென நெருப்பிற்‌ பொங்கித்‌ 
துன்னினர்‌ நீங்கி யில்லந்‌ தோறுமியாம்‌ பலிகொள்்‌ போதில்‌. (7) 


ஏந்தெழிற்‌ கற்பின்‌ மிக்க வருந்ததி யெம்மை நோக்கிப்‌ 

போந்துதாள்‌ விளக்கி யன்பி னாதனத்‌ திருத்திப்‌ போற்றி 
யேய்ந்தபாத்‌ தியமுன்‌ னாய யாவுமீந்‌ தினிய கூறி 

வாய்ந்திடு பலியு நல்கி வணங்கின ளொன்று சொற்றாள்‌. (8) 


யாண்டுளீர்‌ யாவர்‌ நீர்நும்‌ மொழுக்கம்யா தென்றாள்‌ யாந்தா 
மீண்டுகந்‌ தருவ னன்று தேவனன்‌ றியக்க னன்று 

காண்டகு மரக்க னன்று கருதின்மா னிடனு மன்று 

தீண்டரும்‌ பாம்பும்‌ புள்ளும்‌ பசுவுமன்‌ றுண்மை செப்பின்‌. (9) 
சத்தமுன்‌ னைந்து மன்று தயங்குமைம்‌ பூத மன்று 

புத்தியைம்‌ பொறிக என்று செய்விப்பான்‌ புசிப்பா னன்று 
வித்தையன்‌ றவித்தை யன்று விதந்தவாச்‌ சிரமி யன்று 

துய்த்திடு மின்ப மன்று துன்பமு மன்று தோகாய்‌. (10) 


சாதனஞ்‌ சாத கன்சீர்ச்‌ சாத்திய மன்று சாற்றப்‌ 

பேதைகேள்‌ சித்தர்‌ தம்முட்‌ பெரியம்யாம்‌ பிரிவற்‌ றெங்கு 

நீதிய வியோமம்‌ போன்று நிறைந்துளே நிறைந்த வாற்றால்‌ 
யாதொரு தலத்தி னின்றும்‌ போந்தன மெனப்ப டேமால்‌. (115) 
ஆயினு மவிர்செஞ்‌ சோதி யருக்கன்மண்‌ டலத்தே நின்றுஞ்‌ 
சேயிழை யோடு வந்தே மிருவர்க்குஞ்‌ சிந்தை தம்மின்‌ 

மேயின செய்த றானே விழுத்தகு மொழுக்க மாகு 

நீயினி யுணர்ந்து கோடி நிகழ்த்திய வினைய நீரால்‌. (12) 


நின்னுடைக்‌ கணவ னெம்மை யாதரித்‌ ததனா ஸனீவந்‌ 
தென்னிடைப்‌ பரிவு கூர்ந்திட்‌ டினிதுப சரித்த வாற்றா 

லுன்னிடத்‌ துவகை யுற்றே மெனவவ ணொருவி வஞ்ச 

மின்னிடை யவடன்‌ னோடு மறைந்தனம்‌ விரைந்து மாதோ, (13) 


திருக்காளத்திப்‌. புராணம்‌. 


வேறு. 
அங்கணமா ஞாலமு மசைந்த தத்தவர்‌ 
தங்கணமந்‌ திரங்களுந்‌ தவறச்‌ சிந்தையிற்‌ 
பொங்குறு தியானமும்‌ பொலிவ. ழிந்தன 
மங்கல வனமும்பின்‌ வனப்பின்‌ றாயதால்‌. 


ஆங்கவ ரனைவருங்‌ குழுமி யந்நிலைத்‌ 
தேங்கம லத்தவி சுவந்த தேவனைத்‌ 

தாங்குறு குற்றனர்‌ தொழுது தாழ்ந்தன 
ரீங்குறு செய்திகள்‌ யாவுஞ்‌ சொற்றஊனர்‌. 


சொற்றவை கேட்டலுஞ்‌ சுருதி நான்முக 
னுற்றெமை யுளத்திடைத்‌ தியானத்‌ தாலுணார்ந 
திற்றென விசைப்பனும்‌ மிருக்கை யெய்துறப்‌ 


பெற்றவன்‌ மாலொடு பிறைகொள்்‌ வேணியான்‌. 


கட்புல்‌ னாகவுங்‌ கடவுட்‌ டன்மையை 
யுட்கொளா துணர்விழந்‌ தூம ராயினீர்‌ 
ம்ட்குறா மகமுதன்‌ மற்றி யாவையுந் 
திட்பமாங்‌ கல்விகேள்‌ விகளுஞ்‌ சிந்தினீர்‌. 
முந்துபல்‌ பவந்தொறு முயன்ற நன்மையா 
லந்தமில்‌ பரம்பொரு ளணையமப்‌ பெற்றுநுஞ்‌ 
சிந்தையின்‌ மருட்சியாற்‌ ஜறெரிவு றாமையின்‌ 
வந்தனிர்‌ மலர்கடூய்‌ வழிப டாமலே. 


எவனரு ளாலுல்‌ கினிது தோன்றுவ 
வெவனரு ளாலவை யினிதொ டுங்குவ 
வவனுமை யடுத்துநும்‌ மாண வத்தினா 
விவனென வறிவுறீ ர௬ுமைவிட்‌ டேகினான்‌. 


அறிவுமக்‌ கின்மையா லவம தித்தனிர்‌ 
மறுவில்சீர்‌ வானமுன்‌ வகுத்த பூதமு 
மெறிகதிர்ச்‌ சுடர்களும்‌ யாவ னாணையி 
னெறியினி னின்றுதந்‌ தொழினி கழ்த்துவ. 


அவற்றினுக்‌ கீசனா மவனை யெள்ளியே 
தவக்குறை யாலையோ தவறி .ழைத்தனி 
ருவப்புறு பிரமனு முவண வூர்தியுஞ்‌ 
சுவர்க்கமன்‌ னனுமவன்‌ வேறு சொல்வதென்‌ . 


ம, 
6 
ல] 


(14) 


(15) 


018) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


508 ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌. 


இனிதளிப்‌ பவனவ ஸனில்லென்‌ பானவ 

ன னைவருக்‌ கும்முயி ராவ னன்னவ 
னெனையவற்‌ றொடுமியைந்‌ தியைந்தி டானவன்‌ 
நனைநிக ரவனியல்‌ சாற்றற்‌ பாலதோ. 


மாசிவ னுருத்திரன்‌ மகேச னீச்சுரன்‌ 
பேசருஞ்‌ சங்கரன்‌ பிரம மென்றுமற்‌ 
றேசறு பெயரினால்‌ யாண்டுநீ தோயினு 
மாசிலிவ்‌ விடத்துளா னெனவ கப்படான்‌. 


பாவனை யில்லவன்‌ பாவிக்‌ கப்படா 
னோவரு மலங்களோ ரைந்து முற்றிடான்‌ 
மேவுமைந்‌ தெழுத்துரு வாய்வி ளங்குவான்‌ 
யாவினும்‌ வடிவில னென்ன லாசியும்‌. 


மற்றுநும்‌ மிடத்தருள்‌ வைத்த தால்வடி 
வுற்றுமக்‌ கெதிருற வுலகம்‌ யாவையும்‌ 
பெற்றிடு மாயனாம்‌ பெண்ண ணங்குடன்‌ 
றுற்றநும்‌ வனத்திடை வந்து தோன்றினான்‌. 
அன்னவன்‌ முத்தியை யளிப்ப னென்றுளத்‌ 
துன்னிநீர்‌ சரணடைந்‌ துய்ய வேண்டுமே 
லிந்நிலை யேசிவ லிங்க பூசனை 

மன்னுபு நாடொறு மிழைத்து வாழ்த்துமின்‌. 


எத்தலத்‌ துளதுகா சத்தி யென்பது 
தத்துபொன்‌ முகரியெத்‌ தலத்தி னுற்பவ 
முத்தியை யறம்பொரு னின்ப மூன்றுடன்‌ 
பத்தர்கட்‌ கெத்தலம்‌ பாலிக்‌ கின்றது. 

எந்நதி கங்கைதோய்ந்‌ தமல மெய்தினண்‌ 
மன்னுகோ தாவரி வந்து மூழ்கியே 
பொன்னெடுங்‌ கிரிவலம்‌ வந்து போற்றுபு 
தன்னடைந்‌ துளவினை தணந்து போயினள. 


நன்னதி யாவுமெந்‌ நதியின்‌ மூழ்குபு 
துன்னருந்‌ தம்வினை துரந்து போகுவ 
வந்நெடுந்‌ தலந்தனை யடைந்து .நீவிரு 
முன்னருங்‌ காமமா தியவு றாதொரீஇ.. 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


திருக்காளத்திப்‌புராணம்‌, 


ஐந்தையு மடக்கியந்‌ நதியி னாடிமற்‌ 
றெந்தைகர* ளத்திவெற்‌ பினைய நல்வலம்‌ 
வந்துதழ்ந்‌ தெழுந்தவண்‌ வைகி யற்றைநா 
சளந்தணர்க்‌ குஞ்சிவ யோக ராயுளார்‌. 
தமக்குமற்‌ றன்பா்க டமக்குந்‌ தானங்க 
ளுமக்கியன்‌ றனவளித்‌ துணவொ ழிந்திருந்‌ 
தமைப்பருந்‌ தொல்வன மடை.ந்தி லிங்கத்தி 
லுமைக்கொரு பாகனை யுவந்த ருச்சனை. 


ஆற்றுமி னப்பொழு தண்ண றோன்றுவள்‌ 
போற்றுமின்‌ பூசனை புரிமி னன்னவன்‌ 
மாற்றருங்‌ கருணையால்‌ வளங்கொண்ி மாமறை 
யீற்றினின்‌ ஞானமாங்‌ கினிது ணார்த்துவன்‌. 
வெய்யதோர்‌ மாயையை வீட்டி வீடெனு 
மையறு காட்சியா னந்த வாழ்வுபெற்‌ 

றுய்யுமி னெனவய ஸனுரைப்ப வாங்கவன்‌ 
செய்யதாள்‌ பன்முறை பணிந்து சேவித்தே. 


குழழிய மொழியினர்‌ கூப்புங்‌ கையினர்‌ 
பொழிபுனல்‌ விழியினர்‌ புகழு நாவினர்‌ 
விழுமிதின்‌ விடைகொடு போதன்‌ மேயினார்‌ 
தழுவுபொன்‌ மூகரியந்‌ தண்ண நறும்புனல்‌. 


ஆடினா ராடுறு மளவின்‌ முன்னமே . 
கூடிய பாவம்யா வுங்கு லைந்தகன்‌ 
றோடின விறைவனை யுவந்து கண்ணுறீஇ 
மாடுற மும்முறை சூழ்ந்து வாழ்ந்துபின்‌. 
மறைமொழி மனுவினும்‌ வழக்கி னும்புகழந்‌ 
திறைவனை நினைந்துண வின்றி யப்பக 
லுறுபுனற்‌ பிற்றைஞான்‌ .றுவந்து மூழ்குபு 
குறைவில்சீ ரந்தண ரூவகை கூர்ந்திட. 
மழவிளங்‌ கன்றொடு சுரபி மாநிலம்‌ 
விழுமிய நன்னிதி விழைவொ டீந்தனர்‌ 
செழுவிய கனிகிழங்‌ கீதல்‌ செய்தனர்‌ 
பழுதில்சீர்‌ வேதியர்‌ பரம யேர்கியர்‌. 


்‌ 209 


(392) 


(31) 


(32) 


(88) 


(24) 


(35) 


(38) 


(37) 


210 ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌, 


கண்ணுத லடியவர்‌ களிசி றந்திட. 
வுண்ணுறு மறுசுவை யடிசி லூட்டுபு 
நண்ணுகா எத்திநா தற்குப்‌ பூசனை 
பண்ணிநல்‌ விடைகொடு பணிந்து போயினர்‌. 
பண்டையி னெல்லையிற்‌ பதிந்து நற்றிரி 
புண்டர நுதவினர்‌ புனித னைந்தெழுத்‌ 
தண்டுறு தாரகத்‌ தழுத்து நாவினர்‌ 
மண்டொளி திகழ்சிவ லிங்கம்‌ வாய்ப்புற. 
குட்டழ குறக்கொடு கமழ்தெண்‌ ஸணீரினான்‌ 
மட்டவிழ்‌ மலரினால்‌ வளர்செஞ்‌ சாந்தினா 
லுட்டெளி வுடையர்பூ சனையு ஞற்றினார்‌ 
தட்டுத லிலாதுபல்‌ காலந்‌ தங்கியே. 


இன்னண மொழுகுறு மேல்வை தன்னில்யா 
மன்னவர்‌ மகிழ்ந்துறை யவ்வ னத்தினி 

னன்னலந்‌ திகழ்திரு நீறு நன்னுதன்‌ 

மனனுபுண்‌ டரமொளி வயங்கி வாயந்திட. 
கொடிபுரை நண்ணிடைக்‌ கொம்மை வெம்முலைக்‌ 
கடிகமழ்‌ கருங்குழந்‌ கவுரி தன்னொடு 

நடைபயின்‌ றுள்ளுளே நகைகொண் டன்னவர்‌ 
கடைதொறும்‌ பலியினைக்‌ கைக்கொள்‌ வாமென. 


அடைந்தன மந்நிலை யனையர்‌ கண்ணுநீஇத்‌ 
தடங்கம லத்தயன்‌ சாற்றும்‌ வாய்மொழி 
திடங்கொளு மனத்தினர்‌ சிந்தை யாலறிந்‌ 
துடங்குவந்‌ தனைவரு முவந்து கிட்டினர்‌. 
அண்ணலிவ்‌ வண்ணமே யணைவ ஸனென்றுளத்‌ 
தெண்ணியிங்‌ கவனெழுந்‌ தருளி னானெனத்‌ 
துண்ணென வார்த்தனர்‌ தொடர்ந்து சூழ்ந்துநந்‌ 
தண்மலாத்‌ தாளிணை பற்றிச்‌ சாலவும்‌. 
மனமகிழ்‌ சிறந்துபன்‌ முறைவ ஸணங்கினர்‌ 
புனல்பொழி விழியினர்‌ புளக மெய்யினர்‌ 
கனிதரு முளத்தினர்‌ கரையில்‌ காதலர்‌ 
நனிமிகக்‌ குழறிய நாவி னாற்சொல்வார்‌. , 


(38) 


(39) 


(40) 


(41 


(42) 


(43) 


0942 


(45) 


திருக்காளத்திப்பூராணம்‌, 


இறையுமோ ரறிவிலா திருண்ட சிந்தையித்‌ 
சிறியரேஞ்‌ செய்பிழை பொறுத்தி தீரரும்‌ 
பிறவியங்‌ கடலிடைப்‌ பெரிது மாழ்கிமற்‌ 
றுறுதுணை யின்றிநொந்‌ துளைய மெங்களை. 


புரந்தருள்‌ புரந்தரு ளென்று போற்றிநின்‌ 
நிரந்திரந்‌ தடியில்வீழ்ந்‌ தெழுந்து பன்முறை 
நிரந்தன ரருச்சனை நிரப்ப வந்நிலை 
வரந்தரு முமையொடெம்‌ வடிவு காட்டியே. 
சொற்றன மிவையருந்‌ துறவிர்‌ காளுமக்‌ 
கற்றமின்‌ ஞானமா யநாதி யாகிவீ 

டுற்றிட லாய்மறை யுரைத்த தாமொரு 


சொற்றனைச்‌ சொல்லுதுந்‌ துணிந்து கேட்டிரால்‌. 


நுணணணு வுக்குநா நுண்ணி தாமணு 
வொண்மகத்‌ தினுக்குநா முறும கத்தெனல்‌ 
பண்ணுமெவ்‌ வுலகும்யாம்‌ பழையன்‌ நானும்யா 
நண்ணிய புருடனு மீசன்‌ றானுநாம்‌. 


இரண்மயன்‌ றானும்‌ யோ மேத நாதன்யாங்‌ 
கரமொடு தாள்செவி கண்ணின்‌ றாயினுந் 
தெரிகுவ முழுவதுஞ்‌ செப்பல்‌ கேட்குதுந்‌ 
திரிகுவ மெங்கணுஞ்‌ செய்வம்‌ யாவையும்‌. 
எம்மிலே யாவையு முணர்தும்‌ யாமெமை 
நம்முடைய யறிவின னனியு ஸணர்ந்துளே 
மம்மமற்‌ றொன்றினா லறிகின்‌ றேமலேஞ்‌ 
செம்மைவே தங்களாற்‌ றெரிகு வோமும்யாம்‌. 
மாமறை மூலநா மறையி ஸீற்றினிற்‌ 

சேமுறு வித்துநாந்‌ தீங்கு நன்மைக 

ளாமவை மெமக்கிலை யழிவுந்‌ தோற்றமு 
நாமறியோம்வரு ணாதி யும்மிலை. 

சத்தமுன்‌ விடயமுஞ்‌ சாற்று மாயையும்‌ 
புத்தியு மூடலமும்‌ புரிவி னைப்பயன்‌ 
றுய்த்தலுஞ்‌ செய்தலுந்‌ தொழில்செய்‌ வித்தலு 
முய்த்திடு கருத்தனு மொன்று மன்றியாம்‌. 


(49) 


(47) 


(48) 


(49) 


(59) 


(51) 


(52) 


(53) 


௮2 ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌. 


எம்முள்யாம்‌ விளங்குதும்‌ யாமெ வற்றையு 
மெய்ம்மையாய்‌ விளக்குவம்‌ வெளியி ஸனின்றும்யா 
மம்மவோ ரியல்பிலே மலம கன்றுளே 

மிம்முறை யாகிமற்‌ றென்றும்‌ வைகுதும்‌. 


தொடருநம்‌ மாயையி னுலகந்‌ தோன்றுவ 
வுடவினை வேறெனா துயிர்க டாமெனு 
மடமையி னாற்பலன்‌ விழைந்து மன்னுயி 
ரிடருறு பலவினை மீட்டு கின்றன. 


மெய்யினை யுயிரென மேற்கொள்‌ புத்திதா 
னெய்துத லியல்பிலே யெடீக்கின்‌ றாதலாற்‌ 
பொய்படு முடவிலேம்‌ பொய்ய தாமுடல்‌ 
செய்திடுந்‌ தொழில்களு மெமக்குத்‌ தீர்ந்தன. 


முன்னும்யா மொருவமே முழுதுந்‌ தோன்றிட 
வன்னவற்‌ றொடுகலந்‌ தாலும்‌ வேறியா 
முன்னிடி னவையெலா மொடுங்கிப்‌ போய்விடிற்‌ 
பின்னும்யா மொருவமே பிறர்மற்‌ நில்லையால்‌. 


நமக்குமுன்‌ னொருபொரு ளில்லை நாடுறி 
னெமக்குமற்‌ றொருபொருள்‌ பின்னு மில்லைநந்‌ 
தமக்கிணை தானிலைச்‌ சகங்க ளியாவையு 
மமைப்பம்யா மெமக்கடங்‌ காத தொன்றிலை. 


விளங்குசங்‌ கற்பமும்‌ விகற்ப புத்தியுந் 
தெளிந்திடி னெமக்கிலை செப்பி னெம்மிடத்‌ 
தளந்திடு மளவையு மளக்குங்‌ கோல்களு 
மளந்திடு வானுமற்‌ நில்லை யாமரோ. 


திகழவெஞ்‌ ஞான்றினு ஞான சிந்தையின்‌ 
மகிழ்வுறு மின்பமா மிலக்க ணம்வதிந்‌ 
திகழ்வுறா வெமையறி யார்கள்‌ யாவருந் 
தகுதியா னம்மைநாந்‌ தாமு ணார்ந்துளேம்‌. 
அனைத்துமுண்‌ டாக்குதற்‌ கெம்மை யன்றியே 
யினைத்தென யாதொரு பொருளு மில்லையா 
லெனைத்துநா முணர்ந்திடு மியல்ப தேயலாந்‌ 


றினைத்துணை யுயிர்க்கொரு செயன்மற்‌ நில்லையே. 


(54) 


(55) 


(58) 


(57) 


(58) 


(559) 


(60) 


(61) 


திருக்காளத்திப்புராணம்‌.. 


இயன்றுநாஞ்‌ செய்திடப்‌ படாத தேதுமி 
லயாந்தமூ டர்றளறி யாதி ருப்பம்யாந்‌ 
தயங்குமெவ்‌ வுயிர்க்குஞ்சான்‌ றாகி வைகுவோம்‌ 
வியம்பெறு தோற்றமுந்‌ தோன்றி வீவதும்‌. 


உன்னிடின்‌ மலத்தினா லலது யிர்க்கிலை 
முன்னுயி ரின்னதோர்‌ முறையிற்‌ றோன்றிய 
தின்னுமே யின்னண மாவ தென்நிடு 
மன்னதோர்‌ விகாரமு மாவிக்‌ கில்லையால்‌. 


அழிவில நித்திய மாகு மாருயிர்‌ 

பழையன வியாபகப்‌ படுவ வவ்வுயிர்க்‌ 

கொழிவிலா வுயிரும்யா மொன்ற தாவெமை 

மொழியினு மநேகமா மொழிவ ரேனுமாம்‌. 
வேறு. 

பண்டை ஞான்று பரிபக்‌ கூவத்தராய்க்‌ 

கண்ட நுண்ணிய காட்சி யறிஞூராய்‌ 

மண்டு தூய மனத்தின ராய்ப்பலர்‌ 

தொண்டு பட்டுச்‌ சுருதி மொழியினால்‌. 


தமக்கு நாமுயிர்‌ தானென வெண்ணியே 
சுமக்கு மோகக்‌ கருமங்க ளைத்துறந்‌ 
தமைப்ப ரூம்பர ஞான மடைந்தனர்‌ 
நுமக்கு மச்செயல்‌ வேண்டி னுவலுவாம்‌. 


வருண வாச்சிர மத்து வகைப்படுங் 

கரும நீத்துக்‌ கழியு முூடலென 

வொருமித்‌ தெண்ணி யுமக்குயி ராவெமைத்‌ 
தெரிம னத்திடைச்‌ சிந்தைசெய்‌ துய்திரால்‌. 


மாயை மெய்யினின்‌ மானிடப்‌ பாவக 
மாய சிந்தை யகன்றுசங்‌ கற்பமோ 

டேய பேத விகற்பம்விட்‌ டெம்மைநீர்‌ 
தூய வின்னுயி ராய்த்துணிந்‌ துய்யூுமின்‌. 
நிகரில்‌ வேத நிதியாய்ப்‌ பழையதாய்ப்‌ 
புகரி நூய பொருளா கியவெமை 

யகலு றாநும்‌ முயிர்க்குயி ராவெணி 
நுகரு மின்பமுற்‌ றேயிரு நோன்மையால்‌. 


(62) 


(63) 


(64) 


(65) 


(66) 


(67) 


(68) 


(69) 


2104 ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌. 


இன்ன ஞான மியம்பின மின்னரு 

டன்னை வைத்தலி ஸனானுந்‌ தமக்கியாம்‌ 
பின்ன மற்றிதைப்‌ பெற்றாற்‌ கிரியைக 
டுன்னி யாங்கவர்‌ தம்மைத்‌ தொடர்வுறா. 
தண்ணந்‌ தாமரைப்‌ பாசடைத்‌ தங்குநீ£ 
வண்ணம்‌ போன்று வதியுமல்‌ லால்வினை 
பண்ணு வான்றனைப்‌ பற்றித்‌ தொடர்ந்திடா 


துண்மை ஞானமுற்‌ றோன்வினைக்‌ குட்படான்‌. 


அன்ன வன்னிடத்‌ தவ்வினை யென்செயும்‌ 
வன்னி யுண்ட துகிலென மாயந்திடும்‌ 
பின்னர்த்‌ தாந்தொட. ராமுற்‌ பிறப்பினிற்‌ 
றுன்னு கின்ற வினைப்பயன்‌ றுய்த்தறும்‌. 
ஞானத்‌ தானசி யாதது ஞானிக்கு 

மூனத்‌ தாற்கும துண்டே யுலப்புறு 

ஞானத்‌ தாற்குமுன்‌ னாளுூள சஞ்சித 

மீனப்‌ பட்டிடு மேயெரி பஞ்சென. 
வினையை மேற்கொடு செய்பவராக கவ்வினை 
துனையப்‌ பின்னருஞள்‌ சூழ்ந்து தொடர்வுறு 
மனைய தாற்பின்னு மவ்வினை யின்பயன்‌ 
ஐனைய ருந்தச்‌ சரீர மெடுப்பரே. 


எடுத்த ருந்துழி யின்னு மிழைப்பர்க 
ளடுத்த டுத்து வினைகளை யாற்றலாற்‌ 
றடுப்ப தின்றிச்‌ சகட்டுருள்‌ போற்சகந்‌ 
தொடுத்த லின்றிச்‌ சுழன்று திரியுமால்‌, 
உண்ண வுண்ண வற்றும்‌ வினைப்பய 
னெண்ண வெண்ண வளவின்றி மீண்டுறு 
நண்ணு சாந்தியி னாலு நசித்திடா 
வெண்ணு ஞானத்தி னாலன்றி யாவர்க்கும்‌. 
இழைத்தி டும்வினை யாற்பிறப்‌ பேசூமோ 
வழுத்து நன்மையுந்‌ தீமையு மாம்பய 
னொழிப்ப தன்றவை யுண்டிடத்‌ தக்கன 
செழிக்க வுண்டுபின்‌ சேடித்து நின்றவும்‌. 


(70) 


(71) 


(72) 


(73) 


(74) 


(75) 


(76) 


(77) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


குறித்தி டிற்சதத கோடிகற்‌ பஞ்சென்று 
மறித்து முண்டு தொலைத்தன்றி மாள்கிலா 
செறித்த நிட்டையிற்‌ செந்தழல்‌ வேள்வியி 
லுறைத்த பூசையின்‌ மற்று மொழிந்துள. 


வினையி னாலும்‌ வினைக ளொழிவுறா 
வனைய தாம்வினை யன்றியஞ்‌ ஞானமு 
மினைய ஞானத்தி னாலன்றி யேகுறா 

தெனவு ரைப்ப ரினிதுணர்‌ மேலையோர்‌. 


முத்தி நல்கு முயலும்‌ வினையெனா 
வித்தி னத்தி னளவு மியற்றினீ£ 

புத்தி யின்மையைப்‌ போக்கநும்‌ பாலருள்‌ 
வைத்த லாலுமை தன்னொடும்‌ வந்தனம்‌. 
வந்து நாம்பலி வாங்குநர்‌ போலடுத்‌ 
துய்ந்தி டும்பர ஞான முமக்குறத்‌ 

தந்தி டு.ம்படி சார்ந்தன நீவிர்வா 

ழந்தண்‌ பாசடை யாச்சிர மந்தொறும்‌. 
அளவி லாத வரும்பிறப்‌ புத்தொறு 
மொனளிருஞ்‌ செந்தழல்‌ வேள்வி யுயர்தவம்‌ 
வளருந்‌ தானமற்‌ றுள்ளவற்‌ றானமுனந்‌ 
தளர்வில்‌ பாவந்‌ தொலைந்தவர்‌ தங்கட்கு. 


ஞான சிந்தனை நண்ணுறு நற்றவந்‌ 
தானம்‌ வேள்வி தகுதீர்த்த யாத்திரை 
யூன மில்சிவ பூசை யுஞநற்நிடும்‌ 
பான்மை யாலிது வல்லே பயன்படும்‌. 


நுங்க ளுக்குமுன்‌ னோற்குந்‌ தவங்களிற்‌ 
றங்கு கின்ற மயக்கந்‌ தழைத்தலாற்‌ 
பொங்கு சீர்ச்சிவ பூசை மகத்துவ 


மிங்கு ணர்ந்திலி ரிற்றைஞான்‌ றெல்லையும்‌. 


நறவு பில்கிய நாண்மலர்‌ மேலவ 

னநிவு றுத்த வறிந்தருச்‌ சித்தனி 

ரிறைவ னைத்திருக்‌ காளத்தி யீசனைப்‌ 
பெறல ருந்தவத்‌ தாற்றொழம்‌ பெற்றனிர்‌. 


215 


(78) 


ல 


(80) 


(81) 


(52) 


(53) 


(84) 


(85) 


216 


பெற்ற தாற்பல பாவப்‌ பெருக்கெலாஞ்‌ 
செற்று எீர்திகழ்‌ வேத சிரத்தினி 

லுற்ற ஞானமு முள்ளங்கை வில்லம்போற்‌ 
பற்றி னீரொன்று கேண்மின்‌ பகர்ந்திட. 


மறுமை யில்லெனு மாசுடை யாளர்க்கு 
மறிவெ னுஞ்சுட ரற்ற குருடர்க்கு 

முறுதி யாயவிஞ்‌ ஞான முருசியா 

மறுமை யில்லெனும்‌ வஞ்சக ரெள்ளுவார்‌. 


தெருளி லாருந்‌ திகைத்திது கொள்கிலா்‌ 
மருளி லாத மதியுடை நீவிரிப்‌ 

பொருளை யெண்ணிப்‌ புவியிடை மாந்தருக்‌ 
கருளொ டும்பரி பாகத்‌ தறையுமின்‌. 


ஊன மின்றிய நான்மறை யுச்சியி 
லான ஞானமெஞ்‌ ஞான மதைநுமக்‌ 
கீன மாயை யிருளறுத்‌ தின்புறு 
மோன முத்தி பெறநா மொழிந்தனம்‌. 


மன்னு கின்ற விதனை மறைவழி 

தன்னி னிற்பவர்‌ தங்களுக்‌ கோதுமி 
னன்னி யர்க்கறி வித்தா லவர்க்கிது 
நன்மைக்‌ கேதுவன்‌ றாய்விடு நாடிடின்‌, 
அங்கண்‌ மாநிலத்‌ தைதிக நூல்களு 
மிங்கு நாம்விதித்‌ தேமவை பயெண்ணுறிற் 
பங்கு பங்காய்ப்‌ பலபல மூர்த்தியைத்‌ 
தங்க டங்களிற்‌ றாபித்துக்‌ கொள்வன. 


அனைய மார்க்க மளப்பரும்‌ பாவிகட்‌ 
கினிய வாக விருக்கு மவர்களுக் 
கெனைய கோடிகற்‌ பங்க எிகக்கினும்‌ 
வினையி ஸீங்கிய வீடுபே றில்லையே. 


மற்று நீவிரிவ்‌ வைதிக மார்க்கத்தை 
யெற்று நீர்வரைப்‌ பின்௧க ணிதமுயி 
ருற்றி டும்படி யோதுமி னென்றுநாஞ்‌ 
சொற்ற னந்துற வோரது கேட்டபின்‌. 


ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌. 


(86) 


(57) 


(88) 


(8௨) 


(90) 


(91) 


(92) 


(53) 


திருக்காளத்திப்புராணம்‌,. 


கரமு கிழ்த்துக்‌ களிதூங்‌ குளத்தின்‌ 

சிரமு றப்பணிந்‌ தேத்துபு சிந்தைநைந்‌ 
துருகித்‌ தங்க ளுயிர்க்குயி ராநமைப்‌ 

பரிவி னோடென்றும்‌ பாவிக்கும்‌ பண்பராய்‌. 


நாமு ணர்த்திய ஞான வலியினுந் 
தோமில்‌ பத்தியி னாலுஞ்‌ சுருதியி 
னாமொ ழுக்கந்‌ திடங்கொண் டரியநாண்‌ 
போமு எத்தின ராயெப்‌ பொழுதினும்‌. 
அம்மு றைக்க ணொழுகி யறிவுளோர்‌ 
தம்மி டத்தினுத்‌ தாபித்‌ தனரதை 

யிம்மு யற்சியி னிவ்வுப தேசத்தைச்‌ 
செம்ம னத்தி னவர்க்குத்‌ தெளித்தனம்‌. 
பற்றைக்‌ காலஞ்‌ சிறிது பிறகிடப்‌ 

பற்றிக்‌ கேள்விப்‌ படுமவர்‌ தாமெலா 
முற்றக கேட்டு முறையே நிலைநின்று 
மற்றுப்‌ பேத மிலாது வதிந்தனர்‌. 

அன்ன வர்க்குட்‌ சிலர்க்கரும்‌ பாவத்தாற்‌ 
சொன்ன ஞானந்‌ துலங்கிய தில்லையாற்‌ 
பின்ன ரம்முனி மைந்தர்‌ பெருந்துயர்‌ 
தன்னை யெய்தினர்‌ தத்தமிற்‌ றாஞ்சிலர்‌. 
வீற்று வீற்று விகார மடைந்துமுன்‌ 
னோற்றி ருந்தகா ளத்தியி னொய்தடைந்‌ 
தேற்று வெண்டிரை முத்த மெறிந்திடும்‌ 
போற்று புண்ணியப்‌ பொன்முக ரிக்கணே. 


சென்ற டைந்துநற்‌ நீம்புன லாடினர்‌ 
மன்றன்‌ மாக மகத்தின்‌ மகிழ்வொடு 
நன்று மும்முறை நம்மை வலஞ்செயா 


வொன்னு சிந்தையொ டோரைந்‌ தெழுத்தினால்‌. 


நித்தம்‌ பூசை நிரப்பியொ ராண்டுசெ 
லத்தி னத்துறு மாசி மகத்தருண்‌ 

முத்தி நல்குநன்‌ ஸனீரினின்‌ மூழ்கியே 
யுத்த மத்த ர௬ளத்தெமை யுன்னினார்‌. 


(94) 


(95) 


(968) 


(97) 


(98) 


(99) 


(10௦) 


(1015 


218 ஞானோபதேசமுணர்த்திய அத்தியாயம்‌, 


அனைய காலையி லம்பிகை தன்னொடு 
மினிய பால ரிருவ ரொடுமுளங்‌ 

கனியு நந்தி கணத்தவர்‌ தம்மொடும்‌ 
வனச மேலவன்‌ றன்னொடு மாலொடும்‌. 


வச்சி ரப்படை வாசவன்‌ றன்னொடு 
மிச்சை வானவ ரேனையர்‌ தம்மொடு 
முச்ச கத்தின்‌ முனிவர்‌ குழாத்தொடு 
நச்சு மன்புடை நம்மடி யாரொடும்‌. 


பூர ணைக்கட்‌ பொருந்திய வம்மகத்‌ 
தார ணத்தி னருந்தவ ரெண்ணிய 
கார ணத்தின்‌ கருமம்‌ பயன்படச்‌ 
சீர ளித்திடு தீம்புன லாடினேம்‌. 


ஆடு கின்ற வதனா லவர்தமைக 

கூடி நின்றவெம்‌ பாவங்‌ குலைந்தன 
தேடு ஞானந்‌ தெளிந்தனர்‌ சிந்தையி 
னீட வேதரித்‌ தார்நிலை பெற்றனர்‌. 


மறித்து மந்நகர்‌ தன்னிலம்‌ மாதவர்‌ 

சிறப்பி னத்தலத்‌ தெய்விக மேன்மையைக்‌ 
குறித்துக்‌ கொண்டவண்‌ வைகிக்‌ குலாவினர்‌ 
பெறற்க ரும்பயன்‌ பெற்றிடு மாயிடை. 


இயன்ற வாற்றி ஸனிருநிதி தானிய 

முயன்றி யாதொன்‌ றளித்த முழுத்தவ 
னயன்ற ருஞ்சிவன்‌ றன்னுரு நண்ணுவான்‌ 
பயின்ற வப்பதி யும்பதி சூழ்தரு. 

நாடு தானு நமக்குநந்‌ தேவிக்கும்‌ 

பீடு சான்றிடு பெட்பளிக்‌ கின்றன 

நாடி யங்கண்‌ வதிந்தவர்‌ நல்லறந்‌ 

தேடி னாராதிரும்‌ பப்பிற வார்களே. 
வாய்மை சொற்றனஞ்‌ சொற்றன மற்றெவர்‌ 
தூய்மை பெற்றவந்‌ நாடு துயர்ந்திடத்‌ 
தீமை செய்வது சிந்தையி லெண்ணினோர்‌ 
யாமி சைக்குதுங்‌ கேளவ ரின்னலை. 


(102) 


(௩085 


(104) 


(1௦5) 


(106) 


(197) 


(108) 


(1௦8) 


திருக்காளத்திப்பூராணம்‌ . 


உலறு பங்கி யொடிகவு ளாழ்ந்தகண்‌ 
ணிலகும்‌ வாளெயிற்‌ றெக்கும்‌ வயிறுடை 
யலகை யாகி வயூத லவருடமட்‌ 

டஓலைவு பெற்றும்‌ பிழந்தே யுழன்றுபின்‌ , 


புன்ம லத்திற்‌ புழுமுத லாகிய 

இசென்ம முற்றுத்‌ திளைம்பர்‌ கொடுந்துவர்‌ 
கண்மை யாற்ஜியதந்‌ நட்டைட்‌ பரந்திடுந்‌ 
தன்மை யாளர்‌ பெறும்பயன்‌ சாற்றுதும்‌. 
இம்மை மிற்பெருஞ்‌ செல்வ மினிதஐயெந்‌ 
ஓம்மை யிந்சுட ரம்பொன்‌ விமானணமேநு்‌ 
பொம்ம னல்லெழிற்‌ புத்திரர்‌ போர்க 
டம்மொ டுந்தமைத்‌ தந்தவர்‌ தம்மொடும்‌. 
தேறல்‌ பில்கிய செம்பொற்‌ ரருநிழன்‌! 
மாஜில்‌ செல்வ வளநக ரத்திடை 

மீறில்‌ கால மிருந்தின்ப மெய்தித்தே 


னூறு தாமரை பயொண்டபொகுட்‌ டுந்றவன்‌, 


மல்ல லோங்கெழின்‌ மாநக ரத்திடை 
யெல்லை மின்றிய வின்ப நுகர்ந்துபின்‌ 
முல்லை மூரன்‌ முகிற்முலை யம்புய 
வல்லி கேள்வன்‌ வளம்பதி தன்னிடை. 
அங்க வன்றனக்‌ கொத்த வரும்பெறன்‌ 
மங்க லந்திகழ்‌ வாழ்வு நெடிதுதுய்த்‌ 
தெங்க ணும்மிணை யின்றிய நம்முல்‌ 
கங்க டைந்துநம்‌ பாலன்ப தாகியே. 


இன்பம்‌ யாவையு மெய்தி மலர்மக 
ஊன்பன்‌ ஐன்னொரு கற்ப மமர்ந்ததன்‌ 
பின்பு ஞானமும்‌ பெற்றுநம்‌ பேரரு 
ணன்கு சேர்முத்தி நண்ணுல ரன்னவர்‌. 
செப்பி டிற்றிருக்‌ காளத்தி நாதனுக்‌ 
கொப்ப தாக வொருசிவ லிங்கமும்‌ 
வைப்பின்‌ ஷூவுல கத்துளு டீற்றிலை 
யப்ப திக்க ணடைக வறிந்தவண்‌. 


(ரு 


(1110 


(1120 


(113) 


(114) 


(3189 


(1165 


(1179) 


220 இருபு நிதாகனுக்குபதேசித்த அத்தியாயம்‌. 


மறைச்சி ரத்தினில்‌ வாழ்நிதி யாயுயா 

சிறப்பு டைப்பர ஞானத்தின்‌ செய்தியை 

யுறக்க ருத்திலர்க்‌ கோதவொண் ணாதிது 

பிறப்ப றத்துணி வார்கட்குப்‌ பேசலாம்‌. (118) 


ஈண்டி யாவர்க ளிவ்வத்தி யாயத்தை 

மூண்டு கற்பவர்‌ கேட்பவர்‌ முந்தையிற் 

நூண்டு பாவத்‌ தொடர்பற்று ஞானத்தைப்‌ 

பூண்டு பேரின்ப வீட்டிற்‌ புகுவரே. (119) 
ஆகச்செய்யுள்‌, 7600. 


மு.ப்பத்திரண்டாவது 
*இருபு நிதாகனுக்குபதேசித்த 
அத்தியாயம்‌, 


முருகவிழ்‌ தாமரை முதல்வன்‌ முன்னைநாள்‌ 

விரிவுறு முலகுயிர்‌ விதித்துங்‌ காமத்தாற்‌ 

பிரிவருந்‌ தேவியுந்‌ தானும்‌ பெட்புடன்‌ 

மருவினன்‌ பன்னெடுங்‌ காலம்‌ வைகினான்‌. (1) 
மற்றவண்‌ முப்பதி னாயி ரம்மகப்‌ 

பெற்றன னன்னவர்‌ கண்ட பேதையர்ப்‌ 

பற்றினர்‌ புணர்ந்தன ரனையர்‌ பாங்கரிற்‌ 

றுற்றிய வரக்கரெண்‌ ணிலர்க டோன்றினார்‌. 2) 
ஆங்கவ ராலுல்‌ கலக்க ணெய்தலு 

மேங்கினர்‌ முனிவர ரமரர்‌ யாவரும்‌ 

பூங்கம லத்தவன்‌ செவிபு லப்படத்‌ 

தாங்கரு முறையிடத்‌ தணந்து மோகத்தை (3) 
பரமனை யுளத்திடைப்‌ பதவித்‌ தெண்ணுறாப்‌ 

பிரமனஞ்‌ சேலென வவரைப்‌ பேசியே 

வரமிகு மொருமக வுயிர்ப்ப மற்றவ 

னுரமிகு மரக்கரை யொருங்கு வீட்டினான்‌. (495 
அருந்தவ ரிமையவ ரச்சந்‌ தீர்ந்துபோ 

யிருந்தன ர௬ுலகெலா மின்ப மெய்தின 

பிரிந்துள மலரயன்‌ பின்னைத்‌ தன்னைநொந்்‌ 

தரந்தையுற்‌ றெள்ளல்செய்‌ தறைகு வானிவை. டக) 





*ரிபுவென்றும்‌ இப்பெயர்‌ வழங்கும்‌. 


திகுக்காளத்திப்பூராணம்‌ . 


யாதுசெய்‌ தனனியா னெனது காமமித்‌ 
தீதுடை மைந்தரை யுயிர்த்துந்‌ தீர்ந்தில 
போதநெய்‌ சொரிதொறும்‌ பொங்குந்‌ தீயெனக்‌ 
காதல்கைம்‌ மிகுந்ததென்‌ றுளங்க வன்றுபின்‌. 


தன்னுடை மனைவியுந்‌ தானுஞ்‌ சாத்திக 
மன்னியைம்‌ பொறியையும்‌ வாட்டி மாநிலத்‌ 
தெந்நக ரங்களு மிணையின்‌ நாகிய 
நன்னக ராயகா சத்தி நண்ணினான்‌. 
பின்னலந்‌ தாழ்சடை முடித்துப்‌ பேரொளி 
நன்னலந்‌ திகழ்திரு நீறு நன்கணிந்‌ 


துன்னருஞ்‌ சீரையு முடுத்து ருத்திரன்‌ 
றன்னுடை யக்கமா லிகைத சித்தனன்‌. 


புனிதநீற்‌ றுத்திரி புண்ட ரம்புனைந்‌ 
தினியவெண் டிரைகொழித்‌ திலகு நித்தில 
நனிசொரிந்‌ திலங்குபொன்‌ முகரி நன்னதி 
தனின்முழு கினன்றிரி காலந்‌ தம்மினும்‌. 


சருகொடு கந்தமுங்‌ கனியுந்‌ தானுகாந்‌ 
தொருபதப்‌ பெருவிர னுதியை யூன்றிநின்‌ 
றிருகர முச்சியின்‌ முகிழ்த்தி யாதினும்‌ 
பரிவொரீஇ யுடற்கொரு பற்று மின்றியே, 
உள்ளமும்‌ வெருவர லொழித்தொன்‌ நாய்நறுங்‌ 
கள்ளவி ழிதழியங்‌ கற்றை வார்சடை 
வள்ளலை மறுவில்கா எத்தி மாநகர்க்‌ 
கிள்ளையந்‌ தேமொழி யுமைதன்‌ கேள்வனை. 


குறித்தெழுத்‌ தைந்தையுங்‌ குடிலை தன்னொடுஞ்‌ 
செறித்திடு செபத்தொடு சிந்தித்‌ திம்முறை 
மறுக்கருந்‌ தேவர்தம்‌ வருட மாயிர 

முறைத்திடு கருத்தினோ டுஞற்றி னான்றவம்‌. 


அவன்மனைக்‌ கிழத்தியு மனைய பான்மையிற்‌ 
றவநனி யிழைத்தன எிருவர்‌ தம்மையு 

முவகையுற்‌ றுமையொடு மொருங்கு தோன்றினோங்்‌ 
கவலையற்்‌ றிருவரு மெம்மைக்‌ கண்ணுறா. 


323 


(6) 


(7) 


(8) 


(5) 


(1௦) 


(11) 


(12) 


(13) 


222. இருபு நிதாகனுக்குபதேசித்த அத்தியாயம்‌. 


வீழ்ந்தனர்‌ பன்முறை வீழ்ந்து பின்னருந் 
தாழ்ந்தனர்‌ தாமரைத்‌ தாளிற்‌ றந்துயர்‌ 
போழ்ந்தன ரொருமொழி புகலுற்‌ றாரவர்‌ 
வாழ்ந்தன ராகியோர்‌ வரங்கு றித்தனர்‌. 


வழுவிலா வறத்தினன்‌ கருணை வாய்த்தவன்‌ 
கெழுவிய விதிவிலக்‌ குணர்ந்த கேள்விய 
னழிதரு பொறிகள்‌ வென்‌ றமைந்த ஞானவான்‌ 
விழுமிய வொருமகன்‌ வேண்டு மென்றனர்‌. 


ஆங்கவ ரியம்பிய வவையெ லாநிறைந 
தோங்கிய வொருமக னுமையும்‌ யாமுமாய்ப்‌ 
பாங்குற வனித்தனம்‌ பரம ஞானியா 
வீங்கவன்‌ பெயரினை யிருபு வென்பரால்‌. 


அன்னவன்‌ றனையுயிர்த்‌ தளவில்‌ காதலா 
னன்மறைக்‌ கிழவணு நண்பிற்‌ றேவியும்‌ 
பன்முறை தழீயினர்‌ பணிந்து காளத்தி 
மன்னனைப்‌ பின்னருங்‌ கேட்ப ரோர்வரம்‌. 


மாகமா மகத்திற்பொன்‌ முகரி வார்புன 
லோகையாற்‌ படிந்துதக்‌ கிணையு வந்தளித்‌ 
தீகையா லியன்றதா னமுமி ழைத்துநின்‌ 
போகமா ராலயம்‌ பொருந்திச்‌ சேவித்தே. 


நூற்றெட்டா கியவலஞ்‌ சூழ்ந்து நோன்பென 
வேற்றிடு பகலுண வின்றி வைகியே 

போற்றினர்க்‌ கினியநற்‌ புதல்வற்‌ பேறருண்‌ 
மாற்றருஞ்‌ சிறப்பினிவ்‌ வரமு நல்கென்றார்‌. 


என்றலு மிறைவியை யிறைவ ஜனோக்குறா 
நன்றருள்‌ பொழிந்துபின்‌ னளின பீடமா 
மன்றலம்‌ பொகுட்டுறை மறைய வன்றனை 
யொன்றுற நோக்கிமற்‌ நிவையு ரைப்பனால்‌. 
மற்றிவண்‌ மாசியின்‌ மகந்தொ டங்குறா 
வுற்றுள மதிதொறு மகமு தித்தநாட்‌ 

பற்றியிந்‌ நோன்பினைப்‌ பண்பி ஸனாற்றிப்பின 
முற்றுமா சியின்மகந்‌ தனின்மு டித்தவன்‌. 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


திருக்காளத்திப்புராணம்‌. 


பின்னரோர்‌ யாண்டினிற்‌ பெறுவன்‌ மைந்தனைக்‌ 
கன்னிகை யாயினுங்‌ காளை யாயினு 

மின்னவா றிழைக்கினிப்‌ பயனை யெய்துவர்‌ 
துன்னிய வறுமைபோஞ்‌ சொற்ற வெல்லையில்‌. 


வெம்பகை வென்றிட நோற்கின்‌ வெல்குவர்‌ 
செம்பொனை விழைவுறிற்‌ செம்பொன்‌ சேர்குவர்‌ 
நம்பிய விஞ்சையை நாடி னண்ணுவ 

ரிம்பரி னின்பமே யெண்ணி ஸனெய்துவர்‌. 


இவ்வுழி யொருவனுக்‌ கிருக்க வில்லிடஞ்‌ 
செவ்விதி னல்கிடி னன்றிச்‌ சிந்தையில்‌ 
வவ்விய தொன்றினை வழங்கி னாங்கவ 
னுய்வுறு பரகதி யுறுவ துண்மையால்‌,. 


ஈணடையி னியற்றிய யாக நற்றவம்‌ 
பூண்டிடு மாசெபம்‌ புரியுந்‌ தானங்கள்‌ 
வேண்டிய வணுவள வெனினு மேருவிற்‌ 
காண்டகு பெருமையாய்க்‌ கதிவ ழங்குமால்‌. 


என்றிவை யினிதுரைத்‌ திறைவ னேடவிழ்‌ 

மன்றலம்‌ புரிகுழன்‌ மகர வார்குழைக்‌ 

குன்றுறழ்‌ குவிமுலைக்‌ கொடிநு சுப்பிடைத்‌ 

தன்றுணை யுமையொடுந்‌ தான்ம றைந்தனன்‌. 
வேறு. 

மறைவறு மேல்வைக்கண்‌ மலரவன்‌ மகிழ்தூங்கி 

யெறிபுன னதிமூழ்கி யிறையவ னுறைகோயின்‌ 

முறைமுறை சூழ்போந்து முகமலர்ந்‌ தினிதேத்தி 

நிறையுறு தேவியொடு நீடுல கெய்தினனால்‌. 


சிறந்துள விருபுவெனுஞ்‌ செங்கனி வாய்மைந்த 
னிறைந்திடு ஞானமொடு நீணில மினிதுய்யப்‌ 
பிறந்திடுூ பொழுதேநற்‌ பேரநி வொடுதோன்றிக்‌ 


கறங்குதெண்‌ டிரையுலகிற்‌ கடவுளர்‌ வருடத்தில்‌. 


ஓரயு தங்காறுந்‌ திரிவுற வுலகுள்ளோர்‌ 
நேர்பட வன்னவனைக்‌ கண்டுள நெக்கிலராற்‌ 
நீர்வரி தாகிமுனாட்‌ செய்துள தீவினையா 
லார்வ மூடன்பணிவுற்‌ றவனுயர்‌ ஞானத்தை. 


[3 
[9 
பே 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


ன்‌ 


25 பு நிதாகனுக்குபதேசித்த அத்தியாயம்‌. 
பெற்றினி துய்யாமற்‌ பேதைய ராய்வைக 

மற்றவ னம்முழையே வைத்திடு மன்பினனாய்ப 
பற்றொரு சிறிதிலனாய்ப்‌ பல்லுமி ரின்கணணு 
முற்றிடு மின்னருளா லொருநினை வுட்கொள்ளா. 


என்னுடை ஞானமிஃ திவ்வுல கின்கண்ணே 
மன்னுதல்‌ பெறல்வேண்டு மற்றிடை பூறின்றி 
யுன்னுறு மாணவக ணனொருவனை யானறேடி 
யன்னவ ஸனுக்கருள்வ லென்றினி தாராய்ந்தான்‌. 


இரைபுனல்‌ படுகரிடத்‌ தெவ்வகை யிழிதருமவ்‌ 
விரைவென வம்பலநாண்‌ மிகுபல மாதங்கண 
மருவிய வருடத்தை யெவ்வகை மருவுறுமப்‌ 
பரிசென விதுபெறவோர்‌ பாலக னெனையடைக. 


என்னுமொர்‌ துணிவுடனே யெங்கணு மினிதுலவ 
வந்நிலை யேயொருவ னளவில்‌ பவந்தோறு 
முன்னுறு நல்லறனு மூற்றிய நமதருளுந்‌ 


துன்னிய வொருபுதல்வன்‌ வந்தெதிர்‌ தோன்றினனால்‌. 


புலத்தியன்‌ மைந்தனவ ஸனிதாக னெனப்புகல்வோ 
னலத்தகு மில்லொழுக்க நாளு முயன்றுடையோன்‌ 
சொலத்தகு தூாமறையோன்‌ கண்டு துதித்திறைஞ்சிக்‌ 
குலத்துயர்‌ தன்னில்லங்‌ கொண்டு நடந்தனனால்‌. 


ஆரமு துறழினிய வடிசிலை நுகர்வித்துச்‌ 

சீரிரு புவினுக்குச்‌ செப்புவ னொருதீஞ்சொல்‌ 
பேரரு ளும்முணாவும்‌ பெற்றுள பெரியோய்கே 
ளோர்தமி யேனுக்கிங்‌ குய்வகை யருளென்றான்‌. 


சொற்றிடு மவன்விழைவுந்‌ தூய்மையு மெதிர்நோக்கிப்‌ 
பெற்றினி தவனுய்யப்‌ பெறலரு ஞானத்தைத்‌ 
தெற்றென வின்னருளாற்‌ றெளிவற வுணர்விப்பான்‌ 
மற்றவன்‌ மூகநோக்கி யொன்று மகிழ்ந்துசொல்வான்‌. 


மறையவர்‌ குலம்வாழ வந்த நிதாகாகே 
ளிறையுமொர்‌ மறுவில்லா யாதொரு பொருடன்னா 
னிறைதரு மெவ்வுலகு நீடி யளப்பிலவாய்‌ 
மூறைபெற மாயையிலே நின்று முகிழ்த்திடுவ. 


(30) 


(21) 


(32) 


(33) 


(347) 


(35) 


(38) 


(37) 


திருக்காளத்திப்புராணம்‌,. 225 


யாதொரு பொருளாலே யினிதவை நிலைபெறுவ 

போதவு நிலைபெற்ற வாங்கவை மூன்போல 

யாதொரு பொருளாலே மாயையி லேபின்னு 

மோதிய வரன்முறையே யாவு மொடுங்குறுவ. (38) 


அப்பொருள்‌ பன்மறையின்‌ முடிவுக ளாய்ந்திதுவே 
மெய்ப்பொரு ளாயசிவ மென்று விளம்புவதாந்‌ 
தப்பற வன்னதுதான்‌ சகமுழு தும்விரவி 
யப்புற முந்தானே யாயழி வின்றியதால்‌. (39) 
வேறு. 
உலக முழுது மசத்தாகத்‌ தான்சத்‌ தாகி யுள்ளதது 
தொலைவி ஸனிருத்த மனிருத்த மாயெப்‌ பொருளுந்‌ தோயகத்துக்‌ 
குலவு மூலக நிலையின்மை யாகத்‌ தனக்கக்‌ குறையின்றி 
நிலவு முலக மவிச்சையென விச்சை தானாய்‌ நிறைந்துளது. (409 


யாதோ ருயிர்க்கி யாதொன்று செவியா லோசை யியற்றுவது 
யாதோ ருயிர்க்கி யாதொன்று கண்ணா லொளியை யியற்றுவது 
யாதோ ருயிர்க்கி யாதொன்று மூக்கா னாற்ற மியற்றுவது 

யாதோ ருயிர்க்கி யாதொன்று நாவாற்‌ சுவையை யியற்றுவது. (419) 


யாதோ ருயிர்க்கி யாதொன்று மெய்யாற்‌ பரிச மியற்றுவது 

யாதோ ருயிர்க்கி யாதொன்று மனத்தா னினைவ மயியற்றுவது 

நீதா னனைய தொருபொருளைபம்‌ பரம சிவமென்‌ றேநினைதி 
யோதி னதுதான்‌ பஞ்சமய கோசங்‌ கடந்தே யொளிருமால்‌. (42) 


ஐந்து கோசத்‌ தன்னமய கோச மெனுமிவ்‌ வாக்கைக்கு 

வந்து கனவி லுறும்யாக்கை மற்றெவ்‌ வாறு பொய்யாய்ப்போஞ்‌ 
சிந்தித்‌ துணரி னம்முறைபோற்‌ நிரளு மன்ன கோசமாய்ப்‌ 

பந்தித்‌ துள்ள விவ்வுடலும்‌ பொய்யா யொழிந்து பாறுமால்‌. (43) 


கழியு முடம்பி னின்னுயிரைக்‌ கட்டுப்‌ படுத்திக்‌ கைகாலிற்‌ 
றொழில்க எியற்றி மாயையாற்‌ சுழல்வித்‌ துள்ளும்‌ புறமுமா 

யுழிதந்‌ துலவும்‌ பிராணனென வுரைக்கு மருத்து முதலாய 

பழுதில்‌ பலவு நீயென்று நினைத லறிவின்‌ பாலதன்றால்‌. (44) 
தடுத்த லரிய மனோமயமாங்‌ கோசந்‌ தானுஞ்‌ சங்கற்பந்‌ 

தொடுத்த விகற்பம்‌ பலவுமெய்போற்‌ றுணியு மதுவு நீயன்று 
படுத்தி யிதனுக்‌ கிதுபொருளே யென்று பலவற்‌ றையும்பகுத்துத்‌ 
திடத்தை யடையும்‌ புந்தியுநீ யன்று தேர்ந்து தெளிவுறினே. (45) 


226 இருபு நிதாகனுக்குபதேசித்த அத்தியாயம்‌. 


இன்ப மடைந்தேன்‌ றுன்படைந்தே னியாது மிறிந்தேன்‌ யான்செய்தே 
னென்ப தேதொன்‌ றதுநீகா ணினைய குணமப்‌ பொருட்கில்லைத்‌ 
தன்பேர்‌ மெய்ம்மை பரஞான மனந்த மெனவே தனிமறைக 
ளன்பால்‌ வழுத்தப்‌ படுகின்ற தேதொன்‌ றதுவே யருட்சிவங்காண்‌. (46) 
உளத்தி னிடமா யுணர்ந்திடுதற்‌ குரிய பொருளா யுளவெவையுங்‌ 
கிளப்பில்‌ யானே யல்லவென வகன்ற ததுவே கிளர்சிவமா 
மளப்பில்‌ பரம ஞானமா யழியா வின்ப வெள்ளமாய்க 

கிளத்த லரிதாய்‌ நின்றதது ஞானத்‌ தாலே கிடைப்பதால்‌. (4) 


அனைய பொருளை விளக்குவன வங்கண்‌ விசும்பி னுடவன்று 
பனிவெண் டிங்கள்‌ பரிதியன்று படர்ந்த மின்னுக குழாமன்றா 
லினைய வாய வெவற்றினையுந்‌ தன்னால்‌ விளக்கி யெஞ்ஞான்றுந்‌ 
தனது விளக்கந்‌ தன்னாலே தானே விளங்குந்‌ தன்மைத்தால்‌. (48) 


யாதோர்‌ பொருடான்‌ வாக்கினாற்‌ பலவா வியம்ப விலக்காய 
மோதா நிற்கு மம்மொழியைக கடந்த ததுவே யொப்பில்சிவம்‌ 
யாதோர்‌ பொருண்மற்‌ றுளத்துக்குக்‌ கரியா யிருந்து மினிதுளத்தின்‌ 
போதந்‌ தன்னாற்‌ பிடிபடா துள்ள ததுவே பொருவில்சிவம்‌. (49) 
கண்ணுக்‌ குரிய காட்சியினைத்‌ தன்னா லுயிர்க்குக காண்பித்துக்‌ 
கண்ணுக்‌ குரிய காட்சியினைக்‌ கடந்த தேதொன்‌ றதுசிவங்கா 
ணண்ணுஞ்‌ செவிக்குக்‌ கேள்வியினைத்‌ தன்னா லுயிர்க்கு நல்கித்தா 
னெண்ணற்‌ கரிய கேள்வியினை யிகந்த ததுவே யிணையில்சிவம்‌. (50) 
யாதொன்‌ றுணர்ந்த பொருளென்றும்‌ யாதொன்‌ நுணராப்‌ 
பொருளென்றும்‌, பேத முூறுமவ்‌ விருபொருட்கும்‌ பிறிதாய்‌ நின்ற 
பொருள்யாதொன்‌, றோதி லதனை மறைமுூடிவி னுண்மை 
மொழியாலுறுதிகொடு, தீதில்‌ சிறப்பிற்‌ பரமசிவ மென்றே பயுளத்திற்‌ 
றெனிகுதியால்‌, (52) 
உடலென்‌ றநுயிரென்‌ றோர்ந்துபகுத்‌ துணரு முணர்வா மொள்ளழலான்‌ 
மடமை யுடைய தர்க்கமின்றி வருணி முதலா மாச்சிரம 
ரடையு மொழுங்குஞ்‌ சாந்தியொடு தாந்தி யிரண்டு மவியுதவுஞ்‌ 
சுடர்செய்‌ வேள்வி முதல்யாவுந்‌ துறந்தாற்‌ றூய விச்சையுண்டாம்‌. (52) 
விச்சை யதனாற்‌ பவந்தீர்வன்‌ வீடு பேறு மதுதானே 
யிச்சை யுடைய வவிச்சையினாற்‌ பிறவி நீங்க லில்லையா 
லச்ச மில்லா வாசையா லாற்றுஞ்‌ செயல்க ளளவில்லை 
நச்சி யவற்றை யாற்றுதொறு ஞானந்‌ தலைக்கூ டுதலசிதே. (53) 


திருக்காளத்தீப்புராணம்‌. 224 


வேறு. 
இம்முறை யெண்ணி யென்று மிருத்திநீ யிருத்தற்‌ காய 
வம்முறை திடங்கொண் டெல்லா மகலுதி மறையந்‌ தத்தின்‌ 
மெய்ம்மையித துணையென்‌ றோர்ந்து விளம்பினேன்‌ றவத்தின்‌ மேலோர்‌ 
தம்மைநன்‌ குணர்ந்தோர்‌ யாரு மிம்முறை சாற்றி னார்கள்‌. (54) 


பாயொளிப்‌ பனிவெண்‌ டிங்கட்‌ படர்சடைப்‌ பவள மேனி 

நாயக னெனக்கிவ்‌ வாறே நவின்றன ஸனறுந்து ழாயின்‌ 

சேயிதழ்க்‌ கமலச்‌ செவ்விச்‌ செங்கண்மா றானு மிவ்வா 

றேயவே யிசைத்தா னன்ன வூர்தியு மிதுவே சொற்றான்‌. (559) 


நின்னுழை வைத்த தூய நேயத்தா னிகழ்த்தி னேன்யான்‌ 
பின்னர்வே றொருவர்க்‌ கீது பேசிடே னெனவந்‌ நாளின்‌ 

மன்னிரும்‌ புவியின்‌ மீது வயங்குற நிதாகன்‌ றன்பா 

லுன்னுதத்‌ துவஞா னத்தை யுணர்த்தியே யிருபு போனான்‌. (56) 


போயபி னிதாகன்‌ றானும்‌ புந்தியு ளிதனைச்‌ சிந்தித்‌ 

தாயுமா நில்லா னாகி யயர்த்தன னவன்ற னக்கு 

மேயமுற்‌ றவமுஞ்‌ சின்ன மாதலான்‌ மெய்ஞ்ஞா னத்தி 

னேயமுற்‌ நிலனாய்ப்‌ பின்னுங்‌ கிரியையே நிகழ்த்தி னானால்‌. (57) 
இன்னண மொழுகா நிற்ப விமையவ ராண்டு தன்னிற்‌ 

றுன்னுமீ ரைஞ்‌ றாண்டு தொலைந்திட விருபு தோன்றி 
யன்னவன்‌ முன்ன ரெய்தி யதிதியைப்‌ போன்றா ராய்வான்‌ 
முன்னுற நின்ற போழ்தின்‌ முற்றிழை யொடுநி தாகன்‌. (58) 
ஆங்கவன்‌ றன்னைக கண்ணுற்‌ றடிபணிந்‌ தகத்து ளுய்த்து 
வீங்குறு பெட்போ டாறு சுவையுண்டி மிசைவித்‌ தான்பின்‌ 
யாங்குளீர்‌ யாண்டுப்‌ போதற்‌ கெய்தினீ ரினிய வுண்டி 

பாங்குற வமைந்த தோவென்்‌ றுரைத்தனன்‌ பரிவி னோடும்‌. (59) 


அன்னசொற்‌ செவிப்பு லத்தி லடைதலு மனையோன்‌ சொல்வா 
னின்னுழி யிருந்து வந்தே னின்னுழிப்‌ போவே னென்னும்‌ 
பின்னமற்‌ யாறன்பா லில்லை பேருடம்‌ பிறப்ப தாதி 

யின்னலும்‌ பசிதா கங்கள்‌ யாவுமிங்‌ கில்லை யென்றான்‌. (60) 


என்னலு நிதாகன்‌ சீறி யென்னென வுரைத்தாய்‌ பொய்யை 
யுன்னொடு மென்கண்‌ காணு முடலமு முண்ட வூணு 

முன்னிய பசிதா கங்கண்‌ முழுவது மில்லை யென்றாய்‌ 

துன்மதி யுடையோய்‌ வாய்மை சொற்றிலை தூரப்‌ போதி. (61) 


225 இருபு நிதாகனுக்குபதேசித்த அத்தியாயம்‌. 
மெய்ம்மைகூ றாத மாந்தர்‌ வெந்நிர யத்திற்‌ பன்னா 
ளம்மவோ துயரு ளாழா வழுங்குவ ரனைய வீனர்‌ 
தம்மொடு பேசி னாலுஞ்‌ சாரினுங்‌ கண்ணுற நாலும்‌ 
விம்முறு நரகா மென்று விதித்தன ர௬ுணர்வின்‌ மேலோர்‌. (62) 


என்றிவை நிதாகன்‌ கூற விருபுளத்‌ தெண்ணு கின்றா 

னொன்றுநா முரைத்த தின்னோ னுறுதிகொண் டுணர்ந்தா னில்லை 
நன்றினி யதனை யின்னு நாஞ்சொலக்‌ கடவ மென்று 

மன்றவு மவனை நோக்கி மற்றிது வினவ லுற்றான்‌. (63) 


தொன்மறை நிதாக யாது சொற்றனை நீயிப்‌ போதிங்‌ 

கன்னதை யின்னு மாராய்ந்‌ தறைகுதி யரிய வாய்மை 

மன்னிய நிலைமை யுள்ளோய்‌ மாந்தரு ளுயர்ந்தோய்‌ விஞ்சை 
யென்னவுந்‌ தெரிந்தோ யின்னு மிசைத்திமற்‌ நிதனை யென்ன. (64) 


பிற்றையு மனைய வாறே பேசின ஸனிதாகன்‌ கேட்டு 

முற்றுணா வுடையோன்‌ மீண்டு முகமலாந்‌ தருளி னோடு 

மற்றுமா ணாக்க னுக்கு வரன்முறை வழுவா வண்ணந்‌ 

தெற்றென வவனுட்‌ கொள்ள வுணர்த்தினன்‌ நிறம்பா ஞானம்‌. (65) 


உணர்த்திய விருபு பின்ன ருரையுணர்‌ விறந்தி யாண்டுந்‌ 
தணப்பற வமைந்து நின்ற தனிமுத றானே யாகிக்‌ 

குணத்தினைக்‌ கடந்த வொன்றின்‌ குரைகழல்‌ குறித்தே தொன்றும்‌ 
பிணிப்பில னாகி வாளா திருந்தனன்‌ பின்னி தாகன்‌. (66) 
அவ்வுப தேச முள்ளத்‌ தமைவுற வணர்ந்தோ ஸாகிச்‌ 

செவ்விய குரவன்‌ வாக்கைச்‌ சிந்தித்தே யிறும்பூ தெய்தி 

வவ்விமும்‌ முறைசூழ்ந்‌ தேத்தி வணங்கினன்‌ மனைவி யோடு 
முயவகை தெரிந்த வன்ப னொருமொழி நுவல லுற்றான்‌. (545 


மறுவறு காட்சி மேலோய்‌ மற்றுநின்‌ னருளி னாலே 

நிறைவுறு முவகை யுற்றே னென்றலு நிதாகன்‌ கேட்ப 

முறையுணர்‌ குரவன்‌ சொல்வான்‌ முன்னுனக்‌ கிதுபோ தித்த 
வறிவன்யான்‌ மறித்தும்‌ வந்தே னின்னுடை யறிவு காண்பான்‌. (68) 


நினக்கியா. னளித்த விஞ்சை நிலையதோ வன்றோ வென்றுன்‌ 
மனைக்கண்வந்‌ துற்றே னீயு மறந்தனை மறித்துஞ்‌ சொற்றே 
னனைத்துள செயலுந்‌ தெய்வச்‌ செயலென வறிந்த டங்கி 
யினிக்கரு மங்க ணீங்கி யாஞ்சொற்ற விதனை யென்றும்‌. (69) 


திருக்காளத்திப்புராணம்‌,. 


பரமென விருத்தியென்று பணித்தனன்‌ போயழின்றைப்‌ 


2209 


பிரமன் மெய்ப்‌ புதல்வன்‌ மைந்தன்‌ பெறலரும்‌ பெரிய பேற்றைத்‌ 


திரமுற வுள்ளத்‌ தெண்ணித்‌ தெளிந்தனன்‌ வழாது வைகக்‌ 


குரவனும்‌ யாண்டொன்‌ றேகக்‌ குறுகின னவன்பாற்‌ பின்னும்‌. (70) 


குறுகலு நிதாகன்‌ கண்டு கூறிய வாய்மை தன்னை 
யறிவற வெளிப்ப டுத்தி யறைந்தன னதற்குப்‌ பின்னர்‌ 
மறுவறு சிறப்பின்‌ மிக்க வரம்பிலா னந்த வின்ப 
நிறைவுறு மமிர்த மான நிகரில்வீ டடைந்தா னன்னான்‌. 


கெடலரு முத்திப்‌ பேறு கெழீஇயவ னடைந்த பின்றைச்‌ 
சுடருமெய்ஞ்‌ ஞானத்‌ தீயாற்‌ பாவங்கண்‌ முழுதுஞ்‌ சுட்டு 
நெடிதுளந்‌ தூய னாகி நிதாகனு மனைய நீரா 

ஸஷ்டைவுறு வருணி முன்னோ ராற்றிடு செயல்கள்‌ யாவும்‌. 


நீத்தனன்‌ மாயை யென்று நித்தமிவ்‌ வுடற்கு நீங்கா 
மாத்திரை யாகிச்‌ செய்வ செய்தனன்‌ மண்ணில்‌ வைகிக்‌ 
காத்திரந்‌ தனக்க மைத்த கரூமசே டங்க டுய்த்துத்‌ 


தேய்த்தபின்‌ முடிவு தன்னிற்‌ றிளைத்தன னமியா வின்பம்‌. 


மாசில்சீர்‌ வசிட்ட வேதம்‌ வகுத்ததாய்‌ மறைவதாகிப்‌ 
பேசொணா வுலக முய்யும்‌ பெற்றித்தாம்‌ பரம ஞான 
மாசிலா மறையோ ஸனாய குரவன்றா னருளப்‌ பெற்றுத்‌ 
தேசின்மா ணாக்கன்‌ வீடு பெற்றிடு சிறப்புச்‌ சொற்றாம்‌. 
ஆகச்செய்யுள்‌, 1674. 


முப்பத்துமூன்றாவது 


(71) 


(72) 


(73) 


(74) 


பின்னவன்‌ முத்துபெற்ற அத்தியாயம்‌. 


தூய தவத்தி லுயர்ந்த வசிட்டா தொன்னாளின்‌ 
மாயிரு ஞாலம்‌ வழுத்திய நாலாம்‌ வருணத்தி 
லாய வொருத்தன்‌ கான்மீ ரப்பே ரடைகின்ற 
தேயம்‌ வதிந்தோ னருள்சிறி தேனுமி நீயோனே. 
பல்லுயிர்‌ கட்கும்‌ பையு ளிழைப்போன்‌ பண்டுள்ள 
நல்வினை யாலே யொருசிவ யோகி நடந்தெய்த்து 


மெல்லுட றேம்பி வருத்தமொ டெய்தலும்‌ வினையோன்கண்‌ 


டொல்லையி லுள்ள மிரங்கி யவன்றளர்‌ வுட்கொண்டு. 


(1) 


_ (2) 


280 பின்னவன்‌ முத்திபெற்ற அத்தியாயம்‌, 


மற்றவன்‌ மெய்யைத்‌ தன்னிரு கையால்‌ வருடுற்றுத்‌ 
தெற்றென வின்னலை நீக்கின னதனாற்‌ சிவயோகி 
யற்றமி' லருளுட னன்னவ னைப்பார்த தறைகின்றான்‌. 
குஜ்றமி லன்பு மிகுந்துள வேளாண்‌ குலமுள்ளாய்‌. 


நின்னுழை வைத்த வுவப்பினி லொன்று நிகழ்த்துற்றா 
முன்னுடை யில்லவ டன்னொடு நீகே ளுலைவுற்ற 
வென்னிடை யாற்றிய நன்றியி னாலுன்‌ ஸனிடமாய்முன்‌ 
றுன்னிய பாதகம்‌ யாவு மகன்றே தொலைவுற்ற. 
ஈண்டினி நீகதி யெய்துறும்‌ வண்ண மியம்பக்கேள்‌ 
சேண்டொடு குவடு திகழ்ந்த திருக்கா எத்திக்குப்‌ 
பூண்டவுன்‌ மனைவியொ டேகுதி யென்றிது போதித்து 
வேண்டல்‌ வெறுத்த லிரண்டு மிலாதவன்‌ விட்டே. 


இம்மொழி தனது செவிப்புல னாக வியைந்துள்ளோன்‌ 
செம்மொழி யென்று திடங்கொடு மனைவி யுடன்சென்று 
பொய்ம்மொழி புரையு மருங்குலின்‌ ஞானப்‌ பூங்கோதை 
யம்மலை மகளொடு மிறையம ரந்நக ரடைவுற்றான்‌. 


மாசி. மகத்திற்‌ பொன்முக ரிக்கண்‌ மகிழ்ந்தெய்தி 

வீசிய வெண்டிரை தண்டர எங்கண்‌ மிகச்சிந்திப்‌ 
பூசலின்‌ வண்டறை தண்டலை தேறல்‌ பொழிந்தென்றுந்‌ 
தேசு திகழ்ந்த வுருத்திர தீர்த்தஞ்‌ சென்றாடி. 

அன்னதில்‌ வைகலு மின்னனை யாளொடு மவன்மூழ்கிப்‌ 
பொன்மதின்‌ மண்டப மாளிகை பொற்கோ புரமாதி 
துன்னுறு மாலய. நூற்றொடு மெட்டு வலஞ்சுழ்ந்து 
முன்னவ னம்பொன்‌ மலர்ப்பதம்‌ வீழ்ந்து முயன்றேத்தி. 
கண்ணுத லன்ப ரருட்சிவ யோகிகள்‌ களிகூர 
விண்ணமிர்‌ தின்சுவை யொத்துள வடிசிலை மிசைவித்து 
நண்ணிய திங்கண்‌ மகந்தொறு நல்வெதி பாதத்தும்‌ 
புண்ணிய மாந்தி யாகிய வதனிற்‌ புனலாடி. 

இலகிய வானெய்த்‌ தீபமு நாதற்‌ கினிதேற்றி 

நலமலி யுந்தன முதலிய தானமு நனிசெய்து 

பொலிவுறு கன்றொடு பால்பொழி வுற்ற புனிற்நாவுங்‌ 
குலமறை யந்தண ரின்புற வினிது கொடுத்தானால்‌. 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(19) 


திருக்காளத்திப்பூராணம்‌. 


பின்னரு மறையவர்‌ யோகர்‌ நமைத்தொழு பேரன்ப 
ரென்னு மிவர்க்கு மியன்ற தளித்தன னிவ்வாறே 

முன்னிய நோன்பயொரு யாண்டுறு மெல்லை முடித்திங்ஙன்‌ 
மன்னி வதிந்தன னிறுதியி னெல்லையின்‌ மடிவுற்றான்‌. 


மடிதலு மும்மத நான்கு மருப்புயர்‌ மால்யானை 
யடல்கெழு சூலிச நெடும்படை வானவ ராசாகிக்‌ 
கொடிபுரை நுண்ணிடை மடவர றன்னொடு குலவுற்றுக்‌ 
கடவுளர்‌ போற்றக்‌ கற்பக நறுநிழல்‌ கைக்கொண்டு 
களிதரு மின்ப நுகர்ந்தனன்‌ மீண்டுங்‌ காளத்தி 

யொளிதரு செஞ்சடை வெண்பிறை வானவ ஸளருளுய்ப்பக 
கிளிகள்‌ புகழந்திட மஞ்ஞை நடிப்பக்‌ கிளர்கீத 

மளிபயி றண்டலை கூழ்ந்தபொன்‌ மூகரியி னணுகுற்று. 


தண்டுளி வெண்டிரை நுண்புன றோய்ந்துமை தன்கோனை 
யண்டர்க டொண்டுசெய்‌ புண்டரி கப்பத மவை தாழ்ந்து 
கண்டுளி கொண்டிட மெய்புள கிப்பக்‌ கைகூப்பி 
யொண்டொடி தன்னொடு பூசை யிழைத்தவ ணுற்றனால்‌. 
வேறு. 

பழகியுள வந்நகர்‌ பதிந்தினி திருப்ப 

விழைவறு பெருங்கருணை வைத்திடும்‌ வியாழ 

னழகினொடு தாரக மடுத்தபத மைந்துஞ்‌ 

செழுவீதி னுணார்த்தியவ ஸனுக்கினிது செப்பும்‌. 


இருவகை நியாதமு மியற்றியரு வேற்றிங்‌ 
கரியவித னுக்கிருடி யாதியவொ ரைந்துந 
தெரியமறை சொற்றமுறை செப்பின முணாந்தா 
யொருவரிய பூரகமுன்‌ மூன்றையு முளுற்றாய்‌. 


விண்ணரசு கேட்டியிது வெந்தழலின்‌ வேள்வி 
யுண்ணலுறு சேடமுண லுப்பொடு புளிப்பு 
நண்ணுத லிலாதினி தருந்திநனி காம 
மெண்ணசிய சீற்றமுதல்‌ யாவையு மிகந்து. 


ஒருரையு மின்றியொ ரிலக்கமுரு வேற்றிச்‌ 
சீரியவிம்‌ மந்திரநற்‌ சித்திபெறு மாற்றாற்‌ 

கூரிய வுளத்தினிது கொண்டு விழைவற்ற 
காரிய மனைத்தையு மடைந்துகளி கூர்தி. 


ண்ட 


(12) 


(13) 


(14) 


(15) 


(12 


(17) 


(18) 


3௮2 பின்னவன்‌ முத்திபெற்ற அத்தியாயம்‌. 
உற்றவிது சித்தபெறி னோங்குலக மூன்றுட்‌ 
பெற்றிடுவ தற்கரிய பேறுபிறி தில்லை 

மற்றெவ னொருத்தனிதை வைகறை யெழுந்து 
முற்றும்வகை நாற்றினொடு மெட்டுறு முயன்றான்‌. 


அன்னவ ஸனிடத்தளவில்‌ பாவமவை யெல்லா 
முன்னுமொர்‌ கணத்தினி லொழிந்துவிடு நீச 
னென்னினும்‌ விழைந்துசிவ வென்றதொரு வாக்குச்‌ 
சொன்னவனொ டேயினிது தோழமைய னாக. 


யாவணனொரு வன்மறைகள்‌ யாவையு மூணர்ந்து 
நாவினுற வேசிவ வெனத்தின நவிற்றான்‌ 
பர்வியவ னேயவனொ டேபயி லொணாது 
மேவியுரை யாடின்மிகு சாந்திசெயல்‌ வேண்டும்‌. 


உவப்பொடிது நித்தமுமெண்்‌ ணாயிர முருத்தான்‌ 
செவிக்கின்மறை யோனுயிர்‌ செகுத்தவினை யாதி 
தவக்கொடிய பாதகமு மாறுமதி தம்மு 
ளெவர்க்குமக லும்பிணிக டீர்வுறு மிதற்கே. 
வயம்வர வருட்டல்வரு வித்திட லகற்றல்‌ 
பயனுற மயக்கல்வலி தீரும்வகை பண்ண 
லயிரொருவு வித்தலென வுள்ளசெய லாறு 
நயமொடு மளிக்குமிது நாடினெளி தன்றே. 


௩தணிமை யாதியெனு மெண்வகைய சித்தி 
சாதனை தரும்பல வுரைப்பதென்‌ றவத்தோய்‌ 
மேதகைய வீடுபெற லுந்தருதன்‌ மெய்கா 
ணாதலி னிதைக்கடி தியற்றென வறைந்தான. 


அவ்வுரை மனக்கொடவ னாயிடை யமர்ந்து 
செவ்விதி னிலக்கமுரு வேற்றுவது செய்தான்‌ 
றெவ்வடு திறற்குலிச பாணியற செல்வ 
மெவ்வமென நீத்தய ஸிருக்குமுல்‌ கெய்தி. 


முள்ளூடைய மூலமெனு முண்டக மமர்ந்த 
தெள்ளிய மறைக்கிழவ னைக்குறுகல்‌ செய்து 
விள்ளவரி தாம்பிரம சரியநிலை மேவித்‌ 
தள்ளரிய வைந்தையு மவித்துயர்‌ தவத்தால்‌. 


(19) 


(20) 


(21) 


(22) 


(29) 


(24) 


(25) 


(26) 


திருக்காளத்திப்புராணம்‌ . 


செப்பரிய வாய்மையுள ஸாய்ச்சிறுக வுண்டி 
துய்ப்பவனு மாயரிய தூயதனி நிட்டை 
தப்புத ஜிலாதுயர்‌ சமாதியி விருந்தா 
னப்பொழுது நான்முக னவன்றனை யுவந்து. 


இருளறு பரஞ்சுட ரியற்கையறி விப்ப 

மருளறு மனத்தன்மல ரோனடி வணங்கித்‌ 
தெருளுற வுளத்தது தெளிந்துருள்‌ சகட்டி 
னுருளுறு முடம்பொருவி முத்திநல னுற்றான்‌. 
வீடுறுதல்‌ கண்டுளவிண்‌ ணோருமுனி வோரு 
நீடுபிற விக்கடலை நீந்துதல்‌ விழைந்து 
நாடுதனி லெந்நகரு மொப்பரிய ஞான 
வீடுதவ தென்கயிலை மேவினர்‌ விரைந்தே. 


மற்றவர்க ளுட்சிலர்‌ வளம்பெற விழைந்து 
பெற்றனர்‌ சிலோரபயம்‌ வேண்டியது பெற்றார்‌ 
பற்றகலும்‌ வீடுபெற லேசிலர்‌ பலித்தார்‌ 
முற்றுமவர்‌ தத்தநினை வின்படி முடித்தார்‌. 
ஆனபரி சாலரிய வந்நகரி லுள்ள 
மேன்மையத னானமது மிக்கவரு டன்னாற்‌ 
பான்மைபெற லுற்றபரி பாகமத னால்வந்‌ 
தூனமில்‌ சிறப்புடைய வத்தலனி லுற்று. 
வேண்டிய பயன்களெவை யும்பெற விழைந்தே 
யாண்டற ஸனியற்றியடை தற்கறிவி லாதா 
னீண்டுட லெடுத்தவகை நாயுட லெடுத்து 


மாண்டிடுத லும்புழுவின்‌ வாழ்க்கையு திகர்க்கும்‌. 


அப்பதி வடைந்துத னளப்பறு பிறப்பைத்‌ 
தப்பவறி யான்பிறவி தான்மிகு சழக்கென் 
றொப்பரிய நுண்ணிய வுணர்ச்சியுடை. யோராய்ச்‌ 


செப்பரிய மேன்மைமுனி வோர்களுரை செய்தார்‌. 


ஆண்டுதனி லோர்திவச மேனுமவ ணெய்திக்‌ 
காண்டகைய தென்கயிலை யங்கடவுள்‌ சேவை 
பூண்டிடல்செ யான்பிறவி புல்லிதென வெள்ளி 
மாண்டமதி நுட்பமுடை யோர்மிக வகுத்தார்‌. 


(27) 


(28) 


(29) 


(39) 


(31) 


(32) 


(33) 


(34) 


554 பின்னவன்‌ முத்திபெற்ற அத்தியாயம்‌. 
கடைப்படு பிறப்பினனு மக்கயிலை தன்னி 
லிடைப்படி லவன்பிறவி யேபிறவி யென்று 
திட்டபடு மறைக்கலைஞர்‌ செப்புவர்‌ வசிட்டா 
வெடுத்தினிது பற்பல விசைப்பதெவன்‌ மாதோ. 


கொடிதுகொடி தோர்புதுமை கூறுது முயர்ந்தோய்‌ 
விடலரிய தென்கயிலை நன்னகரம்‌ விட்டு 
முடிவில்பர முத்தியெற வேறுதல்‌ முன்னி 
யடையுமவர்‌ தங்களறி வின்மைகொடி தந்தோ. 


இப்பரம ஞானமறை யீற்றினுறு சார 
மொப்பரிய வீடுபெறு தற்குள வுபாயந்‌ 
தப்புறு மசேதனர்‌ தமக்கடை யொணாது 
செப்பின நினக்கருளி னாற்றெளிய வேநாம்‌. 


இங்கிதனை யன்பினொடு பத்தியுள மில்லா 
தங்களிடை. யோதரிது நம்முடைய தாளிற்‌ 
பொங்குபெரு வேட்கை யுளராய்ப்‌ பொருளுணர்த்துந்‌ 
தங்கள்குரு வின்னிலைமை தாமுளரு மாகி. 


உன்னியுணர்‌ வித்தகரு மாகியொரு சொல்லே 
சொன்னெறிகொ ணல்லறிவு சூழ்புனித ராகி 
மன்னுகுர வன்சொலை மறாதவரு மாகி 
நின்னுடைய தாளினிறை நேயர்களு மாகி. 


உடலுமுயி ரும்பொருளு மொண்குரவ ஸனுக்கு 
நெடிதுவகை யாலுதவு நேயர்களு மானாற்‌ 
கடியபிற விக்கடல்‌ கடப்பது பொருட்டுத்‌ 
திடமுற வுணர்த்திது தெருண்டிடு முளத்தோய்‌. 
விழைவினொடு நீயெமை வினாவிய திறத்தா 
லழிவகலு முத்தியடை தற்கிதை நினக்குக்‌ 
கழறினம்‌ வசிட்டவிது கைப்பல்‌ னளிக்கு 
மொழிபல வுரைப்பதெவன்‌ முத்திவழி மீதே. 


இன்புறு லயிங்கமெனு மிவ்வுப புராண 
நின்பெயரி னாலுலகி லென்றுநிலை நிற்க 
நன்கிது புராணமெவை கட்குநல மாசு 
மென்பது திடங்கொளித லுக்குவமை யின்றால்‌. 


(35) 


(382 


(377) 


(38) 


(39) 


(40) 


(41) 


(42) 


திருக்காளத்தீப்‌.பூராணம்‌ . 


இப்பனுவல்‌ பத்தியொடு மெம்மருள்‌ விரும்பி 
யொப்பரிய பெட்பினொடு மோதுபவர்‌ யாவ 
ரப்புனிதர்‌ வாக்கினிலெஞ்‌ ஞான்றுமமர்‌ வாள்காண்‌ 
டப்பரு மகேசையெனு மெம்முடைய சத்தி. 


ஆங்கவ ருளத்திடை யநாதிபர மானோ 
னோங்குற விளங்குவ னுவப்பொடிது கேட்போர்‌ 
நீங்குவர்க ளெவ்வினையு நீடுல கெவைக்குந்‌ 
தீங்கினை விலக்குமிது திண்ணமிது திண்ணம்‌. 


எண்ணியித னைத்தின மியம்பிடுக வென்றும்‌ 
புண்ணிய தினத்திலெனி னும்புகல வல்லோன்‌ 
பண்ணுவினை யாவையு மகன்றுபர மன்போன்‌ 
மண்ணுலகில்‌ யாவரும்‌ வணக்கமுற வல்லோன்‌. 


என்றிவை வசிட்டமுனி யின்பொடு களிப்ப 
மன்றலகமழ்‌ பொன்னிதழி வார்சடையெம்‌ வள்ளல்‌ 
வென்றிதிகழ்‌ பின்னவன்‌ விளங்குபர முத்தி 
யொன்றிய வருங்கதை யுரைத்தருளி னானால்‌. 
என்னுமடை விற்கதைகள்‌ யாவையு முரைத்தான்‌ 
மன்னுபுகழ்‌ நேமிவன மாதவர்‌ தமக்குப்‌ 

பன்னிய வியாதமுனி பாலனெனு மேன்மை 


துன்னிவளர்‌ -சூதமுனி தொல்லுணர்வின்‌ மேலோன்‌. 


வேறு. 
வாழி யேதிருக்‌ காளத்தி வானவன்‌ 
வாழி யேயவன்‌ வாமத்தில்‌ வாணுதல்‌ 
வாழி மைந்தர்கள்‌ வாழி யடியவர்‌ 
வாழி வைதிக சைவ மரபெலாம்‌. 


வாழி பொன்முக ரித்தெய்வ மாநதி 
வாழி யந்நதி சூழ்வள நாடெலாம்‌ 

வாழி காளத்தி மாநகர்‌ நாடொறும்‌ 

வாழி வையகம்‌ வாழி மழைமுூகில்‌. 

வாழி வானவர்‌ வாழிய வந்தணார்‌ 

வாழி யானினம்‌ வாழிய மன்னவன்‌ 
வாழி யிக்கதை வாழி படிப்பவர்‌ 

வாழி கேட்பவர்‌ வாழி யெழுதுவோர்‌. 
ஆகத்திருவிருத்தம்‌, 7722) பாயிரமுள்பட-1726 


- 205 


(437 


(44) 


(45) 


(468) 


(47) 


(48) 


(49) 


(50) 


ட க உச க. 
236 பின்னவன்‌ முத்தி/பற்ற அத்தியாயம்‌, 


சிறப்புப்பாயிரம்‌ 


பொருனைநதி யுவட்டெறியுந்‌ தமிழ்நாட்டி 
லளகைநகா்‌ 
பொருவம்‌ வீரைக்‌ 
குரிசில்பரி மளகவிரா சன்றமிழ்தே ரானந்தக்‌ 
கூத்தன்‌ விண்ணோர்‌ 
பரவுமியற்‌ காசிதனில்‌ வாசமா யகிலேசன்‌ 
பாதம்‌ பெற்றோன்‌ 
சுருதிபுகழ்‌ காளத்திப்‌ புராணத்தைச்‌ செந்தமிழாற்‌ 
சொன்னா னன்றே. 


திருக்காளத்திப்புராணம்‌. 


*ு ஐந்தாவது 
கண்ணப்பர்‌ கஇவகோசரியார்‌ 


முத்தியடைந்த அத்தியாயம்‌. 


பொன்னுமா .மணியு முத்தும்‌ பொருகரி மருப்பும்‌ வீசித்‌ 
துன்னும்வெள்‌ எருவி வீழுந்‌ துதைமலர்ப்‌ பொதும்ப ரூடு 

மன்னிய விருள்கால்‌ சீத்து வளரொளிக்‌ கற்றை கான்று 

பன்னக மணிகு லாவும்‌ பாங்கரே ஞாங்க ரெங்கும்‌. (19) 


இம்மெனக்‌ கலித்த மேக மிகலெனக்‌ கனன்று சீறி 

மும்மதக கலுழி வேழ முறைமுறை மதர்த்துப்‌ பாயும்‌ 

வெம்முழைம்‌ பாழி தோறும்‌ வெள்ளுகிர்ப்‌ பகுவாய்ச்‌ சீயந்‌ 
தம்மினத்‌ தோடுங்‌ கூடித்‌ தனியா சிருக்கு மாதோ. (2) 


முள்ளரிக்‌ குலங்கண்‌ மேய்ந்து முகரையா லுழுத தொய்யி 
லொள்ளிய குறிச்சி யாதியும்பர்தோய்‌ குவட்டின்‌ காறுந்‌: 
தெள்ளொளி வயிர ராசி திகழல்வெள்‌ எருவி யேய்ககுங்‌ 
கள்ளவிழ்ந்‌ தொழுகல்‌ செய்ய கதிர்மணி நிரைகள்‌ போலும்‌. (3) 


அடைகிடைந்‌ துரப்பி வேங்கை யானினைக்‌ கறுவா நிற்கும்‌ 
பெடையொடும்‌ பறவை மீட்டம்‌ பெருங்களி யாட்டம்‌ பேணும்‌ 
விடையொடுங்‌ காட்டாப்‌ பேழ்வாய்‌ விட்டிளங்‌ கன்றுக்‌ கூட்டுங்‌ 
குூடமடி பொழிந்த தீம்பான்‌ மிருகங்கள்‌ குடிக்கு மன்றே. (4) 
இனையபல்‌ வளத்த தாகி யிரசதத்‌ தகடு போன்று 

புனைநெடுங்‌ குடுமி பூத்த பொற்புறு திருக்கா எத்தி 

வனசராக்‌ கதிப னாகன்‌ வளமிகு முடுப்பூர்‌ வாழ்வான்‌ 

றினமடு படைக்க லங்கற்‌ றாளியிற்‌ செருக்கு மொய்ம்பன்‌. (55 





* இந்த அத்தியாயம்‌, கஇடைத்த கையெழுத்துப்‌ பிரதிகளுள்‌. 
ஒரேபிரதியில்‌ மட்டும்‌ இருந்தமையாலும்‌ இந்த நூலின்‌ முதனூலாகிய 
வடமொழிப்‌ புராணத்தில்‌ இந்தச்‌ சரித்திரம்‌ காணப்படாமையாலும்‌ இத்த 
அத்தியாயச்‌ செய்யுள்நடை இந்நூலாசிரியருடைய செப்யுணடையைச்‌ சிறிதும்‌ 
ஒவ்வாமையாலும்‌ பத்திமானாகிய யாரோஒருவர்‌ இடையே இயற்றிச்‌ 
சேர்த்திருக்கலாமென்று எண்ணுதற்கிடமாக இருந்தமையாலும்‌ இது தனியே 
பதிப்பிக்கும்‌ படி நேர்ந்தது. 


238 கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ முக்தியடைந்த அத்தியாயம்‌. 


ஆூறலைப்‌ படுத்துஞ்‌ சோரர்க கதிபனை விளித்துப்‌ பூகத்‌ 

தாறலைத்‌ துகள்கூன்‌ மந்தி தண்பணைப்‌ பலவிற்‌ பாயத்‌ 
தேறலைப்‌ பொதியி நாலிற்‌ நிகழ்குடக்‌ கனிகள்‌ கீறி 

மாறலைத்‌ தொழுகு செந்தேன்‌ மருதநாட்‌ டிருக்கை யேவி. (6) 


கவருமா னிரையும்‌ பொன்னு மணிகளும்‌ கலனும்‌ பெற்று 
நிவரும்வாழ்க்‌ கையனா நாக னீணகர்‌ பாது காத்துங்‌ 

கவனவெங்‌ காடு காத்துங்‌ கானவர்‌ புனங்கள்‌ காத்துந்‌ 

தவநெடுங்‌ கால மெல்லாந்‌ தத்‌ைதையோ டிருந்து வாழ்ந்தான்‌. (7) 


தேமொழி மழலைச்செவ்‌ வாய்ச்‌ சிறாரிலா மையினா லெஞ்சித்‌ 
தாமநெட்‌ டிலைய வைவேற்‌ சண்முகன்‌ கோட்டம்‌ புக்குக்‌ 

காமுறு தவத்தாற்‌ றத்தை காரரிக்‌ குருளை போலத்‌ - 

தோமிலா மகவை மீன்றாள்‌ சோபல முலகு போர்ப்ப. (8) 


திண்ணனென்‌ நினிய நாமஞ்‌ சிறுவனுக்‌ களித்து நாக 
னெண்ணுமை யாண்டு மேவ வியற்படைக்‌ கலங்கள்‌ கற்பான்‌ 
புண்ணியக்‌ குரவற்‌ சேர்ப்பக கற்றவன்‌ பொருவி லாமற்‌ 
றண்ணனளிக்‌ காள மேக உனையதோற்‌ றத்து மிக்கான்‌. (9) 


மரச்செறி விடையே வேடர்‌ மகாரொடுந்‌ திண்ணன்‌ மேவ 

வுரப்பரி குருளை கைம்மா முலையுண வூட்டா நிற்கும்‌ 

வரிப்புலி பறழைக்‌ காட்டா மடியினில்‌ விடுக்கும்‌ பல்லக்‌ 
கருப்பெருங்‌ குட்டி தாழக்‌ கவரியு ளளியு மன்றே. (199 


சிறுவனிவ்‌ வாறு லாவத்‌ திரைநரை முதிர்ந்து நாக 

னெறுழ்வலித்‌ தடந்தோ ளாலே கார்முக மேற்றி வேட்டைக்‌ 
குறுபகல்‌ செல்லான்‌ வைக வுரைத்தன புள்ளு மாவுந்‌ 

துறுகலு முழைஞ்சுந்‌ தூறுங்‌ கலித்தன தொடர்ந்து பற்ற. (11) 
இறவளர்‌ வளாக மெல்லா மேனமுங்‌ கரட மாவும்‌ 

பறவையு மூருக்கிச்‌ செல்லப்‌ பதறிநெட்‌ டுயிர்ப்பெ றிந்து 

மறவருக்‌ கதிப னாகன்‌ வாய்தலின்‌ முறையிட்‌ டார்கள்‌ 

குறவர்க ளாதி யான குடிகளும்‌ பிறரு மாதோ. (129 


அவ்வுரை கேட்டு நாக னதரந்தான்‌ நுடிப்ப நக்கு 

வெவ்வலி மூப்புக்‌ கொண்டே ஸனென்செய்கேன்‌ வினய முற்றச்‌ 
செவ்விய குமரன்‌ றன்னை விடுத்துநுஞ்‌ செல்ல நீர்ப்ப 

னெவ்வநீத்‌ திருமி னென்றா னிகறெறு புலவு வேலான்‌. (139 


திருக்காளத்திப்புராணம்‌, 239 


நாகிளங்‌ குமரன்‌ றன்னை தாகன்முன்‌ விளித்து மைந்தா 

வேகமா மிருக வேட்டை விட்டுநா சுண்டிப்‌ போது 

பாக௫ குதலைத்‌ தீஞ்சொற்‌ குறத்தியர்‌ பரணு நூறி 

மாகநீள்‌ வேலி பேர்த்துப்‌ புனமெலா மழித்த மாக்கள்‌. (14) 
சனச்சிலர்‌ குறிஞ்சி மாந்த ரிசைத்தன ரவர்க ளோடுங் 

கனக்கொடு மரம்வை வேல்வாள்‌ கப்பணந்‌ திகிரி யேந்துள்‌ 
சினக்கடு வீர ரோடும்‌ வனமெலாந்‌ திரிந்து சூழ்ந்து 

மனத்தொடு. கன்னி வேட்டை யாடிநீ வருதி யென்றான்‌. (15) 


அந்நிலைக்‌ கரிய சீய மலங்கரித்‌ ததுபோற்‌ ஜிண்ணன்‌ 

மின்னெறி மணிப்பூண்‌ சாத்தி வெம்படைக்‌ கலங்க எார்த்துக்‌ 
கன்னலிற்‌ கனிந்த தீஞ்சொற்‌ கவிரிதழ்க்‌ குறத்தி கேள்வன்‌ 
பொன்னிதழ்க்‌ கமலத்‌ தாள்கள்‌ போற்றியே. விழவு செய்து. (165 


கல்லென முரச மாரப்பக்‌ காகுளி யார்ப்பத்‌ தாரை 

பல்லிய மிரலை யார்ப்பப்‌ படைமற அீர ரார்ப்ப 

வல்லியக்‌ கரிய கூர்வாய்‌ ஞூமவிகண்‌ மருங்கி லார்ப்ப 

வில்லொளி யார்ப்ப வேட்டைக்‌ காட்டின்மேல்‌ விரைந்து போனான்‌. (1 7) 


மல்குல்கண்‌ படுக்குங்‌ கோட்டுக்‌ காளத்தி வரையின்‌ சாரந்‌ 
கங்குலொத்‌ திருண்டு வீங்குங்‌ காட்டகத்‌ தாரி தோறும்‌ 
வெங்கனல்‌ கொளுந்திச்‌ சூழ்ந்து வெடிபடக்‌ கொடிய வீர 

ரெஸ்கணு நுழைந்து வானத்‌ திடியென வார்த்துப்‌ பொங்கி. (18) 


பறையடித்‌ துரறி' மாவும்‌ பறவையு மெழுப்பி யோடுங்‌ 
கறையடித்‌ தொகுதி மாய்த்துக்‌ கனலுமிழ்‌ தறுகட்‌ பேழ்வாம்க்‌ 
குறுகுவல்‌ வியத்தைப்‌ பாணங்‌ கூட்டுண விடுத்துப்‌ பாயந்து 
கறுவவல்‌ லுளியங்‌ குத்திக்‌ கரடியி னுயிரை யுண்டார்‌. (19) 
வேறு. 
பட்டன. மாவினம்‌ பாயு மாமுயல்‌ 
பட்டன கடமைகள்‌ பறக்குங்‌ கோகிலம்‌ 
பட்டன மயிற்குலம்‌ பசிய கிள்ளைகள்‌ 
பட்டன மேதிகள்‌ பறவையீட்டமே. (20) 
வேறு. 
அஞ்சிறைப்‌ புள்ளு மாவு மலகிலூர்‌ வனவுத்‌ தத்தி 
விஞ்சுமின்‌ னுயிர்கள்‌ யாவும்‌ வெங்கொலைய்‌ படுத்தப்‌ பாந்திச்‌ 
செஞ்சிலை சூழைத்த வேடர்‌ திறல்்‌கண்டே யட்கி யோடி 
மஞ்சுறை திருக்கா ளத்தி வரையினிற்‌ புகுந்த மன்னோ. (23) 


240 


கடிமதிட்‌ சாலங்‌ கோலிக்‌ கண்ணிதீ பகங்கள்‌ வைத்தாங்‌ 
கொடியெறிந்‌ ததரை மாற்றி யுட்சில ஏமலி யேவிச்‌ 
செடிபடு கடமா வாதி விலங்கெலாஞ்‌ செகுத்துப்‌ பின்னும்‌ 
பிடிபடா திரியல்போன வராகத்தைப்‌ பிடித்துக்‌ கொன்றார்‌. 
இத்திறம்‌ வேட்டை யாடி யிகலிமாக குறும்ப றுத்தார்‌ 
மத்தியிற்‌ றவனன்‌ போந்து வடவையிற் கதிரெ றிப்ப 
வித்தகக்‌ குரிசி னிற்ப வீரர்நீர்‌ விடாயிற்‌ சென்று 


கைத்தல முகிழ்த்து வீரன்‌ கழல்பணிந்‌ தினைய சொன்னார்‌. 


வேறு. 
எய்ச்சது தானைகள்‌ யாமெ லாமினி 
யுச்சமார்‌ மாத்தசை யுண்டு நீர்குடித்‌ 
தச்சிறு வேலியூ ரணைவ மென்னலும்‌ 
வச்சிர வாகுவான்‌ வனமெங்‌ கேயென. 
காவத மரையினிற்‌ கமல வாவியுங்‌ 
கோவெனும்‌ பெரியவைங்‌ குடுமித்‌ தேவுறை 
பூவலர்‌ நறியதண்‌ பொழிலுந்‌ தெண்டிரை 
தாவுபொன்‌ முகரியுந்‌ தயங்கு மென்னவே. 
வேறு. 
இரைத்தெழு தானை வேந்த னினியநன்‌ ஸிமித்த மெய்த 
விரித்தபொன்‌ முகரி யாற்றின்‌ றடங்கரை மேவி வேடர்‌ 
பரித்துவந்‌ தறுத்த வேனப்‌ பருந்தசை யரணி யாலே 
நெருப்புகுத்‌ தவித்து வக்கு நீரென நிறுவிப்‌ போனான்‌. 
வேறு. 
உற்றதத்‌ துவங்களை யொருங்கு நீத்துயி£ 
கொற்றவன்‌ கயிலையைக்‌ குறுகு மாறெனச்‌ 
சுற்றிய வீரர்தந்‌ தொகுதி நீக்கியே 
பொற்றிருக்‌ காளத்திப்‌ பொருப்பி லேறினான்‌. 
தொடுகழற்‌ றாளொடுந்‌ துணைவர்‌ தம்மொடு 
நெடுவரிச்‌ சிலைகொடு நீர்வி னாய்விறற்‌ 
கொடுவரிப்‌ புலியெனக்‌ குறுகு நாயனை 
முடுகிடாக்‌ குடுமியந்‌ தேவின்‌ முன்னுய்த்தார்‌. 
செந்துண ரிளநறாத்‌ துளிப்பத்‌ தென்றலும்‌ 
வந்துலா வக்குளிர்‌ மருவி யந்தளி 
ரந்தியிற்‌ பொதுளிய வடவிக்‌ கோட்டுறை 
சுந்தரக்‌ கடவுளைத்‌ தொழுது கண்டனன்‌. 


கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ முக்தியடைந்த அத்தியாயம்‌. 


(29) 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(26) 


திருக்காளத்திப்புராணம்‌ . 241 


வேறு. 
மூன்னைநல்‌ வினையா லேயோ முக்கண னருளா லேயோ 
சன்னிதிப்‌ படுத லாலே தம்பிரான்‌ நிருக்கண்‌ சாத்தத்‌ 
துன்னிய வினைக ளெல்லாந்‌ தொலைந்தரு ளுருவ மானா 
னந்நிலை வேட னென்றா லரனருள்‌ விளம்பற்‌ பாற்றோ. (3௦) 
வேறு. 
கண்டதோர்‌ காலையிற்‌ காந்தத்‌ தூசிசெ 
லெண்டகு குணமுறீஇ யிருகை யாற்றழீஇ 
மண்டுகா எத்திமா மலைக்கொ ழுந்துவீழ்‌ 
கொண்டலின்‌ வில்லொடுங்‌ குழைந்து வீழ்ந்தனன்‌. (51) 
வேறு, 
அன்புநெக்‌ குருகிக்‌ கண்ணீ ரலைகொழித்‌ துவட்டி வீழ 
வின்பமோர்‌ வடிவ மாகி யாரையுந்‌ திரிந்து நோக்கான்‌ 
றன்குணத்‌ தெழீஇநின்‌ றெந்தை தயங்குமைங்‌ குடுமி மீதே 
நனபுனல்‌ வார்த்துச்‌ சீதப்‌ பச்சிலை நயந்திட்‌ டாரார்‌. (32) 
சாற்றுதி யெனவே நாணன்‌ றானறிந்‌ திடுவன்‌ முன்னாள்‌ 
வேற்றொழி னிபுண னான நுந்தைமுூன்‌ வேட்டை யாடி 
யாற்றிடை வந்த போதோ ரந்தணன்‌ குடுமித்‌ தேவுக்‌ 
கூற்றினன்‌ றண்ணீர்‌ பின்னர்ப்‌ பச்சிலை யுவந்திட்‌ டானே. (335 


என்றது கேளா முன்ன மெம்பெரு மானுக்‌ கீதே 

நன்றென வுவகை மூத்து நானுமிவ வாறு செய்வே 

னின்றிவ ணென்று சற்றே நீங்கிநெட்‌ டுயிர்த்து விம்மித்‌ 

துன்றுவ னலம்வந்‌ தேங்கித்‌ துணையின்றே யிறைவற்‌ கென்பான்‌. (349 


வல்லியந்‌ திரியுஞ்‌ சீறி மதகரி திரியும்‌ பாய்ந்து 
சல்லியந்‌ திரியு மிங்குத்‌ தனிமையாய்த்‌ துணையு மின்றி 
யெல்லியுங்‌ கிராதர்‌ போல விருந்தனை யந்தோ வென்று 
புலலுவன்‌ றழலி ஞாடே புணர்ந்திட்ட மெழுகு போன்றான்‌. (35) 
வேறு. 
செம்மணிச்‌ சுடிகைப்‌ பஃ்றலைப்‌ பாந்தட்‌ 
டிங்களங்‌ கண்ணியெம்‌ பெருமா 
னிம்மலைப்‌ புறத்தே வெயிலினா லுணங்கி 
யித்தனை காலமா விருந்தான்‌ 


272 கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ முக்தியடைந்த அத்தியாயம்‌. 


வெம்மனக்‌ கொடியே னாதலாற்‌ பொறுத்தேன்‌ 
வேறிது கண்டெ.வர்‌ தரிப்பா 
ரம்மவென்‌ றிரங்கிக்‌ கலுழ்ந்தமு தருத்து 
மருத்தியி னொருவியே செல்வார்‌. 
வேறு. 
மீளுவர்‌ புனிற்றிளங்‌ கன்று வேட்டுயிர்‌ 
மாளுமோ ராவென மறுகிச்‌ சூழுவர்‌ 
காளகண்‌ டனையெவர்‌ காப்ப ரென்றுநொந்‌ 
தாளரி யன்னவ ரமுதுக கேகினார்‌. 
வேறு. 
வரவுகண்‌ டெழுந்து. காடன்‌ வந்துநல்‌ லிறைச்சி யெல்லா 
மரணியிற்‌ றீயுண்‌ டாக்கி யறுசுவைப்‌ படுத்தி வைத்தேன்‌ 
விரைவினிற்‌ நினவா வென்ன விடைகொடார்‌ போக நாணன்‌ 
வரையினிற்‌ றேவர்க்‌ காளாய்‌ மரபிகந்‌ திட்டா னென்றான்‌. 


ஆரணி யத்தில்‌ வீர ரமுதுசெய்‌ வித்தற்‌ கான 
பேரிர தத்து மாவும்‌ புட்களும்‌ பிடித்து வந்து 
கூரல கம்பி னாலே கொழுந்தசை யீர்ந்து கொண்டு 
பாரினில்‌ வையார்‌ கல்லை பண்ணிவைத்‌ தனலுண்‌ டாக்கி. 
வேறு. 
கோலினி னிரைநிரை கோத்துக்‌ காய்ச்சியே 
சாலவே குதட்டிமென்‌ றசைசு வைத்தபின்‌ 
வாலிய கண்டொரு கல்லை வைத்தனர்‌ 
பாலது கண்டவர்‌ பரிந்தை யோவென. 


கதித்தெழு முதரவெங்‌ கனலு டற்றவும்‌ 

வெதுப்பின விறைச்சியு மிசைந்தி டாதிவன்‌ 

கொதித்திடு மெமக்குமே கொடாது மிச்சிலுங்‌ 

கதித்தவ ரெனவெடுத்‌ தெறிவன்‌ காடெலாம்‌. 

வேறு. 

திண்ணனுந்‌ திருக்கா ளத்தித்‌ தேவனார்‌ பேய்கொண் டுற்றா 
னண்ணலா நாகன்‌ முன்போ யறிவித்து வேல னோடு 
நண்ணியே யிவன்பேய்‌ தீர்த்து நாங்கொடு போவே மென்னக்‌ 
கண்ணினர்‌ விரைந்து போனார்‌ கானவர்‌ விடலை யோரார்‌. 


(36) 


(37) 


(38) 


39) 


(40) 


(41) 


(42) 


திருக்கானத்திப்புராணம்‌, 273. 


பல்லினா லதுக்கிப்‌ பார்த்துப்‌ படைத்தவூ னமுது தன்னைக்‌ 
கல்லையோ டொருகை யேந்திக்‌ கான்மலர்‌ தலையி லேந்தி 
வில்லொரு கரத்தி லேந்தி விரைப்புன றிருவா யேந்தி 
மயொல்லையிற்‌ கொண்டு தேவ ருறப்பசித்‌ திருப்பா ரென்றே. (43) 


சிந்தனை கொண்டு சென்று தேவனார்‌ திருமு னின்று 

வந்தனை பண்ணி யெந்தாய்‌ வாடினை பசியா லென்று 

சுந்தரச்‌ செருப்புக்‌ காலாற்‌ சோதியைங்‌ குடுமிப்‌ போதை 

யுந்தினர்‌ வாயி னீரை வூற்றித்தம்‌ முடிப்போ திட்டார்‌. (44) 
பரிகலந்‌ திருத்தி வைத்த பழுதிலூ னமுதை முன்னே 

விரியுமா தரவா லேற்றி வெதுப்பினன்‌ பதம்பார்த்‌ தைய 

வுரியைநீ யமுது செய்வான்‌ கொணெொரரந்தன னுண்ணென்‌ றேத்தி 
யருகிருந்‌ தருத்தி னார்போ தத்தமித்‌ திருண்ட தன்றே. (45) 
காரிருட்‌ பிழம்பு சூழ்ந்து கதுவவே விலங்கி வன்மேற் 

பேருறத்‌ தினவு நீவும்‌ பின்னையென்‌ செய்யு மோவென் 

றோரிரு கண்கண்‌ மூடா துலவினர்‌ யாம மெல்லாங்்‌ 

கூரிரும்‌ பகழி கோத்துக்‌ கொடுமரந்‌ திகிரி யாக்கி. (46) 


புலரியி லெழுந்து நாதன்‌ பொன்னடிக்‌ கமலம்‌ போற்றி 
யலரிவந்‌ தெழுமுன்‌ கானத்‌ தமுதுவேட்‌ டைக்குப்‌ போனார்‌ 
புலவுகொப்‌ புளிக்கும்‌ வைவேற்‌ புண்ணிய மூர்த்தி யன்னார்‌ 
பல்கலைத துறைபோய்‌ ஞானம்‌ பரிணமித்‌ தனைய நீரார்‌. (479) 
வேறு. 
கோதி லாச்சிவ கோசர மாமுனி 
யாதி நூான்முறை யண்ணலைப்‌ போற்றவெப்‌ 
போதும்‌ போலப்‌ பொருக்கென நண்ணலும்‌ 
பேத மாகப்‌ பிறங்கின கோட்டமே. (48) 
வேறு. 
சிறுகருந்‌ தசையு மென்புஞ்‌ செருப்படிச்‌ சுவடு ஞாளி 
நிறைதரு மடியு மிச்சிற்‌ கல்லையு நிரந்து காட்ட 
மறையவ ஸனுருத்துக்‌ கெட்டேன்‌ யார்செய்தார்‌ மதியா தென்று 
குறைபடு முளத்த னாகி வேடுவர்‌ கூசா ரென்றான்‌. (49) 


அங்கமுந்‌ தசையு மிச்சிற்‌ கல்லையு மலகிட்‌ டோச்சிப்‌ 

பொங்குகோ மயத்தி னாலே யெங்கணும்‌ புனித மாக்கிச்‌ 

சங்குசூ லுளைந்து லாவித்‌ தவழும்பொன்‌ முகரி யாடி 

மங்குறோய்‌ திருக்கா ளத்தி மால்வரை யேறிச்‌ சென்று. (56) 


224 கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ முக்தியடைந்த அத்தியாயம்‌. 


வேறு. 
பின்னரும்‌ பவித்திர மாக்கும்‌ பெற்றியான்‌ 
முன்னருங்‌ கடனெலா முழுது மாற்றியே 
மன்னுப கரணமு மருங்கு வைத்தரன்‌ 
பொன்னடி விதிமுறை பூசை பண்ணினான்‌. (53) 
வேறு. 
எம்பெரு மானே போற்றி யேகநா யகனே போற்றி 
யம்பிகை பாகா பேற்றி யரியயற்‌ கரியாய்‌ போற்றி 
சம்புவே யரனே போற்றி சதுமறைப்‌ பொருளே போற்றி 
நம்பனே திருக்கா எத்தி நாதனே போற்றி போற்றி. (52) 
மண்முதற்‌ பூத மாகி மனமுதற்‌ கரண மாகிப்‌ 
பெண்ணுமா யாணு மாகிப்‌ பிறங்குபல்‌ லுயிரு மாகிக்‌ 
கண்ணுதன்‌ மூர்த்தி யாகிக்‌ களைகணா யெவர்க்கும்‌ வைகு 
மண்ணலே திருக்கா சத்தி யப்பனே போற்றி போற்றி. (5௮) 
வேறு. 
இனைய தன்மையா லேத்துபு வணங்கியே மறையோ 
னினைவ முற்றியே பன்னக சாலையி ஸனிறையும்‌ 
புனித மாதவர்‌ குழாத்தினி லமைந்தனன்‌ பொருவேன்‌ 
மூனைவர்‌ பின்னரும்‌ பூசனை செய்தது மொழிவாம்‌. (54) 
வேறு. 
பன்றியு முயலு மற்றும்‌ பறவையும்‌ வேட்டை யாடிக்‌ 
கொன்றொரு சூழ விட்டுத்‌ தீககடை கோலி னாலே 
மின்றிகழ்‌ நெருப்புண்‌ டாக்கி வெதுப்பிமென்‌ நிரதம்‌ பார்த்துத்‌ 
துனறவே கல்லைப்‌ பச்சைப்‌ பரிகலந்‌ துலங்கச்‌ சேர்த்து. (55) 
உமிழ்ந்துமிழ்ந்‌ தமுது தன்னைப்‌ படைத்தபின்‌ னுத்தி யானத்‌ 
தமைந்தபொற்‌ றகட்டுப்‌ போதைப்‌ பறித்தணி முடியிற்‌ சூடிக்‌ 
கமழ்ந்தபொன்‌ முகரி யாற்றிற்‌ புதுப்புனல்‌ கனிவாய்‌ மொண்டு 
நிமிர்ந்தவூ னமுது மேந்திச்‌ சென்றுமுன்‌ னின்று கொண்டு. (56) 
செருப்புடைக்‌ காலா லீசன்‌ நிருமுடிப்‌ போதைத்‌ தள்ளி 
விருப்பொடு கனிவாய்‌ மொண்ட மஞ்சனம்‌ விரைவி ஸாட்டிக்‌ 
கருப்பொலி சிகையிற்‌ சூடுங்‌ காமரு மலருஞ்‌ சாத்தி 
மருப்பொலி தேன்வி ராய்முன்‌ வைத்தவூ னமுத மேற்றி, (57) 
அப்பனே யுண்ணு மெங்க சான்னையே யுண்ணு முத்தி 
வைப்பெனுந்‌ திருக்கா எத்தி வள்ளலே யுண்ணு நன்றாய்த்‌ 
துய்ப்பதற்‌ கான செந்தேன்‌ விரவிய சூட்டி றைச்சி 
கைப்பதன்‌ றுண்ணு மென்னக்‌ கரைந்தமு தருத்தி நின்றார்‌. 58) 


திருக்காளத்திப்புராணம்‌. ஐத்‌ : 


திரும்பியே போன நாணன்‌ வேடுவர்‌ திலக மான 

சுரும்புளர்‌ தெரிய னாகன்‌ முன்சென்று தொழுது நின்று 

கருங்கரி முதலா வுள்ள விலங்கெலாங்‌ கருவ றுத்துப்‌ 
பெருஞ்சுனை நீர்வி னாவிக்‌ காளத்திப்‌ பிறங்க லெய்தி, (59) 


கார்மலி சோலை யுற்றேங்‌ காளத்திக்‌ குடுமித்‌ தேவன்‌ 

சார்மலி பேய்கண்‌ டூணு முறக்கமுந்‌ தணந்து போனா 

னோர்மனை நினைய கில்லா னொருவரை நோக்க கில்லான்‌ 
சீாமலி திண்ண னென்றான்‌ செந்தழ லொழுகக காய்ந்த. (60) 


மயநெடுஞ்‌ சலாகை காதிற்‌ பாய்ந்தென மயங்க நாக 

னயலவர்க்‌ கூவிக்‌ கெட்டே ஸனார்செய்த மாய மோதம்‌ 

மியலுறு கோமா னைக்கொண் டேகியே யவன்பேய்‌ தீர்த்துச்‌ 
சயிலம்விட்‌ டிறக்கிப்‌ போது வோமெனச்‌ சடிதி போனான்‌. (619 


காளத்தி வரையிற்‌ சென்றே கண்ணுத நிருமு னின்ற 
வேளைக்கை ஸஜெழுங்கப்‌ புல்ல விடைகொடா ருதழித்‌ தேவன்‌ 
றாளைத்தாம்‌ பற்றிக்‌ கொண்டார்‌ தங்களா லான மட்டு 
மீளத்தாம்‌ தக்க வண்ணம்‌ பார்த்துக்கை விட்டுப்‌ போனார்‌. (62) 
வேறு. 
மாலைவந்‌ தடைதலும்‌ வரிவி லேற்றியே 
சோலையி லிரவெலாந்‌ துயில்கொ ளாதிருட்‌ 
காலையில்‌ வேட்டையைக்‌ கடைப்பி டித்தருட்‌ 
சீலமார்‌ பூசனை தினஞ்செய்்‌ தாரரோ. (63) 
வேறு. 
பழமறை யமுத மூற்றிருந்‌ தொழுகும்‌ பவளவாய்த தவளழுப்‌ புரிநூ 
லழகனாஞ்‌ சிவகோ சரமுனி வரன்றா னாயிடை நித்திய மடைந்து 
வழுவதா மிச்சிற்‌ கல்லையுந்‌ தசையும்‌ வாரியே திருவல கிட்டு 
மழுதழு திரங்கி நொந்துநொந்‌ தித்தீங்‌ காற்றினர்க்‌ கேளென முனிந்தும்‌. (64) 
வேறு. 
முன்புபோற்‌ புனித மாக்கி மூறைவிதி வழாமந்‌ பூசை 
யின்புறப்‌ புரியு நாளி விரவவன்‌ கனவிற்‌ றோன்றிப்‌ 
பொன் பொதி சடிலன்‌ ஞானப்‌ பூங்கோதை யம்மை கேள்வ 
னன்பன்செய்‌ பூசை யேற்ற மாகுநீ சலியே லென்னா. (65) 


நீயவன்‌ பத்தி கேண்மோ நேயமோ டோடிக்‌ கானிற்‌ 

போயவ ஸாடி வக்கிப்‌ புசித்திடா திரதம்‌ பார்த்துப்‌ 

பாயிலை சேர்த்த கல்லைப்‌ பரிகலத்‌ திட்ட தேனூ 

னேயமா முனிவ ரிட்ட வவியினு மினிய தாமால்‌. (66) 


246 கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ முக்தியடைந்த அத்தியாயம்‌, 


பாற்றிரை புரட்டுந்‌ தெண்ணீர்ப்‌ பகீரதி யவன்வா யாலே 

யூற்றிய நீருக்‌ கொவ்வா தும்பர்கோன்‌ முதலா வுள்ளோ 

சாற்றிய பூசை வேலை யணிந்தகற்‌ பகநன்‌ போத 

நீற்றிகழ்‌ கரிய குஞ்சி யிடுமலர்‌ நிகரா தன்னோன்‌. (67) 


நுண்பொரு எளின்றி யன்பா னுவலும்பொன்‌ மொழிக்கெஞ்‌ ஞான்றும்‌ 
பண்பறிந்‌ தலகில்‌ வேதம்‌ பழிச்சுவ போலா வன்பன்‌ 

றிண்படு செம்ம னீவுஞ்‌ செருப்படி நமது மைந்தர்‌ 

தண்படு பசிய தோட்டுத்‌ தாமரைத்‌ தாளைப்‌ போலும்‌. (68) 


வேடுவ னவனென்‌ றெண்ணேல்‌ வேடமு நமது வேட. 

நீடுமெய்‌ யன்ப வன்மெய்‌ நினக்கவன்‌ பத்தி காட்ட 

மாடுறக்‌ கரந்து நாளை வைகுதி யென்று போனான்‌ 

கோடுமா முனிவ ஸனுள்ளங்‌ குளிந்ததி சமித்து றங்கான்‌. (995 


அதிர்கட லமுதம்‌ பெற்ற வாதுலன்‌ போல வார்த்துக்‌ 
கதுமென வெழுந்து முன்போற்‌ காளத்தி யப்பா 
ிதிமுறை முடித்து யோகி விமலன்பின்‌ கரந்து வைகி 
நிதிமுகில்‌ வாவு பார்த்து நின்றபைங்‌ கூழு மொத்தான , (70) 


இலையமு தொருகை யேந்தி யெழிற்சிலை யொருகை வேந்தி 
 மலைமலர்‌ தலையி லேர்தி வாயின்மஞ்‌ சனமு மேந்திச 

சிலையரு கணைய முன்னே தீயதுந்‌ நிமித்தவ காட்ட 

வுலையுமுள்‌ சத்த னாகிப்‌ பதறியே யோடி யவோடி. (71) 


தேவனுக்‌ கடுத்த தென்னோ வறிகிலேன்‌ நீங்கே தேயே 

காவதங்‌ கடந்து போனேன்‌ கடுகிநா னினிச்செல்‌ வேனென் 
றோவிலா தரவு கூர வோடியே திருமுன்‌ சென்றார்‌ 

மாவுலா முனிவற்‌ கன்பு காட்டுவான்‌ வலக்க ணாலே. (72) 


செய்யவெங்‌ குருதி காட்டத்‌ தேவனைக்‌ கண்டு திண்ணர்‌ 
கையினிந்‌ சிலையுஞ்‌ சோரக்‌ கல்லையுந்‌ தசையுஞ்‌ சோர 

மையுறு சிகைப்பூச்‌ சோர வாயின்மஞ்‌ சனமுஞ்‌ சோர 

மெய்யுமா ருயிருஞ்‌ சோரக்‌ கதறியே வீழ்ந்து கட்டி. (73) 


இப்படி வந்த தென்னோ வெம்பிரா னென்றென்‌ றேங்கிச்‌ 
செப்பென வுரையா டாமே தேவனா ரிருப்பக்‌ கண்டு 

குப்புற வீழ்வர்‌ சூழ்வா ரோடுவார்‌ குறுகிப்‌ பார்ப்பார்‌ 

மைப்பெரு விலங்கோ மீளி மறவரோ யாரோ செய்தார்‌. (74) 


திருக்காளத்திப்புராணம்‌. 247 


ஈதென வரிவி லேற்றி யிழுத்தொழு கம்பு கோத்துக்‌ 

காதமு மரையுஞ்‌ சென்று காடெலாந்‌ துருவ வாங்கே 

போதுவா ரொருவர்க்‌ காணார்‌ புள்ளும்வல்‌ விலங்குங்‌ கானா 
பேதுறு முளத்தார்‌ மம்மர்‌ பிடித்தொரு கணத்திற்‌ றேறி. (73) 


வெம்படைக்‌ காய மாற்று மருந்தெலாம்‌ வினவி யோடி 

யும்பதோய குன்றுங்‌ கானு முரவுபொன்‌ முகரி யாற்றின்‌ 

வம்பவிழ்‌ கரையி ஜூழை வழிச்சென்று பறித்து வந்து 

தம்பிரான்‌ நிருக்கண்‌ மீது பிழிந்தனர்‌ தணிதல்‌ காணா. (76) 


அரைத்தரைக்‌ துருண்டை யாக்கி யலைகொழித்‌ திழியுஞ்‌ சோரி 
கரைத்திடத்‌ திருக்கண்‌ மீதே கையினாற்‌ றைவந்‌ தெய்த்து 
நிரைத்துமோர்‌ மருந்து காணே னினைவினி யூனுக்‌ கூனே 
சரத்தினா லென்கண்‌ வாங்கிச்‌ சாத்துவ னெனக்‌ களித்து. (773 


வலமுறு கண்ணை யம்பால்‌ வாங்கியே யப்பச்‌ சோரிச 

சலமறைந்‌ திடக்கண்‌ மீதே தாரைவிட்‌ டுதிரங்‌ கால்‌ 

விலகுநன்‌ மருந்து கைகண்‌ டேனினி மற்றைக்‌ கண்ணை 
யலகொளி யம்பா லீர்ந்தாங்‌ கப்புவ னென்று தேறி. (78) 


மன்னொரு கண்ணும்‌ போனால்‌ வள்ளலின்‌ குருதி நீத்தந்‌ 
துன்னிடு கண்கு நிப்புத்‌ தோன்றாமை யுளத்து, நாடித்‌ 

தென்னுறு செருப்புக்‌ காலைத்‌ திருவிழி யதனி லூன்றிப்‌ 
பொன்னல கம்பாற்‌ றங்கண்‌ பொருக்கென விடக்கும்‌ போது. (79) 
தேம்பொழி திருக்கா ளத்திச்‌ செல்வனார்‌ திருக்கை நீட்டி 

வாம்புலி யனைய வீரர்‌ கரத்தினை மகிழ்ந்து வவவி 

மேம்படு மன்ப னான கண்ணப்ப விழியைச்‌ சூலே 

லாம்பரி ௬ணர்ந்து செய்தா யாநிய கண்ணோ வென்றார்‌. (80) 


கண்ணிணை குளிர்ப்ப வுள்ளங்‌ களித்திட மறைந்து வைகும்‌ 
புண்ணிய மூனிவன்‌ கண்டான்‌ புரந்தர னயன்மால்‌ கண்டார்‌ 
விண்ணவர்‌ முனிவர்‌ கண்டார்‌ விரைமலர்‌ மாரி பெய்தார்‌ 
பண்ணினான்‌ மறையு மார்த்த பஞ்சதுந்‌ துபியு மார்த்த. 681) 
செவிவழி யினிய கானத்‌ திவவியா ழமிர்தந்‌ தேக்குங்‌ 

கவிரித ழறன்மென்‌ கூந்தற்‌ காமரங்‌ கனையா ரோடு 

மவிரொளி மணிக்கி ரீடத்‌ தமரரு முனிவர்‌ தாமு 

முவர்படு திரையி னார்த்துக்‌ காளத்தி யோங்க லுற்றார்‌. (82 


218: கண்ணப்பர்‌ சிவகோசரியார்‌ முக்தியடைந்த அத்தியாயம்‌. 


வெள்ளைவா ரணத்து வேந்தன்‌ விரைமலர்ப்‌ பொகுட்டுப்‌ புத்தேள்‌ 
கொள்ளைமா தவத்துக்‌ கண்ண ஸனாதியோர்‌ குழுக்கொணெ டெய்தி 
வள்ளலைத்‌ திருக்கா ளத்தி வரதனைக்‌ கலவித்‌ தாழ்ந்தே 

யெள்ளிடை யின்றித்‌ துன்னி யெய்தினார்‌ கருணை மூர்த்தி. (83) 


கரந்தனை நெகிழ்வித்‌ தன்ப கண்ணப்ப நம்வ லப்பா 

ணிரந்தர நிற்றியென்று நிற்குமா நிறுத்திக்‌ கொண்டான்‌ 

புரந்தரன்‌ முதலா வுள்ள புங்கவ ரிறும்பூ தெய்திச 

சிரங்களால்‌ வணங்கிப்‌ போனா ரன்பினிற்‌ சிறந்த துண்டே. (84) 


மந்திர மறியா னீதி மாதவத்‌ துறையுந்‌ தேரான்‌ 
றந்திர மறியான வேடன்‌ சங்கரன்‌ பூசை யாலே 
யிந்திரன்‌ முதலி னோர்க ளெய்துதற்‌ கரும்பே றுற்றான்‌ 
சிந்தையால்‌ விதியிற்‌ செய்தார்‌ பெருமையார்‌ தெரிக்கு நீரார்‌. (85) 
வேறு. 
இனைய தன்மையால்‌ வைகலோ ராறுநின்‌ நிறைஞ்சி 
யனைவ ரும்புகழ்‌ திண்ணருஞ்‌ சிவபத மடைந்தார்‌ 
நினைவ ருஞ்சிவ கோசரி மூனிவனு நிமலன்‌ 
நனைய ருச்சனை புரிதலாற்‌ பரகதி சார்ந்தான்‌. (86) 


இன்ன மும்பல காளத்தி மான்மிய மிசைக்கிற்‌ 

பன்ன காதிப னுரைக்கினு மனந்தநாட்‌ படுமே 

யுனன ருந்தவ வியாதமா முனியெனக்‌ கொருநாட்‌ 

சொன்ன வாறெலா நினக்குரைத்‌ தேனெனச்‌ சொன்னான்‌. (87) 


என்றி வற்றினைப்‌ பரத்துவா சன்பெரி தியம்பிப்‌ 

பின்றை யேசிவ மான்மியம்‌ பேசுவா னெனவே 

மன்ற லம்பொழி னைமிசா ரணியமா தவர்க்கு 

நன்று சொற்றனன்‌ சூதமா முனிபின்னு நவில்வான்‌. (88) 


பட பச்‌ கட்டல்‌ 


அரும்பதவுரை. 249. 


அரும்பதவுரை , 


காப்பு (பக்கம்‌ - 7) 


்‌. செழுவிய - செழித்த வட 
இமாழிப்‌ புராணத்தை. மா-மஹா. 
குழவியந்திங்கள்‌ - பிறை, வேழம்‌ - 
யானை? விநாயகக்கடவுள்‌. 
திங்களையணிந்த வேழம்‌ காக்கும்‌. 

2. செஞ்சந்தம்‌ - செஞ்சாந்து. 
களபம்‌ - யானைக்களன்று, கலவைச்‌ 
சந்தனம்‌. கொங்கையைடைய 
மங்கை. பொன்‌ - இருமகள்‌. நஞ்‌ 
சந்தெள்ளமிர்தா. 


வுண்ட'்‌ என்பது, ““ஆலமுண்டதே 
மிகத்‌ தேக்குவர்‌”' திருக்கடவூர்‌) 
என்னுந்‌ தேவாரக்‌ கருத்தைத்‌ 
தழுவியது. அஞ்சந்திப்‌ பின்னை - 
ஜஞ்சந்திப்பிள்ளை - பஞ்சஸத்தி 
விநாயகர்‌; இவர்‌ ஸ்தல விநாயகர்‌. 
அந்தி, சந்தியாதலின்‌, அஞ்சு அந்திப்‌ 
பிள்ளையெனப்‌ பிரித்துப்‌ பொருள்‌ 
கொள்ளினும்‌ பொருந்தும்‌ 


கடவுள்‌ வாழ்த்து (ப. 1.) 


1. சித்து - அறிவு. சத்து - 
உணமை. யாண்டும்‌ எவ்விடத்தும்‌. 
அகளம்‌ - குற்றமற்றது. அகண்டம்‌ 
பிரிவற்றது. கா - சோலை; 
உரகச்சாரியை பெற்றது. 

2. தோற்றம்‌ - பிறவி. ஈறு - 
இறப்பு. எஞ்ஞான்றும்‌ - எக்காலத்‌ 
தும்‌. அழிதுயார்‌ - மிக்கதுயர்‌. 
அருளாகிய இனிய பாலை. 
ஆனத்தத்தை அருளுகின்ற. 

2. கான்‌ - நறுமணம்‌; அம்‌ - 
சாரியை; கானம்‌ - காடென்றுமாம்‌. 
தானம்‌ - மதம்‌ நுடங்குகின்ற இடை. 
வானப்பூந்தரு - ஐந்தரு. மகவான்‌ - 
இந்திரன்‌. 

4. சந்தச்சேறு - சந்தனக்குழம்பு. 
திதலை தேமல்‌. பஞ்சுஅந்தம்‌ - 
பஞ்சினது அழகு. முச்சந்தி - காலை, 
உச்சி, மாலை. 

5. மா' என்றது சூரபன்மன்ட 
கொண்ட மாமரவுருவத்தை; இதில்‌ 
மா, அரசு, வேல்‌ என்னும்‌ மரப்‌ 
பெயர்கள்‌ தொனிக்கின்றன. 

6. திருநந்திதேவர்க்குச்‌ சிவவெரு 
மான்‌ உவமை. “எந்தை” என்றது, 
சிவபெருமானை. ; 

7... செபவடம்‌ - ஜபமாலை. 
ஞானமுத்திரை - சின்முத்திரை. 
குண்டிகை - கமண்டலம்‌. 

8. அறிவானபுத்தகம்‌ - ஞானநூல்‌ 


எழுதப்பெற்ற புஸ்தகம்‌. பால்‌ திறம்‌ 
- வெள்ளை நிறம்‌. 

9. ஐந்து - ஐம்புலன்கள்‌. கரகம்‌ - 
கமண்டலம்‌. ஆறு - நதி. ஒன்று, 
நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு என்னும்‌ 
எண்ணுப்பெயர்கள்‌ ஒரணிபட 
நின்றன. பொன்முகரி - பொன்னிறத்‌ 
தையும்‌ பேரொலியையும்‌ உடைய 
நதி; மூகரம்‌ - பேரொலி; அகத்திய 


முனிவர்‌ தவம்‌ புரிந்து 
பொன்முகரியாற்றைக்‌ கொணர்த்த 
வரலாற்றைச்‌ கோளத்‌இப்‌ 


புசாணத்துள்ள பொன்‌ மூகரிச்‌ 
சருக்கத்தாலுணாக; "'இருந்தமிழ்‌ 
மாமுனியழைப்பவத்து'” என்பர்‌ 
பின்னும்‌, 18 

10. தென்கைலையென்பது திருக்‌ 
காளத்தியின்‌ திருநாமம்‌. நந்தி - 
சிவபெருமான்‌. அத்தி - யானை. 
வானரசு - இந்திரன்‌. இதில்‌ சிலந்தி 
மூதவிய பெயர்களில்‌ வேறுபொருள்‌ 
தோன்றும்படி பாராட்டியிருக்கும்‌ 
நயம்‌ அறிந்து இன்புறற்பாலது. 

31. மண்‌ இடந்து - மண்ணைப்‌ 
பெயர்த்து. மணி - நீலாமணி. விண்‌ 
இடந்து - ஆகாயத்தை ஊடுருவிச்‌ 
சென்று. மறைக்கிழவன்‌ _ 
பிரமதேவா்‌. கண்‌ இடந்து, கண்‌ 
மூன்று - முக்கண்‌. இருகண்ணுக்கு 


அருமையென்பது அறியத்தக்கது. 
17. கதியினி - , அகதி. 

ஒருமரத்தினடியில்‌ அகதி போலிருத்த 

ஒருவருக்கு யாதவவேததர்‌ கோபுர 


250 அரும்பதவூரை. 
மூன்றுகண்ணைப்‌ பெற்றன 
ரென்பது ஒரு வியப்பு. 

12. வண்ணம்‌ ்‌ அழகு. 
திண்ணனென்பது, கண்ணப்ப 
நாயனாருடைய பிள்ளைத்திருநாமம்‌. 

14. கல்லாலின்‌ நிழனிடை 


வீற்றிருந்தவரைக்‌ * குருந்தமரத்தின்‌ 
நிழலின்கணா வருவித்து எனபது 
பாராட்டத்‌ தக்கது. 

75. பைந்தாமம்‌ - பசிய ஒளி. 
துழாய்ப்படலை - தளபமாலை) 
படலை - இலைமாலை. அந்தாதி - 
அந்தமும்‌ ஆதியும்‌ - முடிவும்‌ 
முதலும்‌, அந்தாதியென்னும்‌ 
பிரபந்தம்‌. கண்ட. - பார்த்த, செய்த. 
அந்தாதி காண்பரியார்க்கு அந்தாதி, 
கண்ட வரேன்பது ஒரு சொல்லழகு. 

16. கன்னிசூமரி - கன்னியாகுமரி 
யாறு. உலகேழும்‌ தருகன்னி - 
உமாதேவியார்‌ தலையில்‌ ஒரு 
கன்னியையும்‌ பக்கத்தில்‌ ஒரு 
கன்னியையும்‌ உடைய தலைவரை 
இந்த இரண்டுகன்னியர்‌ மணந்தது 


முூதஷியவை அமைத்தளித்த 
அருமையை இக்கவி 
தெரிவிக்கின்றது. 


18. அமிர்தம்‌ - நீற்‌அமிர்தமாகிய 
பால்‌. பொன்மூகரியின்‌ கரையிரு 
மருங்கும்‌ வதிந்தவ ரென்பதற்கு 
இருகரையிலும்‌ எழுந்தருளிய 
தேவர்களென்றும் ட தீரவாஸிக 
ளென்றும்‌ பொருள்‌ கொள்ளலா 
மென்பர்‌. 

19. அன்னவற்றை - அத்தான்‌ 
களை. பெற்றி - தன்மை. 

“று, ரதன னம்‌ ர தரிபதாந்த 
தம்‌; அவை - பதி பசு பாசமென்பன 

பரஞானம்‌ - சிவஞானம்‌. 

77. எழுத்தொடு சொல்‌ பொருள்‌ - 
எழுத்திலக்கணம்‌. விழுத்தகு - 
சிறப்புப்‌ பொருத்திய. 

2௮2. வீரை - வீரவல்லுதர்‌. 


அவையடக்கம்‌ (ப.6/ 


1. வேதமுனி - வியாசர்‌. முதலில்‌ 
இப்புராணத்தைச்‌ சூதமுனிவருக்கு 
உபதேசித்தவராதலின்‌ வியாசரும்‌ 
சவுனகாதியருக்கு இத்தல 
மகிமையை உபதேசித்தவராதலின்‌ 
சூதமுனிவரும்‌ இத்தலத்தைப்‌ 
பாடியவர்களாதவின்‌ சமயா 
சாரியர்கள்‌ நால்வரும்‌ கைலை 
பாதிகாளத்தி பாதியத்தாதி முதலிய 
பிரபந்தங்களை இயற்றியவராதவின்‌ 
நக்கீரதேவரும்‌ இத்தலத்தைப்‌ 
புகழ்ந்தவர்களாகக்‌ கூறப்பெற்றனர்‌. 
ஆதியசான்‌ ஜறோரஜரென்றது, 
கண்ணப்பதேவர்‌ திருமறமியற்றிய 
கல்லாடதேவரையும்‌ திருப்புக 
ழியற்றிய அருணகிரி நாதரையும்‌ 
பிறரையும்‌. என்சொல்கேன்‌ - யாது 
கூறுவேன்‌. 

அ. களி அமிர்து - சுவை முதிர்ந்த 
அமிர்தம்‌. 


3. மரு படியும்‌ - நறுமணம்‌ 
பொருந்திய; இது கடம்ப மலர்க்கு 
அடை. சகடம்பன முருகக்‌ கடவுள்‌; 
“மணங்கமழ்‌ தெய்வத்‌ 
திளதலங்காட்டி”” இருமூருகாற்றுு்‌ 
படை, 290) என்பதனால்‌, 
“மருகப்படியும்‌' என்பதை முருகக்‌ 
கடவுளுக்கு விசேடணமாக்கினும்‌ 
பொருந்தும்‌. வேடன்‌ - கண்ணப்ப 
நாயனார்‌. ““சேற்றடிக்‌ கஞ்ச 
வயற்காசி நாத செசருப்படிக்கும்‌, 
மாற்றடிக்குந்‌ தொண்டர்‌ வில்லடிக்ட 
சூம்புகன்‌ மற்தில்லையே”' என்பது 
காசிக்கலம்‌ பகம்‌. 

*. இச்செய்யுளும்‌ ''ஆக்கும 
றிவானலது பிறப்பீனால்‌, 
மீக்கொளுயர்விழிபு வேண்டற்க - 
நீக்கூபவரா ராவின்‌ பருமணிகண்‌ 
டென்றுங், கவரார்‌ கடனின்‌ சூடு”. 
(தன்னெறி-22) என்பதும்‌ 
கருத்தால்‌ ஒத்திருக்கின்றன. 


அரும்‌. பதவுரை. 


251 


தரல்‌ வரலாறு (ப. 6) 


1. பல்புராணடூமென்றதத்குப்‌ பதி 
ணெண்‌ புராணங்களுள்‌, சிவபுரா 
ணங்கள்‌ பத்தும்‌ சிவஸ்தல புரா 
அங்கள்‌ பலவுமென்று பொருள்‌ 
கொள்க. இத்தலப்‌ பெருமையை 
விசேடித்துப்‌ பலவிடத்தும்‌ கூறு 
தலால்‌, மகேதிகாசமாகிய வரக 
சியயாம்‌ ஈண்டுக்‌ கொள்ளற்.பாலது. 


பொன்முகரிக்கதை ஸரீஸ்வர்ண 
முகர்‌ மாஹாத்மியம்‌. ( 

2 சூதசங்கிதை தன்னில்‌ 
இயன்றவை - சிவமாஹாத்மிய 


காண்டத்தில்‌ ஏழாவதும்‌, எஞ்ஞியவை 
பவகாணா டத்தில்‌ இருபத்தொன்றா 
வது, முப்பத்தாறாவதுமாகிய 
அததியாயங்கள்‌. வாசிட்டலைங்க 
மென்பது உபபுராணங்களுள்‌ ஒன்று. 


2. மற்று, அசைநிலை. தொடைப்‌ 
படுத்திய - சேர்த்த; செய்யுட்களாக 
இயற்றிய என்றுமாம்‌. இ.ப்புராணத்‌ 
துள்ள 35 - அத்தியாயங்களுள்‌, முதற்‌ 
பதினெட்டும்‌ ஸ்வர்ணமுகரீ மாஹாத்‌ 
மியம்‌ எனவும்‌. 29-வது முதலரிய 
மூன்றும்‌ சூது சங்கிதை யிலிருந்து 
எடுத்தவை எனவும்‌, 247-வது முதிய 
பன்னிரண்டும்‌ வாக௫ிட்டலைங்கத்தி 
விருந்து எடுத்தவை எனவும்‌ கொள்க. 


5. பாற்று - பகூதியாகவுன்னது . 
இரண்டாவது சிவபெருமான்‌ 
திருமால்‌ மூதலியவர்களுக்குக்‌ 
கட்டுசைத்தது. அவன்சிவபெருமான்‌. 


பதிகம்‌ (ப.7) 


2. பாங்கர்‌ - பக்கம்‌. கண்ணுறா - 
கண்டு. சரிதை - சரித்திரம்‌. ஏல்வை - 
காலம்‌. 

5. மறைக்கிழவன்‌ - பிரமதேவர்‌. 
2உரைக்கிழத்தி - நாமகள்‌. 

4. துத்தியாகியபொறி; துத்தி - 
பாம்பின்படப்பொறி. அத்தன்‌ - 
சிவபெருமான்‌. 

5. அள - கூர்மை, உம்பர்‌ - மேல்‌. 

7. தீவு இருமூன்று - ஆறு தீவுகள்‌. 


நாவலத்தீவு - சம்புத்தீவு. 

11. அரி திருமால்‌ 

7.2. ஆண்டு - வருடம்‌. தோன்றிடா 
- தோன்றி, பரிந்து - அன்புற்று. 
வினவியபடிக்கு - கேட்டபடியே. 

73. அக்கமாமணி - உருத்திராக்க 

பணி. 

14. தாரகம்‌ - பிரணவமந்திரம்‌, 
உகும்‌ - யூகம்‌. 

15. தாருகா - தாருகாவனம்‌. 


முதலாவது அத்தியாயம்‌. (ப.9.] 


்‌.புலப்பகை - ஐம்புலங்களாகிய 
பகை. உழைஅதள்‌ - மான்தோல்‌, 
தீர்க்கசத்திரம்‌ - ஒரு யாகம்‌. 

2.காட்சி- அறிவ. ஈண்டு - இங்கே. 

3.மகிழ்தூங்கு - மகிழ்ச்சிதங்கிய 
நாவலத்தீவு - சம்டத்தீவு. 

4. அமையாது - முடியவில்லை; 
திருப்தி பிறக்கவில்லை. உவர்த்தல்‌ - 
வெறுத்தல்‌. 

5.ஆலம்‌ - விஷம்‌. ஆர்வம்‌ - 
ஆசை; அது பெறக்கடவதன்‌ 


மேலது. சூதன்‌, எழுவாய்‌. 
6.மறைச்சிரம்‌ - உபநிடதம்‌. 
7.சூனிதல்‌ - வளைதல்‌. 
8.காண்டவப்பிரத்தம்‌ - ஓரு 
பழையநகரம்‌ மூன்தந்தை - 
பெரியதந்தை; திருதராட்டிரன்‌. 
9.ஆழியான்‌ - கண்ணபிரான்‌. 
மூனிவன்‌ - நாரதர்‌. 
10.ஓவியம்‌ - சித்திரம்‌. ஒருத்தி - 
திரெளபதி. செற்றம்‌ - தணியாக்‌ 
கோபம்‌. 


25.4 


க்கட பாங்கு - உறவு. என்ன - என்று 
தாரதார்‌ சொல்ல. 

12.தம்மில்‌ இயைந்து. 

7$3.சுரபி- பசு. அர௬ு- அரசன்‌. 

75,சவிழ்தலை - கவிழ்நததலை - 
சேண்‌ - நெடுந்தூரம்‌. 

16.சொல்தவறாவண்ணம்‌ - விடை 


அரும்பதவுரை, 


அருளுதி. அவன்‌ - தருமபுத்திரர்‌. 
19.திறன்‌ அல்லாதவற்றை. 
20. தடுத்தோர்‌. - தடுத்தவர்‌ 
களுடைய. நடாத்துகு - நடாத்துவேன்‌. 
21. உழையர்‌ - பக்கத்துள்ளார்‌. 
23. பழிச்சினன்‌ - துதித்தான்‌. 
24. தூநிதி அளித்தனன்‌. 
26. வேங்கடத்தில்‌, 


5-வது அத்தியாயம்‌. (ப.213] 


1. பொன்மூகரித்திருநாடு - ஆற்றூர்‌ 
வளநாடு. 

2. வரையுலகு - குறிஞ்சிநிலம்‌. 
காளிதன்‌ வாழ்க்கையஉலகு 
பாலைநிலம்‌. தளவம்‌ - மூல்லை. 
காருறைஉலகு - மூல்லைநிலம்‌. 
தம்புனலுலகு - மருதநிலம்‌. புன்‌ 
ளைப்‌ பெருமணலுலகு - நெய்தல்‌ 
நிலம்‌, 

43. அளாம்‌ - அளானவீ; கலந்து - 
தூங்கும்‌ - தங்கும்‌. முழை - கூகை, 
இறால்‌ - தேன்கூடு. 

4. குரவை - குன்றக்குரவை. 
வேங்கை - வேங்கைமரம்‌. தூய்‌ - 
தூவி. தொண்டகம்‌ - ஆகோட்பறை. 

5. அங்கி - அக்கினி. ஆள்வழக்கு - 
ஆடவர்‌ செல்லுதல்‌. சில்‌ இடை - 
பருக்கைக்கற்களாலாகிய மேடு? 

6, விடர்‌ - வெடிப்பு. உழை - 
மான. 

7, ஆம்பலத்தீங்குழல்‌ - வெணா 
கலத்தாற்‌ - குமூதவடிவாக அணைசு 


பண்ணிச்‌ செறிக்கப்‌ பெற்ற 
இனியஓசையையுடைய புல்லாங்‌ 
குழல்‌. பொதுவர்‌ - இடையர்‌. 


கொன்றையந்தீங்குழல்‌ - கொன்றைப்‌ 
பழததாலாகிய இனியசூழல்‌; 
லைப்‌. பஇகாரம்‌, 300ம்‌ பக்கம்‌ பார்க்க... 
பதலை - தயிர்த்தாழி. குழக்கணன்று - 
இளங்கன்று. 

8, &டடம்பு கூன்‌ படலும்‌ - உடம்பு 


வகைாந்தபடலும்‌, 
9. அரில்‌ - பிணங்குதல்‌, சுறாப்‌ 
7௬ (2 ஆண்சுறா. பரவையின்‌ 


தேவை - வருணதேவானை. 


சுறாக்கோட்டில்‌ - சுறாமீனின்‌ 
கொம்பில்‌. 

10. கான்ற - கக்கின; வெளியிட்ட. 
அளவர்‌ - உப்பளட்போர்‌. சூரம்பை 
- சூடிசை. வளை - சங்கு. கைதை - 
தாழை. பெண்ணை - பனை. 

17. தீம்புனல்நாடு - மருகம்‌. 

75. மென்பால்‌ - மருதம்‌. 

73. படுகர்‌ - படுகை. கொழுதி - 
ஸி. உகண்டு - பாய்ந்து, 
7ச.பணரலம்‌ - சங்கம. 

75. படப்பை - தோட்டம்‌. தாழை 
- தென்னை. சூதம்‌ - மாமரம்‌. 

76. அறல்‌ - நீர்கீண்டு - கிழித்து. 

127. சூரகதமுகமாய்‌ - குதிரையின்‌ 
முூகம்போன்று. சாவி - தெற்பயிர்‌. 

18. செருத்தல்‌ - மடி. குண்டு - 
ஆழம்‌. வள்ளை - ஒருவகைக்கொடி. 

39, கவரிப்பாளை - கவரிடோலும்‌ 
பாளை. 

21. அலம்ப - முழங்க. பார்ப்பை - 
குஞ்சினை. 

22. “பவளச்‌ செந்நெல்‌”, செழும்‌ 
பவளக்கொழுஞ்சாவி” சான்பர்‌ 
பின்னனும்‌; 28, 30. 

23. கணை - ஒருவகைப்‌ பறை. 
காரேறு - எருமைக்கடா. தொளி- சேறு. 

25. அமழுதுஅடு - உணவு 
சமைத்தலாலுண்டாகிய 

26. குணபால்‌ - கிழக்குத்திசையில்‌. 


பாசுபதம்‌ - பரசுபதாஸ்திரம்‌. 
கலுழன்‌ - கருடன்‌. 
227. காவில்‌ - சோலையில்‌. 


பைந்தேன்‌ - செவ்வித்தேன்‌. கெண்டல்‌ 
துஞ்ச. 


அரும்‌ பதவுரை. 


28... கறித்து - 
சங்கத்தரளம்‌; 


கடித்து. 
சங்கத்திலிருந 

29. 'வருகைக்குடக்கனி”' என்றார்‌ 
முன்னும்‌; 19. கீண்டு - கிழித்து. ' 
கோழ்‌ இலைய - செழித்த 


இலைகளையுடைய. 


30. கன்னல்‌ - கரும்பு. தாரகை - 
நக்ஷத்திரம்‌. 

31. மதுச்சாடி - தேன்சாடி. நாறு - 
நாற்று. சேதாம்பல்‌, வெள்ளாம்‌ 
பலெனவிளர்ப்ப. பைங்குவளை, 
செங்குவளையெனச சிவப்ப 
சேதாம்பலென்றது, கீழுதட்டை. 
பைங்குவளையென்றது கண்களை. 

32. துணை - ஆண்‌ அன்னம்‌. 
சூணகரை - கீழ்கரை. 

34. எற்றைஞான்றினும்‌ ௫ 
எந்தாளிலும்‌. 

36. கபாடம்‌ - கதவு. 

37. ஈரமூம்‌ மன்றலுங்கொண்டு 
தென்றல்தவமழுற என்ற்தனால்‌, 
தென்றலின்‌ நடைகள்‌ மூன்றும்‌ 
கூறப்பெற்றன; அவையாவன? 
சைத்தியம்‌, ஸெளரப்பியம்‌, மாந்திய 
மென்பன. பின்னுள்ள ' சுந்தரத்‌ 
தெய்வக்கங்கை”” 

சுந்தரத்தெய்வக்கங்கை” '(ப.43-23) 
என்னும்‌ செய்யுளிலும்‌ தென்றல்‌ 
இவ்வாறு கூறப்பெற்றுள்ளது. 
வீற்றுற்று - வேறுவேறு. 

38. அவி - ஹவிஸ்‌. பண்ணவர்‌ 
- தேவர்‌. 

39. கூளங்களி - களாப்பழம்‌. 

31... நெறிதல்‌ - தநெநஷிதல்‌, 
படலம்‌ - கூட்டம்‌ 

72. கவனம்‌ - வேகம்‌. 

43. கண்ணுற்று - தரிசித்து. 

45. பெட்பு - விருப்பம்‌ 

46. தந்திரத்தலைவர்‌ - சேனை 
தலைவர்‌. , 

27. குவடு - மலையுச்சி, இளமதி 
இறாலின்‌ தேனினை இழிக்கும்‌. 

48. கவரி - கவரிமான்‌. தரந்தம்‌ 
- கஸ்தாரி. நாவி - கஸ்தூரி மிருகம்‌. 

29. பாசடைப்பள்ளி - பசை 

மடை பள்ளி - பச்சை இலையால்‌ 


2௦0 


ஆகிய தவச்சாலை; பன்னசாலை. 
பைம்புள்‌ அடங்கின. திருக்கமுக 
கசூன்றத்தில்‌ இரண்டு பறவைகளே 
தவஞ்செய்கின்றன. இம்மலையில்‌ 


எல்லாப்‌. பறவைகளும்‌ தவஞூ 
செய்கின்றன என்றார்‌. 
50. உளக்கண்‌ - ஞானக்கண்‌. 


உள்‌ஒளி - சிவம்‌. காஞ்சி மா.அடியில்‌ 
- காஞ்சிபுரத்தில்‌ மாமரத்தின்‌ அடியில 
அதில்‌ அம்பிகை தாண்டாவிளக்கு 
ஏற்றிவைத்‌ தமை, “அகில னீடவத்‌ 
தறப்பெருஞ்‌ செல்வி யண்ட மாந்தீரு 
மனைக்கிகு தீபம்‌” (பெரியபுராணம்‌, 
திருக்குறிப்பு. 72.) என்பதனாலும்‌ 
அறியலாகும்‌. 

52. அடைந்ததற்கு - அடைந்த 
யானைக்கு. மடங்கல்‌ - நரசிங்கம்‌. 


தொலைத்ததாகியசிம்புள்‌ - ஸ்ரீ 
சரபமூர்த்தி. கட 
53. காளன்‌ - இத்தலத்தில்‌ 


வழிபட்ட பாம்பு, மதியூம்‌ அரவும்‌ 


லக்‌, செங்கமலம்‌ திருமகள்‌ 
வந்ததையும்‌, பணிலம்‌ திருமால்‌ 
வந்ததையும்‌, வெள்ளோதிமம்‌ 


பிரமதேவர்‌ வந்ததையும்‌, வெண்‌ 
டாமரை கலைமகள்‌ வந்ததையும்‌ 
தெரிவிக்கும்‌. 

55. நான்கலர்‌ - கோட்டுப்பூ. 
செருத்தணி - திருத்தணிகைமலை. 
அதிலுள்ள சனைமலர்‌ - நீலோற்பல: 
மலர்‌; திருத்தணிகைமலைச்‌ 
சுனையில்‌, காலை, உச்சி, மாலை 
என்னும்‌ முக்காலங்களிலும்‌ உற்‌ 
பலம்‌ மலர்தலை, கந்த புரணம்‌ 
வள்ளியம்மை திருமணப்படலம்‌, 
222 -ஆம்‌ செய்யுளாலுமுூணர்க. 

56. ஆலுவ - முழங்குவ. வேள்‌ - 
மன்மதன்‌. சின்னக்குனயில்‌ - 
சின்னமாகிய சூயில்‌; சிறிய 
சூயிலென்பது மற்றொரு பொருள்‌. 
ஒலியுடைமையாற்‌ பெரிய. 

57. கூடல்‌ - மதுரை. மதுரையில்‌ 
நாரை ஊனையொமழித்து நியமத்‌ 
தோடியருந்த சரித்திரம்‌ இங்கே 
அறியத்தகது. 


224 


55 தகாழமுதி - கூட்டம்ட. கூடற்‌ 
கரு ௩.குருவி தானும்‌ தன்னிடமுமே 
பயனுற எண்ணினமையின்‌, 
களவுடைய தென்‌ றார்‌. 

59. மதுரையிற்‌ புவிமுலையைப்‌ 
புல்வாய்க்கு அருத்தியது ஒரு 
திருவிளையாடல்‌, ்‌“புனிமுலை 
புல்வாய்க்‌ கருளினையபோற்றி”'. 
(இரு வாசகம்‌, போற்றி, 207 ''தழல்‌ 
விழ. பேழ்வாய்தீ தரக்கின்றுளி 
கமலை, பைங்கட்‌ புல்வாய்‌ பாலுணக்‌ 
கண்ட, வருணிறை பெருமான?'. 


(கல்லாடம்‌. 42) இதனைத்‌ திரு 
வாலவாயுடையார்‌ திருவிளை 
யாட்‌ புராணத்தாலு முணர்க 

61. இந்திரன்‌, இராமன்‌, மூ௬ 
சூத்த இவர்கள்‌ இத்தலத்திம்‌ 
பூசித்துப்‌ பேறு பெற்றவர்கள்‌. 

6.2. தாழ்ந்த ஆம்‌ - தாஜ்ந்தனவாகிய. 

66. இடிபட - இடியோசையுண்டாக. 

87 ஆரவடம்‌ - முத்துவடம்‌. 

70. தாழை - தென்னை. வருக்கை - 
பலர்‌, 


அரும்பதவூரை. 


71. பூகதம்‌ - பாக்கு மரம்‌. 
72. சரணம்‌ - ஒருவகை மரம்‌. 


73. பச்சிலைகள்‌ - பச்சிலை 
மரங்கள்‌. மதூகம்‌ - இருப்பை, 
நரந்தம்‌ - நாரத்தை. சம்பிீரம்‌ 


எலுமிச்சை. ஞாங்கா - பக்கம்‌. 

75. அரக்கு - சிவப்பு 

79. கம்புள்‌ - சம்பங்கோழி. 
காரண்டம்‌ . நீர்க்காக்கை. 

90. மிருதி - தருமசாஸ்தீரம்‌. திப்பிய 
ஞானம்‌ - தெய்வத்தன்மையுள்ள 
ஞானம்‌. 

83. எடா - எழுத்து 

894. கொடா - கொருத்து. ஈங்குவா 
சான - இங்கு வாவென்றுழைத்து. 


ஆதனத்து இருத்தி, மூகமண்‌ 
பசார்‌. 

86. தோம்இல்‌ கட்டல்‌ 
குற்தமற்ற அறிவிையுடை 


யவராகிய. மா மகிழ்ச்சியால்‌ - மிக்க 
மகிழ்ச்சியோடு. அது வந்தது 

87. சுற்றமும்‌ தானும்‌ அரு 
ஊனான்‌. என்ப, ஆமை. 


3-அவது அத்தியாயம்‌. (ப..28./ 


1. ஆண்டகை - அருச்சுனன்‌. 
2. சிரத்து இதழியைமிலைத்த 


காரணத்தால்‌ யானே மிகவும்‌ 
பாக்கியவான்‌. 

3. நதிக்கண்‌ - நதிக்கரையில்‌; 
்‌'வபொண்முகரித்‌ தண்டுறை 


வயெம்மத்தன்‌”' என்பர்பின்னும்‌; த 
௮. பரம்‌ - பாரம்‌; கடமை. 
7. சூரு - ஓர்‌ அரசன்‌. தரும்‌ 


ஆதரவால்‌. 


8. இறையும்‌ - சிறிதும்‌, “எங்குரு” 
என்றது, அங்கிராவை; இப்புத்தகம்‌ 
76-ஆம்‌ பக்கத்துள்ள 132- ஆம்‌ 
பாடலாலுணர்க. 

9. அத்தலம்‌ - பிறதலம்‌. 

13. 


தவமய்போல்‌ யாது 
செய்தது வோ. 
36. நிலை - ஒரு யோகினி; 31-ஆம்‌ 
செய்யுளைப்பார்க்க. 


17. பண்ணவார்யாண்டு - தேவ 
வருடம்‌, யபாண்டுகாறு - வரும்‌ 
வரையில்‌. கேள்வன்‌, எழுவாய்‌, 

18. மூன்னவன்‌ - இறைவண்‌ 

19, மறித்தும்‌ - மீட்டும்‌. 

21. மேனாளில்‌ - தென்கைலாய 
அமன்றும்‌ இதற்குப்‌ பெயருண்டு. 

29. மொழியை வழங்கி. 

32. ப்றலை அதந்தண்‌ - பல 
தலைகளையுடைய ஆதிசேடன்‌. 

39. அகடு - வயிறு. சிகரம்‌ - கோபுரம்‌. 

4.1. முற்றி - முதிர்ந்து. 

42. தேங்குதல்‌ - நிறைதல்‌ 

43. கணம்‌ - க்ஷணம்‌. 

54. ருரம்பையென்றது, சரீரத்தை. 

45. யார்கேட்பாரோ? அவர்வாழ்வபார்‌ 

45. ஆர்ப்ரவம்‌ - ஆர்ப்பு அரவம்‌, 

49, சூன்றி - கசூண்றிமண?'. தழு 
யாகிய ஆடை. 


அரு.ம்பதவுரை, 


ன 
க்‌ 


ல்‌ 


4-அவது அத்தியாயம்‌, (ப.கர 


2... முகிழ்த்தநிலா - அரும்பிய 
பிழை. இங்கே குறித்த மாயை - 
சிவமாயை யென்னும்‌ பெயரால்‌ 
மூதனூவில்‌ வழங்கப்படுகின்றது. 


பீரரி - மனைவி. தன்மறந்து - 
தன்னைமறந்து. 

3. சூமுமி - கூடி. நேர்படு - 
எதிர்ப்பட்ட 


சீ. கழியும்‌ - மிகுந்த, உணர்வு 
ஆழியும்‌. 


10. சோதியையுடைய இமையவர்‌. 

11. இயற்கையைப்பாற்றி 
இயல்பை விட்டுவிட்டு. 

12. கையரை - கீழ்மக்களை. 

13. பிறந்து - பிறத்தலால்‌, 
இறந்துபாடு - இறற்துபடுதல்‌. 

16. மகதது - மகநக்ஷத்திரத்தில்‌. 

17. நானம்‌ - குறைவு 

23. பணிந்தஞான்றே போயிற்று. 

29. மரபுளி - விதிப்படி. 


5-ஆவது அத்தியாயம்‌. (ப.39) 


்‌. முன்தவத்தால்‌. 

4. அழுங்கும்‌ - வருந்தும்‌, 

6. பின்னார்‌ - பின்பு. மன்ற - 
தெளிவாக; இஃ்து ஒரிடைச்சொல்‌. 

7. வேகம்‌ - நஞ்சு, கோபம்‌. 
செவ்வே - செவ்வையாக. 

5. அரலைக்கற்கள்‌ - ஒருவகைச்‌ 
சிநுகற்கள்‌. 

9. நன்சு பெறுவேன்‌. திருமுன்‌ - 
சந்நிதியில்‌ 

11. வழுவை - யானை. அழிதுயர்‌ - 
டிக்கது யா. 

14. உடல்நெருங்கி 

15. புள்ளரசு - கருடன்‌. 

18. மாதிரங்கள்பரிப்போர்‌- திக்பாலர்‌. 
இருவராகியமருத்துவர்‌. 

19. செங்கைமுகிழ்த்தனர்‌ - கை 
சூவித்தார்‌. 

20. புட்கரம்‌ - ஒரு மஹாகிீர்த்தம்‌. 

21. பருப்பதம்‌ - ஸ்ரீசைலம்‌. 

22. ஆததிபுரானாமும்‌ - முதன்மை 
யுள்ள பராணங்களும்‌. 

34. தென்றலங்கன்று 
இளந்தென்றல்‌. 

24. அளிகள்‌ வேழமதத்தைவிட்டு 
ஓடிப்பற்றும்படி. 

2௨. சூருந்தம்பூவம்‌ நிலாவும்போல்‌ 
விளங்கிய பால்நிறமெய்‌. 

26. வயங்கு அபயம்‌. 

980. “சயசய” என்பதற்கு எல்லாருக்‌ 


சூம்‌ மேற்பட விளங்குக என்பது: 
அபொருளென்பர்‌, 

3 7.சசமானது! 
மெனவிட்டு, 

38. தகைந்து - தடுத்து 

40. ஒருமுதல்‌. விளி. 

241. ப்ரஹ்மாதிஸ்தம்பபரியந்தம்‌' 
என முதனூலிற்‌ காணப்படுகின்றது. 

44. அலலவ, விளி. 

46. கருணைக்கடலே., 

28. உரோதிப்பிப்பாய்‌ - அழச்‌ 
செய்வாய்‌. 

29. உருதம்பண்ணும்‌ - ஒலிக்கச்‌ 
செய்யும்‌; ௬ - கத்தல்‌. 

50. திராவம்புரியும்‌ தொழில்‌ - 


மாயை டண் வித 


உருக்குதல்‌ 

51. 5 - பிறவித்துன்பம்‌; திராவணம்‌ - 
ஒட்டல்‌, சிவதரம்‌ - மங்கலப்‌ 
பொருள்களுள்‌ உயர்ந்தது. 

52. பவிக்கும்‌ - உண்டாகும்‌. 
மிகுவாய்‌ - மிஞ்சியிருப்பாய்‌. 
பவங்கடத்து மேவும்‌ பொருட்டுப்‌ 
பாவித்திடுவர்‌. 

54. மாதேவன்‌ - மகாதேவன்‌. கீர்‌ - 
வாக்கு 

55. பிருகத்துவம்‌ - பெரிதாயி 
ருத்தல்‌, எதைக்காட்டிலும்‌ பெரியது 
வேறொன்றும்‌ இல்லையோ அது 
பிரமமென்பர்‌. விண்டு - விஷ்ணு; 
வியாபகமுடையவர்‌. பொருட்டு - 


2596 


காரணாம்‌. 

56. பயனை - பிரயோசனத்தை. 
௪ட.ம்‌ - அறிவில்லாதது, 

54. மெய்த்த - உண்மையுற்ற. 


6௦. மகோதய - பெரியவைகள்‌ 


உண்டாவதற்கு இடமாக 


இருப்பவரே. 


அ ரும்பதவுரை. 


௦4. காளஹஸூடியன்பது காளத்‌ 
தியென மருவியது. 
67. உலம்புதல்‌ - மூழங்குதல. 
71. இத்தர்த்தமென்றது, பொன்‌ 
ுூகரியாற்றை. 
81. தேறல்‌ - தேன்‌. 


6-ஆவது அத்தியாயம்‌, (ப.52) 


1. கரி௬ு - குற்றம்‌. 

2. ஆயிரம்‌ அசுவமேதம்‌ 

3. அழிதுயர்‌ - மிக்கதுயர்‌ 

*. இணையா - ஒப்பாக 

5. இதழி - கொன்றை. உணர்வு 


இல்‌ மாந்தர்‌. 
6. புரக்கும்‌ - காக்கும்‌. நிரந்தரம்‌ - 
எப்பொழுதும்‌. 
72. உடையோர்‌ - தலைவர்‌. . 
8. அளிக்குதும்‌ - பாதுகாப்போம்‌. 
9. பிறவிக்குருடர்‌ - அல்ஞான 
மூடையவர்‌. 


10. பரித்தவன்‌ - தாங்கியவன்‌. 
சுருமநிரதன்‌ ்‌ தொழில்‌ களை 
இடைவிடாமற்‌ செய்பவன்‌. அல்லி - 
அகவிதழ்‌. 

11. பரிந்து - அன்புகூர்ந்து. பகுதி - 
பகுப்பு. 

13. ஞாதிரு - அறிபவன்‌. ஜேோேயம்‌ - 
அறியத்தக்கது. பாவகம்‌ - ஞானம்‌ 
அண்ட அரிதாகி - அணுகுதற்கு 
அரியதாகி. ஒற்றுமையாற்‌ பேதமில்‌ 
இன்பம்‌ - ஸகஜாதத்தம்‌ - சேதனம்‌ - 
அறிவு. 

14. முப்பத்தாறு - 36 தத்துவங்கள்‌. 

16. இந்தனம்‌ - விறகு, விரகு - 
௨உ்பாயம்‌ 

77. விரிசுடர்‌- அகண்டசோதி 

18. ஒட்டை - ஓரளவு. 


இழையென்று - செய்வரென்று 
21. வித்தேச்சுரர்‌ - வித்தியேசுவரர்‌. 
மூதற்கணத்தோர்‌ - கணத்தலைவர்‌, 
22. வியோமம்‌ - ஆகாயம்‌ 


27. காள்‌ - தினம்‌. 
31. சரிதங்கள்‌, அறிதற்கரியன; 


ஏத்தப்‌ பெறுவன; இசைக்கப்‌ 
பெறுவன. 

936. கண்‌ அகழ்ந்து. நெடுமாற்கு 

27. கடு - விஷம்‌ 

99. பொற்குவடு - மேரு. 
இந்திரைகொழுநன்‌ - திருமால்‌. 


சாதித்து - கருவிகளாகச்‌ செய்து. 

39. விற்கோலம்‌ வில்வீரக்கோலம்‌. 
உங்கரித்து - உங்காரம்‌ செய்து. 

40. ஓதாக்கள்‌ - யாகஞ்செய்பவர்‌. 
ஒருத்தரால்‌ நிறுத்தா 

42. ஞமலி - நாய்‌, கிராதி - வேடிச்சி. 

43. முூண்டகமுதல்வளன்‌ 
பிரமதேவர்‌. மருப்பு இரலை 
கொம்பையுடைய கலைமான்‌. 

ச. வான்‌ அரமகளிர்‌. 

47. ஒருவி - நீங்கி 

48. பொற்றகட்டு இதழ்‌ 
பொற்றகடு போன்ற மடல்‌. 

49. அதன்‌ உடை - தோல்‌ ஆடை 

59. குடிலை - பிரணவம்‌ 

25. கனக்க - மிக, 


7-ஆவது அத்தியாயம்‌. (ப.59) 


10. செவம்‌ - ஜபம்‌ 

12. மந்திரங்களாகிய மறைகளை. 
மாணிடத்து - மானிடப்பிறவியுள்‌. 

19. எத்துணை - எவ்வளவு 

28. போன்று ஓங்கும்‌. 


31. மாகத்தில்‌ - மாசி மாதத்தில்‌ 

35. மணிகன்னி - மணிகர்ணிகை 

21. வதிவள்‌ அத்துர்க்கை 

42. திகிரியேற்துமின்‌ - மஹிஷார 
சுரமாத்தனி. ராயசூயம்‌ - ஒரு யாகம்‌. 


அரும்பதவுரை. 


43. அதிராத்ரம்‌ - ஒரு யாகம்‌ 

43. தயங்கும்‌ - விளங்குவார்‌. 

45. வாசபேயம்‌ - ஒரு யாகம்‌ 

46. திரியம்பகமந்திரம்‌ 

50. பதுமராகம்‌ - மாணிக்கம்‌ 

52. மகரமாதம்‌ - தைமாதம்‌ 

54. அப்பொழுதானது கிரஹண 
காலத்திலும்‌ பொலி 
வினையுடையது. 

54. வாசிகை - கோத்தமாலை.. 
இண்டை, சுருக்கு, தொடை, சூட்டு, 
இவை மாலை விசேடங்கள்‌. 

55. மலயம்‌ - பொதியில்மலை. 
பொன்னம்பர்‌ பூவம்பரென்பன, 
வாசனைப்பண்டங்கள்‌. 

56. பொருனை - தாம்பிரபன்னி 
ததி 

59. தொண்டை - கொவ்வைக்‌ 
கனி. கொடிநுசுப்பு - பூங்கொடி 
போன்ற இடை. உரை - சொல்‌. 

60. களாசி - காளாஞ்சி 

64. திவளும்‌ - விளங்குகின்ற 

65. காவணம்‌ - பந்தர்‌ 

66. சேறாடி - ஒருவகை விருது. 
பதாகை - பெருங்கொடி 

67. குூவால்‌ - சூவியல்‌. துகிர்‌ - 


பவழம்‌. 
69. வீரபாளிதப்படாம்‌ - 
வீரக்கொடி; பாளிதம்‌ - 


அடையாளத்தையுடையது . 

70. பாளிதம்‌ - பச்சைக்கருப்பூரம்‌. 
பாகு - பாக்கு. 

76. மூவிகைவேல்‌ - சூலம்‌ 

79. ஐந்து அவித்தார்‌. - 
ஐம்புலன்களையும்‌ வென்றவர்‌. 
அயுதம்‌ - பதினாயிரம்‌ 

20. பைத்தலைக்கு. 

82. முக்குறும்பு - காமம்‌, வெகுளி, 
மயககம்‌. மான்றல்‌ - மயங்குதல்‌. 

63. வகையால்‌ தினமும்‌ 

84. ஆதியாம்‌ திதி - பிரதமை. 
கன்னவின்‌ பாகு - வெல்லம்‌. 

86. சாகினி - கீரை கடு - கடுக்காய்‌ 


ம 


57. மதி பரிதியைச்‌ சோதித்‌ 
அமாவாசை 

99, அறன்‌ ஏதுவா - 
காரணமாக 

93. பிண்டி - மா. 

95. பூசையை. 

97. இலிங்கம்‌ இரண்டு - திருக்‌ 
கோயிலிலுள்ளதொன்று, மாவாற்‌ 
செய்த புதியதொன்று. 

95. புத்திலிங்கம்‌ - மாவாற்செய்த 
புதிய இலிங்கம்‌. அத்தன்‌ 
சிவபெருமான்‌. 

99. பங்கினர்‌ - முடவர்‌. அந்தர்‌ 
சூருடர்‌. வெதிரர்‌ - செவிடர்‌. 

102. தணந்திடா - நீங்காத 

103. மயிற்பறவைகளால்‌ தாங்கப்‌ 
பெற்ற விமானத்தின்‌ மேலே. காணா 
- கண்டு 

104. குவிசபாணி- இந்திரன்‌ 

105. கற்பம்‌ - பிரமதேவருடைய 
வாழ்நாள்‌ 

109. பெரிதும்‌ உத்தமம்‌. 


தருமம்‌ 


11, 'அத்திதி' என்றது, 
பெளர்ணிமையை. 
112. இதனால, 


திங களணியண்‌ ணலுடைடைய 
திருவுருவம்‌ அமைக்கும்‌ விதம்‌ 


கூறப்பெற்றது . 
113. இதனால்‌ திருமாவின்‌ 
திருவுருவம்‌ அமைக்கும்‌ விதம்‌ 


கூறப்பெபெற்றது . 

174. முயன்று அமைக்க. 

115. -7. இவற்றால்‌ தக்ஷிணா 
மூர்த்தியின்‌ திருவுருவம்‌ அமைக்‌ 
கும்‌ விதம்‌ கூறப்பெற்றது. 


119. அர்த்தநாரீச வடிவம்‌ 

120. கட்டங்கம்‌ - கட்டுவாங்கம்‌ 

124. இன்காதலினால்‌ - இனிய 
விருப்பத்தால்‌ 

125. பசியதேறல்‌ - அம்பிகை 

126. ஏனம்‌ அனம்‌ ஆகி 
பன்றியும்‌ அன்னமூமாகி 


அரும்பதவுரை. 
8-ஆவது அத்தியாயம்‌ (ப. 76) 


ட சன்‌ 
த்க்‌ 


5, புரம்‌ - இங்கே சிற்றூர்‌. 
பஃ்ஹறொழில்‌ - பல்தொழில்‌. 
7. இருப்பாய்‌ - இருப்பிடமாய்‌. 

. கன்னல்‌ - கருப்பஞ்சாறு. 
தேறல்கள்‌. இறலி - இத்தி. சானமலனி - 
முள்ளிலவு 

11. மகி- மகிமையுடையது. உப்பு 
இடதுதி. 

15. சாமம்‌ - சியாமம்‌. சிங்கம்‌ - 
கேசரி. இக்கு - இக்ஷு 

17. வெம்மை - உஷ்ணம்‌. 
மணிவரை -ரத்நசைலம்‌. திவாகரம்‌ - 


திவாகிருது. 

18. 
இசையையுடைய 
மாணவகர்‌ - சிஷ்யர்‌. 

19. வேணுமத்‌. 
த்யூதிமான்‌. 

20. வித்து - வித்தியு,. தெமிகர்‌ - 
தமிகர்‌. சுண்மிகம்‌ - சுஷ்மிகள்‌. 

27, அரிதம்‌ - ஹரிதம்‌. வயித்துதம்‌ 

- வைத்துதம்‌. 

22. விதிருணை - விதீகிருஷ்ணா. 
கண்ணர்‌ - கிருஷ்ணா. 

23. கேமகம்‌ - க்ஷேமகம்‌. 

24. சிகியும்‌ - விபாபையும்‌. 


இசைக்கியாதி ல 
யாதி. 


துதிமான்‌. - 


9-ஆவது அத்தியாயம்‌. (ப.50) 


1. கமலக்கண்ணிகை - தாமரைப்‌ 
பூங்கொட்டை 

தான்‌ - அடி 

2. மஞ்சுவான்‌ - ஒருமலை 

4. சுபக்ஷம்‌ - விருஷம்‌ 

5. தென்மரம்‌ - ஆல்‌. போதி - அரசு 

6. பொழில்களென்னும்‌ எழுவாய்‌, 
அடுத்த செய்யுளிலுள்ள 
நிற்குமென்னும்‌ பயனிலையைக்‌ 
கொண்டு முடித்தது. 

7. தெக்கிணத்து - 
ஏமமும்‌ இமகிரியும்‌. 

9. கண்டமென்பது 


தெற்கில்‌. 


இங்கு 


வருடமென்னும்‌ பொருளில்‌ வந்தது 

11. பன்மூவாபிரய்‌ (டண்‌ 

மூவாயிரம்‌. 

17. இறலிக்கனி' - இத்தக்கனி 

22. எண்ணிருபிராயம்‌ - பதினாறு 
பிரயாம்‌. 

28. சனபதம்‌ - நாடு. 

31. பத்திராசுவ முகலிய கண 
டங்களில்‌ திருமால்‌ மூறை3ய 
ஹயக்கரீவ ரூபியாயும்‌ கூர்மரூமி 
யாயும்‌ வராகரூபியாயும்‌ மச்சரூபி 
யாயும்‌ எழுந்தருளியிருக்கின்றனர்‌. 


10-ஆவது அத்தியாயம்‌ (ப.85) 


4. இவறுதல்‌ - கொடுக்கவேண்டிய 
இடத்துக்கொடாமை. 

6. பழங்கண்‌ - துன்பம்‌ 

8. பவம்‌ - பிறவி 


9. அம்மகமென்றது, புத்திரகா 
மேட்டியை 

15. நந்தாவனம்‌ - கெடாதவனம்‌. 
சந்து - சந்தனம்‌. 

19. பூவர்‌? அர்‌, பகுதிப்பொருள்‌ 
விகுதி 


22. மூ எழு சுற்றம்‌ - இருபத்தொரு 
தலைரு்றை 


24... தம்பம்‌ - பற்றுக்கோடு. 
அமருலகு - அமரருலசூ 

25. மாரவுரவம்‌ - மகாரெளரவம்‌ 

27. வயிர்த்த - வயிரங்கொண்ட. 


போத - மிக. என்‌ என்ளாய்‌; 
““எள்ளெளாயரிகுவர்‌'” என்பர்‌ 
பின்னும்‌, 30 


30. பாவகாரிகள்‌ - பாவங்களைச்‌ 
செய்பவர்கள்‌. 

91. தற்பம்‌ - தல்பம்‌ - படுக்கை. 
மாபாதகம்‌ - மகாபாதகம்‌ 


33. உய்வழி - பிழைக்கும்‌ வழி, 


அரும்பதவுரை. 


இழமுதையர்‌ - மூடர்‌. 
44. எற்று - யாது 
937. தகை - தாகம்‌.விஞ்சை - 


259 


வித்தை. முதுக்குறைவு - பேரறிவு 
99. பொறை அரு துயர்‌ 
பொறுத்தற்குரிய துன்பம்‌. 


77 -அவது அத்தியாயம்‌ (ப. 91) 


ல. கவலுநா்‌ - கவலையுடைபவர்‌. 

6. மட்கல்‌ - ஒளிமழுங்குதல்‌ 

9. மடி - சோம்பல்‌. 

10. சாந்திகம்‌ -... அரிட்ட 
நிவிர்த்தியின்‌ பொருட்டுத்‌ தேவர்‌ 
களைக்‌ குறித்துச்‌ செய்யும்‌ கிரியை. 

15. ஒறுத்திடாததுவும்‌ - 
தண்டியாததுவும்‌. 

17. உறுகண்‌ - துன்பம்‌. மாற்ற 
மாயுள்ளோர்‌ - பகைவர்‌. 

19. மந்திரம்‌ - ஆலோசனை. 

20. உசாவுக - வினாவுக. ஒற்று - 
ஒற்றார்கள்‌. 


21. ஆள்வினை - மூயற்சி. அசாவா 
னாகி - தனாானாகி. 

22. கனி - சுரங்கம்‌. கரம்‌ - இறை. 
பவ்வியமாயுள்ள உயர்ந்தனவா 
யுள்ள பொருள்களை. 

20. தமக்கு எஙஞானறும நலல 
வற்றை வேண்டினவர்‌. அல்லது - 
பாவம்‌. 

29. மகவினை - யாககாரியத்தை 

30. எள்‌, சந்தனம்‌, பால்‌ நெய்‌ 
முதவிய ரஸப்பொருள்கள்‌ என்‌ 
பவற்றைத்‌ தாம்‌ விலைக்குக்‌ 
கொண்டு வில்லார்‌. 


72-ஆவது அத்தியாயம்‌ (ப..96) 


4. அங்கம்‌ - வேதாங்கங்கள்‌ 

1. அழல்வேள்ளி - இங்கே 
சமிதாதானம்‌. 

5. மேற்பூச்சு - சந்தானம்‌. இலை - 
வெற்றிலை. 

6. சூசை - தருப்பை 

9. பலி- ஒருவகைக்‌ கருபம்‌. 

31. புலரி- விடியற்காலம்‌. 

13. ஜவகைவேள்வி - பிரமயாகம்‌, 
தேவயாகம்‌ மானிடயாகம்‌, 
பிதிர்யாகம்‌, பூதயாகமென்பன. 

74. பகிர்ந்து அனைவர்க்கும்‌. 
இரைந்த - முழங்கிய 

15. அங்கியின்கருமம்‌ - அக்கினி 
காரியம்‌. தூங்கு இருள்‌ உவா 
- செறிந்த இருளையுடைய அமா 
வாசை. அட்டகை - அஷ்ட கைகள்‌. 


76. அயனங்கள்‌ - தக்ஷிணா யனம்‌, 
உத்தராயணம்‌. தம்‌ கருமங்கள்‌. 


முூந்நதாலைத்‌ தேவர்‌ கருமங்களில்‌ 
வலமாகவும்‌, தென்புலத்தோர்‌ 
கருமங்களில்‌ இடமாகவும்‌ முனிவா்‌ 
கருமங்களில்‌ நடுவுறவும்‌ தரிக்க. 

17. பவுட்டிகம்‌ - புஷ்டியின்‌ 
பொருட்டுச்‌ செய்யப்படுங்‌ கிரியை. 

19. வனத்தன்‌ - வானப்பிரத்தன்‌. 
பரித்திட - ௬மக்க. 

20. வற்கலை - மரவுரி. அடகு - 
இலை. அங்குரித்துள்ள - முளைத்த. 
உகிர்‌ - நகம்‌. 

23. ஏய்க்கும்‌ - 
விழுப்பம்‌ - சிறப்பு. 

24. பரபதம்‌ - முத்தி. கற்பனை - 
கட்டளை 

26. புக்கில்‌ - வீடு 

27. தமி - தனிமை. சிலை - கல்‌, 
திரிவு - மயக்கம்‌. 

28. தாரகமனு - பிரணவமந்திரம்‌. 
வாலிய - தூய ஆகாமியம்‌ 
ஆகாமியகருமம்‌. 

யதி. சந்யாசி. 


பொருந்தும்‌. 


அரும்‌. பதவுரை. 
12-ஆவது அத்தியாயம்‌ (ப.105) 


260 


1.. சேடு - பெருமை. 

5. சேடம்‌ - மிச்சம்‌. காணம்‌ - 
பொற்காசு 

7. அறல்‌ ஈகை - தீர்த்ததானம்‌. 

8. கூவல்‌ - கிணறு 

9. கூர்ந்த - மிகுந்த. அண்ணுறஇ - 
வந்து. தாவுகின்ற அறல்‌, அறல்‌ - நீர்‌. 

10. தன்‌ என்றது செய்வித்தவனை. 

11,தருவித்தான்‌ - வருவித்தான்‌. 

13. சிரகம்‌ - கரகம்‌. ஆறில்‌ ஒன்று - 
ஆறுபாகத்தில்‌ ஒரு பாகம்‌. 

76. அழிபசி - அறிவுமுதவியன்‌ 
அழிதற்குக்‌ காரணமாகிய பசி. சங்கை 
- அளவு. 

77. தென்புலவாணர்‌ - பிதிரர்‌, 
பகுத்தனன்‌ - புகுத்து. 

19. கவிகை - சூடை. 

20, பாதுகை - பாதரக்ஷை 

21. சகடம்‌ - வண்டி. விளக்குஇடா 
- விளக்கு வைத்து. 

22. அம்துகில்‌ - அழகிய ஆடை 

23. விஞ்சைநல்சூதல்‌ - வித்தியா 
தானம்‌. 

23. பலதரு - பலமரங்களை. 

26. பாங்கு - அழகு அமர்த்து - 
விரும்பி 


27. பிரமாண்டதானம்‌ - பிரமாண 
படத்தைப்‌ போலப்‌ பொன்னால்‌ 
ஒருதவம்‌ செய்வித்துத்‌ தானஞ்‌ 
செய்தல்‌. இகப்பன்‌ - நீங்குவன்‌. 

28. காஞ்சனம்‌ - பொன்‌. 

30. தாத்திரி - பூமி 

371. அரமகளிர்‌- தெய்வ மங்கையர்‌. 

35. கார்ட்பாசம்‌ - பருத்தி, தேனு - பசு 

36. சஞ்சிதம்‌ - பழவினை. 

38. கீர்த்திப்பது - சொல்லுவது. 

40. கோவை - கொவ்வைக்கனி 

42. கலவமஞ்ஞஜுு - கலாபத்தை 
யுடைய மயில்‌. 

42. மூகன்‌அமர்த்து - மூகமலர்த்து 

45. இருவரென்றது, சிவபெரு 
மானை யும்‌ திருமாலையும்‌. 

46. இனையவற்றினை - சாளக்கிராம 
முதலியவற்றை 

47. சங்கை - சத்தேகம்‌ 

48. விழமுமிது - சிறப்புடையதாக. 

51. எள்ளல்‌ - இகழ்தல்‌ 

55. நன்னார்‌ - நன்மை 

ல. புண்ணியகால 
மூன்றனுள்‌ ஒன்று 

60. வல்‌ - விரைவாக 

52. அரந்தை - துன்பம்‌ 


மூதலிய 


75-ஆவது அத்தியாயம்‌. (ப.713) 


்‌. ஆழியான்‌ - திருமால்‌ 

2. பூவை வண்ணன்‌ - காயாமலர்‌ 
போன்ற நிறத்தையுடைய திருமால்‌ 

ச்‌. வீவ ஆகவும்‌ - அழியவும்‌ 

5. மருட்சி - மயக்கம்‌. நீல்நிறம்‌ - 
நீல திறம்‌. கருத்தன்‌ - தலைவன்‌. 
சனித்த உண்டாகிய. 

7. இயற்கைவடிவு புகலரிது 

10. பூரிவிபவமா. 

75. அங்கி - அக்கினி 

18. வாளா - சும்மா. இருக்கும்‌ - 
பிரகாசிக்கின்ற. சரதம்‌ - சத்தியம்‌, 

179. முடிவு நன்றுகாண்பன்‌. 
உகங்கள்‌ - யுகங்கள்‌ 


20. வாள்‌ - ஓளி. யாண்டும்‌ - 
எவ்விடத்தும்‌. 

21. நோன்மை - வன்மை, மேக்கு - 
மேல்‌. 

23. நீத்தமீது - வெள்ளத்தின்மேல்‌. 

26. பற்று அறுதிக்கண்‌. 

32. முகிழ்த்து - குவித்து 

343. திகழ்தி - விளங்குகின்றாய்‌. 

34. இறைமை - தலைமை.கருதின்‌ 
நம்வயத்தமாய்‌. தாங்கள்‌ நம்‌ 
மாயையால்‌. 

36. பரித்திட - காக்க 

35. பொருட்டு - காரணம்‌. 

39. வருத்தினேம்‌ - வருவித்தேம்‌. 


அரும்‌. பதவூரை. 
20. அமுதவெண்கதிரோன்‌ - 


கட்‌, ஞானசம்பன்னன்‌ 


சந்திரன்‌. உடுக்கள்‌ - நக்ஷத்திரங்கள்‌. ஞானத்தோடு கூடியவன்‌. 


471. திகிரி - சக்கரம்‌. 


₹7. அலகுஇல்‌ஆகமத்து. 
48. தண்தரும்‌. 


76-ஆவது அத்தியாயம்‌. (ப. 720) 


2. கடித்து - நீக்கி 

6. பைய - மெல்ல. 

7. துய்ப்பவர்‌ - உண்பவர்‌. கந்தம 
- கிழங்கு. சிவை - வேர்‌. பாசடை - 
பசுமையான இலைகள்‌ 

8. அருந்துறா - அருந்தி. துனி - 
துன்பம்‌ 

10. உழி - இடம்‌. பானுவின்‌ - 
சூரியன்போல. 

72. தைவரா - தடவி. ஐயைம்‌ 
பிராயம்‌ - இருபத்தைந்து பிராயம்‌. 

13. விக்கும்‌ - கட்டிய 

15. மட்டு - தேன்‌. விகாசம்‌ - 
மலர்ச்சி. குறங்கு - துடை 

16. பாடகம்‌ - ஓர்‌ ஆபரணம்‌. 

17. கானம்‌ - இசைப்பாட்டு. 
அடைந்தேம்‌ - சென்றேம்‌. 

129. இன்னே - இப்பொழுதே. 
பிரகிருதி - இயல்பு 

20. தணநத்து - பிரிந்து 

21. புக்கில்‌ - வீடு; பன்னசாலை 

22. பலி- பிக்ஷை 

23. விஞ்ச - மிக. பஞ்சி - பஞ்சு. 

24. நிவந்த - உயர்ந்த 

25. தண்ணடை - குளிர்ந்த இலை. 
நரபதி - அரசன்‌. தமரித்து - முழங்கி. 

26. அரும்ப - உண்டாக.யாம்‌ 
அங்கு எழுப்பி. 

27. ஒருவி- நீங்கி 

28. அத்தமாணிமையார்‌ 

29. வாசம்‌ - தங்குதல்‌ 

32. பன்னிகள்‌ - பத்தினிகள்‌ 

33. வவிதின்‌ - பலாத்காரமாக 

35. குறை -காரியம்‌. திங்கள்‌ - மாதம்‌. 


36. அசகன்றும்‌ - கோபத்தால்‌ 
தழும்பிய, அஞ்சாது - பயப்‌ 
படாமல்‌. 


37. நன்று, இகழ்ச்சிக்குறிப்பு. 


389. வேணவா - ஆசைப்‌ 
பெருக்கம்‌. முன்தானையால்‌ வீசி. 
பீடை. - துன்பம்‌. 

79. ஈன்றவனென்னவே இனிது 
உவந்தனம்‌. ஆற்றிய - தணித்த. 

20. காலொடெரிஎழ - காற்றும்‌ 
நெருப்பும்‌ உண்டாக ௮௯்து - 
தீயெழல்‌. 

42. அவண்‌ - மூனிவர்களிருக்‌ 
குூமிடங்களை. 

45. ஐயம்‌ ஏற்க - பிச்சை எடுக்க. 
அவர்தமை நோக்குகையில்‌ என ஒரு 
சொல்வருவிக்க. 

48. இதம்பெற - இனிமைபெற. 

49. கேட்டு அற்புதத்தொடும்‌. ஆ, 
இரக்கக்குறிப்பு. அரந்தை - துன்பம்‌. 

௮2. நுமக்கு மூன்னிற்பரோ. 

53. அன்னோ அன்னோ - ஐயோ 
ஜயோ, கொன்னே - பயனில்லாமல்‌. 


இன்னாஆகி இனிமையில்லாத 
வனாகி. 
54. கணணுறுதல்‌ - காணுதல்‌. 


சங்கை - சந்தேகம்‌. ஆடகம்‌ - 

55. பொன்‌. தூய்‌ - தூவி, 

56. நாகப்பன்‌ - நடு. கலாம்‌ - 
சண்டை. 

57. செற்றம்‌ - தணியாக்கோபம்‌. 
மண்டும்‌ உகங்கள்‌. 

59. விட்டு - விஷ்ணு - திருமால்‌. 

60. செம்மல்‌ - இறைவன்‌. சின்னம்‌ 
- அடையாளம்‌. நம்மால்‌ அன்றி - 
நமது கருணையாலன்றி.  : 

62. பவிக்கும்‌ - உண்டாகும்‌. சதுரர்‌ 
- திறமையுடையவர்‌. 

53. செய்யாது - செய்யாதபடி. 

66. செவ்வாகாத -நேர்மையாகாத. 
விடவேகம்‌ - காமுகவேடம்‌. 

67. வயத்தன்‌ - வசத்தன்‌. சிவக்குறி 
- சிவலிங்கம்‌. 


ச 


02 


ர்‌ 


69. சாதித்து - முயன்று. 

72. விடமவடிவு - விடவடிவு. 

73. பனுவல்‌ - நூல்‌. 

76. மம்மர்‌ - மயக்கம்‌. 

81. நியாதம்‌ - நியாஸம்‌. 
புரச்சசணை - மூலமந்திரத்தை 


அரு.ம்பதவுரை. 


ஜபித்தல்‌. 

82. பன்மம்‌ - திருநீறு 

86. அதன்முன்‌ - அக்கோயிலின்‌ 
மூன்னே. 

98, பதிட்டை - பிரதிட்டை. 
தெருட்டி - தெளியச்‌ செய்து. 


17-ஆவது அத்தியாயம்‌. (ப..154/ 


2. கேண்மோ - கேள்‌; மோ, 
மூன்னிலையசை. மிக இன்பமுற்றனர்‌. 

3. திரம்ஸ்திரம்‌ - நிலை. 

5. ஐயுறலுற்று ஒல்குவது. 

7. நல்குரவு - தரித்திரம்‌. 

8. அவ்வவ - அந்தஅந்த 

9. மாந்துவன்‌ - அனுபவிப்பன்‌. 

10. தெய்வன்‌ - ஊழ்வினை. 

12. இளிவரவு - இழிவு, வறுமை 

13. அறிவாகும்‌ அன்னதை. 

14. உம்மை: முற்பிறப்பு. உவந்து 
ஈயான்‌. 


16. தானத்துக்கு - தானஞ்‌ 
செய்தற்கு. அகநெகிழ்வு - 
மனஇரக்கம்‌. 
17, பாலித்தோர்‌ - பாதுகாத்தவர்‌. 
19. வருத்தியும்‌ - வருந்தச்‌ 
செய்தும்‌. 


21. முன்‌ - முற்பிறப்பில்‌ அந்நிலை 
யின்தானம்‌. 

22. ஊன்தின்னாத்‌ துயர்‌. 

23. பொற்பினால்‌ மதித்தவராகி - 
அழகினால்‌ தம்மைப்‌ 
பரராட்டியவராகி. 

24. அப்பொழுது - முற்பிறப்பில்‌. 

25. கல்லெரிப்பு - ஓரு தோய்‌. 
விடம்‌ இட்டவர்‌ - விஷமிட்டவர்‌. 

27. தம்‌ களவால்‌. 

28. பங்கம்‌ - பழுது. சேதித்து - 

வெட்டி, வீக்கியவர்‌ - கட்டியவர்‌. 

29. பங்கு - மூடம்‌. ஏக்கம்‌ - இங்கே 

கையையும்‌ காலையும்‌ சூறைத்து 
ஏங்கச்‌ செய்தல்‌. 


30. மண்ணாது - கழுவாமல்‌. 


புக்கவரும்‌ - புசூந்தவரும்‌. 
கசுணமாட்சியின்‌ - 
குணமாட்சியினையுடைய. அங்கு 
௨உதைசெய்தவர்‌. 


31. வெம்பிடகப் பிணி - மகாபிடக 
வியாதி; பிடகம்‌ - கொப்புளம்‌. 


33. வெப்பு - ஜ்வரம்‌. வீசு அதிசாரம்‌. 


புண்‌. காசம்‌ - 
கயதோய்‌ - 


விரணம்‌ - 
ச௬ுவாசகாயசம்‌. 
க்ஷ்யவியாதி. 

34. வளியாதியின்‌ - வாதமுத 
லியவற்றால்‌. ஏதிலர்‌ - அயலார்‌. 

35. வினோதித்து - விளையாடி 

36. தேசிகர்‌ - ஆசிரியா்‌ 

37. அபனமாரம்‌ - அபஸ்மாரம்‌ - 
காக்கைவலவிப்பு. கவடு ்‌ 
வஞ்சனையால்‌. 

39. திரிகம்‌ - மூன்று எலும்புகள்‌ 
கூடிய இடம்‌. 

47. அவள்கொண்கன்‌ - அவளுடைய 
கணவனை. இன்மை - வறுமை. 

45. அவைக்கண்‌ - சபையில்‌. 

ச்‌. வாய்மை அழிவின்றி - 
மெய்ம்மையழியாமல்ட. 

47. அரந்தை - துன்பம்‌. வாய்தல்‌ - 
வாயில. தைனியம ள்‌ 
தீனத்தன்மை; எளிமை. 

௮0. ஏது - காரணம்‌. பீழைபெற்று - 
துன்பத்தைப்‌ பெற்று, 

51. தோதக - நோக. 

59. தொழும்பு - அடிமை. எற்றுண்டு 
- மோதுண்டு. ஊசலின்‌ - 
ஊைஞ்சல்போல்‌. 

55. வீற்றொருத்தர்‌ - வேறொருத்தர்‌. 


அரும்புதவூரை. 


2063- 


78-அவது அத்தியாயம்‌. (ப. 139) 


1. கன்றாகிய இளமான்‌. 

2. இழைத்தலால்‌ - செய்தலால்‌. 
சுவைப்பதில்லை - இனிப்பதில்லை. 

4. பெட்பு - விருப்பம்‌. 

4. கடத்தி - நீங்கச்செய்து. ஒரு 
வுறாதது - தீங்காததை. பிணிப்புண்டு 
பின்றொடரும்‌. 

5. இழையாநின்ற - செய்யாநின்ற. 

7. பழங்கண்‌ - துன்பம்‌. 

10. செவ்வுடையோர்‌ - செவ்வையு 
டையோர்‌. 

11. பூதசாதிகள்‌ - பிராணிசாதிகள்‌. 

17. வாதுவர்கள்‌ - யானைப்பாகர்‌. 

18. காலை - காற்றை. புடபாகம்‌ - 
புடத்திற்பக்குவமாதல்‌. 

19, சொல்லின்‌ இப்பிராணாயாமம்‌. 


வேர்வு - வியர்வை. தம்பிக்‌ 
குங்காறும்‌ - நடுங்கும்‌ வரையில்‌. 
20. வயம்‌ - வசம்‌. 
52. உழிதருதல்‌ - சுழலுதல்‌. 
33. நிறுவி-திறுத்தி 
24. ஆதாரம்‌ - மூலதாரம்‌ 


27. செவ்வில்‌ - செவ்வையாரல்‌ 
கவ்வை - கவலை. 
இரண்டு 


28. இருபாற்றம்‌ - 
பகுதியை யுடையதாகும்‌. 
2.9. பாவனம்‌ - பாவனை. 

35. விகிர்தி - வேறுபாடு. 

38. சேதகம்‌ - சேறு. 

42. பரிசனம்‌ - தொடுதல்‌ 

52. முட்டாது - குறையாமல்‌. 
26. விசய, வினி. 


19-ஆவது அத்தியாயம்‌. (ப. 747) 


7. ஆழியம்‌ பெயர்படைத்‌ 
துளவனம்‌ - நைமிசம்‌. விசாரம்‌ - 
விசாரித்தல்‌. 

2. பாங்கன்‌. 


20. புதையிருள்‌ - அமாவாசை 

34, “நாந்தம்‌' என்றது, சூதரை. 

37. ஆழிநண்ணிய ஆரணியம்‌ - 
நைமிசாரணியம்‌. 


20-ஆவது அத்தியாயம்‌. (ப.152) 


2. ஒருப்படுதல்‌ - 
படுதல்‌. 

7. மூட்டி - மூஷ்டி; கைப்பிடி 

13. மறுஇல்‌ - அறுதியாக - முடிவாக. 

15. சாதகருமம்‌ - ஜாதகர்மம்‌. 

17. தான்கு கரணமும்‌ - அந்தக்‌ 
கரணங்கள்‌ தான்கும்‌. 

179. தோடம்‌ - தோஷம்‌ - 
நியாதம்‌-நியாஸம்‌ - விடுதல்‌. 

19. உறைத்து - உறுதியுற்று. 
கொத்தை - குருடு. குடீசகன்‌ - 
கசூடிசையிலுள்ளவன்‌. 

20. பகூதகன்‌ - பலஇடத்துள்ள 
ஜலத்தையுடையவன்‌; எங்கும்‌ 


ஒருமைப்‌ 


உண்பவன்‌. பிக்குகன்‌ - பிக்ஷூுகளன்‌. 
அஞ்சவிருத்தி- ஹம்ஸவிருத்தி. 


21. பரம அஞ்சவிருத்தி - 
பரமஹம்ஸவிருத்தி - சாத்தி - 
மனத்தையட க்கல்‌. தாந்தி ்‌ 


சரீரத்துன்பங்களைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளுதல்‌. திதிக்கதை - திதிக்ஷூதா 
சுகதுக்கங்களைப்‌ பொறுத்தல்‌ - 
சவுசம்‌. 

24. அறத்துறந்த - முற்றத்துறந்த. 

33. அளிய - அன்பமைந்த. 
தெளிதீன்‌ - தெள்ளிதின்‌. 

3௦. சோபனம்‌ - மங்களம்‌. 

39. உண்மையை இயம்பினன்‌. 


[ம 
ஜ்‌ 
[க] 


அரும்பதவுரை. 


27-ஆவது அத்தியாயம்‌. (ப.157) 


4. புத்தி - போகம்‌. உமையாள்‌ 
தலைநாளில்‌. 

6. பரமானந்தநடனம்‌ - பரமானந்த 
தாண்டவம்‌. 

9. உலகுக்கு இதமாயது. 

10. நாணின்வனிதை - நாணினை 
யுடைய மங்கை. வறிய தனியன்‌ - 
தனிமையையுடைய வறியன்‌. 

11. அபுதன்‌ - அறிவில்லாதவன்‌. 
தருணன்‌ - இளைஞன்‌. 

17. சித்திரைச்‌ சித்திரை - சித்திரை 


மாதத்துச்சித்திரை நக்ஷத்திரத்தில்‌. 

22. ஓணம்‌ - திருவோண தக்ஷத்திரம்‌. 

23. புரட்டை - பூரட்டாதி 
நக்ஷத்திரம்‌. 

25. பாத்து - பகுத்துக்கொடுத்து. 

26. ஏர்பு - எழுந்து 

29. இவர்ந்து - விரும்பி 

33. விரதமானது. 
அனைவர்க்கும்‌. 

33. புகுந்தவருடைய பாவமாகிய 
விறகுக்கு. தாகம்‌ - ஆசை. 

37. அயிக்கம்‌ - ஐக்யம்‌. 


உன்னின்‌ 


28-அஆ வது அத்தியாயம்‌ (ப. 162] 


1. இந்த அத்தியாயமுதலியன. 
வாசிட்டலைங்க த்திலிருத்து எடுக்கப்‌ 
பெற்றவையாதவின்‌ இச்செய்யுளால்‌ 
வினாயகரைத்‌ துதித்தார்‌. 

2. மருத்து உணாவா - காற்றை 
உணவாகக்‌ கொண்டு. 

3. சீர்‌ உருத்திரம்‌ - ஸ்ரீருத்திரம்‌. 
கண்ணுற - தரிசிப்பதற்கு. 


4. புராணன்‌ - பழையவன்‌. 
உமாதேவியாரும்‌ - உடன்‌ 
எழுந்தருளினாரென்று கூறும்‌ 
மூதனூல்‌. 

6. ஆல்‌ - ஆலமரம்‌, ஆவின்‌ 


மென்னிழல்‌ உடையவனாகி - 


தக்ஷிணாமூார்த்தியாகி. 


7. நீற்றொளிபழுத்த மெய்யும்‌. 
பணிகள்‌ - ஆபரணங்கள்‌. நளி - 
செறிவு. 

9. சனகன்‌ - ஸனகர்‌. 

11. தன்று - மிக. சாமி - தலைவன்‌. 

12. நிமித்தம்‌ - காரணம்‌. உறவு - 
சம்பந்தம்‌. 

13. இலக்கு - லக்ஷ்யம்‌. 

14. பதிகள்‌ - ஸ்தலங்கள்‌. பன்மம்‌ 
ன்‌ பஸ்மம்‌. எதனால்‌ அது 
பன்மமென்று பெயர்‌ பெற்றது. 

15. பாவகம்‌ - தியானம்‌. 

17. எற்று - யாது. தாருவனம்‌ - 
தாருகாவனம்‌. அனையான்‌ - அவன்‌. 

18. ரிபு - ஒருசிவஞுானி. 

19. சதுத்தன்‌ - சதுர்த்தன்‌. 


23-ஆவது அத்தியாயம்‌. (ப. 164) 


2, கருமபாகம்‌ - கருமங்களின்‌ 
பரிபக்குவம்‌. 

4 அதிட்டிக்க - இடமாகக்‌ 
கொண்டிருக்க. தலைப்படா - தலைப்‌ 
பட்டு. மாமாயை - மகாமாயை. 


5. புனிதமாயை சுத்தமாயை. 


மற்றமாயை - அசுத்தமாயை. 


70. இரணி௰யம்‌ - பொன்‌. 
11. ௧௬ - கருப்பம்‌. 


24-அ.வது அத்தியாயம்‌. (ப. 167) 


3. ஓவின்றி - ஒழிவின்றி. 
மலைவுஇலாது ்‌ 
மாறுபாடுதலில்லாமல்‌,. 

6. ௪௧௧ - அகப்பட. 

7. எவ்வம்‌ - குற்றம்‌ 


வரிக்காலோன்‌ 
முனிவர்‌. அந்தகர்‌ - சிதம்பரம்‌. 


10. படிவம்‌ - வடிவம்‌. கொடு 
வியாக்கிரபாத 


71. புற்றிடம்‌ செறிநகர்‌ - திருவாரூர்‌ 
12. இம்பர்மூர்த்தி - €வன்மூத்தி... 


அரும்‌. பதவுரை. 


13. பருப்பதம்‌ - 
கழுமலம்‌ - சீகாழி. 

14. பொன்னிமாநதி - காவிரிததி. 
நாற்கோட்டுயானை - ஐராவதம்‌. 
'யாண்டு' என்பதன்பின்‌, “அங்கே” 
என ஒரு சொல்‌ வருவிக்க. 
மூக்குளத்தைப்‌ புஷ்கரமூன்றென்று 
கூறும்‌. முதணூல்‌. 

15. இடபத்திங்கள்‌ - வைகாசி 
மாதம்‌. இருட்சி அடையப்பட்ட 
எண்‌ திதி - அபரபகடி அஷ்டமி. 

16. அருத்தி - உண்பித்து. பானம்‌ - 
பானகம்‌, தீர்மோர்‌ முதலியன. 
ஈ்்உவா-அமாவாசை, பெளர்ணிமை. 

189. சுரை - கள்ளு 

20. மாகந்தனில்‌ - மாக வருடத்தில) 
மாகவருஷம்‌ - 12 - வருஷங்களுக்கு 
ஒருமுறை வருவது. 

22. “அத்தடம்‌' என்றது மாமக 
தீர்த்தத்தை. கைத்து - பொன்‌. 

23. திகழ்‌ - விளங்குகின்ற ஐயாறு - 
திருவையாறு; சூரியபுட்கரிணி, 

சந்திராமிர்த புட்கரிணி, 
இறைவனுடைய சடைக்கங்கை, 
அம்பிகையின்‌ திருமுலைப்பால்‌, 
திருநந்தி தேவருடைய வாய்துரை 
இவ்வைந்தும்நதிகளின்‌ வடிவங்களாக 
இருக்கப்‌ பெற்றமை யின்‌, இத்தலம்‌ 


ஸ்ரீசைலம்‌. 


265 


இப்பெயர்‌ பெற்றது. 

24. சிலாதன்‌ - ஒருமூனிவர்‌ 

26. புண்ணியம்‌ - தருமதேவதை. 

27. இந்திரைகாதலன்‌ - திருமால்‌, 
கந்தமாதனம்‌ - ஒருமலை. 

29, உவணப்புள்‌ - கருடன்‌ 

31. ஏதம்‌ - குற்றம்‌. 

33. வி௫டு - விஷு புண்யகாலம்‌, 
இராசூவாவது கேதுவாவது 
சந்திரனையும்‌ ஏதாவது ஒரு கிரஹம்‌ 
சூரியனையும்‌ மறைக்கும்‌ 
தினங்களென்பது முதனூற்‌ கருத்து. 

34. மற்றையொண்கிராணம்‌ - 
அங்காரக கிரஹண மூதலியவை. 

37. என - என்று இராமர்‌ கேட்ப. 

82. பங்கி - ஆடவருடைய 
தலைமயிர்‌. 

43. அக்கிரிக்கண்‌ - அந்தக்கந்தம்மா 
தன மலையில்‌. 

45. கேதாரன்‌ - ஒரு முனிவர்‌. 

49. கோபருப்பதம்‌ - ஓருதலம்‌. 
பசுக்களாற்‌ பூசிக்கப்பெற்றமையின்‌, 
இத்தலம்‌ இப்பெயர்‌ பெற்றது. 

57. சீர்த்தது - சிறப்புற்றது. 

58. விறவித்தளை - பிறவியாகிய 
பந்தம்‌. வடுகன்‌ - வைரவக்‌ கடவுள்‌. 

50. வசியம்‌ - பிறரை வசமாக்கிக்‌ 
கொள்ளுதல்‌. 


25-ஆவது அத்தியாயம்‌. (ப. 175) 


்‌. வேற்றுமை. - வேறாயது/ 
உனக்கு யஞறை படி. 

3. தரும்‌ ஆதனத்தில்‌. பதிட்டித்து 
-பிரதிஷ்டித்து. 

8. மூவேழ்சகற்றம்‌? 27 சூலத்தா 
ரென்ற மூதனூலிற் காணப்படுகின்றது. 

11. கோவின்‌ லகம்‌ - கோலோகம்‌. 


77. வானவர்‌ கம்மியன்‌ 
துவஷ்டா. இந்திராக்கினின - ஒரு 
தேவதை. இது புஷ்டியைக 
கொடுப்பதென்பர்‌. 

18, மித்திரன்‌ - ஒருசூரியன்‌. மாடம்‌ 
- உழுந்து. 


57, ஒருபாதர்‌ - ஏகபாதர்‌. 


12. மருத்துவர்கள்‌ தம்்‌ஊர்‌ - நாப்புத்தினியதேவு - ஒருதேவர்‌. 


அசுவினி தேவருலகம்‌. 

13. மான்றலைநாள்‌ - மிருகசீருட 
நக்ஷத்திரம்‌. புனர்தம்‌ - புனர்பூசம்‌. 

173. பாந்தளின்‌ உலகம்‌ - 
நாகலோகம்‌. 

15. தென்புலத்தவர்‌ வாழ்‌உலகு - 
பிதிரருலகு. பகன்‌ - ஒரு சூரியன்‌. 


24. தீர்கூவள்‌ - நீங்குவாள்‌. 

26. ஒறுப்பன்‌ - தண்டிப்பன்‌. 
அவன்காண்பன்‌ - முதுகுகாண்பன்‌. 

27. வதந்தி- மலடி. 

28. மந்தவாரம்‌ - சனிவாரம்‌. 

29. நிரயம்‌ - நரகம்‌. 


266 


அரு.ம்பதவுரை. 


26-ஆவது அத்தியாயம்‌ (ப. 180) 


1, பன்மம்‌ - பஸ்மம்‌. பர்ச்சனம்‌ - 
வறுத்தல்‌. 

2. சுரிபங்கி - சுழிக்கப்பட்டுள்ள 
தலைமயிர்‌. 

3. இரக்கை ரக்ஷை - பாதுகாப்பு. 
பாஸனம்‌ - விளக்கல செய்வது 
பஸிதமென்பார்‌. 

2. காரம்‌ ஆக்குதலால்‌ - அழியச்‌ 
செய்தலால்‌; க்ஷாரம்‌ - அழிவு. 
உற்பவம்‌ - தோற்றம்‌. 

6. அக்கினிகோத்திரம்‌ - அக்னி 
ஹோத்ரம்‌. விரசாமகம்‌ _ 
விரஜாஹோமம்‌. 

7. ஓமம்‌ - ஹோமம்‌. சமிதை 
யந்தழல்‌ - சமிதாதானம்‌ அட்டில்‌ - 
மடைப்பள்ளி. 

9. பொடி - திருநீறு. 

10. அன்றிய - அல்லாத. மனு - 
மநதீரம்‌. 

11. அக்கினி முதலிய - “அக்னி” 
என்னுமொழியை முதலாகப்‌ பெற்ற, 


சாபாலம்‌ -ஜாபாலம்‌. 

12. திரியாயுடமந்திரம்‌ - சாமவே 
தமந்திரம்‌. மேதாமனு ன்‌ 
யசுர்வேத மந்திரம்‌. 

13. அஞ்சமந்திரம்‌ - ஹம்ஸமந்த்ரம்‌. 

16. விரத்தி - நிராசை. 

23. இலாஞ்சனை - அடையாளம்‌. 

24. அணிந்தவரைக்‌ கண்டு. 

26. தினத்தக்கது - தின்னத்தக்கது. 

27. இறையும்‌ - இறையளவும்‌; 
சிறிதும்‌. எய்தேல்‌ - அடையாதே. 

28. யதி - சந்நியாசி 

29. நிகளாம்‌ - விலங்கு. நானம்‌ - 
ஸ்நானம்‌. ள்‌ 

௮4. தலையாகிய ச்‌ இரக வக்‌ 

யாய நேடித்தல்‌ - தாமதித்தல்‌. 

32. போதம்‌ - தெளிவு, 

34. புரத்தல்‌ - பாதுகாத்தல்‌. கவுரி - 
உமை. 

35. உயர்பதம்‌ - உயர்ந்தபதவி. 
அக்கமாமணி- உருத்திராகு்டிமணி. 


27ஆவது அத்தியாயம்‌. (ப. 184) 


1. பொதிந்து - மூடி. 


2. ஆன்மமந்திரம்‌ - ஹம்ஸ 
மந்திரமென்பர்‌. பரபதம்‌ - 
பரதத்துவம்‌. 


3. கந்தரம்‌ - கழுத்து. கவி - 
அக்கினி. 

5. கவலைதுரப்பவன்‌ - கவலையை 
ஓட்டுபவன்‌. தெருமரல்‌ - ௬ழலுதல்‌. 

6. துறப்பன்‌ - நீக்சூவன்‌. 
துய்ப்பினும்‌ - உண்டாலும்‌. 

210. உயித்துள இருவர்‌ - தாய்‌ 
தந்தையர்‌. பலிகருமம்‌ - சிராத்தம்‌. 
பதத்தை மண்ணுநீர்‌ க 


பாதத்தைக்கமுவிய நீர்‌. 

11. மாவிகை - மாலை. 

12. வெள்காது - வெட்குமடை 
யாமல்‌. வல்விரைந்து - மிகவிரைத்து. 

14. இறும்பூது - ஆச்சரியம்‌. 
விடமன்‌ - விஷமன்‌. 

14. அற -மிக. 

15. நடுவனதுலகு - யமலோகம்‌. 
சூலீன - உயர்குலத்திற்‌ பிறந்தவனே. 
யாம்‌ கணித்து அறிந்து - நாம்‌ 
கணக்கிட்டறிந்து. 

16. செறுத்திடு - கோபிக்கின்ற. 

17. சீரிய - சிறந்த 

14, தாரகம்‌ - பிரணவம்‌. 


28-அவது அத்தியாயம்‌, (ப. 787] 


9. வன்னம்‌-வர்ணம்‌ - எழுத்து 
14. தணந்து - நீங்கி. ஒர்தனியனாய்‌ - 
ஒட்பற்ற தனிமையையுடை யவனாகி, 
16. கண்ணுறீஇ - பார்த்து. கந்தம்‌ - 


கிழங்கு. ஐயம்‌ஏற்று -பிக்ஷை 
வாங்கி. இறையென்று ன்‌ 
சிவபெருமானென்று. 


19. அவ்வுருவை - ஆய்ந்து. 


267 


அரும்பதவுரை. 
பாலனம்‌ - பாயஸம்‌. முற்பவம்‌ - 27. கரந்து - மாறைந்து, தென 
பழம்பிறப்பின்‌ வரலாற்றை. ்‌ பால்முகம்‌ தநோக்குபிரான்‌ - 
19. பணனீராயிரம்‌ - பன்னீராயிரம்‌. தக்ஷிணாமூர்த்தி. 
20. பலாசப்போது - புரசம்பூ. 31. நொடியில்‌ - தெொடிப்‌ 


22. பிப்பிலச்சமிதை - அரசஞ்சுன்ளி. 

22. தண்‌ தோடு அறுகு. 

23. நயந்து இழைத்திடின்‌ - 
விரும்பிச்‌ செய்தால்‌. 

24. இலக்கம்‌ - லக்ஷம்‌.இ 

2௦. பீழை - துன்பம்‌. 

26. திறம்பல - மாறுபடுதல்‌. 


பொழுதில்‌. நொய்ய - அற்பமான. 
3. தொகைவற்ற - கணக்கேற்ற. 
. சன்னத்தம்‌ - ஸித்தம்‌.இ 

. எதி - சந்நியாசி 

_ மூன்‌ - முன்பு 

. பலம்‌ - பிரயோசனம்‌. 

24. பிரிக்கரிதாய - பிரிக்க அரிதாகிய. 
47. அகன்றுவிஞு - நீங்கிவி௫ு. 


29-ஆவது அத்தியாயம்‌. (ப.193] 


2. ஏசற - ஏசுதலற. இம்மைய - 


இம்மைக்கு உரியன. 

3. கைத்து - கையின்‌ கணுள்ள 
பொருளை. அம்மையின்‌ ௪ 
மறுபிறட்பின்‌. 


4, முரனையில்‌ - போர்க்களத்தில்‌. 

5. மம்மா - மயக்கம்‌, நான்சூ 
ஆச்சிரமரங்களாகிய அவற்றை, 

7. வருணி- பிரம்மச்சாரி 

8. வந்தனை - ஒருகிரியை 

9. தல்ல ஒளபாஸன ஓமம்‌. 

10. வனத்தவன்‌ - வானப்‌ பிரஸ்தன்‌. 
சருகு இலை. சோர்வற ஆற்றல்‌. 

12. பலி - பக்ஷை. வெண்பொடி - 
திருநீறு. 

13. மறைமுூடிவு - உபநிடதம்‌. 

17. திமிரம்‌ - இருள்ள. 

18. பிறன்இல்‌ - பிறன்‌ மனைவியை. 
மன்ன - நிலைபெற. 

20. கேட்டி - கேட்பாய்‌. பாவியர்க்‌ 
சூள்‌ நீ வலியை. 


21. சூமார்க்கம்‌ - கெட்டமார்க்கம்‌. 
பெட்பு - விருப்பம்‌. 

24. தீக்கித்து - திக்ஷித்து. 

24. சீற்ற - கோபமூடையோர்‌. 
மூற்கரம்‌ - ஓராயுதம்‌, புடைத்து 
அலைத்து ஈர்த்து. நலிந்தனர்‌ - நலிமது. 

25. மீக்கொடு - மேற்கொண்டு. 
கழுழுள்‌ - சூலம்‌. 

26. நடுவன - யமன்‌. 

27. திறக்கொண்ணா - இறக்க 
முடியாத. மறித்தும்‌ - மீட்டும்‌. 

20. மாந்தினை - அனுபவித்‌ 

தாய்‌. யாம்‌ உன்னை. 

31. தொன்றுபட்டுள்ள - பழமை 
யாயுள்ள. 

32. அமிர்தனாகுதி - முத்தியை 
யடை வாய்‌, உவணமுயர்த்தவன்‌ , 

23. இடம்‌ - உறு. 

34. விரத்தி - நாசை. ஒருவி- நீங்கி 

3. விதாதாவாகி - செய்விப்ப தாகி. 

26. திறம்பிடாது - மாறுபடாமல்‌. 

37. அருத்தம்‌ - பொருள்‌. 


20-ஆவது! அத்தியாயம்‌. (ப.199) 


1. ஏல்‌ அவற்றினுள்‌ - பொருந்‌ 
திய அவற்றுள்‌. 

௮. கஇர்‌ - சூரியன்‌. 

2, நாற்பதத்தொடும்‌ - நான்கு 
கால்களோடும்‌. 

8. முத்து உகம்‌ - முந்தியயுகம்‌. 
முழுத்திடும்‌ - பூர்த்தியுற்றிருக்கும்‌. 
இருப்து - இருப்தி. வாணாள்‌- வாழ்நாள்‌: 


ஆங்காரம்‌ - 
அனைத்தும்‌ - ஆகிய எல்லாம்‌. 


உருவிலான்‌ 
உருவுளான முதலியவர்கள்‌ 


71. ஒளவியம்‌ - பொறாமை 
72. ஈயாமை - கொடரமை. 
அகங்காரம்‌. ஆம்‌ 


74. பனிப்பகை - சூரியனைன. 
முதவியவர்களை 


37. ஒழுக்கத்தில்‌. 

38. சருகுதிரள்‌ - சருகின்திரட்சி - 
இன்சாரியை பெறாமல்‌ தின்றது; 
திரள்கானமெனக்‌ கூட்டிப்‌ பொருள்‌ 
கொள்ளினும்‌ பொருந்தும்‌. கணம்‌ - 


268. அரும்பதவுரை. 
நிந்திப்பார்‌. 
15. செய்பவர்‌ எண்ணிலர்‌. 
16. விம்பம்‌ ்‌ பிம்பம்‌. 
திருமேனியை - தேவர்களின்‌ 
திருவுருவங்களை. 


77. மூரண்‌ - மாறுபாடு. 

18. நாட்டமாகி - நாடுதலுற்று. 

20. பரிசித்து - தீண்டி. 

271. வறிது - சும்மா. 

23. எற்றைஞான்றினும்‌ 
எத்நாளிலும்‌. 

24. காபாலம்‌ - ஒருவகைமதம்ட. 

28. கறை - மாசு. துவாரடை - 
காஷாயவஸ்த்திரம்‌. தீர்த்தம்‌ - 
புண்ணிய தீருத்தங்களை. 

29. கிருதம்‌ - நெய்‌. 

31. தளை - விலங்கு. ஆதனம்‌ - 
ஆசனம்‌. தலைவரென இருப்பர்‌. 

36. நிறுவிடுவர்‌ - நிறுத்துவார்‌. 
ஆரசூம்‌ அனவை - இயன்ற 
தருபவைகள்‌. 


க்ஷணம்‌. 

39. மிசையாததை - உண்ணுதற்கு 
ரித்தல்லாததை, 

40, அறலினிடை - நீரினிடத்தே. 
வாயிலிகும்பம்‌ - ஊமைக்குடம்‌. 

42. கிழத்தியாம்‌ - உரியவளாவாள்‌. 
பூசக்கரத்தில்‌ ்‌ பூமியில்‌. 
தொய்யவனும்‌ - அற்பனும்‌. 

43. மணிகன்னிகை - மணிகர்ணிகைத்‌ 
துறை. 

44, அகிலேசன்‌ - விசுவேசர்‌. 

45. அன்றைக்கு - அன்றைத்‌ 
தினம்‌. 

47. சொன்றி - சோறு. சதுரன்‌ 
திறமையையுடையவன்‌; இகழ்ச்சி. 


31-ஆவது அத்தியாயம்‌. (ப.205 


1. தேவதாருகாவில்‌ - தேவதாருகா 


வனத்தில்‌. தூயசிற்தையனாகிய 
புலகன்‌. ஆதியென்பது ஒருவா 
பெயர்‌. 


2. 'காகோலுகர்‌' என்னும்‌ பாடத்‌ 
திற்குக்‌ காகர்‌ உலூகரென்று பொருள்‌ 
கொள்க. “உதுர்தோது' என்பது 
ஒருவர்பெயர்‌,. 

5. பன்னிமார்‌ - பத்தினிமார்‌. 
கைமிக்கு - அதிகரிக்கப்பெற்று. 
மூற்றினர்‌ - சூழ்ந்தார்‌. 

6. ஆபிசாரம்‌ ஆங்கு இழைத்தார்‌ - 
நீயார்‌ கொல்‌ - நீயாவன்‌. 

7 பொங்கி - கோபித்து. 

9. “அன்று என்பது ஐம்பால்‌ 
மூவிடத்திற்கும்‌ வரும்‌. 

11. சித்தர்‌ - ஸித்தர்‌. வியோமம்‌ - 
ஆகாயம்‌. 

12. மேயின - விரும்பியவற்றை. 

13. அவண்‌்ஒருவி - அவ்விடத்தை 
நீங்கி. 

14. அசைந்தது - நடுங்கியது. 


15. குழுமி - கூடி. குறுகுற்றனர்‌ 
-அடைநதாா. 

17. மட்குறா- ஒளிமழுங்காத 

179. உமை அடுத்தும்‌ - உங்களைச்‌ 
சார்ந்தும்‌. 

20. என்ளி - இகழ்ந்து. தவக 


குறையால்‌ ஐயோ. தவறு - சூற்றம்‌. 


22. இல்லென்பான்‌ - இல்லை 
யென்பவன்‌. 

25. துற்ற - நெருங்கிய. 

28. எந்நதியில்‌. 

29. ஒரீஇ - நீங்கி. 

31. அமைப்பு அரு - அமைத்தற்கு 
அரிய. 

33. காட்சியாகிய ஆனந்தவாழ்வு. 

36. பிற்றை ஞான்று - மறுதாள்‌ 

40. தட்டுதல்‌ - தடை 

24. உடங்குவத்து 
ஒருமிக்கவந்து . 

26. உளையும்‌ - வருந்துகின்ற 

47. நிரந்தனர்‌ - வரிசையாய்நின்று. 

52. மறைமூலம்‌ - பிரணவம்‌. 


அரும்பதவூரை. 


சேமூறு - சேமமுற்ற, 
34. ஒன்றும்‌ அன்றுயாம்‌. 
60. யாவரும்‌ எம்மை அறியார்கள்‌. 
52. வியம்‌ - விசாலம்‌. 
70. நுந்தமக்கு யாம்‌ இயம்பினம்‌. 
77. சேடித்து - சேக்ஷித்து. 
81. ஆச்சிரமந்தொறும்‌ சார்ந்தனம்‌. 
86. வில்லம்‌ - வில்வக்கனி. 
87. உருசியா - இனிமைபயவாது; 
விகுதிதொக்கது. 
88, பரிபாகம்‌ - பக்குவம்‌. 


263 


9.2. இகக்கினும்‌ - அடத்தனாம்‌ 

93. உயிரானது இதம்‌ உற்றிட. 
95. ஆம்‌ ஒழுக்கம்‌. 

96. அதைத்‌ தாபித்தனர்‌. 

107. மூயன்று - மூயற்சிசெய்து. 


நயன்தரும்‌ - இன்பத்தைத்‌ தருகின்ற. 


109, துயாத்திட - துயரமுறும்படி. 
110. எக்குதல்‌ - உள்ளே 


இழுத்துக்கொள்ளுதல்‌. 


115. நெடிது - - நெடுங்காலம்‌. 
119. முந்தை - முற்பிறப்பு, 


38-ஆவது அத்தியாயம்‌. (ப.820) 


2. அன்னவர்‌ பற்றினர்‌. அனையர்‌ 
பாங்கரில்‌ - அவர்களிடத்தே. 
துற்றிய -நெருங்கிய. 

3. மோகத்தைத்‌ தணந்து . 

4. பிரமன்‌, எழுவாய்‌. அவரை 
தநோக்கியென ஒருசொல்‌ வருவிக்க. 
ஒருமகவெள்றது, உக்கிரனை. 

6. காமம்‌ தீர்த்தில. 

7. சாத்திகம்‌ - ஸாத்துவி£ 

8. கீரை - மரவுரி 

10. முகிழ்த்து - குவித்து, யாதினும்‌ 
பரிவு ஒரிஇ - எந்தப்‌ பொருளினும்‌ 
பற்று நீங்கி. 

12. மறுக்கரு - மறுத்தற்கரிய. 

14. வாழ்ந்தனராகி - மகிழ்ந்து. 

76. இருபு - ரிபு. 

17. தழிஇனர்‌ - தழுவினர்‌. 

18. தக்கினை - தக்ஷிணை. போகம்‌ 
இலை்வம்‌. 

22. இன்ன ஆறு இழைக்கிண்‌ - 
இந்தப்படியே செய்தால்‌. 
23. தோற்கின்‌ - 

நம்பிய - விரும்பிய. 

24. இல்‌ - வீடு; 

28. உய்ய - பிழைக்க. 

29. திரிவுற - சஞ்சரிக்க 

32. படுகர்‌ - பன்னம்‌. பாலகர்‌ - 
கேட்டுச்‌ சிந்திக்கும்‌ வன்மையுடைய 
மாணாக்கர்‌; ஒரு புதல்வன்‌” எனபர்‌ 
பின்னும்‌, 33. 

54. நிதாகனெண்பது 
பெயர்‌) இவனை 


தோற்றால்‌. 


அவன்‌ 
“பிரமன்‌ 


மெப்ப்புதல்வன்‌ மைந்தன்‌' என்பர்‌ 
பின்னும்‌; 20. 

35. ஆரமுது - அரிய அமுதம்‌, 
சீர்இரு.பு. தீன்சொல்‌ - இனிய சொல்‌. 

36. தெற்றென - விரைவாக. 

ன்‌ கவ ம்‌ உண்டாவன. 

நிருத்தம்‌ - நிருக்தம்‌ 
த ர்னனப்‌ பட்ட பொருள்‌; அநி 
ரூத்தம்‌ அநிருத்தம்‌ - சொல்லப்‌ 
படாத பொருள்‌. 

42. பரிசம்‌ - ஸ்யர்சம்‌. 

43. எவ்வாறு பொய்யாய்ப்போம்‌ 
- எப்படிப்‌ பொய்யாகிப்போமோ - 
பாறும்‌ - கெடும்‌. 

44, உழிதந்து - ௬ழன்று. மருத்து - 
காற்று. 

48. ௨௫ - நக்ஷத்திரம்‌. 
மின்னுக்குஜாம்‌. மின்னற்கூட்டம்‌. 

49, இலக்கு - லக்ஷ்யம்‌, கரி 
ஸாக்ஷி 

52. விச்சை - ஞானம்‌. 

53. நச்சி - விரும்பி, 

54. இருத்தி - இருப்பாய்‌. 

55 ,அன்னவஷூர்தி - பிரமதேவர்‌, 

57. அபர்த்தனன்‌ - மறந்தான்‌. 
சின்னம்‌. ஆதலால்‌ - சிதைந்து 
போனமையால்‌. 

59. அதிதியைப்‌ போன்று 
விருந்தனனைப்‌ போன்று. 

59. அகத்துள்‌ - வீட்டினுள்ளே. 
மிசைவித்தான்‌. - உண்பித்தான்‌. 


270 அரும்பதவூரை. 
யாங்குளீர்‌ - எங்கேயுள்ளீர்‌; பத்தமும்‌ ப அவவன்ற பன்‌ அ ரற்டன்‌ 
்‌ 1 ்‌ சும்மா; “வாளா திருத்தியாறம்‌ 
ரர யென்றார்‌.”” (திருவிளை. மண்௬ 
60. இன்னுழி - இன்ன இடம்‌. மத்த. 431) 


பின்னம்‌ - வேறுபாடு. மற்று, 
அசைநிலை. 

62. ஈனர்‌ - தாழ்ந்தவர்‌. 

63. இருபு, எழுவாய்‌. 

66. இறந்து - கடந்து, ஏதொன்றும்‌ 
பிணிப்பு இலனாகி - யாதொரு 


67. வவ்வி - கிரகித்து. 

69. விஞ்சை - ஞானம்‌. 

70. பரம்‌ - கடமை. இருத்தி 
இருப்பாய்‌. 

73. சேடங்கள்‌ - சேக்ஷங்கள்‌. 

74. தேசின்‌ - தேசினையுடைய 


33-ஆவது அத்தியாயம்‌. (ப.229) 


2. எய்த்து - இளைத்து - தேம்பி - 
வாடி. 

3. வருடுற்று - தடவி. 

5. சேண்‌ - ஆகாயம்‌. 

17. நோன்பை. 

ர்க்‌. இந்இரனாகி. 

14. கண்‌ துணிகொண்டிட. 

22. தவக்கொடிய - மிகக்கொடிய. 

23. வயம்‌ - வசம்‌. வருட்டல்‌ - 
வயமாக்கல்‌; “வாழ னெனவிருக்கும்‌ 
வரிக்‌ கண்ணியை நீவருட்டி ””. 

(திருக்கோவையார்‌, 269 

24, அணிமை - அணிமா. 

25. எவ்வம்‌ - சூற்றம்‌. 


26. ஐந்தையும்‌ அவித்து - ஐந்து 
இந்திரியங்களையும்‌ அடக்கி. 

54. திவசம்‌ - நாள்‌. எள்ளி 
இகழ்ந்த. 

37. அசேதனர்‌ - அறிவில்லார்‌. 

40. நெடிது உவகையால்‌. இது 
உணார்த்து. 

23. இப்பணுவல்‌ - இந்தநூலை. 

47. அடைவின்‌ - முறைமையால்‌. 
_இறுப்பாயிரம்‌. (ப.2367 

பொருனைநதி - தாம்பிரபன்னி 
நதி. யருடைய சிறப்புப்‌ பெயர்‌. 
வீரை - வீரவலலூர்‌. பரிமன 
ஆனந்தக்கூத்தனென்பது இவரது 
கவிராசனென்பது இந்நூலாசி இயற்‌ 
பெயா்‌. 


இருக்காளத்திப்புராணத்துள்ள 


அரும்பத முதலியவற்றின்‌ அகராதி. 


அக்கமணி - உருத்திராக்கம்ச்‌ 
9,432, 74,152 
அக்கரநியாதம்‌, 40,60 
அக்கினிகோத்திரத்திருநீறு/ 183 
அக்கினிகோத்திரம்‌. 171,202 
அக்கினிப்பிரபன்‌ - திருக்காளத்தியில 
வழிபட்டுப்‌ பேறுபெற்ற ஓரசுரன்‌ 
32 
அகங்காரம்‌ மூன்றுவிதம்‌, 115 
அகண்டம்‌ - கண்டமில்லாதது/ 1 
அகண்டிதஞானம்‌ - 
இடையீடில்லாத அறிவ. 194 
அகம்‌ -வீரு. 227 


அகர்ப்பம்‌ - மந்திரஜபமில்லாமற்‌ 
செய்யும்‌ பிராணாயாமம்‌, 142 

அகழ்ந்து - பெயர்த்து. 56 

அகளம்‌ - அரூபம்‌, 1 

அகற்றல்‌ - உச்சாடனம்‌. 232. . 

அகிப்புத்தினியர்‌ - ஓருருததிரர்‌; 
இப்பெயர்‌ அகிப்பத்நரெனவும்‌ 
வழங்கும்‌, 1 78. 

அகிலேசன்‌ - விசுவேசநட்‌3௦ 

அகிற்குழம்பு, 66 

அகின்மூுருடு - அகிற்கட்டை 14, 24 

அங்கநியாசம்‌ 42 

அங்கம்‌ ஆறுடி 42,50,60 

அங்கி - அக்கினித்‌, 113 


ஆரும்பதவூரை. 


சூரியன்‌, 20. 

அங்கியாதானம 
அக்கினியாதானமென்னும்‌ 
கிரியை, 198 

அ[ங்ஙன்‌ - அங்கூ. 122. 

அசுத்து - - இல்லாதது. 46, 225 

அசத்து - அறிவில்லாததுச்‌ 163 

அசுத்தமாயை ந்த 

அசேதனர்‌ - அறிவில்லாதவர்‌, 224. 

அனஞ்சந்திப்பிள்ளையாம்‌. 1, 2 

அஞசமந்திரம்‌ - ஹம்ஸமந்திரம்‌. 747 

அஸஞ்சவிருத்தி - ஹம்ஸவிர்த்தி; 
ஹம்ஸர்‌ - ஒருவகைத்‌ துறவினர்‌. 
254. 

அஞர்‌ - வருத்தம்‌. 136 

அட்டகை - அஷ்டகை.மார்கழி,தை, 
மாசியென்னும்‌ மாதங்களில்‌ அபர 
பக்ஷத்தில்‌ வரும்‌ அஷ்டமிகள்‌. 94 

அட்டமி திதியிற்பூசிக்குுறை. 179. 

அட்டமூர்த்திகள்‌. 55 

அட்டில்‌ - மடைப்பள்ளி. 181 

அட்டிய - சேர்த்திய. 74 

அடகு - இலை 96 

அடயோகம்‌ - ஹடயோகம்‌. 
340,147 

அடாற்காரம்‌ - ஹடாத்காரம்‌, 
வலாற்காரம்‌. 747 

அடுதல்‌ - கொல்லுதல்‌. 11 

அடை - இலை.322 

அடைப்பை. 67 

அடையாதெடுங்கடை. 19 

அண்டகபாலம்‌ - அண்டத்தினண்மேல்‌ 
மூடி..77 

அண்ணல்‌ - தலைவன்‌. 86,917 

அணங்கு - மாது, 7 

அணிமாவாது இத்‌ இ.6௪, 232. 

அணிமை-அணிமாவென்னும்‌ 

சித்தி. 532 

அத்தன்‌ - சிவபெருமான்‌. 

அத்தி - ஒருமரம்‌. யானை. 3 

அத்திறரிமுணிவர்‌. 32 

அதர்வமந்திரம்‌ ஆறு. 181 

அதள்‌ -தோல்‌, 9, 148, 153 

அதிகரித்தல்‌ - அதிகாரியாதல்‌. 96 

அதிகாரம்‌. 117 

அதிசாரம்‌ - ஒரு நோய்‌.136 


27/1 


அதிட்டிக்க - இடமாகக்கொள்ள. 
365 
அதிதி - விருந்து. 107, 227 
அதிதிபதம்‌. 177 
அதிராத்திரம்‌ - ஒருயாகம்‌. 64 
அந்தணர்‌ அறுதொழில்‌. 9 
அந்தம்‌ - அறகு, 2 
அநீதம்‌ - குருடர்‌. 77 
அர்தாதி - முடிவுநுதலும்‌, 
ஒருவகைப்‌ பிரபந்தம்‌. 4 
அந்தி - சந்தி. மாலைக்காலம்‌. 2 
அதசூயை - அத்திரிமுனிவருடைம 
பத்தினி. 125. 
அதந்தன்‌ - மூடிவில்லாதவன்‌. 175 
அராகதம்‌ - ஆதாரங்கள்‌ ஆறனுள்‌ 
நாலாவது. 36 
அராதிபரம்‌. 234 
அதிருத்தம்‌ அதிருக்தம்‌ 
சொல்லப்படாதது. 225 
அப யதானம்‌. 109 
அபன்மாரம்‌ - அபஸ்மாரம்‌, 737 
அபுதன்‌ - மூடன்‌, 758 
அம்யுயை - திருமகள்‌ 166 
அரம்பை - உமை./68 
அம்ம. 7, 70, 744 
அம்மவயவோ.224 
அமருலகு - அமரருலகு, 2௪, 112, 170 
அமிர்த (-நீரப்பால்‌, 5 
அமிர்தமான வீடு - அழிவில்லாத 
முத்தி. 229 
அமிர்தனாகுதி. 198 
அமைச்சர்‌... 2 
அமையாது.10 
அவன்‌, 115,129 
அயனம்‌. 174, 165,777 
அபமிக்கம்‌ - ஐக்கியம்‌. 163 
அமயிலல்‌ - உண்ணல்‌. 121 
ஆயுதம்‌ - பதினாயிரம்‌. 69 
அரக்கர்‌. 175 
அரகரதீர்த்தம்‌. 62 
அர (ஹர) சப்தார்த்தம்‌. 47 
அரசர்தொழில்‌. 62 
அரசு - அரசாட்சி, ஒருமரம்‌, 3 
அரந்தை - துன்பம்‌, 112,126. 
அரம்பை - ஓருதேவதாசிஈ 33, 


27/2 


வாழை, 16 
அரமகளரிர்‌ - 
தெய்வப்பெண்கள்‌.1 09, 187 
அரபன்‌ - அரசன்‌. 56 
அரலைக்கல்‌ - ஒருவகைச்சிறுகல்‌. 40 
அரவு - பாம்பு. 6; முழக்கம்‌. 15. 
அரி- திருமால்‌, 1; பன்றி. 237 
அரிப்பனசுரும்பு. 16 
அரில்வரை பின்னுதலையடைய 
வலை. 14.76 


அரிவருடம்‌ - ஏழுவருடங்களுள்‌ 
ஒன்று.82 

அரிவை - பெண்‌.11 

அருக்கியமாதி - அருக்கியம்‌ பாத்திய 
மூதவியவைட 

அருச்சுனன்‌ வினா. 28 

அருட்டீம்பால்‌. 1 

அருந்ததி. 30,125 

அருந்துதல்‌ - அனுபவித்தல்‌. 54 

அருவிஆரவடம்‌. 24 

அருவிமதம்‌. 2 

அல்லி - அகவிதழ்‌. 52 

அலக்கண்‌ - துன்பம்‌. 220 

அலகம்பு - ஒருவகைப்பாளாம்‌. 24.2 

அலகிட்டு - பெருக்கி. 243 

அலகையின்வடிவம்‌. 219 

அலங்குளைப்புரவி, 56 

அலம்புதல்‌ - முழங்குதல்‌. 16, 17 

அவத்தைமூன்று. 55 

அவமிருத்து. 83 

அவி - ஹவிஸ்‌. 226 

அவிச்சை - அஞ்ஞானம்‌. 225 

அவுணர்‌ - அசுரர்‌. 115 

அழல்காய்வித்தல்‌ - குளிர்காயச்‌ 
செய்தல்‌. 69 

அழிதுயர்‌ - மிக்கதுன்பம்‌. 
427,571,117 

அழிபசி. 107 

அழிபெரும்பசி. 90 

அள்ளிலைமமழு. 8 

அளவர்‌. 15 

அளவி - கலந்து, 2 

அளவுகோல்‌? 

அளாய்‌ - அளாவி. 74 


அரும்‌பதவுரை. 


அளி - வண்டு. 129 

அளைவிலைவாழ்க்கை. 15 

அற்கம்‌ - குறைவு. 46 

அற்றம்‌ 117 

அறல்‌ - நீர்‌. 16 

அறிஞி?2 

அறுகமபுல்‌. 190 

அறைவது - கொல்வது. 12 

அன்புபம்‌26 

அன்றிய - அல்லாத. 181 

“அன்று' என்னுஞ்சொல்‌. ஐம்பால்‌ 
மூவிடத்திற்கும்‌ வருதல்‌. 206, 225 

அன்னதானம்‌. 107 ,112 

அன்னப்பறவை மயில்‌ 
முதலியவற்றால்‌ சுமக்கப்படும்‌ 
விமானம்‌. 110. 

அன்னமயகோசம்‌225 

அன்னையர்‌எழுவர்‌ - 
ஸ்ப்தமாதாக்கள்‌, 170 

அன்னோ - ஐயோ, 1.27 

அனுமதி 2 

ஆக்கினேயத்திருநீறு இருவகை. 
790,121 

ஆகாமியம்‌, 100 

ஆச்சிரமம்‌ - ஆச்ரமம்‌, 8 

ஆச்சிரமம்‌ நான்கு 194 

ஆசரணை - ஆசரித்தல்‌. 398 

ஆசைக்கிழத்த 204 

ஆடகம்‌ - பொன்‌.27 

ஆடிமாதத்து விரதம்‌. 74 

ஆண்டு - அவ்விடம்‌. 11; வருடம்‌. 
9,150 

ஆசை - ஆஜஜஞை. 10, 56, 115, 

ஆதரம்‌. ஆசை,32 

ஆதரவூ10, 29 

ஆதனத்தின்‌ பயன்த்‌ 43 

ஆதனம்‌ - ஆசனம்‌ 10 

ஆதனமூதலிய ஆறு41 

அஆகானம்‌. 1712 

ஆதிசேடன்‌ 33 

ஆதிபுராணம்‌ 42 

ஆதியம்பகவன்‌. 632 

ஆதிவருணர்‌. 163 

ஆதுலன்‌ - ஏழை. 245 

ஆபிசாரஹோமம்‌. 206 


அரும்பதவுரை. 


ஆம்பலந்தீங்குழல்‌. 16 

ஆமை உறுப்படக்கல்‌. 142 

ஆயிரமுனிவர்‌ 64 

ஆயிரவிலிங்கம்‌ 6.4 

ஆயுதசாலை 17 

எரர்‌ - மிகவும்‌ முழங்குதல்‌. 
7 


ஆர்ப்பரித்து - முழங்கி, 107 
ஆர்வம்‌ 10 

ஆரணக்கிழவர்‌.19 

ஆதரம்‌ - மூத்து. 75; ஹாரம்‌. 68 
அட்ப்ன - அருமையான அமுதம்‌. 


ஆலம்‌ - விஷம்‌. 10,126 

ஆலம்பழுத்த மணிமிடறு. 10 

ஆலவட்டங்கள்‌. 67 

ஆவணம்‌ - கடைவீது 67 

ஆவரணம்‌ ஐந்து, 45 

ஆழி - சக்கராயுதம்‌. 10; மோதிரம்‌. 
66 


ஆழிப்பெயர்வனம்‌ - தைமிசம்‌. 143 
ஆழி யாரணியம்‌ - நைமிசம்‌. 154 
ஆழியான்‌ - திருமால்‌. 113 
ஆனி - யாளி. 237 
ஆறு - விதம்‌. 6 
ஆறு ஆதாரங்களிலுள்ள 
தாமரைகளின்‌ இதழ்கள்‌. 143 
ஆறெழுத்து - பிரணவத்தோடு 
கூடிய பஞ்சாக்கரம்‌. 59 
ஆனமமந்தீரம்‌. 185 
ஆனிமாதத்து விரதம்‌. 74 
ஆனைந்து ஆட்டல்‌. 176 
இகத்தல்‌ - கடத்தல்‌, 10,216 
இகல்‌, 116 
இங்ஙன்‌ - இப்படி, 123 
இச்சாஞானக்கிரியை, 55 
இடந்து - பெயர்த்து, 3 
இண்டை. - ஒருவகைமாலை. 66 
இணை - ஒப்பு. 51,7161 
இதம்‌ -ஹிதம்‌ - நன்மை. 
126,149, 216 
இதழி - கொன்றை, 51 
இத்தனம்‌ - விறகு, 53,106 
இந்திரசாலம்‌, 1.28 


27/8 


இந்திரநாதவிங்கம்‌, 62 
இந்திரநீலம்‌, 67 
இந்திரன்பூசித்தது. 23 
இந்திரன்‌ முதலிய திக்கூப்பாலர்‌. 32 
இந்திராக்கினிபதம்‌, 177 
இந்திரியம்பத்து, 115 
இந்திரை - திருமகள்‌. 
இம்மை - இப்பிறப்பு, 6 
இமவான்‌ - இமயமலை, 83 
இமைக்கும்‌ - விளங்கும்‌. 116 
இயமமாதிகுணங்கள்‌, 141 
இயைந்து - மனம்‌ பொருந்தி, 11 
இரக்கைரகைஷ - திருநீறு, 180 
இரசதம்‌ - வெள்ளி. 237 
இரண்மயன்‌, 211 
இரணியகருப்பன்‌, 166 
இரணியம்‌ - பொன்‌, 166 
இரணியவான்‌, 81 
இரமியவருடம்‌, 82 
இரலை - மான்‌, 24,527 
இராகவன்‌, 63 
இராசசூயயாகம்‌, 64 
இராசதத்தால்‌ இறைவன்‌ 
பிரமனாதல்‌, 44 
இராசயோகம்‌, 30 
இராமன்‌, 30 
இராமன்‌ ஸூசித்தது, 236 
இருபு - ஒருயோகி, 222 
இருபேர்‌ - இருவர்‌, 50 
இருளுவா - அமாவாசை, 98 
இரேசகம்‌, 141 
இரேவை - ஒருநதி, 84 
இரெளரவாதிநரகங்கள்‌, 197 
இல்‌ - இல்லை, 2106 
அல்லைவொருக்கம்‌, 194 
ற்‌ பள்னுமவங்கில்லையவஸ்‌ 


இல்வாழ்க்கையிற்‌ 
செய்யவேண்டியவை, 97 
இலக்கிதலக்கணை, 189 
இலக்கு - லக்ஷ்யம்‌, 163,226 
இலகுளி - ஒருசைவ தேசிகர்‌, 35 
இலயம்‌ - ஒடுக்கம்‌, 118 
இலாகுளம்‌ - ஒருவகை மதம்‌, 202 
இலாஞ்சனை - அடையாளம்‌, 183 


21/4 


இலிங்கத்திற்‌ கண்டவை, 119 
இவிங்கத்தின்‌ பெருமை, 118 
இலிங்கபூசை சாயுச்சியமளிக்கும்‌, 
119 
இலிங்கம்‌, பரமசிவன்‌ 
ஹ்ருதயத்திலுண்டாகியது, 119 
இலைவென்பார்க்கில்லாய்‌, 45 
இவர்ந்து - விரும்பி, 160 
இவறுதல்‌ - பொருளை 
இறுகப்பற்றுதல்‌, 134 
இழுது - நெய்786 
இழுதையர்‌ - மூடர்‌. 
இழை - நூலிழை, 39,344 
இழைக்கை - செய்தல்‌, 154 
இளாவிரதவருடம்‌, 82 
இறடி - திணை, 14 
இறலி - இத்திமரம்‌, 8.2 
இறலித்தீவிலுள்ள சாதி நான்சூ. நதி 
ஏழு, மலைஏழு, வருடம்‌ ஏழு, 80 
இறால்‌ - தேன்கூடு, 14, 21, 228 
இறும்பூது - ஆச்சரியம்‌, 
115,127, 228 
இறை - சிவபெருமான்‌, 4,189 
இறைமை - தலைமை, 118 
இறையும்‌ - சிறிதும்‌,183, 214 
இறைவன்‌ - சிவபெருமான்‌, 7 
இறைவன்‌ இடக்கையிலுள்ளவை, 


இறைவன்‌ திருக்காளத்தி மாலைடை 
வலம்புரிதல்‌, 8 

இறைவன்‌ வலக்கையிலுள்ளவை, 
43 

இன்றிய - இல்லாத, 
7,60,7289,90,91,09 1,101) 10121 

இன்னஇன்ன யுகத்தில்‌ இன்ன 
இன்ன தொழில்‌ சிறக்குமென்பது, 
200 

இன்னஇன்னயுகத்தில்‌ இன்னார்‌ 
இன்னார்‌ வலியோரென்பது, 200 

இன்னா - துன்பம்‌, 1227 

இன்னாத, 179 

இன்னிசை, 11 

இன்னுயிர்‌, 8 

இன்னுழி - இன்னஇடம்‌, 227 

இன்னே - இப்போதே, 122 

ஈச சப்தார்த்தம்‌, 53 


அரும்பதவூரை. 


ஈசன்‌, 55,115,2131 

ஈண்‌ டு ன்‌ இங்கே, 10 

ஈய்கை - ஈதல்‌ எதுகை 3, 3144 

ஈயாமையின்‌ இழிவு, 113 

ஈவோன்‌ அடையும்‌ பயன்கள்‌, 113 

ஈறு - மரணம்‌, 7, 115 

ஈன்றதாயினும்‌ இனியன்‌, 60 

ஈனப்பட்டிடும்‌ - குறைவுபடும்‌, 21.4 

ஈனர்‌ - ஹீனர்‌, 228 

உ_க்கிரன்‌ - பிரமதேவருடைய 
புத்திரருள்‌ ஒருவன்‌, 55 

உகம்‌-யுகம்‌, 9,112 , 199 

உகிர்‌ - நாகம்‌, 04 

உங்கரித்து, 56 

உச்சம்‌- உயர்வு, 240 

உ.சாவல்‌ - வினாவல்‌, 144 

உசிதம்‌ - தக்கது, 144 

உ சுப்பித்தல்‌ - சேர்த்துக்‌ கொள்ளல்‌, 
48 

உளுற்றுதல்‌ - செய்தல்‌, 10 

உ.டங்கு - கூட, 210 

உடம்படல்‌ - உடன்படல்‌, 497 

உடல்‌ பொருள்‌ ஆவி என்பவற்றை 
ஆசிரியனுக்கு உதவவேண்டும்‌, 
234 

உடுப்பூர்‌, 227 

உண்ணாமலே இறத்தல்‌ - 
டபிராயோபவேசம்‌, 70 

உணங்குதல்‌ - உலர்தல்‌, 24 

உத்தமத்தலங்களுள்‌ உத்தமத்தலம்‌ 
திருக்காளத்தியென்றால்‌, 29 

உத்தமர்‌ செய்கை, 113 

உத்தூளனம்‌ - திருநீற்றுப்பூச்௬, 195 

உதகும்பதானம்‌, 105 

உபகரணம்‌ - முக்கியமான 
உதவிக்கருவிகள்‌, 110 

உபகருமம்‌ - முக்கியமான 
கருமத்திற்கு முன்னர்ச்‌ செய்யும்‌ 
அங்கத்‌ தொழில்கள்‌, 244 

உபபாதகம்‌, 176, 182 

உபபுராணமாகிய லைங்கம்‌, 244 

உபவேதங்கள்‌ - ஆயுர்வேதம்‌, 
தனுர்வேதம்‌, காந்தருவவேதம்‌. 
ஸ்தாபத்திய வேதம்‌, 199 

உம்பர்‌ - மேல்‌, $ 


அரும்பதவுரை. 


உமாதேவியாருலகு, 179 
உய்ய - பிழைக்க, 223 
உயிர்‌ஒருவுபித்தல்‌ - இறக்கச்‌ 
செய்தல்‌, 232 
உயாத்தல்‌ - பெறுதல்‌, 227 
உருசியா - சுவைப்பனவல்ல, 216 
உருத்திரகன்னியர்‌, 66 
உருத்திரகன்னியர்‌, 20, 72 
உருத்திர சப்தார்த்தம்‌, 46 
உருத்திரம்‌ - ஸ்ரீருத்திரம்‌, 16.2 
உருத்திரர்‌, 72 
ரா - ருத்திராக்ஷம்‌, 
உருத்திரவடிவு, 185 
உருத்திரவத்தியாயம்‌, 58 
உருத்திரன்‌, 55 
உருத்து - வெப்பமுற்று, 14 
உருதம்‌ - ஒஸி, 46 
உருவேற்றல்‌, 187 
" உரைக்கிழத்தி - நாமகள்‌, 7 
உரோதிப்பிப்பாய்‌ - 
அழச்செய்வாய்‌, 46 
உலப்புற - அழிதலுற, 14 
உடலம்புதல்‌ - முழங்கால்‌, 46 
உலறல்‌ - காய்தல்‌, 14 
உலறுபங்கி - பொலிவழிந்த 
தலைமயிர்‌, 219 
உலாய்‌ - உலாவி, 8 
உலூகலம்‌ - உரல்‌, 103 
உலோகாயதம்‌ - ஒருமதம்‌, 202 
உவட்டி - பெருக்கெடுத்து, 241 
உவணம்‌ - கருடன்‌, 170,207 
உவப்பு - மகிழ்ச்சி, 2,5 
உவர்ப்பு - ஒருசுவை, 10 
உபா, 98 
உழி - இடம்‌, 70 
உழை - இடம்‌, 723, 222 மான்‌ ,9,14, 
ஈஉடழையர்‌ - பக்கத்துள்ள 'சேவகர்‌ 
முதலியோர்‌, 1.2 
உள்ளங்கை வில்வம்‌ - 
உள்ளங்கையிலுள்ள 
வில்வக்கனி, 216 
உள்ளம்‌ தழும்பியிருத்தல்‌, 155 
உளியம்‌ - கரடி, 239 


275 


உற்பம்‌ உத்பவம்‌ - தோற்றம்‌, 164 

உறுகண்‌ - துன்பம்‌, 134 

உறையுள்‌ - இருப்பிடம்‌, 117 

உன்மத்தன்‌ - 
பைத்தியமுடையவன்‌. 129 

ஊக்கம்‌ - உள்ளக்கிளர்ச்சி, 103 

ங்கு - மிகுதி, 130 

ஊமர்‌ - ஊமைகள்‌, 125 

உளமைக்குடம்‌, 204 

ஊழி, 1 

ஊனம்‌ - குறைவு, 12 

ஊனுக்கு ஊனென்னும்‌ பழமொழி, 
25 

எக்கும்வயிறு - உள்ளிமுக்கப்பட்ட 
வயிறு, 219 

எஞ்ஞான்றும்‌ - எந்தாளும்‌, 1 

எதி - சந்நியாசி, 100,192 

எமதூதர்‌, 166 

எய்ச்சது - இளைத்தது, 240 

எய்த்து - இளைத்து, 229 

எருத்துடைக்களம்‌, 15 

எருமை ஐந்து, 104 

எல்லீரும்‌, 10 


- எவ்வம்‌ - துன்பம்‌, 167,232 


எள்ளி - இகழ்த்து, 233 
எள்ளெளா - எள்ளளவு 
எள்ளளவாக, 30,989 
எழுத்து - எழுத்திலக்கணம்‌, 5 
எற்று - யாது, 164 
எறுழ்வலி - மிக்கவலவி, 118 
என்கொல்‌ - யாது, 6 
ஏகபாதர்‌ - ஒரு சிவமூர்த்தி, 178 
ஏகாதசியிற்பூசிக்குமுறை, 176 
ஏகாந்தம்‌ - ஒரு முடிபு, 188 
ஏடு - பூவின்‌இதழ்‌, 119 
ஏதம்‌ - குற்றம்‌, 7, 770 
ஏதிலார்‌ - அயலார்‌, 1753, 19] 
ஏது - காரணம்‌, 138; யாது; 
ஏய்க்கும்‌ - பொருந்தும்‌, 99 
ஏர்பு - எழுந்து, 160 
ஏல்வை - காலம்‌, 7, 37, 270 
ஏல - மிக. 89, 734, 163, 165, 165, 
ஏலவும்‌ - மிகவும்‌, 70, 100, 10%, 
377, 1159, 122, 126 
ஏழுமுனிவர்‌ உலகம்‌ 
ஸப்தரிஷிலோகம்‌, 97 


& 


27/6 
ஏனம்‌ - பன்றி 
ஜங்குடுமித்தேவு - இருக்காளத்தி 
நாதர்‌, 240, 241 
ஐஞ்ஞாழி - ஐந்நாழி, 71 
ஐஇக நூல்கள்‌ - ஐதிஹ்ய நூல்கள்‌, 316 
ஐப்பசி மாதத்து விரதம்‌, 74 
ஐம்பாதகம்‌ - பஞ்சமஹாபாதம்‌, 188 
ஐயம்‌ - பிச்சை, 126 159 
ஓட்டை-ஓர்‌அளவு; பத்துவிரற்கிடை, ௮ 
ஓடியெறிதல்‌ - மரக்கிளைகளை 
ஒடிய வெட்டுதல்‌, 240 
ஒப்பல - பொருத்தமல்ல, 12 
ஒரீஇ ஒருவி - நீங்கி, 129,208 
ஒருங்கு - ஒருமிக்க, 7.9 
ஒருப்பட்ட - ஒன்றுபட்ட, 146 
ஒருப்பட்டு - துணிந்து, 10 
ஒருவி - நீங்கி, 206 
ஒல்கினேன்‌ - ஒதுங்கினேன்‌, 6 
ஒழிவு - நிவ்ரூத்தி, 118 
ஒளியாய்வயங்குகின்றான்‌, 51 
ஒளியுரு - தேஜோரூபம்‌, 52 
ஒற்று - வேவுகாரர்‌, 93 
ஒன்தறொருபிணி, 133 
ஓகை - பெருமகிழ்ச்சி, 15 
ஓங்காரம்‌ - பிரணவம்‌, 46,50 
ஓணம்‌ - திருவோனம்‌, 159 
ஓதனம்‌ - அன்னம்‌, 153 
ஓதாக்கள்‌ ஹோதாக்கள்‌ - யாகத்தில்‌ 
ருக்வேத சம்பந்தமான 
கருமங்களைச்‌ செய்பவர்கள்‌, 57 
ஒதை - ஓசை, 19 
ஓருதல்‌ - உணர்தல்‌, 9 
ஓல்‌ - முழக்கம்‌, 16 
ஓவல்‌ - ஒழிதல்‌, 1627 
ஒவியம்‌ - சித்திரம்‌, 14 
கங்கைநதி, 12,29,49,15.166,206, 
கங்கை முதலிய மகாநதிகள்‌, 42, 97 
கங்கானவேடம்‌, 74 
கஞ்சம்‌ - தாமரை மலர்‌, 3 
கஞ்சமலரிற்கடவுள்‌, 72 
கட்டங்கம்‌ - ஓராயுதம்‌, 43, 74 
கட்டுரைத்தது - நன்றாகச்‌ 
சொல்லியது, 7 
கடம்பன்‌ - முருகக்கடவுள்‌, 6 
கடமை, 239 


அரும்பதவுரை. 


கடலேழு, 77 

கடவுட்டீர்த்தங்கள்‌ - 
தெய்வத்தன்மையையுடைய 
தீர்த்தங்கள்‌, 1,543 

கடிதல்‌ - நீக்கல்‌, 120 

கடிது - விரைவு, 11 

௧ - கடுக்காய்‌, 70, விஷம்‌, 26 

கடம்பு - சுற்றம்‌, 196 

கண்ணவேணி - க்ருஷ்ணவேணர்‌, 15 

கண்ணி- ஒருவகைமாலை, 15, 249 

கண்ணூறா - கண்டு, 7 

கண்ணுறீஇ - கண்டு, 209 

கண்ணுறுதல்‌ - தரிசித்தல்‌, 1227 

கணம்‌ - க்ஷணம்‌, 204 

கணாதர்கள்‌ காணாதர்‌- தார்க்கீகர்‌, 45 

கணிப்பு - அளத்தல்‌, 46 

கதவி - வாழை, 122 

கதியிவி - அநாதன்‌, 
ஆதாரமற்றவன்‌, 4 

கந்தம்‌ - கிழங்கு, 121 

கந்தமாதனம்‌ - ஒருமலை; 
இராமநாதர்‌ எழுந்தருளியிருக்கப்‌ 
பெற்றது, 1270 ட்‌ 

கந்தரம்‌ - கழுத்து, 185 

கந்தருவர்‌, 115 

கந்தவேள்புராணநால்‌ - காந்தம்‌, 10 

கப்பணம்‌ - இரும்பாற்செய்த 
யானை நெருஞ்சிமூுள்‌, 239 

கம்பலை - நடுக்கம்‌, 132 

கம்பாநதி - காஞ்சீபுரத்துள்ள ஓராறு, 
168 

கயங்குநெஞ்சு - கலங்கியமனம்‌, 35 

கயம்‌ - க்ஷ்பநோய்‌, 1384/ 

கயல்மீன்கள்‌, 16 

கயை - ஒரு புண்ணியஸ்தலம்‌; 
கயனென்பவனால்‌ 
உண்டாக்கப்பட்டது, 48 

கரகம்‌ - கமண்டலம்‌, 2 

கரணதநான்கு - மனம்‌, புத்தி, சித்தம்‌, 
அகங்காரம்‌, 154 

கரணம்‌ - கருவி. 116 

துணைக்காரணம்‌, 44 

கரம்‌ - அரசிறை, 94 

கரி- சாக்ஷி, 226 

கரிபுரம்‌ - அத்தினாபுரம்‌, 30 


அரும்பதவூரை. சீச்சி 


கருத்தன்‌ - தலைவளர, 314 
கருப்பை - கருப்பமுடையவள்‌, 78 
கருமகற்பிதம்‌ - வினைகளாற்‌ 
கொடுக்கப்பட்ட 
இன்பதுன்பங்கள்‌, 99 
கருமசேடங்கள்‌ - விணைகளில்‌ 
மிஞ்சியவை, 229 
கருமசோதனை - கருமசுத்தி, 140 
கருமத்தன்மை, 120 
கருமநிரதன்‌ - தம்மைக்குறித்து 
அடியார்‌ செய்யும்‌ காரியங்களில்‌ 
மிகுந்த பிரீதியுடையவர்‌, 52 
கருமபாகம்‌ - இருவினைகளின்‌ 
பக்குவம்‌, 165 
கருமம்‌ - தொழில்‌, 116 
கல்லால்‌ - திருக்காளத்திஸ்தல 
வ்ருக்ஷங்களுள்‌ ஒன்று, 3, 
கல்லெரிப்பு - ஒருநோய்‌, 495 
கல்லை - தொன்னை, 242 
கலாம்‌ - சண்டை 
கவியின்‌ தோக்ஷ்த்தை நீக்குதற்குரிய 
உபாயங்கள்‌, 204 
கலியுகத்தின்‌ நிலைமை, 200-204 
கலுழன்‌ 4 கருடன்‌, 18 
கலைமடந்தை - நாமகள்‌, 2 
ச௬வ்வை - கவலை, 1243 
கவரிக்கொத்து, 67 
கவரிப்பாளை - 
கவரிபோன்றபாளை, 127 
சுவரிமான்‌, 21 
கவிகை - சூடை407; கொடை, 108 
கவிதை - செய்யுள்‌, 5 
கவிர்‌- முள்முருங்கை, 239 
கவிழ்தலைமா - கவிழ்த்த 
தலையையுடைய மாமரம்‌, 2 
கவுணம்‌ கெளணம்‌ - ததக னட்‌ 
திருநீறு - 180 
கவுதமி - கெளதமி ஒரு நத, 84 
கவுரி - கெளரி, 784 
கழல்‌ - பாதம்‌, 12 
கழற்கால்‌ - வீரக்கழலையுடைய 
பாதம்‌, 11 
கழறி - சொல்லி, 2 
கழை - மூங்கில்‌, 14 
களங்கனிச்சுருளோதி - களாப்பழம்‌ 
போன்ற சுருண்ட கூந்தல்‌, 89 
களங்கனிமிடற்றோன்‌, 80 


களங்களிவண்ணரான . திருவால்‌, 50 

களங்கனிவார்குழல்‌, 62 

களபம்‌ - கலவைச்மாத்து, 4, 24, 

சுண்ணாம்பு, 110 முபபதுபிறாய 

முள்ள யானைக்களன்று 3 

களாசி- காளஞ்சி, 57 

களிற்றினை வீழ்க்கூம்‌ வாளி, 14 

களைகண்‌ - ஆதாரம்‌, 727 

கற்பகஞ்சூழ்தரு காமவல்லி, 25 

கற்பம்‌ - பிரமன்வாழ்தான்‌, 3 

கற்பனை - கட்டளை, 99 

கறையடி - யானை; உரல்போன்ற 
அடியையுடையது, 236 

கன்றுதல்‌ - கோபித்தல்‌, 125 

கன்னல்‌ - கரும்பு, 36, 239 

கன்னலங்காமு - கருப்பங்காரு, 18 

கன்னவின்பாகு, 79 

கன்னிகாதானம்‌, 1045 

கன்னிகுமரி - கன்னியாகுமரித்தி, 4 

கன்னியங்க தனி, 25 

கன்னியரிருவர்‌, 4 

கன்னிவாளை, 38 

கன்னிவேட்டை, 259 

கனக்க, 59 

கனிஅமிர்து, 6 

கனி - சுரங்கம்‌, 94 

காகுளி - ஒருவகைப்பறை, 239 

காசம்‌ - ஒருவகைதோய்‌, 136 

காசி, 12,30,48,69, 1449,151,165,204 

காசி, காளத்தி, 30 

காசி முதலிய தலங்கள்‌, 97 

காசி முதலிய தெய்வநகரங்கள்‌, 42 

காஞ்சனம்‌ - தங்கம்‌, 108 

காஞ்சிதகரில்‌ அம்பிகை வைத்த 
தூண்டாவிளக்கு, 23 

காஞ்சியம்பதி - காஞ்சீபுரம்‌, 21,168 

காட்சி, 10 

காடன்‌ - ஒருவேடன்‌, 242 

காண்‌ - முன்னிலை யொருமை 
அசைநிலை, 1.2 

காண்டவப்பிரத்தம்‌ - ஒருநகரம்‌, 10 

காணம்‌ - பொற்காசு, 105 

காதலர்‌ - கணவர்‌, 126 

காதை - கதை, 9,310 - 

காந்தத்து ஊசி, 241 

காந்தநூல்‌, 6 


375. 


காபாலம்‌ - ஒருமதம்‌, 202 

காமதேனு - விருப்பத்தை அளிக்கும்‌ 
தெய்வப்பசு, 2 

காமிகம்‌ - ஓராகமம்‌, 119 

காமிகாதி ஆகமங்கறிற்‌ கூறப்பட்ட 
விஷயங்கள்‌, 120,121 

காயத்ரிஜபம்‌, 97 

கார்‌ - கருமை, 16, மேகம்‌, 3 

கார்த்திகை மாதத்து விரதம்‌, 75 

கார்ப்பாசம்‌ கார்ப்பாஸம்‌ - பருத்தி, 
109 

காரணம்‌ - ஹேது, கச்‌ 

காரம்‌ - க்ஷாரம்‌ - திருநீறு, 
பாவங்களைக்‌ கரையச்‌ செய்வது, 
190 

காரியம்‌ - பயன்‌, கீ4ீ 

காரேறு - எருமைக்கடா, 17 

கால்‌ - காற்று, 125 

காலவயிரவர்‌ கோயில்‌, 64 

காலவைரவர்‌, 6,565 

காலன்‌ - யமன்‌, 65 

காலாதந்தகமூர்த்தி, 57 

காவணவிதானம்‌ - 
மேற்கட்டியையுடைய 
தடைப்பந்தர்‌, 67 

காவி - நிலோற்பலம்‌, 13 

காவிரி - காவேரிநிதி, 29 

காவு - சோலை, 1,488 

காளத்தி - காளஹஸ்தியென்பதண்‌ 
2௬௪... 

காளத்திநகர்‌, 5,10,50 

காளத்திநாதன்‌, 48,50 

காளத்தி பிரமதேவருடைய 
அநாகதஸ்தானம்‌, 30 

காளத்திமான்மியம்‌, 7 

காளத்தியில்‌ மாதந்தோறும்‌ 
அனுட்டிக்க வேண்டிய 
விரதங்கள்‌, 159960 

காளத்தியிற்‌ செய்யும்‌ தானங்களின்‌ 

ம்‌, 99 

காளத்தியென்னும்‌ 
பெயர்க்காரணம்‌, 48 

காளன்‌ - ஒருநாகன்‌, 8, 39, 150 

காளி - கரியநிறமுடையவள்‌, 14 

காளம்‌ - கருமை 

காறு - அளவு, 77 


அரும்பதவூரை. 


கான்மீரதேசம்‌ - காசிமீதேசம்‌, 229 
கானம்‌ - இசைப்பாட்டு, 122) 2, கழு 
கானவன்‌ - வேடான்‌, 5 
கிஞ்சுகம்‌ - மூள்ளுமுருங்கை, 107 
கிணை - மருததிலப் பறை, 127 
கிம்புருடவருடம்‌, 82 
கிரகணவிசேடங்கள்‌, 1273 
கிரவுஞ்சத்தீவிலுள்ள சாதி நான்கு, 
நதி ஏழு, மலை ஏழு, வருடம்‌ ஏழு, 
79 


கிராதமூர்த்தி, 57 

கிராதரூபம்‌, 74 

கிராதி ச வேடிச்சி, 57 

கிரிசசப்‌தார்த்தம்‌, 47 

கிரியேறி வீழ்ந்துமடிதல்‌ - 
ப்ருகுபதனம்‌, 70 

கிருதகாடினி௰யம்‌ - தெய்போற்‌ 
கடினமாயிருத்தல்‌, 157 

கிருதம்‌ - நெய்‌; உறைவது, 202 

கிழத்திமார்‌ - உரியமனைவியர்‌, 204 

கிழவன்‌ - உரியவன்‌, 4 

கிளை - சுற்றம்‌, 52 

கின்னரர்‌ - 24 

கீர்‌- சொல்‌, 47 

கீர்த்திப்பது - சொல்லுவது, 109 

குங்கிலியப்புகை, 176 

சூங்கிவியமரம்‌, 25 

குங்குமப்பூ, 66 

குசத்தீவிலுள்ள சாதி நான்கு, ததி 
ஏழு, மலைஏழு - வருடம்‌ ஏழு, 79 

சூசை - தருப்பம்‌, 276 

குடமுழவம்‌ - ஒருவாத்தியம்‌, 67 

சூடிலை - பிரணவம்‌, 58 

சூஉசகன்‌ - துறவிகளுள்‌ 
மூதலானவன்‌; சூடிசையில்‌ 
விளங்குபவன்‌, 154 

குடுமித்தேவர்‌, குடுமித்தேவு; 
திருக்காளத்திநாதர்‌, 240, 241 

கூடைத்தானம்‌ - சத்திரதானம்‌, 107 

குண்டிகை - கமண்டலம்‌, 2 

ஸர்‌ - ஆண்குதிரை, 104, ஆழம்‌, 


கசுூணக்கன்று - குணமலை, 26 
ரசூணிப்பம்‌ - கணக்கிடுவோம்‌, 1.27 


அருற்பதவுரை. - 2709 


சூப்பை - மிகுதி, 627 
கூம்பகம்‌ - மூச்சை அடக்கல்‌, 121, 
142 
கூரகதம்‌ - சூதிரை; குளம்பினால்‌ 
நடப்பது, 14 
சூரம்பை - சிறுகுடில்‌, 15 
குரவன்‌ - ஆசிரியன்‌, 155, 228 
கூரவைக்கூத்து - கைதோத்தாடும்‌ 
ஒருவகைக்‌ கூத்து, 14 
கசூருடா - அறிவில்லாதவர்‌, 216 
கூருதற்பம்‌ குருதல்பம்‌ - குருவின்‌ 
படுக்கை, 176,191 
சூருத்தமலர்‌, 44,60 
குருந்திணர்க்கண்ணீி - 
சூரந்தமரத்தின்‌ பூங்கொத்தாலாகிய 
மாலை, 15 
கூருவருடம்‌ - குருவர்ஷம்‌, 83 
கூருவின்‌ பெருமை, 61 
சூருளை - சூட்டி, 238 
சூரோசம்‌ - ஆயிரம்விற்கிடைத்தூரம்‌, 
103 
எ ன - நல்லகுலத்திற்பிறந்தவனே, 
சுவடு - மலையுச்சி, 14 
சூவால்‌ - குவியல்‌, 67 
சூழக்கன்று - இளங்கன்று, 15 
குழகன்‌ - இளமைப்பருவத்தை 
யுடையவன்‌, 38 
குழவித்தென்றல்‌ - இளந்தென்றல்‌, 
79, 124 
குழவியந்திரங்கள்‌ வேழம்‌ 
விநாயகர்‌, 1 
குழறியமொழீ, 209 
குழாம்‌ - கூட்டம்‌, 2 
குழுமி - கூடி, 206 
குழை - காது 
குறங்கு - துடை, 122 
குறிச்சி - குறிஞ்சிதிலத்ததார்‌, 287 
குறிஞ்சிநிலம்‌, 14 
குறும்பு - சேட்டை, 24 
குறை - முடிக்கப்படுங்காரியம்‌; 1244 
குன்மம்‌ ஒருவகைநோய்‌, 136 
குன்றவர்‌ - வேடர்‌, 74 
குன்றி - குன்றிமணி, 34 
கூட்டுபு - கூட்டி, 7 
கூண்டு, 126 


கூவல்‌ - கிணறு, 14,106 
கெண்டை - ஒருவகை மீன்‌, 16 
கெழு - ஒருசாரியை, 2,117 கேசரம்‌ - 
தாமரைப்பூவின்‌ 
உட்கொட்டையைச்‌ 
சூழ்ந்தவைகள்‌, 81 
கேண்மோ - கேள்‌, 77 
கேத்திரவுபவாசம்‌ - 
க்ஷேத்திரோபவாசம்‌, 168, 174 
கேதாரம்‌ - ஒரு ஸ்தலம்‌, 48,172 
கேதாரமூனிவர்‌, 172 
கேதுமாலகண்டம்‌, 4.2 
கேவலஞானம்‌, 147 
கேவலப்பொருள்‌, 158 
கேவலம்‌ - ஒற்றைப்பொருள்‌, 143 
கைத்து - கையின்கண்‌ உள்ளது, 
169 
கைத்துதவல்‌ - கையின்கண்‌ 
உள்ளதைக்‌ கொடுத்தல்‌, 194 
கைதை - தாழை, 15 
கைதொடல்‌ - உண்டல்‌, 189 
கையர்‌ - சிறியர்‌, 36 
கைலைமலை, 168 
கைவல்ஸியச்‌௬டர்‌, 124 
கொத்தை - குருடு; அஞ்ஞானம்‌, 
154 
கொம்மை - வட்டம்‌, 11 
கொல்லாஅறம்‌, 154 
கொன்றையந்தீங்குழல்‌, 15 
கொன்னே - பயனில்லாமல்‌, 127 
கோசிகமுனிவர்‌, 32 
கோட்டம்‌ -கோயில்‌, 62 
கோட்டி - வளையச்‌ செய்து, 33 
கோதமன்பன்னசாலை, 25 
கோதாவரிநதி, 12, 29, 172,208 
கோதானம்‌, 107 
கோபருப்பதம்‌ ஒருஸ்தலம்‌; 
பசுபூசிக்கப்‌ பெற்றது, 173 
கோலம்‌ - வேடம்‌, 129 
கோலோகம்‌, 176 
கோவை - கொவ்வை (எதுகை), 
110 
கோழிலையகதவி - கொழுவிய 
இலைகளையுடைய வாழை, 18 
கோளி - பெண்குதிரை, 104 


280 
கெளணததிருநீற்றின்‌ நால்வகை, 
183 


கெளணம்‌ - ஒருவகைத்‌ திருதீறு, 1680 

கெளதம முனிவர்‌, 32 

சக்கரதானழூர்த்தி, 56 

சக்கரவாளமலை, 727 

சகடதானம்‌, 107 

சகட - உருளை, 233 

சகத்திரலிங்கம்‌ - ஆயிரஇலிங்கம்‌, 64 

சகர்ப்பம்‌ - மந்திரஜபத்தோடு 
செய்யும்‌ பிராணாயாமம்‌, 142 

சகுணத்தியானம்‌, 44.3 

சங்கரசாதி, 192,185 

சங்கரநாரணன்‌ - திருக்காளத்திப்‌ 
புராணவடதாலைத்‌ தமிழில்‌ 
வசனமாகச்‌ சொன்ன ஓரந்தணர்‌, 5 

சங்கற்பம்‌ - கோரிக்கை, 
144,212, 225 

சங்கை - அளவு, 107 சந்தேகம்‌, 
117, 127 

சஞ்சிதம்‌ - தொகுத்துவைக்கப்‌ 
பெற்ற காமம்‌, 109,214 

சட்டி - (ஷஷ்டி) திதியிற்‌ 
பூசிக்குருறை, 176 

சடம்‌ - அறிவில்லாதது, 427 

சடிதி - விரைவு, 245 

சண்முகன்‌ கோட்டம்‌ - 
மூருகக்கடவுள்‌ கோயில்‌, 238 

சத்தமிதிதியிற்‌ பூசிக்குமுறை, 176 

சத்திகள்‌ மூவர்‌, 44 

சத்தியஞானியார்‌ - திருக்களத்திப்‌ 
புராணநூலாசிரியருடைய குரு, 5 

சத்தியோசாத முதலிய 
பஞ்சப்பிரமம்‌, 55 

சத்து - உள்ளது. 1, 225 

சதசத்து, 86 

சதம்‌ - நூறு, 54 

சுதமடங்கு - நூறுமடங்கு, 48 

சதி- தாளவொற்று, 67 

சதுத்தன்‌ - சவாத்தன்‌, 164 

சதுர்ததசிதீதியிற்‌ பூசிக்குமூறை, 176 

சதுர்த்தர்தொழில்கள்‌, 194 

சதுர்த்தி திதியிர்பூசிக்குமுறை, 175 

சதுரா - திறமையையுடையவர்‌, 
128,205 


சந்தச்சேறு - சந்தனக்குழம்பு, 2 


அருற்பதவூரை. 


சந்ததம்‌ - எப்‌ போதும்‌, 118 

சந்திவந்தனை - ஸத்தியும்‌ 
வத்தனையும்‌, 96 

சந்து - சந்தனமரம்‌, 14 

சபதம்‌ - பிரதிஜ்ஞை; உண்மையாக 
நிறைவேற்றுவது, 12 

சம்பத்து - செல்வம்‌, 55 

சம்பு - சிவபெருமான்‌, 13, 47, 

சம்புசப்தார்த்தம்‌, 47 

சம்புத்தீவிலுள்ள ஒன்பது 
வருடங்கள்‌, 84 

சமாதி- மனத்தைச்‌ சிவத்தில்‌ 
வைத்தல்‌, 44, 233 

சமாதியினிலக்கணம்‌, 1 4 

சயசய - எல்லோருக்கும்‌ மேலாக 
விளங்குவாயாக, க4,க5 

சரசு ஸரஸ்‌ - தடாகம்‌, 106 

சரதம்‌ - உண்மை, 116 

சரிதம்‌ - சரித்திரம்‌, 55,117 

சரிதை - வரலாறு, 7 

சருவ (சர்வ) சப்தார்த்தம்‌, 47 

சருவன்‌, 47,55 

சல்லியம்‌ - முள்ளம்பன்றி, 241 : 

சவுசம்‌ செளசம்‌, சுசியின்‌ 
தன்மைமமமம, 154 

சழக்கு - அறியாமை, 158, 233 

என்னத்தம்‌ - ஸித்தம்‌, 3 9.4 

சனகாதியோகியர்‌, 
32,39,112,146, 203 

சனபதம்‌ - நாடு, 84 

சனற்குமாரமூனிவர்‌, 76 

சனித்த ஜனித்த - உண்டாகிய, 114 

சாகத்‌ தீவிலுள்ள சாதி நான்கு, 
நதிஏழூ, மலைஏழு, வருடம்‌ஏழு, 


சாகினி -கீரை, 70 

சாங்கியம்‌ - ஒருமதம்‌, 195 

சாங்கியர்‌ கொள்கை, 4 

சாண்டில்லவியசங்கிதை ட 

ஒருவைஷ்ணவ நூல்‌, 196 

சாண்டில்லியன்‌ - ஓரந்தணன்‌, 195 

சாத்தம்‌, 202 

சாத்திகம்‌-ஸாத்விகம்‌ - 
ஸதவகரூணத்தின்‌ தன்மை, 221 

சாத்தியம்‌ - ஸாத்தியம்‌, 140,206 


அரும்பதவுரை. 251 


சகது விதத்தால்‌ திருமாலாதல்‌அ 4௪ 

சாதகம்‌ - பயிற்ச, 740 

சாதகர்‌ - பயிற்சி செய்பவர்‌, 64 

சாதகரும முதலியவை, 86, 153 

சாதகன்‌, 206 

சாதனம்‌ - துணைக்காரணம்‌, 
140,206 

சாதனை - உதவி, 143 

சாதிசண்டாளன்‌, 186 

சாதித்து - தேடி, 129 

சாந்தம்‌, 69,143 

சாத்தன்‌ - ஒருசைவாசாரியர்‌, 56 

சாத்தி - மனவடக்கம்‌, 154; 
பரிகாரம்‌, 196, 214,226 

சாந்திகம்‌ - வந்த துன்பத்தைப்‌ 
போக்குவதற்குத்‌ தேவர்களைக்‌ 
சூறித்துச்‌ செய்யும்‌ கிரியை, 92,968 

சாபாலம்‌ (ஜாபாலமந்திரம்‌) ஏழு, 
187 

சாம்பவம்‌ - ஒருமதம்‌; 
சம்புசம்பந்தமாகவுள்ளது, 202 

சாலி - நெய்பயிர்‌, 16,760 

சாளக்கிராம்தானம்‌ - 
சாலக்கிராமதானம்‌, 110 

சானமலவித்தீவிலுள்ள சாதிகள்‌ 
நான்கு; நதிஏழு, மலைஏழு, 
வருடம்‌ஏழு, 79 

சான்று - சாக்ஷி 128, 213, 

சானகிமாது, 170 

சிக்க - அகப்பட, 58 

சிக்கயாப்புறுவன்‌, 167 

சிகைக்கனல்‌ ஜ்வாலையையுடைய 
இ, 132 

சிகை முதலியவற்றில்‌ அணியும்‌ 
அக்கமணிகளை இன்ன இன்ன 
கெய்வமாகப்‌ பாவிக்க 
வேண்டுமென்றல்‌, 785 

சிங்கத்தோலாடை, 43 

சித்தாந்த அருத்தம்‌ - முடிவான 
அர்த்தம்‌, 198 

சித்தி ஸித்தி- ஐயம்‌, 10,31,143,148 

சித்தி - சித்திரை மாதத்துவிரதம்‌, 73 

சித்திரசேனன்‌ - திருக்காளததியில்‌ 
வழிபட்டுப்‌ பேறுபெற்ற 
ஒருகந்தருவன்‌, 33 

சித்து - ஞானம்‌, 163 


சித்துரு - ஞானவடிவு, 4 

சிதம்பரம்‌ - 22, 150,157, 168 

சிதாநந்தம்‌ - ஞானானந்தம்‌, 45 

சிரகம்‌ - ஒருவகைப்‌ பாத்திரம்‌, 106 

சில்விடை - சிலஇடம்‌, 14 

சிலந்தி - ஒருவகைப்பிணி, 3 

சிலமுூனிவர்‌ பெயர்‌, 42, 66,120, 205 

சிலாதர்‌ - ஓரு முனிவர்‌; இவர்‌ 
கல்லையே உணவாகக்கொள்ளு 
பவராதலின்‌, இப்பெயர்‌ பெற்‌ 
றாஜ்‌ திரு நந்திதேவருடைய தந்‌ைத 
யார்‌, 170 


சிலை - வில்‌, 13 

சிவசப்தார்த்தம்‌, 45 

சிவஞானமே முத்திக்குக்‌ காரணம்‌, 
156 

சிவத்தியானம்‌, 60 

சிவத்தியானயோகியர்‌, 24 

சிவதரம்‌ - மங்கலங்களுக்குள்ளே 
சிறந்த பொருள்‌, 46 

சிவநாமத்தின்‌ உயர்வு, 232 

சிவபூசைப்பயன்‌, 179 

சிவபெருமான்‌ 
பிரமவிஷ்ணுக்களுக்கு ஆகமங்கள்‌ 
கூறியது, 119 

சிவபெருமானே பரதத்துவம்‌, 1 67 

சிவபெருமானை விக்கிரக 
வடிவத்தில்‌ பூசித்தல்‌ சிறந்தது, 
119 

சிவபோதம்‌, 59 

சிவமாயை, 35,52,55,11 7,128,212 

சிவயோகம்‌, 114 

சிவயோகி, 30,178,229 

சிவலிங்கதானம்‌, 110,117 

சிவலிங்கத்தோற்றம்‌, 8 

சிவலிங்கப்பிரதிட்டை, 111,173 

சிவவிங்கபூசை, 111,154, 204,215 

சிவலிங்கம்‌, 55, 115 

சிவலோகம்‌, 169 

சிவனிலாஞ்சனை - சிவச்சின்னம்‌, 
193 

சிவாய - 116 

சிவை - வேர்‌, 121 

சின்னம்‌ - அடையாளம்‌, 128 

சினகரம்‌ - கோயில்‌, 35,173 


282 


சீகாழி, 168 

சீரை - மரவுரி, 221 

சீவபரஜக்கம்‌, 124 

சீற்றம்‌ - கோபம்‌, 126 

சீறடி - சிறிய திருவடி, 2 

சுடிகை - உச்சி, 6 

சுணங்கு - தேமல்‌, 11 

சுத்தஞானம்‌, 5.3 

சுத்தமாயை, 165 

சுத்தி ஐந்து, 45 

௬த்திகாதனம்‌ - ஸ்வஸ்திகாஸனம்‌, 
142 

சுரபி - பசு, 11 

சுருக்கு - ஒருவகை மாலை, 66 

சுரும்பு - வண்டு, 16 

சுருள்‌ - வெற்றிலைச்சுருள்‌, 67 

சுருனளகம்‌, 76,680 

சுவத்திகாதனம்‌ - ஸ்வஸ்திகாஸனம்‌ 
அதுதுடைகளுக்கும்‌ 
மூழங்கால்களுக்கும்‌ மத்தியிற்‌ 
பாதங்களை மாறி 
வைத்துக்கொண்டிருந்து நிமிர்ந்து 
தியானத்தோடேயிருத்தல்‌, 189 

சுவேதஅச்சுவரதமுனிவர்‌, 30,152 

சுவேத அச்சுவரதன்‌ இறுதியாகிய 
நூற்றுப்பன்னிருவர்‌, 30 

௬ வேதன்‌ - ஒருசைவாசாரியார்‌, 56 

ஓ்ரரசண்‌, 57 

சுவைப்பது - இனிப்பது, 140 

சுற்கம்‌ -  ஆடைவரி, 94 

சுறாக்கோடு - சுறாமீனின்‌ கொம்பு, 
15 

சுறாப்பகடு - ஆண்சுறாமீன்‌, 15 

சூக்குமசிருட்டி, 165 

சூக்குமஅண்டம்‌ - ஸுஒக்ஷ்ம 
அண்டம்‌, 166 

சூட்டிறைச்சி - சுடுதலையுடைய 
இறைச்சி, 244 

சூட்டு - ஒருவகை.மாலை, 66 

சூதுசங்கிதை, 7 

சூதம்‌ - மாமரம்‌, 16 

சூதமுனி - சூத புராணிகர்‌, 6,10 

சூதன்‌ - சூதபுராணிகர்‌, 10 

சூரியப்படாம்‌ - ஒருவகை விருது, 
67 


அரு௰ம்பதவுரை. 


சூரியமண்டலம்‌, 204 

சூல்‌ - கருப்பம்‌, 16 

சூளாமணி - முடிமணி) 24. 

செஞ்சந்தம்‌- செந்நிறமுள்ள சந்தன்க்‌ 
சூழம்பு, 1 

செஞ்சொல்‌ - - உரியபெருளை 
உணர்த்துஞ்‌ சொல்‌, 6 

செட்டு - வியாபாரம்‌, 95 

செந்தமிழ்க்குறுமுனி, 90 

செந்தமிழ்‌ மணத்தினோடுற்‌ 
தென்றலங்கன்றுலாவ, 43 

செப்புகேன்‌ - சொல்லுவேன்‌, 9 

செபம்‌ - ஜபம்‌, 123 

செபவடம்‌, 2 

செம்பாதி - சரிபாதி, 145 

செம்மாந்து - இறுமாந்து, 1.24 

செய்தி - செய்கை, 128 

செருக்கு இரண்டு, 141 


செருத்தணிவரைச்‌ சுனையிற்பூக்கும்‌ 
முப்போது, 22 

செருத்தல்‌ - எருமை, பசு இவற்றின்‌ 
மடி, 17 

செலவு - பிரயாணம்‌, 12 

செவ்வில்‌ - நேரான வழியில்‌, 143 

செவ்வுடையோர்‌ - 
நேர்மையையுடையோர்‌, 143 

செவ்வே - நேராக, 40 

செவம்‌ - ஜபம்‌; (எதுகை) 60 

செழுவிதின்‌ - செழுமையாக, 23 

செழுவிய - செழுமையுற்ற, 
1,146,1273 

செற்றம்‌ - தணியாக்கோபம்‌, 11,127 

சென்னி - தலை, 42 

சேட்டை - சேஷ்டை, 104,122 

சேண்‌ - ஆகாயம்‌, 230; 
நெடுத்தூரம்‌, 14 

சேதகம்‌ - சேறு, 1144 

சேதனம்‌ - ஞானம்‌, 539 

சேதா - செம்மையையுடைய பசு, 
69,171 

சேதித்தல்‌ - அறுத்தல்‌, 136 

சேது ஸேது - கரை, 170 

சேதுவில்‌ இராமர்‌ சிவலிங்கப்‌ 


அரும்‌ பதவுரை. 


பிரதிட்டை செய்தது, 172 

சேம்‌ - சேமம்‌, 211 

சேய - சிவத்த, 109 

சேவடி - ஸேவை - கைங்கரியம்‌, 
177 

சேறாடி - ஒருவகைவிருது, 67 

சைமினி - ஜைமினிமுனிவர்‌. இவர்‌ 
வியாச மூனிவருடைய 
மாணாக்கர்‌; பூர்வமீமாம்ஸை 
இயற்றியவர்‌. 203 

சைவத்திப்பியஞானம்‌, 56 

சைவதேசிகர்மூவர்‌, 56 

சைவர்கள்‌, 45 

சொல்‌ - சொல்லிலக்கணம்‌, 5 

சொல்கேன்‌ - சொல்வேன்‌, 11 

சொற்ற - சொல்லிய, 10 

சொறிதல்‌, 104 

சொன்றி - சோறு, 205 

சோதிட்டு - 
சோதிட்டோமமென்னும்யாகம்‌, 
62 

சோதிட்டோம மூதவிய யாகங்கள்‌, 
4.2 

சோதியிமையவர்‌, 36 

சோதிலிங்கம்‌ - திருக்காளத்திலுள்ள 
மணிகர்ணிகேசர்‌, 63 

சோமநாதம்‌ - ஒரு சிவஸ்தலம்‌; 
சந்திரன்‌ பசித்தது, 172 

சோரர்‌ - திருடர்‌, 11 

செளனகாதிமுனிவர்‌, 9 

ஞாதிரு - அறிவபன்‌, 53 

ஞானி - நாய்‌, 243 

ஞான்ற - தொங்கிய, 74 

ஞான்று - தினம்‌, 7 

ஞானக்கொழுத்து - 
ஞானப்பூங்கோதையம்மை, 85 

ஞானச்சுடர்வடிவு, 58 

ஞானச்சோதி - இறைவன்‌, 39 

ஞானசம்பன்னன்‌ - ஞானத்தால்‌ 
நிறைந்தவன்‌. 119,157 

ஞானசிகாமணி, 5 

ஞானசுத்தரி - ஞானப்பூங்கேதை, 54 

ஞானப்பூங்கோதைபாகன்‌, 33 

ஞானப்பூங்கோதையம்மை, 
1,2,3,20,33,37 

ஞானப்‌ பேரொளியாம்்‌ பேதை - 


260 


ஞானப்பூங்கோதை, 79 

ஞானபோதம்‌, 9 

ஞானமுத்திரை - சின்னமுத்திரை, 
2,742,162 

ஞானயோகம்‌, 8, 144 

ஞானவுயிர்‌ - இறைவன்‌, 47 

ஞானவேந்தன்‌ - அறிவாகிய 
அரசன்‌, 204 

ஞானியின்‌ பெருமை, 204 

ஜெழுங்க - அழுந்த, 245 

ஜேயம்‌ - அறியப்படும்பொருள்‌, 53 

தககயாகசங்கரமூர்த்தி, 41, 57 

தக்கன்யாகம்‌, 57 

தக்கிணாமூர்த்தியின்‌ திருவுருவம்‌, 
162,163 

தக்கிணை - தக்ஷிணை, 222 

தகை - தாகம்‌, 90 

தசமிதிதியிற்‌ பூசிக்குமுறை, 176 

தட்டுதல்‌ - தடை, 210 ்‌ 

தட்டை. - கிளிகடிகருவி, 14 

தடாகப்‌.பிரதிட்டை முதலியவை, 
106 

தண்டுலம்‌ - அரிசி, 74 

தண்டை - ஒருவகைக்‌ காலணி, 14 

தண்ணடை - குளிர்ந்த இலைகள்‌, 9 

தண்ணளி - தண்ணிய அன்பு, 8,10 

தண்ணீர்ப்பந்தர்‌, 68, 100 

தணத்தல்‌ - பிரிதல்‌, 746 

தண்மை, 129 

தத்துவசிந்தை -வேதாந்தவிசாரம்‌, 99 

தத்துவஞானம்‌, 227 

தத்துவம்‌ முப்பதாறு, 59 

தத்துவ வாக்கியப்‌ பொருள்‌ - 

மஹாவாக்கயப்‌ பொருள்‌, 899 

தத்தை - கண்ணப்ப நாயனாருடைய 
அன்னை, 238 

ததைவ - நெருங்குதல்‌, 118 

தந்து - நூல்‌, 33 

தப்புரை - தவறாகிய சொல்‌, 12 

தம்பம்‌ ஸ்தம்பம்‌ - பற்றுக்கோடு, 88 

தமரித்து - முழங்கி, 123 

தமி - தனிமை, 99 

தமியா - தனிமையாகவுள்ளார்‌, 11 

தமிழ்க்காளத்திநகர்‌, 168 

தமிழ்மாமுனி - அகத்தியர்‌, 5,13 


254 அரும்‌.பதவூரை. 


தயவு - தயை (எதுகை) ௮, க4 

தருப்பணம்‌ - தர்ப்பணம்‌, 60 

தருமகதைகள்‌, 98 

தருமதாரணம்‌ - தருமத்தைத்‌ 
தரித்தல்‌, 154 


தருமநிட்டிதன்‌ - தருமத்தில்‌ மிகவும்‌ 


நிலைபெற்றிருப்பவன்‌ - 
தருமத்தையே முடிவாகக்‌ 
கொண்டவன்‌, 200 
தருமம்‌ விடைவடிவு, 199 
தருமன்‌ - தருமபுத்திரர்‌, 10 
தருவித்தல்‌ - வருவித்தல்‌, 106 
தலங்கள்‌ (சிவ) ஸ்தலங்கள்‌, 9 
தவஞ்செய்வோர்‌, 24 
தவத்தோருணவு, 121 
தவப்பள்ளி - தவச்சாலை, 205 
தழல்‌ - ஆக்கினிதேவர்‌, 1213 
தழீஇ - தழுவி, 12 
தழீஇயினர்‌ - தழுவினர்‌, 222 
தழையாடை - தழையாலாகிய 
உடை. 5 
தளவம்‌ - முல்லை, 74,123 
தற்பரம்‌ - ஒருவன்‌ எந்தப்‌ 
பொருளை முக்கியமாகக்‌ 
கொண்டானோ அதையே 
இடைவிடாற்‌ பற்றுகை, 109 
தனஞ்சயன்‌ - அருச்சுனன்‌; 
தனத்துக்காக அரசை 
வென்றவன்‌. 12 
தாசரதி - இராமா, 1270 


தாண்டவம்‌ - சிவபெருமானுடைய 


தடனம்‌, 167. 
தாத்திரி - பூமி, 168 
தாதகி வருடம்‌, 78 
தாது - பூத்தாது, சீ 
தாந்தீ - சரீரத்‌ துன்பங்களைப்‌ 
பொருத்தல்‌, 154, 2.26 
தாயரம்ஸ்தாவரம்‌ - மலை. 
மரமூதவியவைகள்‌, 1160 
தாமதத்தால்‌ உருத்திரனாதல்‌, 44 
தாம்பு - கயிறு, 15 
தாமம்‌ - ஒளி, 4 
தாமரை இலைநீரு, 414 
காரகப்பிரமம்‌, 149 
தாரகம்‌ - பிரணவம்‌; 
பிறவிக்கடலைக்‌ கடத்துவது, 


45,77, 147) 

தாரகமந்திரம்‌ - பிரணவம்‌, 9,109 

தாரகமே பரசிவம்‌, 188 

தாரகை - நக்ஷத்திரம்‌ தாரணை - 
யோகாங்களுள்‌ ஒன்று;, 142 

தாரணையின்பயன்‌, 1244 

தாரி - வழி. 239 

தாருகா - தாருகாவனம்‌, 9 

தாருகாவனத்துமுனிவர்‌, 205 

தாருவனம்‌ - தாருகாவனம்‌, 120 

தாரை - ஒருவாத்தியம்‌, 299 

தாழை - தென்னை, 215 

தானம்‌ - மதம்‌ 2; கொடை, ச 

தானம்‌ கலவியுகத்திற்‌ செய்யத்தக்கது, 
200 

திங்கள்‌ - சந்திரன்‌, ம, மாதம்‌, 124 

திடம்‌ - உறுதி, 217 

திண்ணர்‌ - 
கண்ணப்பதாயனாருடைய 
பிள்ளைத்‌ திருதாமம்‌, 232 

திண்ணர்சூலம்‌, 23 

திதலை - தேமல்‌ 2 

திதிக்கதை - திதிக்டிதை - 
பொறுமையாக இருக்கும்‌ 
தன்மை, 7154 

ன்‌ மட கதவத்‌ அலு பூசிக்குமுறை, 


திப்பியம்‌ திவ்யம்‌ - 
தெய்வத்தன்மையுள்ளது, 40 

திமிரம்‌ - இருட்டு, 195 

திமில்‌ - விடையின்‌ மூரிப்பு , 1227 

தியானத்தின்‌ பயன்‌, 143 

திரணம்‌ - துரும்பு, 103 

திரயோதசியிற்பூசிக்கும்முறை, 1 76 

திராவணஞ்செய்தல்‌ - ஓட்டுதல்‌, 4ம்‌ 

திராவம்புரிதல்‌ - உருக்குதல்‌, 46 

திரிந்துநோக்கான்‌ - திரும்பிப்பாரான்‌, 
241 

திரிபுண்டரம்‌, 154 

திரிபுண்டரமும்‌ முழுநீறும்‌, 182 

திரிபுராந்தக மூர்த்தி, 39,545 

திரியம்பகமந்திரம்‌, 65,153 

திரியாயுடமந்திரம்த்ரயாயுஷ 
மந்திரம்‌, 183 

திருக்கழுக்குன்றம்‌, 2 


அரும்பதவரை ஜக 


திருக்கானத்தி, 31. 149, 132. 204 

திருக்காளத்டதி நாதர்‌ மலையை 
வலம்‌ வரல்‌, 56 

திருக்காளத்தியிலுள்ள 
தீர்த்தங்களும்‌, கோயில்களும்‌, 62 

திருக்குடந்தையின்‌ விசேடம்‌, 169 

திருதியைதிதியிற்‌ பூசிக்குமுறை. 175 

தருநந்தி, 10 

திருநாமத்தை ஜபித்தலாலுளதாகும்‌ 
பயன்‌, 46 

திருநீற்றின்‌ வகையும்‌ பெயர்களும்‌, 
344 

திருநீற்றுநானம்‌ - 
ஆக்கினேயஸ்தானம்‌, 183 

திருப்பருப்பதம்‌ - ஸ்ரீசைலம்‌, 
14,409, 160 

திருமணிழுத்தநதி, 173 

திருமால்‌ பத்திராசுவகண்ட 
மூதவியவற்றில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ வடிவு, 54 

திருமால்‌ பூசித்தமை, 22 

திருமுன்‌ 5. ஸத்நிதி, 23 

திருமேனி, 201 

திருவமுது, 41 

திருவாரூரின்‌ விசேடம்‌, 168 

திருவாறாடல்‌ - அவபிருதம்‌, 63 

திருவிடைமருதூர்த்‌ தைப்பூச 
விசேடம்‌, 169 

திருவிடைமருதூரின்‌ விசேடம்‌, 169 

திருவிழாப்‌ புத்திமுத்திகளைக்‌ 
கொடுக்கும்‌, 131 

திருவிற்கோலம்‌ - சிவபெருமானு 

டைய வில்வீர வடிவம்‌, 206 

தருவையாற்றின்‌ விசேடம்‌, 169 

திருவெண்காட்டுமுக்குளநீர்‌, 768 

தஇருவெண்ணிீற்றியல்பு, 0 

தஇருவேடகத்தின்‌ மகிமை, 53 

திரை-அலையையுடைய கடல்‌, 176 

தில்லை - சிதம்‌. பரம்‌, 750, 157 

துலதானம்‌, 107 

தஇிலதைலம்‌ போற்கலத்தல்‌, 118 

தலம்‌ - எள்‌, 14, 70, 107,118, 190 

திவ்வியம்‌ - தெய்வத்தன்மையுள்ளது. 


௩ 


(னதுடை! 527,110 

திவசம்‌ : ,ஸ்‌.244 

திவளும்‌ - பினங்கும்‌, 197 

திறம்பல்‌ . மாறுபடுதல்‌, 190, 222 

தினைப்போர்‌, 14 

தீக்கித்து - தீக்ஷித்து, 196 

தீரூசுவை - இனியவை, 10 

தீஞ்சொல்‌ - இனியசொல்‌, 224 

தீபகம்‌ - பார்வைமிருகம்‌, 240 

தீம்பர்‌ - தீமையையுடையோர்‌, 35 

தீம்பால்‌ - இனியபால்‌, 1 

திர்க்கச்சத்திரம்‌ - ஒருயாகம்‌, 9 

தீர்த்தங்கள்‌ பல திருக்காளத்தியை 
அடைதல்‌, 25 

தீர்த்ததானம்‌. 405 

தீர்த்தம்‌ மூணறறைக்கோடி, 29 

தீர்த்தயாத்திரை, 7, 11 

தார்த்தவைபவகாண்டம்‌ - 
காந்தத்திலுள்ள ஒருபகுதி, 6 

தீவினைப்பூட்டு - பாவமாகிய 
விலங்கு, 179 

தீவு ப த்வீபம்‌, 4 

தீவு ஏழு, 77 

தீவு பதினெட்டு, 83 

துகள்‌ - சூற்றம்‌, 115 

துகிர்‌- பவழம்‌, 146 

துணை - இரண்டு, 13 

துத்தி - பாம்பின்‌ படப்பொறி, 8, 
34,209 

துதைதல்‌ - நெருங்குதல்‌, 127 

துந்துபிகள்‌ - பேரிமுதவியவை, 42 

துந்தெறி துர்நெறி - கெட்டவழி, 197 

துய்த்தல்‌ - அனுபவித்தல்‌, 11 

உண்ணல்‌, 135 

துயர்ந்திட  துயரமடைய, 218 

துரக்க - ஒட்ட, 10 

துவட்டாவுலகம்‌ - 
தேவசிற்பியின்‌ உலகம்‌, 177 

துவாதசியிற்‌ பூசிக்குமுறை, 176 

துபாரகாசக்கிரதானம்‌, 110 

துவிதியையிற்‌ பூசிக்குழுறை, 478 

துழாய்ப்படலை - துழாய்மாலை, 
110 4 

துழாயவன்‌ - தீருமால்‌, 7 

துற்ற - நெருங்கிய, 123 


2566 


துறவறநிலை, 99 

துறவியின்‌ தொழில்‌, 195 

துறைபோதல்‌ - தல்ல 
தோர்ச்சியடைதல்‌, 124 

துனி - துன்பம்‌, 121 

தூங்கல்‌ - தங்கல்‌, 10,14,15 

தூங்கிருள்‌ - செறிந்தஇருள்‌, 144 

தூணி - நாலுமரக்கால்‌, 177 

தூநிதி - புனிதமான 
பொருட்குவியல்‌, 13 

தூய்‌ - தூவி, 14 

தூலசிருட்டி - ஸ்தூலஸ்ருஷ்டி, 165 

தெய்வச்செயல்‌, 225 

தெய்வபூமி, 83 

தெய்வமுயற்சி, 233 

தெய்வழமுனிவன்‌, 47 

தெருட்டி - தெளியச்‌ செய்து, 133 

தெருமந்தார்‌(மனம்‌) ௬ழன்றார்‌, 124 

தெருளுநர்‌ - தெளிபவர்‌, 138 

தெற்றென - தெளிவாக, விரைவாக, 
717,224,228, 229 

தென்கடற்றேயம்‌, 12 

தென்கயிலை - 
திருக்காளத்தி, 3, 6, 8,31, 155, 223 

தென்கைலைமாநகர்‌, 19 

தென்கைலைமால்வரை, 6 

தென்புலத்தவர்‌ - பிதிரர்‌, 112 

தென்புலத்தவருலகம்‌, 186 

தென்மொழி - தமிழ்‌, 5 

தென்றவின்‌ நடைமூன்று, 3,௧,19 

தென்றலங்கன்று - இளந்தென்றல்‌, 
43 

தென்னம்பழம்‌, 18 

தேசிகன்‌ - குரு, 155 

தேயம்‌ - தேசம்‌, 11 

தேவருதாருகா - தேவதாருகாவனம்‌, 
205 

தேவதாருவனம்‌, 42, 127, 126,205, 

தேவதாருவன முதலியவனம்‌, 42 

தேவபன்மம்‌ தைவபஸ்மம்‌ - 
திருநீறுத130 

தேறல்‌ - தேன்றெறளிவு, 124,50 

தேனு - பசு, 109 

தைசதம்‌ - தைசத அகங்காரம்‌, 115 

தைப்பூசம்‌ - (திருவிடைமருதூர்‌), 


அரும்பதவூரை. 


169 

தைமாதத்துவிரதம்‌, 75 

தைவரா - தைவந்து; தடவிடி, 122 

தைனியம்‌ - ஏழைமை, 128 

தொகைப்படுத்துறின்‌ - சேர்த்தால்‌, 7 

தொடை, - ஒருவகைமாலை, 43,606 

துடை, 114 

தொடைப்படுத்திய - சேர்த்த, 7 

தொண்டகம்‌ - குறிஞ்சிநிலப்பறை, 
14 

தொண்டை - கொவ்வைக்கனி, 132 

தொய்யில்‌ - சேறு, 237 

தொழுகுலத்தவர்‌, 96 

தொழுதி - பறவைகளின்‌ ஒலி, 16 

தொழும்பு - அடிமை, 139 

தொளி - சேறு, 17 

தோண 102 

தோத்ர புராண படனம்‌ - 
ஸ்தோத்ரபடனம்‌, புராணபடனம்‌; 
பூடனம்‌ - படித்தல்‌, 71 

தோற்பாவையாட்டு, 535 

தோற்றம்‌ - பிறவி, 1 

தோன்றிடா - தோன்றி, 9 

தோன்றுதல்‌ - பிறத்தல்‌, 153 

நச்சி - விரும்பி, 226 

நஞ்சம்‌ தெள்ளமிர்தாவண்டதாதர்‌, 1 

நட்சத்திரங்கள்‌ இருபத்தேழிலும்‌ 
பூசிக்குழுறை, 176 

நடுவண்‌ ்‌ நடு, 764 

நடுவன்‌ - யமன்‌, 187 

தந்தாவனம்‌ - 87 

தத்தி- சிவபெருமான்‌, 

திருநந்திதேவர்‌, 5, 170 

தம்பிய - விருமபிய, 223 

நயன்‌ - தயம்‌, 218 

நரசிங்கப்பதி - ஸிஹ்மாசலம்‌, 12 

நரந்தம்‌ - கஸ்தூரி, 23 

நல்கி - கொடுத்து, 10 

நல்லுயிர்‌, 166 

நலத்தகும்படி, 7 

நவமியிற்‌ பூசிக்குமூறை, 176 

தளினம்‌ - தாமரை, 116 

நறை - தேன்‌, 4,9 

தன்று - மிக, 476,163 


அரும்பதவுரை. 


நன்னர்‌ - நண்மை, 112 

தன்னயம்‌ செப்பி, 27 

ந்னி- 12 

தநனிதவ, 127,197 

நனிமிக, 58, 97 

தனியும்‌, 103, 164 

நாகன்‌, 2487 

நாகிளமேதிகள்‌, 17 

நாகிளவாளை, 16 

நாட்டம்‌ - கண்‌, 125 

நாட்டிய மாடல்‌, 67 

நாடுகள்‌, 84 

நாணம்‌, 2243 

நாதழமுதல்‌ பூமிவரை, 116 

நாந்திச்சிராத்தம்‌, 98 

நாப்பண்‌ - த௫ு, 115,127 

நாமடந்தை, 32 

நாயன்‌- தலைவன்‌, 260 

நாரதர்‌, 76 

தாரம்‌, 112,165 

தாராயணசப்தார்தம்‌, 114, 166 

நாவலந்தீவு, 9, 78 

நாவாணர்‌ - புலவர்‌, 6 

நாவாய்‌ - மரக்கலம்‌, 15 

நாழி - ஒருமுகத்தலளவை, 1 77 

நாள்‌ - தினம்‌, 55 

தாளிலவுள்ள தாழிகைப்பகுத்துத்‌ 
தொழில்செய்ய வரையறுத்தல்‌, 
94 

நாற்குலவொழுக்கம்‌, 8 

நாற்பத்தெண்ணாயிரவர்‌, 205 

தாறு - நாற்று, 18 

நான்மறைப்பெருந்தகை - பிரமன்‌, 


தானம்‌ - ஸ்நானம்‌, 145, 754,159 

நானாழி - ஒரு முகத்தலனவை, 177 

நிகளம்‌ - விலங்கு, 183 

நிட்டை நிஷ்டா - மூடிவு, 215, 233 

நித்தசானித்தியம்‌, 149 

நித்தம்‌, 1 

நித்திலம்‌ - மூத்து, 8, 88 

நித்தியசானித்தியம்‌ - எப்பொழுதும்‌ 
பிரத்தியக்ஷித்திலிருத்தல்‌, 145 

ஒருந்தணன்‌, 39,.164,.2.24 

நிதிசேருலகம்‌ - ஸ்வர்க்கலோகம்‌, 


13 
ம்‌ 
"வி 


17/6 
நியமசீலன்‌, 38 
நியாதம்‌ - வைத்தல்‌, 60 
ஸந்தியாஸம்‌, 154 
நியாதம்‌இரண்டு - அங்கநியாஸ 
கரநியாஸங்கள, 221 
நிர்க்குணுத்தியானம்‌, 143 
நிரந்தரம்‌ - இடைவிடாமல்‌, 
எப்பொழுதும்‌, 15,52,225 
நிரந்தனா - வரிசைப்பட நின்று, 211 
நிரயம்‌ - நரகம்‌, 89, 179, 228 
திருத்தம்‌ நிருத்தம்‌ - 
சொல்லப்பட்டது, 225 
நிலாநிகர்‌ மணல்‌, 15 
நிவந்த - ஒங்கிவளர்ந்த, 123 
நிவர்தல்‌ - நிரம்புதல்‌, 238 
திவிருத்தி - திரும்புதல்‌, 54 
நிறம்பத்திபாய்தல்‌, 54 
நீசக்கன்னி, 204 
நீசன்‌, 182 
நீத்தம்‌ - வெள்ளம்‌, 113, 116 
நீதி - நியாயம்‌, 192 
நீதிநாலாய கண்கள்‌, 92 
2 விழுந்திறத்தல்‌ - ஜலபதனம்‌, 


நீல்‌ - நீலநிறம்‌, 245 

நீலமலை, 64 

நீலமாஸிகை - நீலமணிமாலை, 66 

நீலை - திருக்காளத்தியிற்பேறு 
பெற்ற ஒரு யோகினி, 30 

நுடங்குதல்‌, 2 

துண்மை தன்னிலு உண்மையன்‌ - 
சிவபெருமான்‌, 53 

நுதி - நுணி, 14 

நூற்றுப்பன்னிருவர்‌, 8,30,152 

நானம்நயூனம்‌ - குறைவு, 97 

நெட்டைப்‌ பேய்‌, 74 

தெய்தனிலம்‌, 15 

தெய்ம்முடைக்கூந்தல்‌, 15 

தெய்யைத்‌ தானம்‌ செய்தல்‌, 106 

நெருப்பில்‌ விழுந்திறத்தல்‌ - 
அக்கினிபதனம்‌, 70 

நேசித்து, 124 

நேடித்தல்‌ - தாமதித்தல்‌, 1894 

நேமிவனம்‌ - தைமிசம்‌, 157,235 


பணி. கைங்கரியம்‌, 24 
பணிகள்‌- பாம்புகள்‌, 1 64 


288 அழு ம்யதுவுரை, 
அைமிசாரணியம்‌, 3 
தைமித்திகம்‌ நிமிததத்தாற்‌ 


செய்யப்படுவது, 2473 

தொய்து - விரைவு, 217 

நோய்களின்‌ பெயர்‌, 726 

நோன்பு, 38 

நோன்மை, 176, 213 

பவ -து்கையில்‌ கோயில்‌ உ 

பகவதி தீர்த்தம்‌, 62 

பகனலகம்‌ (பகன்‌ - ஒரு 
சூரியன்‌), 177 

பகீரதன்‌, 30 

பகுதி - பகுப்பு, 54 

பகுந்தனன்‌ - பகுத்தான்‌, 107 

பகுந்துகொடு, 758 

பங்கயத்தன்‌ - பிரமதேவர்‌, 114 

பங்கி - தலைமயிர்‌, 150, 219 

பங்கினர்‌ - முடவர்‌, 74 

ப்ங்கு - முடம்‌, 136 

பங்குனிமாதத்துவிரதம்‌, 73 

பசிதம்‌ பஸிதம்‌ - (பிரகாசிக்கச்‌ 
செய்வது திருநீறு, 180 

ப௬ு- உயிர்‌, ச 

பசுநெய்த்தீபம்‌, 230 

பசுபதி - சிவபெருமான்‌, 55 

பசுபதி முதலிய திருநாமங்களின்‌ 
சப்தார்த்தம்‌, 46 

பஞ்சதுந்துபி, 245 

பஞ்சப்பிரமம்‌, 55 

பஞ்சமய கோசம்‌, 225 

பஞ்சமாபாதகங்கள்‌, 90 

பஞ்சமியிற்பூசிக்குமுறை, 176 

பஞ்சாக்கரத்தை ஜபித்து 
பயன்டுப்ற்றோர்‌, 61 

பஞ்சாக்கரம்‌, 59, 762 

படகு, 145 

படப்பை - 

படல்‌, 75 

படலை - இலைகளாலாகிய மாலை, 
4,75,1980 

படிகம்‌ - ஸ்படிகம்‌, 54 

படிவம்‌ - வடிவம்‌, 169 

படுகர்‌- பள்ளம்‌, 15, 224 

படுதல்‌ - ஓவித்தல்‌, 14 

பண்ணவன்‌ - தேவன்‌, 9 


தோட்டம்‌, 16 


பணிலம்‌ - சங்கு, 348 

பத்ததி - வழிநூல்‌; ஆகுபெயர்‌, 
90,119 

பத்ததியைக்‌ கேட்‌... 
90 

வத்ததியை டாரமர்‌ உணர்த்தியது, 119 

பத்திராசுவசண்ட.ம்‌. 8.2 

பதக்சூ, 1277 

பதஞ்சலி மானிவா. 22, 1 68 

பதஞ்சலிவியாக்கிர பாதர்‌, 2.2 

பதலை - ஒருவகைப்பாத்திரம்‌, 15 

பதாகை - பெருங்கொடி, 67 

பதிகளுக்குப்பதி - இறைவன்‌, 148 

பதிட்டை பிரதிஷ்டை, 111,120,131 

பதிட்டித்து - பிரதிட்டித்து, 175 

டாதினைந்தாத்‌ திதியிற்‌ பூசித்தல்‌, 176 

பதுமஆதனம்‌ - இரண்டு 
துடைகளின்‌ மேலே இரண்டு 
பாதங்களையம்‌ மாறி 
வைத்துக்கொண்டு இரண்டு 
காற்பெருவிரல்களை இரண்டு 
கைகளாலும்‌ பிடித்துக்‌ 
கொள்ளுதல்‌, 143 

பதுமபீடம்‌, 144 

து மராகக்குடை, 87 

பதுமராகம்‌ - மாணிக்கம்‌, 65 

பயம்‌ - பயன்‌, அச்சம்‌, 125 

பயிலல்‌ - பழகல்‌, 9 

பர்ச்சனம்‌ - வறுத்தல்‌, 180 

பரசிவயோகி, 9 

பரஞானதேசிகளன்‌, 5 

பரஞானபோதம்‌, 194 

பரஞானம்‌ - சிவஞானம்‌, 7155, 215 

பரத்துவம்‌, 163 

பரத்துவாசமுனிவா, 7 

பரத்துவாசரது இயற்கை, 26 

பரத்துவாசருக்குக்‌ 
காளத்திமகிமையை அறிவித்த 
ஆசிரிய பரம்பரை, 75 

பரத்தவாசருடைய க 28 

பரப்பிரமம்‌, 117 

பரபதம்‌ - பரதத்துவம்‌, 99 

பரபதவடிவ, 185 


மனிவா பெயர்‌, 


அரும்பதவூரை, 


பாரம்‌ - கடமை, 28, 226 

பரமஅஞ்சவிருத்தியன்‌, 154 

பரமசிவம்‌, 163 

பரமைஞானத்தைச்‌ சனற்குமாரர்‌ 

முதலிலோயர்‌ கேட்டது, 76 

பரமஞானம்‌ - சிவஞானம்‌, 760, 198 

பரமபதம்‌, 197 

பரமமுத்தி, 55 

பரமயோகம்‌, 50 

பரமவாகாயம்‌, 143 

பரமுத்தி, 152,155, 184 

பரயோகி, 143 

பரல்‌ - பருக்கைக்கல்‌, 14 

பரவுதர்‌ - துதிப்போர்‌, 132 

பரவை - கடல்‌, 15 

பரிசனம்‌ - ஸ்பரிசம்‌, 145 

பரிசித்து - ஸ்பரிசித்து, 204 

பரிசு - தன்மை, 119, விதம்‌, 163 

பரிந்து - அன்புவைத்து, 9 

பரிபக்குவம்‌, 154 

பரிபாகம்‌ - நல்லபக்குவம்‌, 216 

பரிபுரத்தொனி, 67 

பரிமகம்‌ - அசுவமேதயாகம்‌, 
51,62,109 

பரிமேதம்‌, 62, 

பருப்பதம்‌ - ஸ்ரீசைலம்‌, 13 

பருப்பதமுதவியமலை, 42 

பருமைதன்னிலும்‌ பருமையன்‌ - 
சிவபெருமான்‌, 53 

பருவரல்‌ - துன்பம்‌, 138 

பல்லம்‌ - கரடி, 238 

பல - பலாமரம்‌, 16 

பல (பழத்‌) தானம்‌, 108 

பலவின்குடக்கனி, 17, 18 

பலாசு - புரசமரம்‌, 96, 190 

பலி - பிச்சைவ, 723, 126, 206 

பலிகருமம்‌ - சிரார்த்தம்‌, 186 

பவ்வியம்‌ - உயர்நீதது, 94 
பவசப்தார்தீதம்‌ - பவபந்தம்‌, 152 

- பவம்‌ - பிறப்பு, 52, 148 

பவளக்குடை, 07 

பவளச்செந்தெற்காடு, 17,718 

பவன்‌ - சிவபெருமான்‌,55 

பவன்‌ முதலிய எட்டுத்‌ இருநாமம்‌, 118 

பவித்தல்‌ - உண்டாதல்‌,27 


்‌ 289 

பவித்திரம்‌ - பரிகத்தம்‌, 180,243 

பவுட்டிகம்‌ - மழை, தோயின்மை , 
ஆயுள்‌ என்பவற்றை வேண்டித்‌ 
தேவர்களைக்‌ குறித்துச்‌ செய்யும்‌ 
கிரியை, 948 

பவுத்தம்‌ -பெளத்தமதம்‌, 202 

பழங்கண்‌ - துன்பம்‌, 86 

பழமலை - விருத்தாசலம்‌, 
450,157,7172 

பழிச்சினன்‌ - துதித்தனன்‌, 12 

பழுது - குற்றம்‌, 10 

பற்றறுதி - பந்தத்தின்‌ நீக்கம்‌, 117 

பறழ்‌ - சூட்டி, 238 

பன்மம்‌ பஸ்மம்‌ - விபூதி, 163,180 

பன்மவுற்பவம்‌ - திருநீற்றின்‌ 
தோற்றம்‌, 1480 

பன்னகசாலை - பன்னசாலை, 244 

பன்னசாலை - இலையாலாகிய 
சிறுகுடில்‌, 123 

பன்னபோசனர்‌ - இலையையே 
உணவாகவுடையவர்‌, 24 

பன்னி - பத்தினி - மனைவி, 124, 7245 

பன்னிமார்‌ - பத்தினிமார்‌, 205 

பனுவல்‌ - நூல்‌, 129,153,202 

பாகு - பாக்கு, 68 

பாங்கர்‌ - நல்ல இடம்‌, பக்கம்‌, 7 

பாங்கா - உரிமையாக, 11 

பாங்கு, 123 

பாசடை, - பச்சிலை, 121 

பாசண்டன்‌ - வைதிக தருமங்களை 
மறுப்பவன்‌, 196 

பாசமூதல்மூன்று, 5 

பாசுபதம்‌ - ஒருவகைமதம்‌, 1909) 
202 

பாசுபதாத்திரம்‌, 18 

பாசுபதாதிசமயம்‌, 130 

பாஞ்சராத்திரநூல்‌, 196 

பாடை - பாஷை, 149 

பாத்து - பகுத்து, 160 

பாதவம்‌ - மரம்‌, 123 

பாதுகாதானம்‌, 107 

பாந்தள்முத்நூல்‌ - 
நாகயஜ்ஞோபவீதம்‌, 163 

பாந்தி, 229 

பாம்பு, சிலந்தி, யானை, இத்தலத்தில்‌ 


290 


வழிபட்டமை, 23 

பாரதநூல்‌, 202 

பாரதவருடத்துள்ள ஒன்பது கண்டம்‌, 84 

பாலகன்‌ - மாணாக்கன்‌, 224 

பாலித்தது - கொடுத்தது, 6 

பாலித்தல்‌ - கொடுத்தல்‌, 134 

பாலைநிலம்‌, 14 

பாவகம்‌ - பாவித்தல்‌, 55, 122,745, 164 

பாவகாரி - பாவத்தைச்‌ செய்பவண்‌, 8 

பாவங்கள்‌, 86 

பாவங்களும்‌ அவற்றின்‌ பயன்‌ 
களும்‌, 88, 124 

பாவனம்‌ - பாவணை, 143 

பாவனை - இயானம்‌, 459, 164 

பாழி - குகை, 288 

பாளிதம்‌ - அடையாளம்‌, 68 

பாற்றி - நீக்கி, 39 

பாற்று - பாலது; (பால்‌ பகுதி), 7 

பாறுதல்‌ - கெடுதல்‌, 222 

பிக்குகன்‌ - பிக்ஷாகன்‌, 154 

பிட்சாடனமூர்த்தி, 57 

பிடகப்பிணி- கொப்புளம்‌, 136 

பிண்டி - மா. 77 

பிணிப்பு - கட்டு, 54 

பித்திகை - சுவர்‌, 77 

பிதிர்‌, 175 

பிதிரருலகம்‌, 777 

பிப்பிலம்‌ - அரசமரம்‌, 190 

பிரகிருதி - இயற்கை, 122 

பிரணவத்தை ஐபிக்கும்முறை, 7188 

பிரத்தியாகாரத்தின பயன்‌, 743 

பிரத்தியாகாரம்‌ - யோகாங்கம்‌ 
எட்டனுள்‌ ஒன்று, 142 

பிரதமை திதியிற்‌ பூசிக்கும்‌ றை, 775 

பிரமகற்பம்‌, 89 

பிரமசப்தார்த்தம்‌, 47 

பிரமசரியான்‌, 99 

பிரமசரியவொழுக்கம்‌, 96, 194 

[ரிரமத்துவம்‌, 186 

பிரமநிட்டிதன்‌, 200 

பிரமதேவர்ஸரஸ்வதியோடு தவஞ்‌ 
செய்து வரம்‌ பெற்றது, 29 

பிரமன்‌ முதல்‌ புல்வரையில்‌, 25 

பிரமாண்டம்‌, 166 


அரும்பதவுரை. 


பிரமாண்டதானம்‌, 108 
பிரயாகை - கங்கையில்‌ யமுனை 
கலக்சூமிடம்‌, 48,609 


- பிரவ்ருத்தி - செல்லுகை, 5 


பிரசாதமந்திரம்‌, 59,650 

பிராணவாயு, 225 

பிராணாயாம சோதனை, 142 

பிராணாயாமப்பயன்‌, 143 

பிராணாயாமம்‌, 123 

பிராணாயாம முதலியவற்றின்‌ கால 
அளவு, 143 

பிராமணத்தன்மை, 1890 

பிருகத்துவம்‌ - பெரியதண்மை, 47 

பிருதிவிதானம்‌, 108 

பிற்றைஞான்று - மறுநாள்‌, 209 

பிறவிக்குருடர்‌ -அஞ்ஞானிகள்‌, 53 

பிறவித்தளை, 174 

பிறவிநெடுங்கடல்‌, 69 

பிறைக்கொழுந்து, 47 

பிறையெயிற்றுஅரா, 40 

பின்னம்‌ - வேறுபாடு, 27 

பின்னவர்தொழில்‌, 95 

பின்னவன்‌, 9,30 

டீழை - துன்பம்‌, 490 

பூக்கில்‌ - வீடு, 99,123 

புட்கரத்தீவு, 78 

புட்கர முதலிய தீர்த்தங்கள்‌, 42, 92 

புட்ஷ்‌)பதானம்‌, 108 

புடபாகம்‌, 144 

புண்டரீகம்‌ - வெண்தாமரை, 129 

புண்ணியங்கள்‌, 85 

புண்ணியங்களும்‌ அவற்றின்‌ 
பயன்களும்‌, 57,137,138 

பண்ணியாகம்‌ - 
புண்ணியாகவாசனம்‌, 74 

புத்தி புத்தி - போகம்‌, 157 

புத்திலிங்கம்‌ புதியலிங்கம்‌, 731 

புத்திரப்பேற்றிற்குத்‌ 
திருக்காளத்தியில்‌ அனுட்டிக்க 
வேண்டிய விரதம்‌, 38 

புதல்வன்‌ - மாணாக்கன்‌, 224 

புரட்டாசி மாதத்து விரதம்‌, 74 

புரட்டை - பூரட்டாதி, 169, 173 

புரம்‌ - நகர்‌, 90 


அரு.ம்பதவூரை. 


புரவிமகம்‌ - அசுவமேதம, 51 

புராணம்பதினெட்டு, 452 

புராணம்‌ மூவகை, 7 

புராணிகள்‌, 5 

புருடன்‌, 211 

புரோகிதர்‌, 312 

புலத்திய முனிவர்‌, 224 

புலப்பகை, 9 

புலப்படுத்திடல்‌ - 
விளங்கச்செய்தல்‌, 7 

புலம்‌ - இடம்‌,14 

புலமை, 7 

புலரி - விடியற்காலம்‌, 71,243 

புஷி, 65 

புலோமசை - இந்தீராணி: 
புலோமனென்னும்‌ அ௬்ரனுடைய 
மகள்‌, 57 

புழுகு, 56 

புழை -உளதுளை, 176 

புள்ளிநிழல்‌, 14 

புளகம்‌, 210 

புறப்பாசம்‌, 140 

புன்கண்‌ - துன்பம்‌, 133 

புனர்தம்‌ - புனர்பூசம்‌, 1727 

புன்னாடு - மருதம்‌, 15 

புனிற்றா - ஈன்ற 
அணிமையையுடைய பசு, 15 

புனிற்றுமதி, 46, 51 

பூகோளதிலை, 77 

பூசக்கரம்‌ - வட்டமான பூமி, 204 

பூண்‌, 11 

பூதம்ஜந்து, 115 

பூதாதி, 115 

ஸீதானம்‌, 109 

ஸீரகம்‌ - 147 

பூரகமூதலியமூன்று, 231 

பரணை, 215 

பூரிவியவம்‌ - அதிகமான செல்வம்‌, 
115 

வம்பா - ஒருவகை 
வாசனைய்பண்டம்‌, 66 

பூவர்‌ - பூக்கள்‌, 84 

பூவை - நாகணவாய்ப்புள்‌, 16 

பூவைவண்ணன்‌ - காயாமலர்‌ 


291. 
போன்ற திறத்தையுடைய 
திருமால்‌, 114 

பெட்பு- விருப்பம்‌, 140,218 

பெண்ணை - பனை, 75 

பெருமிதம்‌, 200 

பெற்றம்‌, 11 

பெற்றி - தன்மை, 5 

பெற்றித்து - தன்மையையுடையது, 
229 


பேருயிர்‌ - பரமான்மா, 1243 
பேறு - இலாபம்‌, 6 
பையுள்‌ - துன்பம்‌, 136 
பொகுட்டு - தாமரை மலரின்‌ 
உட்கொட்டை, 116 
பொதியவரை, 173 
பொதும்பர்‌ - மரச்செறிவு, 16 
பொதுவர்‌ - இடையர்‌, 15 
பொதுவெழுக்கம்‌, 6, 95 
பொதுளல்‌ - செழிததல, நெருங்கல, 
9,123 


பொய்கூறுமிடம்‌, 12 

பொய்கை, 22 

பொய்ப்பது, 12 

பொருட்டு - காரணம்‌, 47,118 

பொருத்தம்‌ - சேர்க்கை 
பொருத்துதல்‌, 123 

பொருநை - தாமிரபன்னி நதி, 239 

பொருதைததியை அகத்தியர்‌ 
கொணர்ந்தமை, 29 

பொருநை நித்திலவடம்‌, 66 

பொருப்படியில்‌ வீற்றிருக்கும்‌ 
புண்ணியன்‌. 
திருக்காளத்திநாதன்‌, 6 

பொருள்‌ - பொருளிலக்கணம்‌, 5 

பொலம்‌ - பொன்‌, 8,270 

யபொற்றாள்‌ - பொன்னடி, 3 

பொறுத்தனர்‌ - தாங்கினவர்களாகி) 

2 


பொன்‌ - தீருமகள்‌, 1,123 
பொன்கொழிக்குமுகரிசூழ்‌ வபோந்த, 


பொன்முகரி - ்‌ 
பொன்னிறத்தையுடைய 
முகரியாற, 29,156,160,1273 

பொன்முகரிக்கரை, 8 


அப்ன 


பொனமுூகரிக்கரைக்குப்‌ பலநீர்‌ 
நிலை, 3 

பொன்முகரி ச (ஸ) நீநிதி செல்லல்‌), 

20 

பொனை்முகரித்திருதாடு, 13 

பொன்முகரித்துறைவன்‌, 23 

பொன்மூகரித்தென்றல்‌, 276 

பொன்முகரிநதி திருக்காளத்தியை 
அடைந்தகாலம்‌, 653 

பொன்முகரியத்துறைவன்‌ - 
ஸ்வாமி, 28 

பொன்னம்பர்‌ - ஒருவகை 
வாசனைப்பண்டம்‌, 56 

இபொன்னிதழ்ச்‌ சண்பம்‌, 25 

பொன்னெழுத்து, 68 

போத -மிக, 113,146 

போதவும்‌ - மிகவும்‌, 157, 225 

போந்து - வந்து, 8,10 

போர்விரித்துதறுதல்‌, 14 

க - பின்னை, 9,174 

மகத்தததுவத்தினின்றும்‌ முற்றத்‌ 
தத்துவங்கள்‌ வந்தன, 115 

மகத்து - பெரியது, 219 

மகதிவீணை - நாரதருடைய வீணை, 
1] 

மகம்‌ - யாகம்‌, 77,686,700 

ம்கரக்கொடி, 67 

மகரதோரணம்‌, 67 

மகரயாழ்‌, 19,567 

மகவான்‌ - இந்திரன்‌, 2 

மகாதேவசப்தார்த்தம்‌, 47 

மகி- பூமி, 78 

மகிடா (ஷா) சுரமர்த்தனிகோயில்‌, 
64 


மகோதய பெரியவைகள்‌ 
உண்டாவதற்கு இடமாக 
இருப்பவனே, 48 

மகோதரம்‌ - ஒருவகைதோய்‌, 136 

மட்கல்‌ - ஒளிகெடல்‌, 56,207 

மட்டு - தேன்‌, 7122 

மண்ணுதல்‌ - கழுவுதல்‌, 135,144 

மணிகர்ணிகேசர்‌, 63 

மணிகன்னி - மணிகர்ணிகா தீர்த்தம்‌, 
63 

மணிகன்னிகை - கங்காநதியிலுள்ள 
ஒருதுறை, 204 


அரும்பதவுரை. 


மணிமான்‌ - ஒருயக்ஷன்‌, 30 

மணிமான்‌ மூதவிய இயக்கர்‌, 332 

மணிவண்ணன்‌ - நீலமணிபோலும்‌ 
நிறத்தையுடைய திருமால்‌, 3 

மத்தம்‌ - மதம்‌, 8 

மத்தளம்‌, 67 

மதர்ப்பு - களிப்பு, 114 

மதலை - பிள்ளை, 3 

மதிநுட்பம்‌ - நுண்ணறிவு, 233 

மதியுலகம்‌ - சந்திரலோகம்‌, 176 

மதிவாரம்‌ - சோமவாரம்‌, 179 

மதிற்சாலம்‌ - மதில்வலை, 230 

மதுச்சாடி, 18 

மதுரையில்‌ உபதேசம்‌ பெற்ற 
கரிக்சூவிடி, 22 

மதுரையில்‌ முத்தி பெற்ற நாரை, 23 

மதுரையிற்‌ புலவிமுலை புல்வாய்க்கு 
அருத்தியது, 23 

மந்தகர்‌, 78 

மந்தவாரம்‌ - சனிவாரம்‌, 179 

மந்திரங்கள்‌, 42 

மந்திரங்களை உருவேற்றல்‌, 104 

மந்திரசாஸ்திரவிஷ யம்‌, 130 

மந்திரசித்தி, 189 

மந்திரம்வல்லவர்‌, 45 

மந்திரமறைகள்‌, 63 

மந்திரவிசாரம்‌, 9.2 

மந்திரவுரு, 45 

மம்மர்‌ - மயக்கம்‌, 130 

மயக்கல்‌, 232 

மயிடற்காய்ந்த அணங்கு - துர்க்கை, 


மயிடன்‌ - மகிஷாசுரன்‌, 6.4 

மயிற்பறவைகள்‌ தாங்கும்‌ விமானம்‌, 
72 

மயூரதீர்த்தம்‌, 62 

மரங்களும்‌ வழிபாடு செய்தல்‌, 34 

மரபு - முறைமை, 9 

மரபுளி - விதிப்படி, 192,326, 174 

மரீசி நுதலிய பதின்மர்‌, 57 

மரு - வாசனை, 6 

மருட்சி 114, மயக்கம்‌, 207 

மருட்டல்‌ - மயக்கல்‌, 1274 

மருத்து - காற்று, 162, 225 

மருத்துவா்களினூர்‌, 176 


அரும்பதவுரை. 


மருதநிலம்‌, 15 

மலப்பன்றி, 189.2 

மலயச்சந்தனம்‌, 66 

மலரவன்‌ - பிரமதேவர்‌, 7 

மழகளிறு - யானைக்கன்று, 2 

மழலை - எழுத்து வடிவுதோற்றும்‌ 
இளஞ்சொல்‌, 16 

மழலைக்கிள்ளை, 20, 25 

மழவிடை, 8 

மழவிளங்கள்று, 69 

மழித்தல்‌ - மொட்டையடித்தல்‌, 99 

மழுப்படை, 8 

மற்று - ஓர்இடைச்சொல்‌, 10, 11 

மறலி - யமன்‌, 57 

மறித்தும்‌ - மீட்டும்‌, 30 

மறு - குற்றம்‌, 9 

மறை - இரகசியம்‌, 59 

மறைக்கலைஞர்‌, 824 

மறைக்காடு, 23 

மறைக்கிழவர்‌, 12 

மறைக்கிழவன்‌ - பிரமன்‌, 7,119 

மறைச்சிரம்‌ - உபநிடதம்‌, 10 

மறைமூலம்‌ - பிரணவம்‌, 214 

மறையவர்தொழில்‌ ஆறு, 193 

மறைவு - இரசியம்‌, 153 

மன்ற, 50,115 

மன்றம்‌, 15 

மன்றல்‌ - வாசனை, 23 

மன்றவும்‌ 40, 48, 01, 68, /245, 

745, 763, 174, 727, 108, 229 

மன்னவர்கொழில்கள்‌, 194 

மனத்திருள்‌ - அஞ்ஞானம்‌, 119 

மனு - மத்தீரம்‌, 42, 164 

மனையறம்‌ - இல்லறம்‌, 97 

மனோமயகோசம்‌, 225 

மாக்கதை, 7 

மாகதர்‌, 78 

மாகம்‌ - மாகவருஷம்‌. 

இது பன்னிரண்டு வருடத்திற்கு 

இவ ளது வழுவல 169, 

மாசிமாகம்‌, 63 

மாகமாசத்துத்‌ திதிகளிற்‌ 
செய்யப்படும்‌ தானமும்‌ 
விரதமும்‌, 70 

மாகாளன்‌ - மஹாகாளன்‌; 


293 
நந்திகணத்தருவருள்‌ ஒருவர்‌, 3 

மாசிமகம்‌, 37,38,53, 217 

மாடகம்‌ - யாழுறுப்புக்களுள்‌ 
ஒன்று, 11,123 

மாட (௨உூழுந்து) தானம்‌, 177 

மாணிக்கவாசகர்‌, 3 

மாதமிழ்தன்முனி - அகத்தியர்‌, 51 

மாதவக்கிழவன்‌, 10 

மாதிருகாநியாசம்‌, 60 

மாதேவன்‌ - மஹாதேவர்‌, 55 

மாந்துவன்‌ - அனுபவிப்பவன்‌, 133 

மாமாயை - மஹாமாயை, 765 

மாமுதல்‌, 2 

மாயர்‌, 78 

மாயாசக்தி, 54 

மாயாபீஜம்‌, 59,60 

மாயை, 54 

மாயை இரண்டு, 165 

மார்க்கண்டதீர்த்தம்‌, 65 

மார்க்கண்டவிங்கம்‌, 65 

மார்க்கண்டன்‌ - மார்க்கண்டேயர்‌, 
24 

மார்கழி மாதத்துவிரதம, 75 

மாலிகை - மாலை, 75 

மாவீரவருடம்‌, 78 

மாழ்கி - மயங்கி, 217 

மாற்றம்‌ - பகைமை, மாறுதல்‌, 
25, 35, 93,120,126 

மான்ற - மயங்கிய, 115 

மான்றல்‌ - மயங்கல்‌, 69 

மான்றோர்போர்வைமார்பர்‌, 9 

மானசோத்தரமலை, 78 

மானதர்‌, 78 

மானம்‌ - விமானம்‌, 72 

மானிடப்பாவகம்‌ - மனிதராகப்‌ 
பாவித்தல்‌, 213 

மிகுவாய்‌ - மிஞ்சியிருப்பாய்‌, 47 

மிசைதல்‌ - உண்ணல்‌, 121 

மிடறு - கழுத்து, 10,126 

மிண்டு - வலி, 57. 

மித்திரலோகம்‌ - சூரியர்கள்‌ 
பன்னிருவருள்‌ ஒருவருடைய 
உலகம்‌, 177 

மிதப்பு - தெப்பம்‌, 3 

மிருத்துஞ்சயன்‌ - மிருத்தியுஞ்சயன்‌, 


294 


57 
மிருதி- ஸ்மிருதி, 56,1489,199, 101 
படீசை, 103 
பீண்டனன்‌ - மீட்டனண்‌, 11 
முக்குறும்பு, 172,174 
முகஞ்செய்தல்‌ - தோன்றுதல்‌, 1.24 
மூகமன்‌ - உபசாரம்‌, 73 
மூகரை - மூக்கினடி, 237 
மூகனமர்ந்து - முகமலர்ந்து, 710 
முகிழ்த்தல்‌ - உண்டாதல்‌, 224 
முகிழ்த்து - சூவித்து, 217, 221 
முசுகுந்தன்‌, 23,30,32 
மூட்டாது - குறையாமல்‌, 716 
மூட்டி முஷ்டி - கைப்பிடி, 152 
மூடக்குதல்‌ - வளையச்‌ செய்தல்‌, 
136 
மூண்டகம்‌ - தாமரை, 57 
முண்டனம்‌ - வபனம்‌, 202 
முத்தமிழ்க்கிழத்தி - நாமகள்‌, 2 
முத்தமிழ்தெளித்த வித்தகன்‌ - 
அகத்தியர்‌, 74 
முத்தழல்‌, 97,190 
முத்திசாதனம்‌, 8, 147,155 
முத்திசாதனம்‌ ஞானம்‌, 148 
மூதுமரம்‌ - ஆலமரம்‌, 14 
மூந்த - முற்பட, 10 
முந்து - முன்பு, 12 
மூந்தை - மூற்பிறப்பு, 220 
முப்பத்தாநின்‌ மேலாய இறைவன்‌, 
53 


மூழுக்கு முழுக்ஷு - முக்தியை 
விரும்புகிறவன்‌, 154 

மூயலகன்‌, 163 

முரண்‌ - மாறுபாடு, 22,37, 47 

மூரம்பு - 
பருக்கைக்கல்லாலாகியமேர௫ு, 14 

முருக்கி - அழித்து, 239 

ழூருகு - வாசனை, 14,144 

மூல்லைக்கான்‌, 15 

முழுத்திடும்‌ - முழுமையாகும்‌, 200 

முழுநீறு, 184,182, 202 

மூழை - குகை, 14 

மூழைஞ்சு - குகை, 238 

மூற்கரம்‌ - ஓராயுதம்‌, 196 

முற்றுதல்‌ - வளைதல்‌, 205 


அரும்பதவுரை. 


மூறுகுகாதல்‌, 10 

மூறைமை, 12 

மூன்றந்தை, 140, 42, 66,120 
மூனிவர்சிலர்பெயர்‌, 205 
மூகதீர்த்தம்‌, 64 

மூர்க்கன்‌, 158 

மூர்த்தியபேதங்கள்‌, 55 
மூவெழுசுற்றம்‌, 18, 1140,111,176 
மெய்ஞ்ஞானத்தீ, 229 
மெய்ஞ்ஞானவாசனணை, 59 
மெய்த்த - உண்மையற்ற, 89,547, 73 
மென்பால்‌ - மருதநிலம்‌, 16 
மேக்கு - மேல்‌, 116 

மேயின - விரும்பிய, 209 
மேருமலை, 80 

மை - சூறறம்‌, 10 
மையுறழ்மணிகண்டம்‌, 133 


"“மொண்ட - முகந்த, 244 


மோ,முன்னிலையகை, 132 

மோதந்திடுதல்‌ - மோத்தல்‌, 185 

மோழைவழி - நுழைவழி, 245 

மோனம்‌ - மெளனம்‌, 62,162 

மோனழமுத்தி, 219 

யதி - துறவி, 153 

யாண்டும்‌ - எவ்விடத்தும்‌, 7,723 

யாதவவேந்தன்‌ - திருக்காளத்தியில்‌ 
திருக்கோயில்‌ முதலிய 
பணியாற்றிய ஓரரசர்‌, 4 

யாதே, 177 

யாமளம்‌ - எட்டு 
அங்கங்களையுடைய ஒருதால்‌, 

ஒருமிதம்‌, 202 

யாழ்‌, 123 

யானை, 565 

யானையை முயல்துரத்துமிடம்‌, 22 

யுகங்கள்‌ நான்கின்௧கடவுள்‌, 199 

யுகங்கள்‌ நான்கின்குணங்கள்‌, 199 

யுசுப்‌பித்தல்‌ - சேர்த்தல்‌, 48 

யோகங்கள்‌, 199 

யோகபட்டம்‌, 163 

யோகம்‌ எண்வகை, 45 

வயோகிகள்‌, 45,5060 

யோகினி - யோகமூடையவள்‌, 150 

வயோகினிதிலை, 32 


அரும்பதவூரை. 


வயோகு யோகம்‌, 45,348 

ரிபு - இருபு; ஓருசிவஞானி, 39,164 

வக்கும்‌ - வதக்கும்‌, 240 

வச்சிரதாரை - ஒருசிவதீர்த்தம்‌, 6.2 

வச்சிரம்‌ - வயிரரத்தம்‌, 67 

வசிட்டமுனிவர்‌, 9,30,32 

வசிட்டமுனிவருடைய கேள்விகள்‌, 
763 

வசியம்‌ - வசமாக்கல்‌, 175 

வசுக்களினுலகம்‌, 178 

வசுந்தரை - பூமி; செல்வத்தை 
உள்ளேயுடையது, 78 

வஞ்சிக்கொடி, 11 

வடவை - ஊழித்தி, 240 

வடுகன்‌ - வைரவக்கடவுள்‌, 174 

வண்டரிப்ப - வண்டுகள்‌ அரிக்க, 18 

வண்டலம்புமலர்க்குழலாள்‌, 42 

வணக்கம்நூற்றெட்டு, 37 

வணங்குபு - வணங்கி, 119 

வணிகர்தொழில்‌, 95, 194 

வத்திர (வஸ்திர) தானம்‌, 107 

வதனம்‌ - முகம்‌, 10 

வந்தி - மலடி, 179 

வயத்தர்‌ - வசமானவர்‌, 416 

வயிரவதீர்த்தம்‌, 64 

வயிரவம்‌ வைரவம்‌ - 
ஒருவகைமதம்‌, 202 

வராற்பக௫ு, 16,127 

வருக்கை - பலாப்பழம்‌, 17 

வருட்டல்‌ - வசமாக்கல்‌, 232 

வருடுற்று - தடவி, 229 

வருணி- பிரமசாரி, 9,95,147 

வருத்தல்‌ - கைக்கொள்ளல்‌ வருந்தச்‌ 
செய்தல, 60, 147, 142,203 

வருவித்திடல, 23 

வசரைதல்‌ - நீக்கல்‌. 124 

வல்லிக்கொடி, 18 

வல்வியம்‌ - புலி, 239 

வல்லுதம்‌ - வல்லேம்‌, 121 

வல்விரைந்து - மிகவிரைந்து, 186 

வல்விரைவு - மிக்கவிரைவு, 215 

வலஞ்செய்யவேண்டிய இடங்கள்‌, 
103 

வலம்நூற்றெட்டு, 37,230, 

வலம்வரல்‌, 38 


29௦ 

வலிதீரத்தல்‌ - ஆறு 
அருஞ்செயல்களுள்‌ ஒன்று, 232 

வழிப்பக்கங்களில்‌ மரம்‌ வைத்தல்‌, 
1706 

வழிவிட்டு ஒதுங்குதற்குரியோர்‌, 
104 


வழீஇ - வழுவி, 128 

வழுத்தல்‌ - துதித்தல்‌, 129 

வழுவை - யானை, 43 

வள்ளியம்மை, 34 ர 

வள்ளை - உலக்கைப்பாட்டு, 17 

வளநாடு, 18 

வளம்‌ - செல்வம்‌, நன்மை, 743 

வளை - சங்கு, 15 

வற்கடம்‌ - க்ஷாமகாலம்‌, 102 

வற்கலை - மரவுரி, 98 

வன்னம வர்ணம்‌ - எழுத்து, 158 

வன்னி - நெருப்பு, 161 

வன்னியுண்டதுகில்‌, 214 

வனத்தன்‌ - வானப்பிரஸ்தன்‌, 7147 

வனிதை, 153 

வாசு - தோள்‌, 240 

வாச்சியம்‌ - வாத்தியம்‌, 189 

வாசகம்‌ - வார்த்தை, 188 

வாசபேயம்‌ - ஒருயாகம்‌, 51,565 

வாசிகை - ஒருவகைமாலை, 66 

வாசிட்டலைங்கம்‌ - 
உபபுராணங்களுள்‌ ஒன்று, 7,234 

வாமம்‌ - இடப்பக்கம்‌; ஒருமதம்‌, 
202 

வாய்தல்‌ - வாயில்‌, 13 

வாய்மை - உண்மை, 12 

வாயிவிகும்பம்‌ - ஊமைக்குடம்‌, 
204 

வாயுவுலகு, 177 

வாரங்களிற்‌ செய்யப்படும்‌ 
விரதங்கள்‌, 178 

வாரணம்‌ - யானை, 245 

வாவி - ஆற்றிலுள்ள. ஓடை. 

வாழ்க்கை - உலகவாழ்வு, 731 

வாழ்க்கைப்பட்ட - மணந்த, 4 

வாழி- 147 

வாள்‌ - ஒளி, 116 

வாளாது - சும்மா, 229 

வாளி - அலகம்பு 


296 
வாளைக்கன்று, 1 7 
வாளைக்களிறு, 17 
வாளைக்குழக்கன்று, 17 
வாளைப்பகடு, 17 
வாளைமீன்‌, 16 
வான்பசு,-1 2 
வானதுந்துபி - ஒருவகைத்‌ தெய்வ 
வாத்தியம்‌, 187 
வானப்பிரத்தன்‌ ஒழுக்கம்‌, 98 
வானப்பிரத்தன்‌ தொழில்கள்‌, 1 9.4 
வானோர்கம்மியனுலகம்‌, 178 
விகற்பபுத்தி, 212 
விகற்பம்‌ - வேறுபாடு, 144,225 
விகாசம்‌ - முகமலர்ச்சி, 122 
விகிர்தி - வேறுபர௫ுதலையுடையது, 
144 
விச்சை - ஞானம்‌, 2.25, 226 
விசிட்டத்தலம்‌ - விசிஷ்டஸ்தலம்‌, 
விசேஷமான இடம்‌, 7147 
விசுத்தன்‌ - மிகக 
தூய்மையையுடையவன்‌, 149 
விசும்பு - ஆகாயம்‌, 115 


விடமன்‌ - விஷமன்‌, 129,186 

விடர்‌ - தூர்த்தர்‌, 14 

விடன்‌, 122,128 

விடாய்‌ - தாகம்‌, 240 

விடு - விஷாுபுண்ணியகாலங்கள்‌, 
179 

விடை - விடுத்தல்‌, 8,131 

விதி - கொள்ளத்தக்கவை, 119 

விடைக்குக்‌ கைலைஉவமை, 95 

வித்தகம்‌ - திறமை, 154 

வித்தகர்‌, 234 

வித்தியாதானவிசேடங்கள்‌, 137 

வித்தியாதானம்‌, 107 

வித்தேச்சுரர்‌ - வித்தியேசுவரர்‌, 54 

விதத்தல்‌ - எடுத்துசசொல்லுதல்‌, 
206 

விதாதா - பிரமதேவர்‌, 194 

விதிபாதம்‌ - வியதீபாதயோகம்‌, 230 

விதீபாதம்‌ - வியதீபாதம்‌, 71.49 


அரும்பதவுரை. 


விந்தகிரி - விந்தியமலை, 2 

விபுதன்‌ - மிக்க 
அறிவையுடையவன்‌, 158 

விம்பம்‌ - பிம்பம்‌, 201 

விம்மிதம்‌ - ஆச்சரியம்‌, 125 

வியதனம்‌ ஏழு, 93 

வியம்‌ - விசாலம்‌, 213 

வியாக்கிரபாதமுனிவர்‌, 165 

வியாசமுனிவர்‌, 10,29,15%,203 

வியாபி - எங்கும்‌ நிறைந்திருப்பவர்‌, 
775 

வியாழம்‌, 179, 

வியோமம்‌ - ஆகாயம்‌, 54,206 

விரகு - நுண்ணறிவு, 9,53, 128 

விரசாமகம்‌ - விரஜாஹோமம்‌, 181 

விரணம்‌ - ஓர்நோய்‌, 136 

விரத்தி - நிராசை, 182,198 

விரதங்கள்‌, 56 

விரவூதல்‌ - கலத்தல்‌, 3 

விருப்பு - விருப்பம்‌, 6 

வில்லாளி, 56 

வீழவறாவீதி, 19, 20 

விழுப்பம்‌ - சிறப்பு, 99,109,128 

விழைந்து - விரும்பி, 8 

விழைய - விரும்படி 

விளக்கீடு, 107 

விளையுள்‌ - விளைச்சல்‌, 16 

வினவுதல்‌ - கேட்டல்‌, 10 

வினைக்கீடு, 115 

வினோதம்‌ - பொழுதுபோக்கல்‌, 67 

வினோதித்து, 122,136 

விஷ்ணுசப்தார்த்தம்‌, 47 

விஷாபஹரணமூர்த்தி, 56 

வீக்குதல்‌ - கட்டுதல்‌, 12.2 

வீமசேனன்‌ சிவபூசை செய்தது, 172 

வீமன்‌ - சிவபெருமான்‌ 
திருநாமங்களுள்‌ ஒன்று, 55 

வீமேசம்‌, 172 

வீரபாளிதப்படாம்‌ - வீரத்திற்குரிய 
அடையாளமமைந்த ஆடை, 68 

வீராஸனம்‌, 163 

வீரை - வீரவநலூர்‌, 5 

வீவது - அழிவது, 114 

வீற்றிருத்தல்‌ - கவலையின்றிருத்தல்‌, 


ர்‌ 


அரும்பதவுரை. 


வீற்றுற்று - வேறுவேறு, 120 

வீறு - வேறு, 217 

வெகூதங்கள்‌ - பெக்ஷித்கன்‌, 154 

வெண்கமலத்தில்‌ அயனிருத்தல்‌, 9 

வெண்ணீற்தொளிபழுத்த, 10 

வெண்மை - வெள்ளறிவு, 101 

வெதிபாதம்‌ - வியதீபாதயோகம்‌, 
174 

வெதிரர்‌ - செவிடர்‌, 71 

வெதீபாதம்‌ - வயதீபாதயோகம்‌, 
179 

வெப்பு - ஒருதநோய்‌, 136 

வெயிலுண்பவர்‌, 121 

. வெள்ளிக்கிழமை, 179 


வெள்ளிலை - சருகு, 124; 
வெற்றிலை. 68 
வெள்‌ வற்பு, 8: 


வெள்ளைக்குடை, 67 
வென்‌ - முதுகு, 179 
வேகம்‌ - விடம்‌, 40 
வேகவதிநதி, 13 
வேங்கடமாமலை, 713 


297 


வேங்கைமலர்‌, 14 

வேட்கை - ஆசை, 116 

வேட்டு - விரும்பி, 242 
வேடர்குலப்‌ பெருமை, 24 
வேணவா - ஆசைப்பெருக்கம்‌, 125 
வேதஅங்கம்‌, 199 

வேதஞளுமவி, 57 

வேதத்தின்‌ பெருமை, 198 
வேதநான்கு, 42,50 

வேதமுனி - வியாதர்‌, 6 
வேதவாணர்‌, 179 
வேதியர்குலமணர்‌, 5 

வேலன்‌ - வெறியாட்டாளன்‌, 242 
வேலை - காலம்‌, 127,63 

வேள்ளி ஐந்து, 97 

வைகறை - விடியற்காலை, 232 
வைகாசிவிரதம்‌, 73 
வைகாரிகஅகங்காரம்‌, 115 
வைணவயாகம்‌, 62 
வைதிகசைவத்தவர, 5 
வைதிகமார்க்கம்‌, 216 

வைபவம்‌ - செல்வமுடையது, 55 
வைரவம்‌ - பைரவமதம்‌, 202 


ல்‌ ஞ்‌ 


295 . 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகராதி 


எண்‌ : பக்க எண்‌ 


அக்கமாலிகை 752 அத்தியுங்‌ 47 
அகின்‌ முருடு 24 அதன்பின்‌ 123 
அங்கண்‌ மா ஞாலத்‌ 55 அதன்பின்னவன்‌ 727 
அங்கண்மா ஞாலமு 207 அதிகமாக 176 
அங்கண்‌ மாநிலத்‌ 276 அதிர்கடலி 246 
அங்கதற்பி 774 அதுவுமவ 189 
அங்கதினா 63 அந்தணர்ச்‌ 175 
ஆங்கதிஸ்‌ ௪9. அந்தணர்செய்‌ 91 
அங்கமும்‌ 243 அந்தணன்கொலை 89 
அங்கவர்‌ முன்னாளில அந்தணன்றா 34 

டி.யிணை 1206 அந்தணாள 10 
அங்கவர்‌ மூன்னாளி அந்திவெண்பிறை 2 

லினமை 35 அந்நகர்க்கண்‌ 155 
ஆங்கவற்றதிக 1471 அந்நிலைக்கரிய 239 
அங்கவன்மா 54 அந்நிலைய 10 
அங்கவன்‌ றனக்கு 210 அத்நிலையிலிங்கத்‌ 162 
அங்கியங்கட 7 அத்நிலையிற்‌ 39 
அங்கை கூப்பி 122 அப்பதி 233 
அஞ்சிறைப்‌ 299) அப்பனே 244 
அடிபணித்திடின்‌ 150  அப்புனலூடு 62 
அடியிணை 136 அப்பொருணாற்‌ 94 
அடுத்ததிற்‌ 200 அப்பொருள்‌ 225 
அடைகிடத 97 அபுதன்‌ 158 
அடைத்தவர்க்‌ 65 அம்பொன்மேரு த 
அடைந்தன 20 அம்பொன்வண்ணத்‌ 122 
அடைந்து நீயமிர்த 705 அம்பொனாலயம்‌ 157 
அடைந்து நீர்‌ 106 அம்பொனினா 57 
அண்டர்‌ ரர அம்முறைக்கண்‌ 217 
அண்ணலங்க 20 அம்மொழிப்படி 130 
அண்ணலிவ்‌ 270 அயன்றனக்கு 166 
அணியனேயா 53 அரக்கிதழ்க்‌ 24 
அணுவிலணு 167 அரக்கிதழாம்‌ 25 
அத்தடத்தினிற்‌ 769 அரிதுணர்வே 42 
அத்தலங்களில்‌ 750 அரிபடுபவ 15 


அரியதீர்த்த 
அரியதொன்‌ 
அரியபிருகத்‌ 
அருகணைந்து 
அருச்சனை 
அருட்சுடர்‌ 
அருத்தியங்கியன்‌ 
அருந்தரையிீ 
அருந்தல்‌ செய்க 
அருந்தவக்‌ கிழமை 
அருந்தவச்‌ ௬ வேத 
அருந்தவ வரம்பு 
அருந்தவத்துப்‌ 
அருந்தவம்‌ புரி 
அருந்தவம்‌ பெரி 
அருந்தவமி 
அருந்தவர்க 
அருந்தவரிமையவ 
அருந்தவவசிட்‌ 
அருந்தி நாளும்‌ 
அருந்தூத 
அரும்பறவெ 
அரும்புறழ்வெண் 
அரும்பெறறி 
அருமறைக்கிழ 
அருமறைநுண்‌ 
அருமறைப்புகழ்‌ 
அ!ருவரைச்‌ சந 
அருவரைச்‌ செய்‌ 
அருளும்‌ வேலை 
அரைத்‌ தரைத்‌ 
அல்லனே 
அலகிலைப்பசி 
அலங்கரித்த 
அலங்குளைப்‌ 
அவவவ 
அவ்வாறு 
அவ்வுபதேசம்‌ 
அவ்வுருத்தனை 


திருக்காளத்திப்புராணம்‌,. 


46 
56 
47 
114 
130 
154 
169 
116 
150 
52 
30 
184 
120 
32 
34 
20 


220 


126 
79 
15 
66 
24 
12 
45 
67 
14 
24 
71 

247 

102 

160 
71 
56 
53 

128 

224 

167 


அவ்வுரைகேட்டு 
அவ்வுரைமனக்‌ 
அவ்வுழிவிளங்‌ 
அவ்வேலை 
அவற்றினுக்கு 
அவன்மனைக்‌ 
அவாவறுத்துமறை 
அழிதரு 
அழிபசிதாக 
அழிபெரும்‌ 
அழிவில்பேரின்ப 
அழிவில 
அழிவிலின்‌ 
அளந்திடலரிய 
அளப்பரிய 
அளப்பிலா 
அளப்பிறான 
அளவில்‌ சிறப்‌ 
அளவில பாவம்‌ 
அளவிலாத்தோற்‌ 
அளவிலாத வரும்‌ 
அளவிலாதவுறி 
அளவிலுலக 
அளியினமூ 
அற்றமில்‌ 
அற்றமிலுயிர்‌ 
அற்றிடுதலை 
அற்றைநாண்‌ 
அறத்தினிற்‌ 
அறத்தையாற 
அறநெறிபல 
அறடுமாரு 
அறலின்‌ மூழ்குறின்‌ 
அறிஞசூகேள்‌ 
அறிதராப்‌ 
அறிவருஞ்சிவ 
அறிவிலாதவனு 
அறிவிலாமை 


2030 


200 
224 
64 
40 
207 
௮௮ 
152 
206 
107 
90 
173 
213 
26 
19 
121 
145 
119 
109 
74 
153 


215 
125 
47 
16 
1127 
54 
57 
121 
9.3 
56 
12 
132 
168.3 
167 
158 
111 
93 
52 


300 செய்யுள்‌ முதற்குதிப்பகராதி 


அறிவின்மேம்படு 
அறிவின்‌ மேலவ 
அறிவினிலு 
அறிவுமக்‌ 
அறைகழற்‌ 
அன்பினுடனே 
அன்புநெக்‌ 
அன்றியவனைத்து 
அன்றியும்‌ 
அன்றியைந் 


155 
156 

68 
207 
194 
205 
221 
199 
186 
185 


அன்னகாலை யனையதொரு 76 


அன்னகாலை யனையரை 


அன்னசொநற்‌ 
அன்னதற்கு 
அன்னதனி 
அன்னதாகிய 
அன்னதாய 
அன்னதால்‌ 
அன்னதினறு 
அன்னதுதனக்‌ 
அன்னதை 
அன்னதோர்கண்‌ 
அன்னதோர்தலத்‌ 
அன்னதோர்பிண்‌ 
அன்னமு மகன்‌ 
அன்னவர்க்கு 
அன்னவர்க்குட்‌ 
அன்னவர்தாமும்‌ 
அன்னவர்‌ பின்‌ 
அன்னவ இரொரு 
அன்னவற்‌ றொவ்‌ 
அன்னவன பிற 
அன்னவன்‌ மன்‌ 
அன்னவன்‌ முத்தி 
அன்னவன்‌ நனைப்‌ 
அன்னவன்றனையுயிர்த்‌ 
அன்னவன்னிடத்‌ 
அன்னவனிடத்‌ 


125 
222 
143 
6.2 
112 
169 
198 
230 
63 
63 
142 
52 
51 
106 
2௦ 
205 
217 
39 
119 
68 
53 
63 
191 
208 
162 
222 
214 
௮34 


அன்னவூனொருத்‌ 
அன்னவை யி 
அன்னோர்தம்மை 
அன்னோவன்னோ 
அனைத்தும்‌ 
அனைய உத்தம 
அனைய காலையில்‌ 
அம்பிகை 
அனைய காலையில்‌ 
ஆறுசுவை 
அனைய காலையில்‌ 
ஆங்கவள்‌ 
அனையதோர்‌ காலை 
அனையதோர்திருக்‌ 
அனையதோர்‌ வேலை 
அனைய தோன்‌ 
அனைய பொருளை 
அனைய மாயை 
அனைய மார்க்கம்‌ 
அனையார்தாம்‌ 
அனையரின்‌ 
அனைய வகை 
அனைய வாய்மொழி 
அனைய வாய 
அனையன்‌ சாத 
அனையோன்‌ 
ஆங்கதற்‌ பின்‌ 
ஆங்கதனன்‌ 
ஆங்கதனில்‌ 
ஆங்கதிற்றிரு 
ஆங்கமர்ந்த 
ஆங்கவர்‌ இயம்‌ 
ஆங்கவர்‌ உளத்‌ 
ஆங்கவர்‌ எவ்வா 
ஆரங்கவரி 
ஆங்கவள்கற்பின்‌ 
ஆங்கவன்றன்னை 
ஆங்கவன்‌ றனக்‌ 
ஆங்கவளன்றனது 


55 
12 
20.3 
127 
212 
150 


21 


22 


125 
66 
153 
ம்‌3 
72 
220 
165 
216 
127 
88 
1715 
150 
114 
153 
202 
95 
33 
51 
63 
149 
222 
21௮ 
173 
8 
137 
மவன்‌ 
26 
52 


ஆங்கவன்றொழுது 
ஆங்கவனிச்‌ 
ஆங்கவனை 
ஆங்கிலக்குவன்‌ 
ஆங்குமூவ 
ஆசிறவத்தின்‌ 
ஆசின்றுயர்ந்த 
ஆடிதனி 
ஆடியுத்திரா 
ஆடினார்‌ 
ஆடுகின்ற 
ஆண்டு தனில்‌ 
ஆதரத்தொடு 
ஆதரந்திக 
ஆதரித்தந்‌ 
ஆதரித்து இத 
ஆதரித்து வலஞ்‌ 
ஆதலால்‌ அவன்‌ 
ஆதலால்‌ தாரக 
ஆதலாலறிந்தோன்‌ 
ஆதலிற்றிருக்‌ 
ஆதலினன்ன 
ஆதனத்தா 
ஆதனத்திருத்‌ 
ஆதனம்‌ - 
ஆதிகற்‌ பந்‌. 
ஆதிகற்‌ பமுடிந்த 
ஆதிதன்னிலே 
ஆதிதன்னை 
ஆதிமறை 
ஆதியகிலே 
ஆதியாந்திதி 
ஆதியாமுகத்‌ 
ஆதியாய 
ஆதியுமவனை 
ஆதியேதென் 
ஆதியேநம 
ஆதிவாரத்தில்‌ 
ஆயந்தகணா 


திருக்காளத்திப்புராணம்‌. 


64 
55 
17/89 
172 
65 
124 
128 
74 
759 
209 
218 
233 
170 
32 
64 
186 
107 
9 
144 
139 
63 
105 
143 
10 
147 
1227 
113 
182 
170 
50 
204 
70 
200 
101 
163 
39 
59 
173 
45 


ஆய இன்னல்கள்‌ 
ஆயவக்கினி 
ஆயவைகலின்‌ 
ஆயிடைமயி 
ஆயிடையின்‌ 
ஆயிரம்பசு 
ஆயினுமவிர்‌ 
ஆயுநுண்மறை 
ஆயுளும்‌ 
ஆர்க்கும்‌ வெண்‌ 
ஆர்ப்பரித்து 
ஆரணக்கிழ 
ஆரணன்றன்‌ 
ஆரணியத்தில்‌ 
ஆரமுது நழினிய 
ஆழியம்‌ பெயர்‌ 
ஆற்றருந்தவங்‌ 
ஆற்று நீர்ப்‌ 
ஆற்றுமின்‌ 
ஆறலைப்‌ படுத்தும்‌ 
ஆநிரண்டா 
ஆறு பாயரு 
ஆனபண்பின்‌ 
ஆனபரிசால்‌ 
ஆனிதனி! 
ஆனிமூலத்து 
இக்கடுங்கொ 
இக்கிரிவட 
இங்கிதனை 
இங்கிம்மூன்‌ 
இங்கியார்சில 
இங்கியார்‌ வேறு 
இங்கியாவன்‌ 
இங்கிவர்‌ 
இங்கிவற்றினுள்‌ 
இங்கிவற்றுட்‌ 
இங்கெவர்‌ 
இங்கெவரே 
இங்குருத்திரன்‌ 


301 


180 
187 
169 


78 
109 
206 

52 

85 

16 
107 

19 

42 
244 
224 
147 

௦8 

16 
209 
239 
144 

21 
166 
233 

74 
159 

36 

02 
2044 
111 

61 
138 
184 

௧5 
149 

84 
136 

137 
126 


302 செய்யுள்‌ முதற்குறிப்பகராதி 


இட பத்திங்களில்‌ 
இத்தகைய நோன்‌ 
இத்தடங்கிரிப்‌ 
இத்தடம்‌ 
இத்தலத்ள்‌ 
இத்தலத்தினின்‌ 
இத்தலத்துழி 
இத்தலமற்று 
இத்திரு நக 
இத்திறம்‌ 
இதனிடத்திலும்‌ 
இதுதானமக்‌ 
இத்திரகிர்‌ 
இந்நதிக்குண 

இத்‌ நதித்தடங்‌ 
இந்நிலத்து 

இந்தில மற்‌ 
இந்நிலைய 
இந்நிலையி 
இந்நிலைவணி 
இட்படி வந்ததென்னோ 
இட்பரம ஞான மறை 
இப்பவந்தன்னில்‌ 
இப்பனுவல்‌ 
இப்பிறப்பதனில்‌ 
இப்புவியி 
இட்பொழுதெவர்‌ 
இப்பொழுதுநீ 
இமமடமா 

இம்முற நடத்‌ 
இம்முறைமை திங்க 
இம்முறைமையின்‌ 
இம்முறையருச்‌ 
இம்முறையெண்ணி 
இம்முறையை 
இம்மெனக்‌ 
இம்மைதன்னிலறத்‌ 
இம்மை தன்னிலு 
இம்மையில்‌ 


166 
73 
31 
95 
69 
29 
70 

[45 
38 

240 

165 

116 
6... 
18 
48 

138 
15 
51 

160 
96 

246 

24 

7137 

23௮ 

138 
78 

135 
50 
34 
17 

160 

174 


227 
160 
207 
102 

91 
124 


இம்மையிற்‌ 
இம்மையின்‌ 
இம்மொழிதனது 
இம்மொழிமற்‌ 
இயமமு நியமத்‌ 
இயற்நிடுங்‌ 
இயன்றவாற்நின்‌ 
இயன்றுநாஞ்‌ 
இரண்மயன்‌ 
இருக்குவல்லவன்‌ 
இருங்கவுரி 
இருத்தலி 
இருநிதிசில 
இருநிதியளித்‌ 
இருநிதியில்‌ 
இருநில 

இருப்பிட 
இருமைப்‌ பயனும்‌ 
இருவகை 
இருவர்தாமு 

இரு விசும்ப 
இருள்கிழித்தெழு 
இருளறு 
இரைகருப்பங்‌ 
இரைத்தெழுதானை 
இரைத்தெழு மரு 
இரைபுனல்‌ 
இல்லறத்தினைச்‌ 
இல்லறத்தினைச்‌ 
இல்லறத்‌ தொழுகுவான்‌ 
இல்லினில்‌ 
இல்லையயென்பவன்‌ 
இல்லையெனு 
இலகிய 
இலகுகாளத்தி 
இலகு சீர்ப்‌ 
இலங்கிழை 
இலங்குகுங்‌ 
இலங்குசீர்த்‌ 


219 
194 
200 
144 
142 
144 
219 
212 
211 
166 

79 
118 
122 
105 
134 
144 

99 
1289 
221 
112 


158 
223 
240 
24 
224 
147 
147 
194 
192 
758 
45 
230 
173 
44 
83 
2 
48 


இலங்கொளி 
இலையமுது 
இவ்வட யோகம்‌ 
இவவுழி 
இவர்களாதிய 
இவற்றுள்‌ 
இழிகுலம்‌ 
இழைக்கை 
இழைத்த 
இழைத்தபன்‌ 
இழைத்தல்‌ 
இழைத்தாலுந்‌ 
இழைத்திடுத 
இழைத்திடும்‌ 
இழைந்திடுமிழை 
இளங்கதிர்‌ மணி 
இளமையாய 
இளவெயிற்‌ 
இளையவர்க்கு 
இறவுளர்‌ 
இறையுமோர்‌ 
இன்சுவைத்தீங்‌ 
இன்பம்‌ யாவையும்‌ 
இன்பமடைந்தேன்‌ 
இன்பமாகின்ற 
இன்பழமுற்றெ 
இன்புறு 
இன்றளவே 
இன்றியே முத்திக்கு 
இன்றெனவுசரைக்கும்‌ 
இன்ன ஞான 
இன்னணந்தொ 
இன்னணம்‌ அளவில்‌ 
இன்னணம்‌ இறை 
இன்னணம்‌ ஒழுகா 
இன்னணம்‌ ஒழுகு 
இன்னணம்‌ முனி 
இன்னதன்‌ மேன்‌ 
இன்னதன்மை 


திருக்காளத்திப்பூராணம்‌. 


84 
240 
147 
223 
158 
181 
134 
154 
763 
110 
123 
144 

73 
214 

34 

20 
102 

19 
104 
208 
௮11 
108 
219 
220 

௮9 

39 
204 

40 
140 
164 
214 

55 

54 

66 
227 
210 

39 
192 
187 


இன்னதொர்தாரகம்‌ 
இன்னதோர்‌ விரதம்‌ 
இன்னபண்பினன்‌ 
இன்ன பான்மைய 
இன்ன பான்மையா 
இன்ன மந்திர 
இன்ன மாயையை 
இன்னமும்‌ பல 
இன்னமுறை மறை 
இன்னமுறையா 
இன்னமூறையியம்பி 
இன்ன முறையினிந்‌ 
இன்னவன்றன்‌ 
இன்னவாகிப்‌ 
இன்னவாவெனள்்‌ 
இன்னவாற 
இன்னவாறியற்று 
இன்னவாறிவ 
இன்னவாஜஹறொ 
இன்னவை யாதிய 
இன்னன கண்‌ 
இன்னனவிருஞ்‌ 
இன்னுமற்றொ 
இன்னுமிர்துனை 
இன்னுயிர்தேர்‌ 
இனிதளிப்‌ 
இனிதிழைத்‌ 
இனிதுதாப 
இனிதுவப்புற 
இனிதுவாழ்‌ 
இனிநினக்குக்‌ 
இனியநீரும்‌ 
இனியவெப்பொரு 
இனியுணர்த்துது 
இனையதன்மையால 
ஏத்துபு 


203 


193 
174 
155 
61 
26 
61 
1௦5 
240 
70 
75 
50 
சீவ 
5௮ 
16 
34 
94 
162 
35 
17 
126 
83 
68 
9 
8 
140 
204 
198 
117 
97 
117 
72 
103 
589 
158 


244 


இனையதன்மை வைகலோ 248 


இனையதோர்‌ திரு 
இனையதோர்‌ நதி. 


59 
30 


304 செய்யூள்‌ முதற்குநிப்பகராதி 


இனைய நின்வரம்‌ 1/7 
இனைய நீற்றினுக்கு 183 
இனைய பண்பி 64 
இனவயைபல்‌ 222 
இனையபல 139 
இனைய பாதகம்‌ 32 
இனைய மால 34 
இனைய ரேவலை 149 


இனையவற்றினை யளித்‌ 110 
இனையவற்றினை யென்று 121 


இனையவாச்‌ 97 
இனையவிக்கதை 50 
ஈுங்கிதன்‌ 130 
ஈங்கிதனால்‌ 140 
ஈங்கிதுதரிக்க 185 
ஈங்கிதுபெற்ற 34 
ஈங்கிவற்றி 89 
ஈங்கிவையாவ 108 
ஈ௩ங்கிவைவிரி 134 
ஈுங்கினிதிவ்‌ 24 
ஈங்கினிப்‌ 44 
ஈங்குறைதல்‌ 161 
ஈங்கெவர்‌ 135 
ஈஈங்கொருவன்‌ 143 
ஈசனுந்‌ 189 
ஈசனுலகில்‌ 17/6 
ஈசனை நீ ] 
ஈசனையன்றி 195 
ஈட்டுமொண்பொருள்‌ 201 
எண்டியாம்‌ 124 
எண்டியாவர்‌ 220 
ஈண்டியாவனெறி 17/1 
ஈண்டிவாக்‌ 49 
ஈண்டினிதி ஈர 
ஈண்டி.னிநீ 230 
ஈஎண்டுசூரியர்‌ 1.26 
ஈண்டுமற்றுள்‌ 65 
ஈண்டுரைத்த 64 
ஈண்டெவன்‌ 2 


ஈண்டையில்‌ 
ஈண்டையின்‌ 
ஈதணிமை 
ஈதல்செய்திட 
ஈதல்‌ வேண்டிய 
ஈதலில்ல 
ஈதலைவ்‌ 
ஈதலேற்றுள 
ஈதுமுன்னமு 
ஈதெனவரிவில்‌ 
ஈய்கையில்‌ 
ஈயுமூத்த 
என்தறுவளு 

௨ டலுழுயிரும்‌ 
உடலென்று 

௨ ணகலம்‌ 
உண்ணவுண்ண 
௨ _ ண்மையாகி 
உணர்த்திய 
உணர்வது குறைந்து 
உ த்தமத்தல 
உந்திமா 
உமிழ்ந்து 
உயந்திடுதா 
உயர்சிவழமும்‌ 
உயாவுறு 
உயிர்த்துள 
உருத்திரன்‌ 
௨_ரைத்தவிம்மொழி 
உரை தரும்‌ 
உரைப்பரிய 
உலக்கைதன்‌ 
௨உ௰லகம்‌ யாவுளு 
உலக மீக்‌ 
உலகமழுமுது 
உலக மமெவற்று 
உலகவாழ்வினில்‌ 
உலகின்றோற்றமுன்‌ 
உலகினிற்‌ 


135 
223 
40௮ 
112 
112 
705 
104 
112 
145 
247 
113 
113 

96 
224 
24௮0 
132 
14 
101 
2௮6 
128 


90 
244 
107 
144 

44 
156 
118 
12 

62 
144 
102 
110 

20 
22 
750 
154 
167 
119 


உலகினுக்கு 
உலகினுமறையினு 
உலகுடைத்‌ தோற்‌ 
உலகுண்‌ 
உலகுமுட 
உலகெலாம்‌ 
உலறுபங்கி 
உவந்த பங்குனி 
உவந்தருட்சே 
உவந்துதாள்‌ 
உவந்துபொன்‌ 
உவப்பொடிது 
உவரியொடு 
உள்ளங்களிப்‌ 
உள்ளதாக்கினே 
உள்ளந்தன்னை 
உள்ளமான 
உள்ளமும்‌ 
உள்ளமெண்‌ 
உள்ளுறு 
உளக்களிற்‌ 
உனளங்கவர்ந்த 
உளத்திடனிடமா 
உளந்தனில்‌ அமைய 
உளந்தனில்‌ வணங்கி 
உற்றதத்‌ 
உற்றதாயவவ 
உற்றவிது 
உன்னருங்காத 
உனனருந்தவம்‌ 
உன்னரும்பவ 
உன்னரும்யோ 
உன்னிடின்‌ 
உன்னியுணர்‌ 
உனக்குநாமினிப்‌ 
அஉளறுமதுச்‌ 
உஊளனமில்சிறப்‌ 
ஊனமிலபர 
ஊனமினறிய 


திருக்காளத்திப்‌்புராணம்‌ . 


170 
188 
9 
167 
46 
29 
219 
160 
57 
1893 
109 
232 
சச 
87 
181 
170 
107 
227 
171 
1்க்ந 
21 
89 
226 
162 
1899 
240 
752 
232 
58 
157 
55 
45 
213 
234 
184 
18 
159 
188 
216 


ஊனமின்றியுயர்‌ 
ஊனமுறுந் 
எங்கடமக்கிது வே 
எங்கள்பால்‌ 
எடுத்தருந்துழி 
எண்ணரியவுத்‌ 
எண்ணருந்த 
எண்ணியவிக்‌ 
எண்ணியவிந்‌ 
எண்ணிபிதனை 
எண்ணிலர்‌ 
எண்ணிலவாகிய 
எண்ணிலவாய 
எண்ணிலாவீகை 
எண்ணிலாவுலகம்யாவை 
எண்ணிலாவலக முழுவது 
எண்ணிவுலகம்‌ 
எண்ணிநறீர்த்தமற்‌ 
எண்ணுறுமுப்‌ 
எத்தலத்‌ 

எத்நதி 
எம்பெருமான்‌ 
எம்பெருமானே 
எம்மிடத்தினில்‌ 
எம்மிலே 
எம்மினுயர்ந்த 
எம்முடை 
எம்முள்யாம்‌ 
எய்ச்சன 
எரிசுடாத்தழல்‌ 
எரிசுடர்யாகமு 
எல்லையில்‌ 
எவ்வகையால 
எவ்வெவர்க்கும்‌ 
எவர்கள்‌ 
எவர்சிலர்‌இம்மை 
எவர்சிலர்நல்‌ 
எவனருளால்‌ 
எவனெனப்‌ 


305 


125 
192 
146 
124 
214 

2 
185 


ட 
235 
157 
152 

58 
106 
100 

ஒல 
163 
169 

0, 
208 
204 
132 
244 
131 
211 
148 
195 
214 
240 
121 

49 
188 
143 
101 
136 
135 

65 
207 
117 


செய்யுள்‌ முதற்குறிப்‌பகராதி 


306 
எவனொருத்தன்மற்‌ 109 
எவணொருத்தன்றா 183 
எழுத்தொடு ல 
எழுதாமறை 87 
எழுதுபொற 19 
எள்ளல்‌ 204 
எற்றுதிரை 49 
எற்றைஞான்றி ௮8 
எற்றை ஞான்று 204 
எறித்தசுடர்த்‌ 40 
எறிதிரைப்பர 48 
என்பூசை 40 
என்றது . 241 
என்றருள்புரிந்‌ ௨0 
என்றலும்‌ இறைவி 222 
என்றலும்‌ பரத்து 3௨ 
என்றலும்‌ பின்னும்‌ 163 
என்றலும்‌ விச 61 
என்றவரி 468 
என்றவனசைப்‌ 52 
என்றவாய்‌ 22 
என்றிதம்பெற 126 
என்றிம்முறை 115 
என்றியாம்‌ 68 
என்றிவற்றினைப்‌ 51,246 
என்றிவற்றை 139 
என்றிவைசொற்ற 174 
என்றிவைநவின்‌ 35 
என்றிவை நிதாகன்‌ 229 
என்றிவை பரத்து 39 
என்றிவை யிசைத்‌ 95 
என்றிவையினிதுமொழிந்‌ 146 
என்றிவையினிதுரைத்‌ 2203 
என்றிவையுல(கேழு 145 
என்றிவைவசிட்ட 23௮ 
என்றிவைவமழுத்‌ 117 
என்றிறைவன்‌ 161 
என்றுசூதன்‌ 156 
என்று சொல்லவும்‌ 125 


என்று பதும்‌ 
என்றுபரத்து 
என்றுமொழிந்‌ 
என்றெதிர்வழு 
என்னலுநிதாகன்‌ 
என்னலுமி 
என்னலுமே 
என்னவுயா்‌ 
என்னாலிறு 
என்னினுமோர்‌ 
என்னுடை 
என்னுமடை 
என்னுமொர்‌ 
சான்னைநான்‌ 
என்னைந்போல 
என்னோடுரைக்க 
எனச்சிலர்‌ 
எனதுகட்புலன்‌ 
எனையர்தாஞ்சிலர்‌ 
ஏத்தருநின்‌ 
ஏத்தரும்புகழ்ப்‌ 
எந்தெழிற்கற்பின்‌ 
என்தெழிற்குடுமி 
ஏந்தெழிற்குவட்‌ 
ஏலவும்‌ 

ஏற்றிடும்‌ 
ஏற்றுதிதி 

ஐந்தாய 
ஐந்துகோசத்‌ 
ஐந்தையும்‌ 
ஐயுறல்‌ 

ஐயுறாதே 
ஓடிவில்‌ 
ஒண்மறைக்‌ 
ஓப்பில்வண்‌ 
ஒருபொருட 
ஒல்லும்வகையால்‌ 
ஒல்லையன்னான்‌ 
ஒல்லைவல்வினை 


129 

76 
116 

47 
227 

47 

சச 
162 
114 
145 
224 
235 
224 
206 
123 
122 
299 
162 
182 

14 
108 
20௦ 

51 
168 
186 
194 

70 

70 
லம. 
209 
132 
145 
191 


71 
100 
176 
17- 
131 


ஒவ்வொரு 
ஒழிந்திடலுந்‌ 
ஒழிவறுதி 
ஒளியுமிழ்‌ 
ஒறுத்தவ 
ஒறுத்திடுந 
ஒன்றதாகி 
ஒன்றுதானு 
ஒன்றையு 
ஓதனத்துக்கு 
ஓதனமாக்கி 
ஓதனம்மெனினு 
ஓதின்மற்‌ 
ஓதுதல்‌ 
ஓதுநன்‌ 
ஓதுமிம்மு 
ஓமென்ப 
ஓரயுதங்காறும்‌ 
ஓருரையும்‌ 
ஓரெழுத்தாகிய 
கங்குல்புல 
கங்குலிற்சென்‌ 
கங்குற்போழ்து 
கங்கைசூழ்‌ 
கங்கைவெண் 
கட்டழகு 
கட்புலனாக 
கடவுணிந்தை 
கடவுள்பாலிற்‌ 
கடவுள்‌ பூசையில்‌ 
கடவுள விம்ப 
கடவுளே 
கடன்கபாலன்‌ 
கடிதெழுந்துள்‌ 
கடிமதில்‌ 
கடியகல்ல 
கடியபாவங்கள்‌ 
கடியராகி 
கடுங்கழைத்தட்‌ 


திருக்காளத்திப்‌புராணம்‌ . 


17 
41 
99 
177 
93 
187 
199 
70 
124 
103 
ட்‌ 
153 
104 
194 


27. 


60 
46 
223 
201 
187 
28 
௦4 
77 
12 
49 
௮10 
207 
17.2 
102 
202 
201 
144 
120 
11 
2240 
19 
180 
3௨ 
214 


கடைப்படு 
கண்டதோர்‌ 
கண்டபோதே 
கண்டவர்க்க 
கண்டுகமலக்‌ 
கண்டுமாதவர்‌ 
கண்ணகன்‌ கழ 
கண்ணப்பனொப்ப 
கண்ணவேணி 
கண்ணிணை 
கண்ணுக்குரிய 
கண்ணுதல்‌ அடியவர்‌ 
கண்ணுதல்‌ அன்ப 
கண்ணுவன்‌ 
கண்ணுறிஇ 
கண்ணெதிர்வந்‌ 
கனணக்காற்பசிய 
கதித்தெழு 
கதிதருந்திரு 
கதியிலிபோற்‌ 
கந்தவேள்‌ 
கம்பைநன்னதி 
கரந்தனை 
கரந்துசெழும்பொருள்‌ 
கரமுகிழ்த்து 
கருங்கடல்வயி 
கருதினித 
கருதுறுமங்‌ 
கருந்தடங்கண்‌ 
கருமமெனும்‌ 
கரைக்குஞ்சொல்‌ 
கரைகளிப்‌ 
கல்லினான்‌ 
கல்லெனக்கறங 
கல்லெனமுரச 
கல்வியாவை 
கலங்குறா 
கலியின்‌ முடிவில 
கவரு மானிரையும்‌ 


307 


2௮4 
241 
127 
119 
129 
153 

17 


12 
247 
2206 
210 
230 
205 
149 

34 

17 
242 
147 


10 
168 
248 
1937 
217 

15 

72 

84 


1240 
104 
94 
40 
21 
299 
90 
99 
202 
224 


305 


கழிபெருந்‌ 
கழியூங்காமக்‌ 
கழியுமுடம்பின்‌ 
கழைக்கணுடைக்‌ 
. கள்ளடுகின்‌ 
கள்ளுண்ணல்‌ 
களங்கனிவண்‌ 
களங்கனிவார்‌ 
களித்திடு 
களிதரும்‌ 
களிமடமஞ்்‌ 
கற்பகஞ்சூழ்‌ 
கற்பகநீழ.ல்‌ 
கற்பமூடி 
கற்பினு யர்ந்த 


செய்யுள்‌ முதற்குறிப்பகராதி 


92 
20 
224 
17 
17 
93 
26 
67 
138 
237 
2௮2 
25 
௮4 
46 
128 


கறங்குதெண்டிரைக்காசினி 36 
கறங்கு தெண்டிரைமாநதி 102 


கன்னிதானம்‌ 
கன்னிவாளை 
கனககுண்டல 
கனவரை 
கனிவுறும்‌ 
காசியம்பதி 
காண்டலுந்தி 
காண்பது 
காணரும்‌ 
காமம்‌ பொய்யுரை 
காமம்‌ வெகு 
காமமரும்பச்‌ 
காயுமுத்தலை 
கார்த்திகை 
கார்பூத்த 
கார்மலி 
காரகிற்‌ 
காரியத்து ட 
காரிருட்‌ பிழம்பு 
காலதத்துவ 
காவத 
காவியங்கருங்‌ 


171 
18 
66 
14 

151 
97 
17 
22 

125 

200 
56 

122 
04 

160 
60 

245 
24 
54 

243 

199 

240 
17 


காழகில்செஞ்‌ 
காளத்திவரையில்‌ 
கானப்பூங்குழல்‌ 
கிங்கணன்‌ 
கிள்ளைகள்‌ 
குடந்தைமாநகர்‌ 
குடம்படுசெருத்‌ 
குடிலையி 
குடைந்துகுடைத்‌ 
குணங்கடந்த 
குணதிசையே 
குணந்தனை 
குணமூமின்றி 
சூரவன்‌ பண்பு 
குூரவனுக்கென்‌ 
குருந்தமலர்‌ 
குருந்தலர்நீ 
குருமாமர 
குரைபுனற்கங்‌ 
குரைபுனற்றிரைப்‌ 
கூலத்தினால்‌ 
குலமாமறையோர்‌ 
குலைகவிழ 
குூவளையுண்‌் 
குழவியந்திங்க 
குழறிய 
குழைத்தெழு 
குறித்திடிற்‌ 
குறித்தெழுத்‌ 
குறுகனு நிதாகன்‌ 
குறைவில்‌ சீர்‌ 
கூறருந்திரி 
கூன்பழுத்த 
கெடலரு 
கேட்டியான்‌ 
க்திர வுபவாசம்‌ 
கேவலமாய்ச்‌ 


கொடிதுகொடிது 
கொடிபுரை 


178 


கீத 


205 
22 
169 


192 
47 
ஓக 
51 
53 
90 

121 
96 
42 
60 
2௦ 
38 
21 

102 

176 
16 
67 
54 

209 

190 

215 

221 

229 
04 

181 
18 

டர 

1906 

174 

143 

234 

210 


கொடியபாதக 
கொண்டபோத 
கொல்லாமை 
கொலையும்பொய்‌ 
கொவ்வையங் 
கொழுஞ்சுடாக்‌ 
கொள்வன 
கொள்ளைமும்‌ 
கோதிலாச்சிவ 
கோலினி 
சகமுழுதுக்குத்‌ 
சங்கவெண்குழை 
சங்கொடு 
சத்தமுன்‌ விடய 
சத்தமுன்னைந்து 
சத்துவங்குண 
சந்திவந்தனை 
சருகொடு 
சாதனஞ்‌ 
சாதுவாம 
சாலவுயாந்‌ 
சாலவெப்‌ 
சாற்றருஞ்‌ 
சாற்றுதி 

சாற்றுது 

சிகரியை 

சித்தர்‌ சாத்தி 
சித்திரைச்‌ சித்திரை 
சித்திரையி 
சிந்தனை கொண்டு 
சிந்தனை செய்க 
சிந்தாமணி 

சிந்தை தன்னில்‌ 
சிரத்து வாச 
சிலர்தாந்‌ 

சிலர்‌ பவுத்தமே 
சிலரிலாகுளஞளஞு்‌ 
சிலரூயர்ந்துள 
சிலரூன்‌ 


திருக்காளத்திப்பூராணம்‌ . 


90 
31 
5 
56 


48. 


117 
95 
42 

243 

242 

163 
91 
7 

211 

206 

199 
97 

221 

206 


29 
100 
111 
241 
118 

23 
42 
159 
73 
243 
185 
87 
121 
29 
202 
201 

202 
147 
203 


சிலைகசூழைத்து 
சிவனிடத்தினில்‌ 
சிவனைத்‌ 
சிறந்துள பெரியோர்‌ 
சிறந்துள வருணவாச்‌ 
சிறந்துள விருபு 
சிறப்புடைய 
சிறிது முயற்சி 
சிறிதுமோர்‌ 
சிறியதோர்‌ 
சிறுகருந்‌ 
சிறுவனிவ்‌ 
சின்னா 

சீதநறும்‌ 
சீதமென்புனல்‌ 
சீதமென்று 
சீர்பூத்த 
சீர்பெபெறுநாந்‌ 
சீரியவை 
சீற்றமேல்‌ கொடு 
௬௧௦மொரடு 
ச௬ுடிகை 
சுந்தரத்தெய்‌ 
சுரபியிடை 
சுரித்து 
சுருக்கமாம்படி 
சுருதி மேல 
சுருதியாவையுத்‌ 
சுருதியில்‌ 
சுரும்பினு 
சுவையிலாதன 
சுழிபுனல்‌ 
சூதசங்கிதை 
செஞ்சந்தக்‌ களபக்‌ 
செஞ்சந்தச்‌ சேற 
இசந்தாது 
செந்திருமார்‌ 
செந்துகிரும்‌ 
செந்துணர்‌ 


309 


70 
200 
170 

93 
195 
223 


204 
117 

34 
243 
200 
204 
191 
106 
110 


151 
73 
126 
134 

ட ம68 
43 


1648 
166 


240 


310. செய்யுள்‌ முதற்குறிப்பகராகி 


செந்தேற 
செந்தெற்காடு 
செப்பரிய 
செப்பிடிற 
செப்பியசப 
செம்மணிச்‌ 
செம்மைசேர்‌ 
செய்த நன்றி 
செய்தவர்‌ 
செய்யவெங்குருதி 
செய்யுமக்‌ 
செய்யு மவன்‌ 
செயிர்தீர்‌ 
செருக்கினால்‌ 
செருப்புடைக்‌ 
செவ்விதிபிரா 
செவமுடிந்த 
செவித்திடு 
செவிவழி 
செழுவிய வடமொழி 
சென்றடைந்து 
சென்றெமது 
சேட்டிளம்‌ 
சேட்டிளமதி 
சேயடொன்னி 
சேயிதழ்க்கமலத்‌ 
சேயிதழ்க்கமலப்‌ 
சைவர்களை 
சொல்லருமதி 
சொல்லிய 
சொல்வினிப்‌ 
சொற்றவண்ண 
சொற்றவாய்‌ 
சொற்றவை 
சொற்றனம்‌ 
சொற்றிகு 
சோமநாதம்‌ 
ஞானசிந்தனை 
-ரானத்தானசி 


79 
17 
233 


ப வக்‌ 


12 
2211 
193 
171 


142 
32 
89 

207 

211 

224 

172 

215 

214 


ஞானப்பயிற்சி 
ஞானமடைந்தன 
ஞானமுத்திரை 
ஞானவருட்கு 
தங்கத்தின்‌ 
தங்களங்கட 
தடுத்தலரிய 
தடையுண்டேனை 
தண்டுலம்‌ 
தண்டுழாய்‌ 
தண்டுளிநறவு 
தண்டுளிவெண்டிரை 
தண்ணங்கம 
தண்ணடையபயபொ 
தண்ணந்தாமரை 
தண்ணளிதழைத்‌ 
தண்ணறல்‌ 
தகண்ணறுஞ்சாரல்‌ 
தண்ணறுதெய் 
தண்ணிலாமுடித்‌ 
தண்புனலின்‌ 
தண்புனலை 
தண்மதிவார்‌ 
தத்தமது 
தத்துதிரை 
தந்தஞ்சமயத்‌ 
தந்தையான 
தமக்குதாம்‌ 
தமக்குமற 
தயங்குபேரொளி 
தயங்குறுந்‌ 
தயிரியம்‌ 
தயிலமிடுவித்து 
த்ரிக்கின்றதியானத்‌ 
தரிக்கின்றது 
தரித்திடார்மறை 
தருசிராத்தத்‌ 
தருமதானத்து 
தருமம்‌ யாவுளும்‌ 


204 
151 


62 
41 
54 
225 
149 
77 
57 
33 
231 
46 


214 
10 
97 
23 

190 


202 


175 
105 


தலத்துமான்‌ 
தலந்திகழ்தீர்த்‌ 
தலைநாளில்‌ 
தலைமையாஞ்‌ 
தவளநுண்டொடி 
தழுவுகையிற்‌ 
தழையவாங்கவர்‌ 
தழையுமு 
தழைவுறு 
தழைவுறுமு 
தள்ளரும்‌ பிறவி 
தளையவிழ்‌ 
தன்னடைந்தவர்‌ 
தன்னாமத்தாற்‌ 
தன்னுடைநலந்‌ 
தன்னுடை மனைவி 
தன்னுதரத்திற்‌ 
தன்னுயிரை 
தன்னொரு 

தனது தேய 
தனதுவயத்தன்‌ 
தனியுதயஞ்‌ 
தாகமாகி 
தாங்கள்‌ செய்‌ 
தாங்கள்‌ பின்னவன்‌ 
தாதவிழ்பிண்‌ 
தாமம்யபுளனை 
தாரகம்‌ 

தாரகமத்‌ 
தாளைப்‌ பிணிப்பர்‌ 
_தாண்வெகூதக 
தானம்‌ யாகமுன்‌ 
தானமிங்கை 
தானமும்பல 
தானமென்பதை 
தானம்யாகமான்‌ 
தானமிங்கை 
தானமும்பல 
தானமென்பதை 


திருக்காளத்திப்புராணம்‌. 


7 
டத 
176 
146 
187 
41 
193 
117 
21 
55 
174 
20 
37 
203 
139 
221 
33 
40 
196 
112 
129 
78 
90 
188 
201 
25 
85 
189 


203 
754 
149 
107 
109 
147 
149 
107 
109 
147 


தானூமொன்றி 
திகழ்சிவக்குறி 
திகழவெஞ்‌் 
திகழையாறு 
திங்களின்‌ 
திங்களீரா 
திண்ணந்‌ 
திண்ணனென்‌ 
திருத்தகுநின்‌ 
திரும்பியேபோன 
திசைசுருட்டி 
திவ்வியவடிவின்‌ 
தினந்தொறும்‌ 
தினமுஞற்றிடு 
தீதில்‌ கேதாரம்‌ 
தீதிலாதகற்‌ 
தியசெயலால்‌ 
தீயசெயலெத்‌ 
தீயவிட 

தீயினுங்‌ 
துத்திவெம்பொறிக்கண 


துத்திவெம்பொறிமணி _- 


துய்த்தசாலை 
துய்த்தனன்‌ 
துரூம்பு 

து வளுநூ 
துற்றவைம்பெருந் 
துறந்தவன்‌ செய்வினை 
துறந்தவன்வேதியர்‌ 
துறப்பன்‌ 
துன்னுசந்தமும்‌ 
துன்னுமெண்‌ 
தூங்கிருளல்‌ 
தாயதவத்தில்‌ 
தூயமறைநூல்‌ 
தூயராய 

தூய வேதியர்‌ 
தூலமானவைம்‌ 
தெண்ணீர்‌ 


311 


112 
13 
212 
169 
98 
75 
242 
228 
34 
245 
745 
54 
757 
181 
172 
46 
164 
86 


197 
33 


27 
195 
104 
100 
106 
195 
197 
185 
130 

43 

46 
2209 
17/5 

92 
109 
165 
204 


312. 


தெண்புனல்‌ 
தெய்வதம்‌ 
தெரிசனப்பே 
தெருளிலாருந் 
தெழித்தபுன 
தெளிந்தபுனற்‌ 
தெளிவிணோர்ந்து 
தென்கயிலாய 
தென்புலத்தவ 
தென்புலத்தார்க்‌ 
தென்மலைமூனி 
தென்றலம்‌ புகழ்‌ 
தேங்குபுட்கர 
தேடியேகு 
தேந்தொடை 
தேம்பொழிதிருக்‌ 
தேம்பொழிவா 
தேமொழி 
தேயதேயத்‌ 
தேவதாருவனத்திடைச்‌ 
தேவதாரு வனத்துழைச்‌ 
தேவதேவனை 
தேவர்விஞ்‌் 
தேவனுக்கு 
தேவிகேண்மதி 
தையிற்பூசந்‌ 
தையிற்‌ பெரிதாஞூ 
தேற்றுறு 
தேறல்பில்கிய 
தேற்வின்‌ 
தேனினுமினிய 
தொடருநம்‌ 
தொருகழற்‌ 
தொடையுறு 
தொல்குசல 
தொல்புராணவிதி 
தொல்லாவணி 
தொல்லைநான்மறை 
தொல்லைய 


19] 
1323 
6 
2106 
80 
3 
156 
151 
107 
69 
29 
50 
42 
103 
62 
247 
24 
௮0 
94 
7217 
126 
757 
31 
240 
158 
160 
75 
327 
279 
31 
105 
212 
240 
762 
79 
152 
74 
148 
105 


செய்யுள்‌ முதற்குறிப்பகராத்‌ 


தொல்லைவினை 
தொலைந்தபின்‌ 
தொழுதிகளொ 
தொன்மறை 
தோமில்‌ 
தோற்றமுற்ற 
தோன்றுமவற்‌ 
நஞ்சிவக்குறி 
நடுவனது 
நண்ணுமப்டொழு 
நண்ணுமாச்‌ 
நண்ணுமாயை 
தந்தமக்கினி 
தந்தமைத்‌ 
தந்தியாலு 
நம்மையுங்‌ 
நம்மோடு 
நமக்குநா 
நமக்குப்‌ 
நமக்குமூன்‌ 
நமதியல்‌ 
நயங்கெழு 
நரபதியு 
நரனெனப்படு 
நல்லறத்த 
நல்லறத்தி 
நல்லொழுக்க 
தல்வரந்‌ 
நலந்தருந் 
நலந்திகழ்ந்‌ 
தலமதேனு 
நற்புவியில்‌ 
நற்றவத்திண்‌ 
நறவுபில்கியநனை 
நறவு.பில்கிய நாண்மலர்‌ 
நறியகற்பக 
நறியநீர்ப்‌ 
நறைகமழ்பூந்‌ 
நறையிதழ்க்‌ 


133 
36 
23 

228 
27 
36. 

175 

132 

187 
66 


165 
159 

49 
4548 

49 
124 
114 
116 
212 
195 

243 

94 
165 
113 

69 
104 
171 
101 
117 
103 
135 

23 

60 
215. 
156 
106 


56 


நன்கார்த்தி 
நன்புனல்சே 
நன்மகத்தில்‌ 
நன்னதி 
நன்னிலமளித்‌ 
நன்னுதல்‌ 
நாகிளங்குமரன்‌ 
நாடுதானு 
நாடோறும்‌ 
நாதனது 
நாமுணர்த்திய 
நானளினைக்‌ 
நாளும்வெத்‌ 
நாளொடுதிங்‌ 
நானினையுஞ்‌ 
நிகரில்‌ வேத 
நிகழ்த்திய 
நிடதநீலக்‌ 
நித்தம்பூசை 
நித்தமாய்‌ 
நித்தமாயூுமை 
நித்தமுமி 
நித்தியத்தொடு 
நிலத்தலைகிழித்‌ 
நிவப்பின்‌ 
நிறைத்ததைச்‌ 
நிறைதரு 
நிறைந்துள 
நின்றதாளில்‌ 
நின்னடிவழுத்‌ 
நின்னாமத்‌ 
நின்னுட 
நின்னுடைக்‌ 
நின்னுடைய 
நின்னுயிர்‌ 
நின்னுழைவைத்ததூய 
நின்னுழைவைத்த 
வுவப்பினி 
நின்னொருசத்‌ 


திருக்காளத்திப்புராணம்‌ , 


75 
78 
172 
208 
[08 
143 
299 
214 
141 
53 
217 
94 
68 
55 


213 
119 


217 
5௮ 
167 
65 
131 
14 
52 
142 
106 
198 
171 
45 
47 
116 
200 
180 
193 
227 


230 
44 


நினக்கியானளித்த 
நினக்கின்னும்‌ 
நினக்கினிப்பலவும்‌ 
நினதுகருணை 
நினதுமாயை 
நீசக்கன்னி 
நீசராய்த்‌ 
நீடித்துள்ளத்‌ 
நீடு-வேத 
நீடுபொற்பட்டு 
நீடுவானவா்‌ 
நீண்டபவ 
நீத்தனன்‌ 
நீதிநூலா 
நீயவன்பத்தி 
நீயேவினை 
நீவிரும்‌ 
நுங்கட்ணகிறையை 
நுங்கடமக்கிவண்‌ 
நுங்களுக்கு 
நுண்ணணு 
நுண்ணறிவில்‌ 
நுண்பொருள்‌ 
நுண்மையுமல்‌ 
நும்மைஒத்துள 
நூற்றெட்டாகிய 
நெஞ்சமகிழ்‌ 
நெட்டிலை 
நெடியமே 
நெனிதிரைக்‌ 
தேசமார்க்கண்ட 
நோக்குந்தோ 
பக்கவரை 
பகர்ந்தமொழி 
பகருமாகம 
பங்குனி 
பசியதண்‌ 
பட்டன 


படர்ந்தொளிர்‌ 


314 


228 
144 
199 


117 
204 
139 
126 

8.2 
122 
130 

74 
229 


245 
44 
1567 
127 
1406 
215 
211 
179 
246 
46 
124 
2.22 
72 
67 
20 
108 
௦5 
115 
51 
123 
121 
73 
190 
239 
43 


31.4 செய்யுள்‌ முதற்குறிப்பகராதி 


பட.ரொளிமணி 
படைத்தபல்‌ 


பண்டைஞான்று எமைப்‌ 
பண்டைஞானறுபரிபக்‌ 


பண்டைதாட்‌ 
பண்டைநாள்‌ 
பண்டையின்‌ 
பண்ணியதுணி 
பண்ணுவி 
பத்தர்மருங்‌ 
பதிகளுக்குமோர்‌ 
பதிவுறு 
பந்தம்யாதாற்‌ 
பயந்தென்னா 
பயிலுதல்‌ 
பரசிவ 
பரத்துவாசன்‌ 
பரபதம்‌ 
பரம்புமித்தே 
பரமவஞ்ச 
பரமன்றானங்‌ 
பரமனை 
பரமென 
பரவுசீர்‌ 
பரவுதிதி 
பரவுமதி 
பரிகலத்திருத்தி 
பரிதிவானவன்‌ 
பரிவின்மாதமா 
பருப்பதஞ்‌ 
பருப்பதமு 
பல்குணங்க 
பல்பலபெய 
பல்பலவா 
பல்பவத்தி 
பல்லினால்‌ 
பல்லுயிர்‌ 
பல்வகைப்‌ புலனைப்‌ 
பல்வகையுலகும்‌ 


750 
54 


129 


213 
25 
162 
210 
24 
196 
௮0 
148 
149 
163 
115 
96 

9 

7 

ன்‌ 
54 
754 
164 
220 
229 
12 
70 
79 
233 
166 
169. 
108 
42 
52 
52 
க! 
109 
243 
229 
142 
119 


பல்வள 
பலதத்துவங்கள்‌ 
பலபலநன்மொழி 
பலபலபுட்‌ 
பலபலமீட்டு 
பபைலவெயடுத்‌ 
பலவகைய 
பலனையெய்து 
பலியெடுத்‌ 
பவளவாரச்சடைப்‌ 
பழகியூள 
பழமலை தன்னினும்‌ 
பழமலை பகரிற்‌ 
பழமறைகற்ற 
ப்‌ மறையமுத்‌ 
பழ்மறையவர்க்‌ 
பழிப்பில்‌ சீர்ப்‌ 
பழிப்பில்‌ விரதம்‌ 
பழிப்பிறீர்த்தத்தின்‌ 
பழிமொழி 
பழுதளித்திடு 
பழுதினும்‌ 
பழையமறை 
பற்பலர்‌ 

பற்றறுதி 
பற்றறினே 
பற்றியமோகத்‌ 
பற்றைக்காலஞ்‌ 
பறையடித்‌ 
பன்மமென்பது 
பன்மவிதப்பாடு 
பன்நியு முயலு 
பன்னகருஞ்‌ 
பனிமால்வரை 
பனிவரைவட 
பனிவிசகும்ப 
பாகுநேர்மொழி 
பாங்கரில்‌ 
பாங்குடன்‌ வழி 


124 
163 
134 

2௮ 
174 

72 

80 
110 
195 
153 
231 
157 
172 
192 
௮245 

92 

84 
128 
172 


103 
124 


74 
140 
140 

37 
217 
2209 
150 
164 
244 
154 

91 

62 

65 

70 


21 


பாசமார்‌ 

பாய்மதக்‌ 
பாயிருள்ச்த்‌ 
பாயொளிய்‌ 
பாயொளியெறிக்கும்‌ 
பாரதவரு 
பாரின்கண்‌ 
பாவகளஞ்‌ செயும்‌ 
டஈவகத்தை 
பாவகத்தோடு 
பாவநாசமா 
பாவனை 
பாற்றிரை 

பிணியறு 
பிணியுழப்ப 
பிரமநிட்டித 
பிரகுமாத 
பிற்றையூநடுவன்‌ 
பிற்றையமனைய 
பிறந்துளோர்க்கு 
பிறர்பழங்க 
பிறரறியாவகை 
டரிநிதுவேறுபா 
டரின்றையங்‌ 
பின்னரனையோரர்‌ 
பின்னரும்‌ பவித்திர 
பின்னருமறையவர்‌ 
பின்னருவமொருவன்‌ 
பின்னரரோர்‌ 
பின்னலந்தாழ்சடை 
பின்னவர்செய் 
பின்னவளைப்‌ 
பின்னவவனொரு 
பின்னும்‌ தன்பால்‌ 
பீடமீமிசைப்‌ 
புக்கதொரு 
புகரில்கீர்‌ 

புகலரும்‌ 
புகழ்வைகாசி 


திருக்காளகத்கிப்பூரரணம்‌ 


144 
1486 
149 
208 
246 
137 
கக 
200 
42 
197 
. 222 
16 கீ 


190 
111 
187 
722 
244 
201 

93 
220 
2.21 

95 
19.2 


122 

71 
115 
172 
130 
159 


பூட்கரமா 
புண்டர்கன 
புத்தகஞ்செப 
பூத்தகமமைத்‌ 
புத்தியுமுத்தியு 
ப[திதாஞ்‌ 
புந்தியை விதித்‌ 
புரத்தல்காரண 
டரந்தருள்‌ 
புலத்தியன்‌ 
ப/லரியில்‌ 
புவியதட்கலை 
ப்ழமுபுடைக்‌ 
பள்ளிகள்‌ 
புள்ளினுஞ்‌ 
புன்மலத்தில்‌ 
புனிதச்செம்‌ 
புனிதநீற்று 
புனிதமாமறை 
புனிதன்டிமாழி 
பூங்கமல 
பசநாள்‌ 
பூசையுவப்போடு 
பூத்ததண்‌ 
பூமகன்பெறு 
பூரணைக்கட்‌ 
பூவுலகத 
வடரிதும்பன்மம்‌ 
பெரிதும்‌ விழுப்பம்‌ 


. பெரியராகி 


பெருங்கொடை. 
பெற்றதாற்பல 
பெற்றநான்‌ 
பெற்றபோதப்‌ 
பெத்றினி 
பெறலரும்‌ 
பேடியெனப்‌ 
பேருயிரின்‌ 


பைங்கட்கருப்‌ 


372 


92 
36 


74 
157 
123 


194 


316 


பைம்பொனல்கு 
டைம்மணிக்‌ 
பொருகன்னி 
அபொருதிரைகறங் 
பொருப்பிற்றோன்‌ 
பொருபடை வீர 
பொருவல்‌ 
பொருளை யீட்டுவர்‌ 
பொருளை நதி 
பொங்குவட்‌ 
பொற்றுணர்்‌ நறை 
பொற்றுணர்‌ மூகை 
பொறிகண்‌ முழு 
பொறதறியரவ 
பொறிவரியரவும்‌ 
பொன்கொழிக்கும்‌ 
பொன்னிதழ்ச்சணா 
பொன்னிமாநதி 
பொன்னுமணியு 
பொன்னெழுத்தெ 
போகம்பல 
போகமொடு 
போயபினிதாகன்‌ 
போற்றரும்புரட்‌ 
மகதத்துவ 
மங்குல்கண்‌ 
ம்ங்கைபாகன்‌ 
மட்டுவார்‌ 

1௦டிதலு 
ணடலந்தன்‌ 
மண்ணாற்‌ 
டப்ண்ணீடந்து 
மண்முதற்‌ 
மணமலிசே 
மணிபினிற்குயிற்‌ 
மதித்திடவு 
மத்தவாரத்து 
மந்திரம்வல்‌ 
மநதிரமறியா 


செய்யூள்‌ முதற்குறிப்பகராதி 


58 


165 
2427 

62 

56 
161 
227 
159 
315 
229 
146 
722 
221 

19 
7.27 


244 
19 
௮0 
92 

129 
45 

248 


மயநெடுஞ்‌ 
மரகதப்புழை 
பரச்செறி 
மரபினால்‌ 
மரபினில்‌ 
மருண்டு 
மருப்படியும்‌ 
மல்லல்வளஞ்‌ 
மல்லல்வளமேோர 
மல்லலஞ்‌ 
மல்லலோங்கு 
மலர்சொரிந்த 
மலர்தலைய 
மழலைக்குழவி 


மழவிளங்கன்றொடு சுரபி 
மழவிளங்கன்றொடு மழ்கு 


மழமுமறி 
மழைதவழ்குவட்‌ 
மழைதவழ்திருக்‌ 
மழைமதர்த்த 


மற்றதன்‌ 


மற்றமாயை 
மநற்றவண்‌ முப்பதி 
மற்றவண்‌ வதிவார்க்‌ 
மற்றவர்கள்‌ 
மற்றவர்பன்னி 
மறறவற்றினுள்‌ 
மற்றவன்‌ 
மற்றன்ணனோரை 
மற்றிங்க 
மற்றிங்கதற்கு 
மற்றிதனை 
மறறிதுநம்‌ 
மற்றிமுறை 
மற்றியாவையும்‌ 
மற்றிவண்‌ 
மற்றுதான்‌ 
மற்றுநீவிரிவ்‌ 


மற்றுநும்‌ 


௮45 

16 
2.08 
109 
15 
201 


142 
165 
220 


240 
2025 
141 
220 
127 
175 
164 

23 
16 

51 
130 
22.௮ 


210 
204 


மற்றுமுள்ளன 
மற்றென்பெபரு 
மற்றையொண்‌் 
மற்றையோர்களுக்கு 
மறித்துமந்கர்‌ 
மறிதிரைய 
மறுமையில்‌ 
மறுவறுகாட்சி 
மறுவறுசிறப்‌ 
மறுவில்பண்‌ 
மறுவிலாதி 
மறைச்சிரத்தினில்‌ 
மறைச்சிரப்பொருள்‌ 
மறைந்த காலையின்‌ 
மறைந்த பின்றையம்‌ 
ம்றைந்துகள்‌ 
மறைந்துளான்‌ 
மறைபயின்று 
மறைமொழி 
மறையவர்குலம்‌ 
மறையவர்நிமித்‌ 
மறையவன்றனை 
மறையின்பொருளை 
மறையெலாந்‌ 
மறையைப்‌ 
மறையோற்றடிந்த 
மறைவிறு 
மன்றலகமழ்‌ 
மன்னியதாரணி' 
மன்னியரேசகத்தின்‌ 
மன்னியவருட்‌ 
மன்னுகின்ற 
மன்னுயிர்த 
மன்னுயிர்தணந்‌ 
மன்னுயிரெ 
மன்னொரு 
மனங்குளிர்ந்து 
மனச்செருக்கு 
மனமகிழ்‌ 


திருக்காளத்திப்பூராணம்‌. 


202 
114 
17/1 
182 
216 
276 
216 
2 
30 
112 
253 
220 
156 
125 
131 
190 
157 
154 
2009 
224 


200 
203 
29 
87 
17/5 
220 
17/8 
45 
1571 
48 
210 
90 
72 
23 
247 
190 
114 
210 


மனமொழியி 
மனிதர்கள்‌ 
மனிதருக்கு 
மனுவை 
மனைவிதன்‌ 
மாகமா 
மாசறுகாட்சி 
மாசறும்‌ 
மாசித்திங்கண்‌ 
மாசிமகத்தில்‌ 
மாசிமாத 
மாசில்காட்சியன்‌ 
மரசில்சிறப்பின்‌ 
மாசில்சிறப்புடை 
மாசில்சீர்‌ 
மாசில்செந்‌ 
மாசிலாமா 
மாசிவன்‌ 
மாடுறுபொய்‌ 
மாதமிழ்நன்‌ 
மாதிரங்கள்‌ 
மாந்தர்கட்சூ 
மாந்தர்தங்‌ 
மாந்தரு 
மாந்தரோடு 
மாநிலம்புரக 
மாமணிக்குப்‌ 
மாமதிதவழ்‌ 
மாமறைழமூல 
மாமறையவர்‌ 
மாயைகடந்‌ 
மாயைதீர்ப்பது 
மாயை மெய்யினின்‌ 
மாயையின்‌ செயல்‌ 
மாயைவீச 
மார்கழித்‌ திங்கள்‌ 
மார்கழித்திரு 
மாரிநாளை 
மாருதந்‌ 


517 


58 

23 
113 
182 
102 
222 
195 
193 

37 
230 
160 
156 


192 


167 
213 
166 

60 
173 
160 
102 
142 


318 


மாலையம்பொழு 
மாலைவதந்‌ 
மாற்றம்‌ இன்றிய 
மாற்றருஞ்‌ சிறப்பு 
மாற்றரும்‌ 
மாற்றுக 
மாறிலாவு 
மான்றலைநாள்‌ 
மான சோத்தர 
மிக்கதம்வினை 
மிகமகிழ்ந்து 
மிகுந்ததோர்‌ 
மின்னெனத்த 
மீண்டு மீண்டு 
மீமிசைத்திரு 
மீளுவர்‌ 

மீளுற்ற 
முக்குணத்தின்‌ 
மூடங்குளை 
முடியுடைவேந்‌ 
மூண்டகத்தவிசின்‌ 
மூண்டகத்தவிசு 
முத்தலைவேற்‌ 
முத்திநல்கு 
முத்தியெய்துறத்‌ 
முத்தியேறிடு 
முத்திவிழைந்தோன்‌ 
முத்திவேட்ட 
மூத்திவேண்டினும்‌ 
முதனடு 

முதுவழி 
முந்துகத்தினில்‌ 
மூந்துதிதியில்‌ 
மூந்துநல்வர 
முந்துபல்‌ 
முந்துபவத்‌ 
மூந்துவேறொடு 
மூந்தோர்காலத்‌ 
முப்பதத்தொடு 


செய்யுள்‌ முதற்குறிப்‌பகராதி 


௮27 
245 
120 
113 
108 

93 

50 
176 

78 
165 
178 

௨6 
103 
ப்ள 

56 
242 
116 
165 

22 

92 

917 
199 

64 
215 
149 
132 
205 
154 

71 
118 
108 
200 
175 
170 
207 
133 
205 

75 
199 


மூயங்கலுற்ற 
மூரசு மூழங்க 
முருகவிழ்‌ தாமரை 
முருகவிழ்‌ நாண்‌ 
முருகுவிம்மிய 
முல்லைவெண் 
மூழங்குதெண்‌ 
முழுதும்வெண்்‌ 
மூழுதுலகங்களி 
மூழுதொருங்‌ 
மூழுவதும்‌ 
முள்ளரிக்‌ 
மூள்ளுடை.மூல 
முள்ளுடை மூலமெனு 
முள்ளுடைய 
முளரிவேதனு 
முளைமதியின்‌ 
மூற்றிய நற்குண 
மூறையிகந்த 
மூறையிடுந்‌ 
மூறையினிற்‌ 
மூறையேபதின்‌ 
முன்புபோற்‌ 
முன்னர்மா 
முன்னவர்‌ 
மூன்னவன்தனக்‌ 
மூன்னாளி 
மூன்னிருந்திரா 
மூன்னுகத்தினின்‌ 
முன்னும்யாம்‌ 
முூன்னைநல 
மூன்னைநாட்‌ 
மூன்னொர்‌ 
முனிவினை 
மூசிடும்‌ 

மூலநாள்‌ 
மூவகையா 
மூவருஞ்சிற்சில 
மூன்றாந்திதியில்‌ 


35 
28 
220 
49 
201 
74 
3௮2 
10 


54 


193 
237 
57 
150 
292 
ர்6்‌7ீ 
74 
157 
90 
96 
96 
176 
245 


135 
17 


ளி 
200 
214 
241 
195 

ர 
189 
136 
178 

44 
195 
175. 


மூன்றுதாண்‌ 
மூன்றுநோக்க 
மூன்றுபோது 
மெய்ம்மை 
மெய்யினை 
மெல்லநடந்து 
மேதகும்‌ 
மேயசீர்‌ 
மமேல்கடற 
மேலுலகின்‌ 
மேவிவீற்றி 
மேவுகின்றதுஞ்‌ 
மேவுழிவ்‌ 
மைந்தர்கள்‌ 
மைந்தரோடு 
மைந்தனை 
மையலைத்‌ 
மைவரை 
மொழிகளும்‌ 
மொழிந்தனந்‌ 
மொழியல 
மொழியு மந்தி 
மோனமடைந்து 
யாங்கண்‌ முத்தியின்‌ 
யாங்கள்‌ 
யாண்டுப்புண்ணியம்‌ 
யாண்டுளிீர்‌ 
பாதுகேட்டிடல்‌ 
யாதுசெய்தனன்‌ 


யாதொர்‌ இடந்தனிலே 


யாதொர்சூழல்‌ 
யாதொர்சூழலின்‌ 


யாதொரு பொருளாலே ' 


யாதொன்றுணர்ந்த 
யாதோர்பொருடான்‌ 
யாதோர்வடிவாய்‌ 
யாதோருயிர்க்கி 
யாமிருந்து 
யாமொருவே 


திருக்காளத்திப்புராணம்‌ . 


69 
60 
10௦ 
228 
212 
அலன்‌ 
199 
194 
82 
106 
8 
149 
99 
127 
129 
24. 
184 
57 
188 
755 
1485 
154 
191 
147 
1,243 
170 
206 
132 
221. 
751 
124 
152 
225 
226 
226 
129 
22௦ 
125 
116 


யார்சிலர்இம்மை 


. யார்சிலர்‌ இலிங்கத்‌ 


யார்சிலர்‌ ஈனத்தி 
யாருமென 

யாரெமை 

யாவண்‌ மற்றொருத்தி 
யாவர்கள்‌ 
யாவர்சிலர்தாந்‌ 
யாவர்தாஞ்சிலர்‌ வைகலு 
யாவர்தாஞ்சிலரிம்‌ 
யாவர்‌ நீற்றினை 
யாவரீண்டு 
யாவருக்கு 
யாவன்தன்குலத்‌ 
யாவன்மற்‌ 
பயாவனல்கு 
யாவனிங்கினிய 
யாவனி 

யாவனென்்‌ 
யாவனேயா 


யாவனொருவன்புனிற்றா 
யாவனொருவன்‌ மறைகள்‌ 


யாவனொருவனிந்‌ 
யாவனோ 
யாவும்பவிக்கு 
யாவைமற்று 
வச்சிரப்படை 
வஞீசமாக 
வடகயிலாய 
வடுவில்சிறப்‌ 
வணங்கிமற்றிது 
வணர்கமடந்தையை 
வண்காதஞ்‌ 
வணிகருக்கு 
வந்தனன்‌ 
வந்தனனிங்‌ 
வதந்துநாம்பலி 
வம்மின்மாதவக்‌ 
வயம்வர 


319 


134 
122 
1326 
114 
146 
127 
145 
128 


182 
183 

28 
104 
153 
106 
110 
138 
114 
1127 


87 
23.2 
87 
59 
47 
188 
அரக 
122 
31 
74 
149 
197 
95 
194 
196 


215. 
148 
2342 


320 


வரம்பிலாத 
வரம்பிவிமை 
வரவுகண்டு 
வரிசிலைத்த 
வரியரவ 
வருடங்கள்‌ 
வருணவாச்சிரமத்து 
வருணவாச்சிரமமரபு 
வருணியில்‌ 
வருணியுமன்றி 
வருத்துக 
வல்லவாறு 
வல்லனாகி 
வல்லியநீ 
வல்லையிற்‌ 
வலமபுரித்‌ 

வலழுறு 

வழுக்கிய 
வழுவிலாமல்‌ 
வழுவிலாவறத்தினன்‌ 
வள்ளைவார்‌ 
வனத்தனக்கு 
வனத்திடைப்‌ 
வாசநீர்ப்பந்‌ 
வாய்ந்தசிர்‌ 
வாய்த்தபல்‌ 
வாய்மைசொற்றனம்‌ 
வாழ்வுவேட்‌ 
வாழிபயபொன்முகரி 
வாழியேதிருக்‌ 
வாழிவானவர்‌ 
வாளைக்குழக்‌ 
வானவர்கம்‌ 
விச்சையதனாற்‌ 
விசயகேள்‌ 
விஞ்சைதான்‌ 
விடுத்தனர்‌ 


124 
47 
242 
51 
67 
81 
213 
100 
194 
192 


147 


759 
148 
2411 
184 
156 
247 
124 
124 
193 
155 
222 
101 
182 

95 

68 

98 


218 
104 
232. 
அவி! 
235 

17 
177 
226 

39 
174 
197 


செய்யுள்‌ முதற்குறிப்பகராத்‌ 


விடைகொடு 
விண்டுவின 
விண்டெடொட 
விண்ணரசு 
விண்ணவர்வழுத்‌் 
விண்ணுயர்நீல 
விதிவழா 
விந்திகிரியொன்ற 
விரிசிறைப்பைம்‌ 
விரிசுடர்மணி 
விரித்து 

விரிதரு 
விருந்தினர்தென்்‌ 
விருந்தினர்விழை வோ 
விழிகளிற்‌ 
விழுத்தகு 
விழமுமியசெந்‌ 
விழுமியதான 
விழுமியவிதனைப்‌ 
விழைதகுநல்‌ 
விழைவினொடு 
விழைவுடன்‌ 
விழைவொடுமக்கு 
விளங்கிடவைத்‌ 
விளங்குசங்‌ 
விளங்குமிரேவதி 
விற்றடக்கை 
வினவிவந்த 
வினைஞர்‌ 
வினையினாலும்‌ 
வினையினங்கி 
வினையினங்கிய 
வினையைத்துரக்‌ 
வினையைமேற்‌ 
வீக்குமந்‌ 
வீங்குதண்‌ 
வீசிவெண்்‌ 
வீடுவிழைந்த 
வீடுறுதல்‌ 


150 
196 
17/3 
221 

98 

64 
110 


21 
66 
193 
51 
107 
94 
142 
95 
146 
107 
156 
69 
234 
197 
146 
92 
212 
1775 
147 
164 
201 
215 
13 
33 
10 
214 
12 
13 
34 
203 
௮0.3 


திருக்காளக்திப்புராணம்‌ , 327 


வீணையங்கை 122  வெள்ளியஞ்சு 8 
வீரபாளிதப்‌ 68 வவேள்ளைவாரணத்து 2448 
வீழ்ந்தனர்‌ 22௮  வெறிகமமழுற்‌ 43 
வீற்றுவீற்று 217 வேடுவன 24 
வெண்டயிர்ப்புள்‌ 75 வேணாடிக்கொள்பவள்‌ 158 
வெண்டிரை 18 வேண்டிய 238 
வெண்ணிலவுக்‌ 179 வேண்டும்பொருள்கள்‌ 129 
வெண்ணிலாக்‌ 1௦.3 வேதமாஞமலி தர்‌ 
வெண்ணலாப்பரந 8 வேதமுடிவின்‌. 204 
வெம்பகை 220 வேதமொர்‌ 157 
வெம்படைக்‌ 247 வேதமோ 97 
பிவெம்பிட 736 பவேதவியாதனுமா 75 
வெய்ய சோதி 121 வேதியராதி 95 
வெய்யதேோசர்‌ 209 வேதியன்குலத்‌ 112 
வெவ்வர 169 வேதியன்றானிணை 107 


வையத்தெனி 80 





